tized by Muthulakshmi Research Academy 


Ig 


a 
£ 
[ய 
3 
௦ 
a 
‘SI 
a 
5 
a 
L 
ஓ 
௦ 
௦ 


... 00-09 Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ட 
ல்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


உ 
சிவாய நம 


முன்னுரை 

“சிகாரம்‌ சிவ ரூபந்து “வ” காரம்சக்தியுச்சதே 

யகாரம்‌ ஆத்ம ரூபஞ்ச ந” காரம்‌ க்ரந்திரூபகம்‌ 

“மகாரம்‌ பல ரூபஞ்ச இத்யர்த்த பஞ்சவர்ணாக” 
என்று சிவாகமத்திலும்‌, வேதங்களிலும்‌, திருமுறைகளிலும்‌ நடுவாக 
போற்றப்படுவது பஞ்சாட்சர மந்திரமே 
“கரைப்பார்‌ கரைத்தால்‌ கல்லும்‌ கரையும்‌” என்பது போல்‌ 
ஸ்தோத்ரங்களை மனம்‌ உருகி பாடுவதினால்‌ உள்ளத்திலும்‌ உயிரிலும்‌ 
உள்ள மாசுகள்‌ கரைந்து நேசம்‌ நிறையும்‌. அந்த இடத்தையே இடமாக 
கொண்டு நம்‌ ஆன்மாவில்‌  குடியிருப்பார்‌ இறைவன்‌. 
சிவனடியார்களும்‌ பல பாடல்களைப்‌ பாடி இதை மெய்பித்துள்ளார்கள்‌. 
மேலும்‌ பல இதிகாச புராணங்களும்‌, சரித்திர சான்றுகளும்‌ இதையே 
பறைசாற்றுகின்றன. 

எனவே நாம்‌ உய்யும்‌ பொருட்டு பல பிரசித்தி பெற்ற 

கோயில்களில்‌ ஒன்றாக விளங்கும்‌ ஸ்ரீ கச்சாலீஸ்வரர்‌ 
கோயிலில்‌ அருள்புரியும்‌ ஈஸ்வரனாரின்‌ சிவநெறியில்‌ நிலைத்த இக்‌ 
கோயிலின்‌ தலைமை அர்ச்சகர்‌ சிவகதாரத்னம்‌ என்று போற்றப்பெற்ற 
தெய்வத்திரு. M.N. சாம்பசிவர்ச்சாரியாரால்‌ இக்கோயிலின்‌ 
கருவறை நாயகனை கச்சாலீஸ்வரரை பஞ்ச ஆசனத்தில்‌ நிறுத்தியும்‌, 
முதன்‌, முதலில்‌ சென்னையில்‌ இக்கோயில்‌ ஐயப்பன்‌ நிலை 
நிறுத்தமும்‌ செய்து அருந்தொண்டு ஆற்றி சிவதொண்டு செய்தார்‌. 
அவரது குலத்தோன்றல்களான தெய்வத்திரு. 8. கணேச 
சிவாச்சாரியாராலும்‌ தற்சமயம்‌ திரு. 5. கச்சபேஸ்வர 
சிவாச்சாரியாராலும்‌ அவனருளாலே பல குட முழுக்கும்‌ 
செய்விக்கப்பட்டு சைவ சமயநெறி ஒளி வீசி படர சைவ சமயம்‌ 
சிறக்க சிவ தொண்டு ஆற்றி வருகிறார்‌. 
அவரது பெரு முயற்சியால்‌ நாம்‌ அன்றாடம்‌ சிவ பூசனையில்‌ பங்கு 
பெற வேண்டி முடிந்த வரையில்‌ முக்கிய பாசுரங்கள்‌ ஒன்று சேர்த்து 
“ஸர்வ தேவதா ஸ்தோத்ர மாலா என்ற இந்நூலினை 
தொகுத்து ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு சந்திரசேகர 
சரஸ்வதி மகா பெரிய ஸ்வாமிகளுக்கு இதனை மலராக 


சமர்ப்பிக்கின்றோம்‌. திருவருளும்‌ குருவருளும்‌ பெற்று அனைவரும்‌ | 


இன்பமுடன்‌ வாழ பிரார்த்திக்கிறோம்‌. 


https://archive.org/details/muthulakshmiacademy 


a S 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸர்வ தேவதா ஸ்தோத்ர மாலா 


எண்‌ பொருளடக்கம்‌ பக்கம்‌ 


ஸ்ரீ விநாயகர்‌ துதிப்‌ பாடல்கள்‌ 


1. ஸ்ரீமஹா கணபதி த்யான ஸ்லோகங்கள்‌ 1 
2. ஸ்ரீஸங்கட ஹர கணேச ஸ்தோத்ரம்‌ 2 
3. ஸ்ரீமஹா கணேச ப்ராதஸ்மரணம்‌ ஸ்ரீ கணேச கவசம்‌ 3 
4. ஸ்ரீ கணேச புஜங்க ஸ்தோத்ரம்‌ 7 
5. ஸ்ரீ விநாயகர்‌ துதிப்‌ பாடல்கள்‌ 9 
6. ஒளவையார்‌ அருளிய விநாயகர்‌ அகவல்‌ 10 
7. காசிப முனிவர்‌ அருளிய விநாயகர்‌ கவசம்‌ 13 
8. இரத்தின விநாயகர்‌ துதி காரிய சித்தி மாலை 17 
9. நக்கீர தேவர்‌ அருளிய விநாயகர்‌ அகவல்‌ 20 
10. ஸ்ரீ கணநாயகாஷ்டகம்‌ 26 
ர்‌. ஸ்ரீகணேச பஞ்சரத்னம்‌ 27 
12. ஸ்ரீ ருணஹர கணேச ஸ்தோத்ரம்‌ 26 
13. ஸ்ரீமஹாகணபதி காயத்ரீ & ஸ்ரீ கணேச மூலமந்த்ர த்ரிசதீ நாமாவளீ 30 
ஸ்ரீ சுப்ரமண்ய துதிப்‌ பாடல்கள்‌ 
14. ஸ்ரீகுமரகுருதாசர்‌ அருளிய முதல்வன்‌ புராண முடிப்பு 42 
15. ஸ்ரீ தேவராய சுவாமிகள்‌ அருளிய ஆறு கந்தர்‌ சஷ்டி கவசங்கள்‌ 44 
16. ஸ்ரீகுமரகுருதாசர்‌ அருளிய சண்முக கவசம்‌ 70 
17. ஸ்ரீ அருணகிரிநாதர்‌ அருளிய கந்தர்‌ அறுபூதி 75 
18. ஸ்ரீஸுப்ரமண்ய பஞ்ச ரத்னம்‌ 82 
19. ஸ்ரீ ஸுப்ரமண்ய புஜங்கம்‌ 83 
20. ஸ்ரீஸுப்ரமண்ய காயத்ரீ & த்ரிசதீ அர்ச்சனை 88 
ஸ்ரீ சிவ துதிப்பாடல்கள்‌ 
21. ஸ்ரீ கச்சாலீசுவரர்‌ ஸ்துதி : 101 
22. ஸ்ரீ கச்சாலீசுவரர்‌ பஞ்ச ரத்ன ஸ்துதி : 102 
23. ஸ்ரீசிவ த்யான ஸ்லோகங்கள்‌ : 103 
24. ஸ்ரீநந்திகேஸ்வர ஸ்துதி பாடல்கள்‌ : 108 
25. ஸ்ரீ சண்டிகேஸ்வரர்‌ ஸ்துதி மற்றும்‌ முக்கிய சிவ காயத்ரி மந்தரங்கள்‌ 112 
26. ஸ்ரீ மாணிக்கவாசகர்‌ அருளிய திருப்பள்ளி எழுச்சி 114 


27. திருவெம்பாவை 117 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ee 


எண்‌ 


28. 


29. 
30. 


31. 


32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 


41. 


42. 
43. 
44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 


51. 


52. 
53. 
54. 
55. 
96. 
57. 
58. 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பொருளடக்கம்‌ 
ஸ்ரீ காசி விஸ்வநாத ஸுப்ரபாதம்‌ 
ஸ்ரீ மாணிக்கவாசகர்‌ அருளிய சிவபுராணம்‌ 
திருநாவுகரசர்‌ அருளிய திருத்தாண்டகம்‌ 
ஸ்ரீ ஆதிசங்கரர்‌ அருளிய ஸ்ரீ சிவப்ராத : ஸ்மரண ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீ மானஸ பூஜா 
ஸ்ரீ சிவானந்த லஹரி (தொகுத்தவை) 
ஸ்ரீ சிவ புஜங்கம்‌ 
ஸ்ரீ சிவ பஞ்சாக்ஷர ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீ லிங்காஷ்டகம்‌ 
ஸ்ரீ பில்வ ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீ சிவாஷ்டகம்‌ 


ஸ்ரீ அகஸ்த்யேச்வர பஞ்சகம்‌ ஸ்ரீ வைநாத அஷ்டகம்‌ & நமஸ்கார : 


ஸ்ரீ விச்வநாதாஷ்டகம்‌ 

ஸ்ரீ ஜம்புநாத ஸ்தோத்ரம்‌ 

சந்திரசேகர அஷ்டகம்‌ 

ஸ்ரீ நடராஜ தாண்டவாஷ்டகம்‌ 

ஸ்ரீ சிதம்பரேச தச ஸ்லோகீ 

ஸ்ரீ ருத்ராஷ்டகம்‌ 

ஸ்ரீ மஹா ம்ருத்யுஞ்ஜய ஸ்தோத்ரம்‌ 

ஸ்ரீ சிவ நாமாவளி ஸ்தோத்ரம்‌ 

ஸ்ரீ த்வாதச ஜ்யோதிர்லிங்க ஸ்தோத்ரம்‌ 

வருண க்ருத நமச்சிவாய அஷ்டகம்‌ 

ஸ்ரீ மார்கபந்து பஞ்சகம்‌ 

ஸ்ரீ கால பைரவ பஞ்ச ரத்னம்‌ ஸ்ரீ கால பைரவாஷ்டகம்‌ 
பன்னிரு திருமுறைப்பாடல்கள்‌ தொகுப்பு 
திருஞானசம்பந்தர்‌ அருளிய 1,2,3, திருமுறைகள்‌ 
அப்பர்‌ அருளிய 4,5,6, திருமுறைகள்‌ 

சுந்தரமூர்த்தி அருளிய 7-ம்‌ திருமுறை 
மாணிக்கவாசக சுவாமிகள்‌ அருளிய எட்டாம்‌ திருமுறை 
திருவிசைப்பா ஒன்பதாம்‌ திருமுறை 


https://archive.org/details/muthulakshmiacademy 


பக்கம்‌ 
123 
127 
130 
133 
133 
135 
136 
137 
139 
140 
141 
149 
151 
154 
155 
156 
158 


161 
163 
164 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பொருளடக்கம்‌ 
திருமந்திரம்‌ பத்தாம்‌ திருமறை 
திருவாலவுடையார்‌ அருளிய |! ஆம்‌ திருமுறை 


... சேக்கிழார்‌ அருளிய 12ஆம்‌ திருமுறை 


அபிராமி பட்டர்‌ அருளிய ஸ்ரீ காலஸம்ஹார மூர்த்தி பதிகம்‌ 
ஸ்ரீ சிவத்துதித்‌ துளிகள்‌ 

மங்களத்‌ துளிகள்‌ 

ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வர பூஜா விதானம்‌ 

அங்க பூஜை / அஷ்டோத்தர சதநாமாவளி 

ஸ்ரீ ருத்ர த்ரிசதீ நாமாவளி 

ஸ்ரீ ஸ்ரீ சிவ ஸஹஸ்ரநாம ஸ்தோத்ரம்‌ 

சுந்தர மூர்த்திசுவாமிகள்‌ அருளிய திருத்தொண்டத்தொகை 

ஸ்ரீ அம்பாள்‌ துதிப்‌ பாடல்கள்‌ 

வைஷ்ணவி சுப்ரபாதம்‌ 

ஸ்ரீ லலிதா ஸஹஸ்ரநாமம்‌ 

தேவி நமஸ்காரம்‌ 
ஸ்ரீ லலிதாக்ஷ்டோத்தர சத நாமாவளி 

திரிசதை 
துர்காஸ்தோத்ரம்‌ / திருவிளக்கு ஏற்றும்‌ ஸ்லோகம்‌ 
மாங்கல்ய ஸ்லோகம்‌ / காத்யாயணி ஸ்லோகம்‌ 

ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சத நாமாவளி 

ஸ்ரீ நவதுர்கா த்யானம்‌ / ஸ்ரீ ஸெளந்தர்யலஹரி 
அர்களா ஸ்லோகம்‌ 

தேவி நமஸ்காரம்‌ 

தேவி ஸ்துதி 

ஸப்தசதி ஸ்லோகம்‌ 

மந்த்ர மாத்ருகா 

மகிஷாஸுரமர்த்தினி ஸ்தோத்திரம்‌ 

தேவி பாடம்‌ 


. கதைவரலாறு 
. மதுகைடவர்‌ விருத்தாந்தம்‌ 


மகிஷா ஸுரன்‌ விருத்தம்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


பக்கம்‌ 
215 
217 
224 
226 
231 
235 
241 
245 
252 
257 
279 


282 
284 
311 
313 
321 


330 
331 
335 
350 
351 
356 
357 
358 
363 
368 
369 
311 

373 


“> 


எண்‌ 
88. 
89. 
90. 
91. 
92. 
93. 
94. 
95. 
96. 
97. 
98. 
99. 


100. 
101. 
102. 
103. 
104. 
105. 
106. 
107. 
108. 
109. 
110. 
111. 
112. 
113. 
114. 
115. 
116. 
117. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பொருளடக்கம்‌ 


பக்கம்‌ 


தேவியை பூஜித்து ஸ்துதித்தவர்கள்‌ அடையும்‌ பலனை விவரித்தல்‌ 385 


தேவியை பூஜித்து பலனடைதல்‌ 

சக்தி பீடங்கள்‌ 64 
துர்கா ஸ்தோத்திரம்‌ / மஹாதேவ உவாச / மஹா சண்டிஹோமம்‌ 
அஷ்ட லக்ஷமி ஸ்தோத்ரம்‌ 

சரஸ்வதி ஸ்தோத்ரம்‌ 

வரலக்ஷமி பூஜை பாடல்‌ 

அழகு வெள்ளம்‌ 

ஓம்‌ ஸ்ரீ செளந்தரநாயகி பாமாலை 

அம்பாள்‌ த்யான ஸ்லோகங்கள்‌ 

நவராத்திரி த்யான ஸ்லோகங்கள்‌ 

போக சக்தி / மாரியம்மன்‌ / ஸ்ரீ காத்தாயி த்யானம்‌ 
மற்றும்‌ அம்மன்‌ காயத்ரி மந்த்ரங்கள்‌ 

ஸ்ரீ காமாக்ஷி சுப்ரபாதம்‌ 

ஸ்ரீ மூகாம்பிகா ஸுப்ரபாதம்‌ 

ஸ்ரீ தேவி வந்தனம்‌ 

ஸ்ரீ லலிதா ப்ராதஸ்மரணம்‌ 

ஸ்ரீ காமாக்ஷி ஸ்தோத்ரம்‌ (சங்கரர்‌ அருளியது 

ஸ்ரீ காமாக்ஷி கல்பலதிகா ஸ்தோத்ரம்‌ 

ஸ்ரீ காமாக்ஷி ஸ்தோத்ரம்‌ (மஹாகவி ஸ்ரீ முகப்ரணித அருளியது 
ஸ்ரீ காமகலேஸ்வரி ஸ்துதி பஞ்சகம்‌ 

ஸ்ரீ காமாக்ஷி ரக்ஷா ஸ்தோத்ரம்‌ 

ஸ்ரீ பங்காரு காமாக்ஷி ஸ்தோத்ரம்‌ 

துக்க நிவாரண காமாக்ஷி அஷ்டகம்‌ 

ஸ்ரீ காமாக்ஷி அம்பாள்‌ விருத்தம்‌ 

ஸ்ரீ மீனாக்ஷி பஞ்ச ரத்னம்‌ 

ஸ்ரீ மீனாக்ஷி ஸ்தோத்ரம்‌ 

ஸ்ரீ மலயத்வஜ ஸதா பஞ்சரத்னம்‌ 

ஸ்ரீ யோக மீனாக்ஷி ஸ்தோத்ரம்‌ 

ஸ்ரீ மீனாக்ஷிக்ருபா வலம்ப ஸ்தோத்ரம்‌ 

ஸ்ரீ மீனாக்ஷி மங்கள ஸ்துதி 


https://archive.org/details/muthulakshmiacademy 


387 
389 
391 
393 
396 
399 
401 
435 
437 
439 


440 
442 
447 
454 
456 
457 
459 
460 
463 
464 
465 
466 
468 
474 
475 
476 
477 
479 
480 


எண்‌ 


118. 

119. 

120. 
121. 

122. 
123. 
124. 
125. 
126. 
127. 
128. 
129. 
130. 
131. 

132. 
133. 
134. 
135. 
136. 
137. 
138. 
139. 
140. 
141. 
142. 


143. 
144. 
145. 
146. 
147. 
148. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பொருளடக்கம்‌ 
ஸ்ரீ மீன ஸுலோசனி ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீ மீனாட்சியம்மை கலிவெண்பா 
ஸ்ரீ லலிதா நவரத்தின மாலை 
ஸ்ரீ துர்க்கா த்வாத்ரிம்‌ சத்‌ நாம மாலா 
ஸ்ரீ துர்க்கா பஞ்சரத்னம்‌ 
ஸ்ரீ நவதுர்க்கா ஸ்துதி 
ஸ்ரீ துர்காஷ்டகம்‌ 
ஸ்ரீ துர்க்கா ஆபதுத்தாரஷ்டகம்‌ 
ஸ்ரீ துர்க்கா சந்த்ரகலா ஸ்துதி 
ஸ்ரீ மங்கள சண்டிகா ஸ்துதி 
ஸ்ரீ தேவி துர்க்கா ஸ்தோத்ரம்‌ ஸ்ரீ தர்மபுத்திரர்‌ அருளியது 
ஸ்ரீ துர்க்கா ஸ்தோத்ரம்‌ (அர்ஜுனன்‌ அருளியது) 
ஸ்ரீ சந்த்ரமெளலி ப்ரிய துர்க்காஷ்டகம்‌ 
ஸ்ரீ துர்க்கா ஸப்தஸதீ 
இராகுகால ஸ்ரீதேவி துர்க்கா ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீ ஜய துர்க்கா ரோக நிவாரண அஷ்டகம்‌ 
ஸ்ரீ அஷ்ட துர்க்கா அஷ்டகம்‌ 
ஸ்ரீ காபாலா ஸ்துதி 
ஸ்ரீ பாலாம்பிகாஷ்டகம்‌ 
ஸ்ரீ த்ரிபுரஸுந்தரி பஞ்சரத்னம்‌ 
ஸ்ரீ த்ரிபுரஸஈந்தரி அஷ்டகம்‌ 
ஸ்ரீ அன்னபூர்ணாஷ்டகம்‌ 
ஸ்ரீ பிரமராம்பாஷ்டகம்‌ 
ஸ்ரீ தேவி நவரத்ன மாலிகா ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீ பவாநீ புஜங்கம்‌ 
ஸீபவாநீ ஸ்துதி 
ஸ்ரீ அபீதகுசாம்பாஷ்டகம்‌ 
ஸ்ரீ கமலாம்பா அஷ்டகம்‌ 
ஸ்ரீ ச்யாமளா தண்டகம்‌ 
ஸ்ரீ ச்யாமளா நவரத்ன மாலிகா 
ஸீ சாரதா புஜங்கம்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


Oe Fad அமை 


எண்‌ 


149. 
150. 
151. 

152. 
153. 


154. 
155. 
156. 
157. 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பொருளடக்கம்‌ 
ஸ்ரீ மூகாம்பிகே ஸ்தவம்‌ 
ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஸ்தோத்திரம்‌ 
ஸ்ரீ புவனேஸ்வரி பஞ்சரத்னம்‌ 
ஸ்ரீ அம்பா பஞ்சரத்னம்‌ 
ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகா பஞ்சகம்‌ 
ஸ்ரீ அம்பா நவமணிமாலை 
ஸ்ரீ அகிலாண்டேச்வரீ ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீ கெளரீ தசகம்‌ 
ஸ்ரீ பகவதி ஸ்தோத்ரம்‌ / ஸ்ரீ பகவதி த்யானம்‌ 
ஸ்ரீ சோற்றாணிக்கரை ஸ்ரீ பகவதி ஸ்துதி 


. ஸ்ரீ காயத்ரீ ஸ்தோத்ரம்‌ / ஸ்ரீ சாகம்பரி ஸ்தோத்ரம்‌ 
. ஸ்ரீ காளிகாம்பா ஸ்தோத்ரம்‌ 

. ஸ்ரீ காளிகாம்பாள்‌ போற்றி 

. ஸ்ரீநவமங்களி ஸ்தோத்ரம்‌ 

. ஸ்ரீ ப்ரத்யங்கிராகவசம்‌ / த்யானம்‌ 


ஸ்ரீ தேவி க்ஷமாபன ஸ்தோத்ரம்‌ 


. ஸ்ரீ தேவ்யபாரத க்ஷமாபன ஸ்தோத்ரம்‌ 
. திருமந்திரம்‌ 

. ஸ்ரீ அபிராமி ஸ்தோத்ரம்‌ 

. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 

.. அபிராமியம்மை பதிகம்‌ - 1 

. அபிராமியம்மை பதிகம்‌ - 2 

. ஸ்ரீவாராஹிமாலை 

. துதித்‌ துளிகள்‌ 


மங்களப்‌ பாடல்கள்‌ 


. ஜகன்‌ மாதாப்ரார்த்தனை 

_ ஸ்ரீராஜராஜேஸ்வரி ஸ்தோத்ரம்‌ 
. கற்பரநாயகியே 

. ரோக நிவாரணஅஷீடகம்‌ 

ý: நாமாவளி 

, தீபாராதனை 


https://archive.org/detail 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


எண்‌ பொருளடக்கம்‌ 
178. குங்கும அர்ச்சனை 
179. தேவி கன்னியாகுமரி 
180. மங்களம்‌ 
ஸ்ரீ விஷ்ணு த்யான ஸ்லோகங்கள்‌ 
181. ஸ்ரீமன்‌ நாராயண த்யான ஸ்லோகங்கள்‌ 
182. ஸ்ரீ கருடன்‌ / ஸ்ரீ ஆஞ்சநேயர்‌ / 
ஸ்ரீ விஷ்ணு சம்பந்தமான முக்ய காயத்ரீ மந்தரங்கள்‌ 
183. ஸ்ரீ ஆண்டாள்‌ அருளிய திருப்பாவை 
184. ஸ்ரீ தொண்டரடி பொடியாழ்வார்‌ அருளிய திருப்பள்ளி யெழுச்சி 
185. ஸ்ரீ வெங்கடேச ஸுப்ரபாதம்‌ 
186. ப்ராதஸ்‌ ஸ்மரண கராவலம்பம்‌ 
187. ஸ்ரீ பகவத்கீதை (பக்தியோகம்‌) 
188. பஜ கோவிந்தம்‌ 
189. ஸ்ரீ கிருஷ்ண த்வாதச நாமஸ்தோத்ரம்‌ / ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம்‌ 
190. குந்தி தேவி இயற்றிய ஸ்ரீ கிருஷ்ண ஸ்தோத்ரம்‌ 
191. ஸ்ரீ குருவாயூரப்பன்‌ கேசாதிபாத வர்ணனை 
192. ஸ்ரீ குருவாதபுரீச பஞ்சரத்ன ஸ்தோத்ரம்‌ 
193. ஸ்ரீ குருவாயுபுரநாத பஞ்சரத்னம்‌ 
ஸ்ரீ வாத புரநாதாஷ்டகம்‌ 
194. ஸ்ரீமத்‌ நாராயணியம்‌ ராஸக்ரீடை 
195. ஸ்ரீ குருவாயூரப்பன்‌ ஸ்தோத்ரம்‌ 
196. ஸ்ரீ குருபுவனபுராதீச ஷட்பதி ஸ்துதி 
ஸ்ரீ வேங்கட வராஹ ஸ்தோத்ரம்‌ 
197. ஸ்ரீ வேங்கடேச ஸ்தோத்ரம்‌ / ஸ்ரீ வேங்கடேச கத்யம்‌ 
198. ஸ்ரீ வேங்கடேச ப்ரபத்தி 
199. ஸ்ரீ மார்கண்டேயர்‌ அருளிய ஸ்ரீ ஸ்ரீநிவாஸ ஸ்தோத்ரம்‌ 
200. ஸ்ரீ வேங்கடேச ஸ்தோத்ரம்‌ / ஸ்ரீஸுப்ரமண்யர்‌ 
அருளிய ஸ்ரீ ஸ்ரீநிவாஸ ஸ்தோத்ரம்‌ 
201. ஸ்ரீராகவாஷ்டகம்‌ 
202. ஸ்ரீராம பஞ்சரத்னம்‌ 
203. ஸ்ரீராம சந்த்ராஷ்டகம்‌ 


3 ஜ்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


எண்‌ பொருளடக்கம்‌ 


204. ஸ்ரீராம ஸ்தோத்ரம்‌ / இந்திரன்‌ அருளிய ஸ்ரீ ராமஸ்தோத்ரம்‌ 


205. ஸ்ரீ ராம சரித்ர மஞ்சரீ 
206. ஸ்ரீ நாம ராமாயணம்‌ 
207. ஏக ஸ்லோக சுந்தரகாண்டம்‌ 
ஸ்ரீ லக்ஷமீந்ருஸிம்ஹ கராவலம்பம்‌ 
208. ஸ்ரீலஸ்மீந்ருஸிம்ஹாஷ்டகம்‌ 
209. ஸ்ரீ லக்ஷமீந்ருஸிம்ஹ பஞ்சகம்‌ 
210. ஸ்ரீ ருணஹர ந்ருஸிம்ஹ ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீ கோவிந்தாஷ்டகம்‌ 
211. ஸ்ரீமுகுந்த மாலை 
212. ஸ்ரீ பால முகுந்தாஷ்டகம்‌ 
213. ஸ்ரீரங்கநாதாஷ்டகம்‌ 
214. துக்கமோசக ஸ்ரீமத்‌ அச்யுதாஷ்டகம்‌ 
215. ஸ்ரீ அச்யுதாஷ்டகம்‌ 
216. ஸ்ரீ ஹரி சரணாஷ்டகம்‌ 
217. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்துதி 
218. ஸ்ரீ ஸங்கஷ்டநாசன விஷ்ணு ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீ வரதராஜ ஸ்தோத்ரம்‌ 
219. ஸ்ரீபாண்டு ரங்காஷ்டகம்‌ 
220. ஸ்ரீ மஹாவிஷ்ணு ஸ்துதி 
221. ஸ்ரீ சாரங்கபாணி ஸ்தோத்ரம்‌ 
222. ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்தோத்ரம்‌ 
223. ஸ்ரீ ஸுதர்சன ஷட்கம்‌ / ஸ்ரீ ஸுதர்சநாஷ்டகம்‌ 
224. ஸ்ரீ மஹாஸுதர்சன ஸ்தோத்ரம்‌ 
225. ஸ்ரீ பஞ்சாயுத ஸ்தோத்ரம்‌ 
226. ஸ்ரீ ஹனுமத்பஞ்சரத்னம்‌ / ஸ்ரீ வேங்கடேஸ மங்களம்‌ 
227. மங்களத்‌ துதிகள்‌ 
228. நாலாயிரத்‌ திவ்ய ப்ரபந்தம்‌ (தொகுக்கப்பட்டவை) 
பெரியாழ்வார்‌ அருளிய திருவாய்மொழி 
229, நாச்சியார்‌ திருவாய்மொழி 
230. பெருமாய்‌ திருவாய்மொழி 


+ 
https://archive.org/details/muthulakshmiacademy 


பக்கம்‌ 
646 


648 
651 


655 
658 
659 


660 
662 
663 
665 
666 
668 
669 


673 
674 
675 


683 


689 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


எண்‌ பொருளடக்கம்‌ 
291. திருச்சந்த விருத்தம்‌ 

232. திருமாலை 

233. திருப்பாணாழ்வார்‌ அருளிச்‌ செய்தவை 
234. மதுரகவி ஆழ்வார்‌ அருளிச்‌ செய்தவை 
235. பெரிய திருவாய்மொழி 

236. முதல்‌ திருவந்தாதி 

297. இரண்டாம்‌ திருவந்தாதி 

238. மூன்றாம்‌ திருவந்தாதி 

239. நம்மாழ்வார்‌ அருளிய திருவாய்மொழி 
240. ஸ்ரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 


241. உபசார பூஜையில்‌ உள்ள சில சொற்களுக்கான விளக்கங்கள்‌ 


242. மஹாகணபதி ஸங்க்ரஹ பூஜை 
243. ஸ்ரீ ஜன்மாஷ்டமி / ஸ்ரீ ராமநவமி /ஸ்ரீ வெங்கடேஸ்வர 
பூஜைக்கான ப்ரதான ஸங்கல்பம்‌ 
244. ஸ்ரீராமநவமி பூஜை 
245. ஸ்ரீப்ரலன்ன வேங்கடேஸ்வர பூஜை 
ஐயப்பன்‌ தயான ஸ்லோகங்கள்‌ 
246. சாஸ்தா பஞ்ச ரத்னம்‌ நமஸ்கார ஸ்லோகங்கள்‌ 
247. சாஸ்தா பஞ்சாக்ஷர ஸ்தோத்திரம்‌ 
248. சாஸ்தா த்யானம்‌ / ஸ்ரீ தர்மசாஸ்தா புஜங்கள்‌ 
249. ஸ்ரீ கச்சபேஸ்வர ஆலய ஐயப்பன்‌ ஸ்துதி / ஸ்லோகம்‌ 
250. சபரி பஞ்சகம்‌ 
251. 108 சரணங்கள்‌ 
252. சாஸ்தா அஷ்டகம்‌ 


253. ஸ்ரீ மஹா சாஸ்து: மூலமந்த்ர வர்ணாதிம த்ரிசதீ நாமாவலி : ப்ராரம்ப 


254. ஸ்ரீமஹா சாஸ்த்ரு அஷ்டோத்தர சதநாமாவலி 
255. ஸ்ரீ ஹரி ஹரபுத்ராய நம 

256. ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 

257. ஸூர்ய நமஸ்காரம்‌ 

258. ஸ்த்ரீகள்‌ செய்யும்‌ ஸூர்ய நமஸ்கார மந்த்ர : 
259. நவக்ரஹ நமஸ்கார மந்திரம்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


பக்கம்‌ 
693 
695 
696 
698 
699 
704 
706 
708 
710 
714 
730 
731 


733 
744 
753 


762 
763 
765 
767 
710 
712 
715 


1717 


783 
784 
788 
793 
800 
802 


எண்‌ 


260. 


261. 


262. 
263. 
264. 
265. 
266. 
267. 
268. 
269. 
270. 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
பொருளடக்கம்‌ 
ஏகச்லோக ஸ்ரீ நவக்ரஹ ஸ்தோத்ரம்‌ 
நவக்ரஹத்‌ தியானப்‌ பாடல்களும்‌ கோலங்களும்‌ 
கோளறு திருப்பதிகம்‌ 
சனி பகவான்‌ ஸ்தோத்ரம்‌ 
விபீஷணக்ருத ஹநுமத்‌ ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீ யனுமாந்‌ சாலீஸா 
ஸ்ரீ மந்‌ ராகவேந்த்ர ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீ அணு ராகவேந்த்ர ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீ தோடகாஷ்டகம்‌ 
ஸ்ரீ சாயிநாதர்‌ அஷ்டகம்‌ 
வாழ்த்து 
நற்சிந்தனைகள்‌ 


SS SB 


https://archive.org/details/muthulakshmiacademy 


பக்கம்‌ 


805 
810 
813 
817 
818 
821 
824 
825 
827 
830 
831 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


DESTINED 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ கணேச நித்ய பாராயண 
ஸ்ரீ மஹா கணபதி த்யான ஸ்லோகங்கள்‌ 


கணானாம்‌ த்வா கணபதிகும்‌ ஹவாமஹே 

í கவிம்‌ கவீனா முபம ச்ரவஸ்தமம்‌ 
ஜ்யேஷ்ட்டராஜம்‌ ப்ரஹ்மணாம்‌ ப்ரஹ்மணஸ்பத 

ஆன : ச்ருண்வன்னூதிபி : ஸீத ஸாதனம்‌ || 
சுக்லாம்பர தரம்‌ விஷ்ணும்‌ 

சசிவர்ணம்‌ சதுர்ப்புஜம்‌ | 
ப்ரஸன்ன வதனம்‌ த்யாயேத்‌ 

ஸர்வ விக்னோப சாந்தயே || 


கஜாநநம்‌ பூத கணாதி ஸேவிதம்‌ 
கபித்த ஜம்பூ பலஸார பக்ஷிதம்‌ | 

உமாஸுதம்‌ சோக விநாச காரணம்‌ 
நமாமி விக்நேச்வர பாத பங்கஜம்‌ || 


t 
| அகஜானனபத்மார்க்கம்‌ 
கஜானனம்‌ அஹர்நிசம்‌ | 
அனேகதம்‌ தம்‌ பக்தானாம்‌ 
ஏக தந்தம்‌ உபாஸ்மஹே |! 


வக்ர துண்ட மஹாகாய 
ஸூர்யகோடிஸமப்ரப | 

அவிக்னம்‌ குரு மே தேவ 
ஸர்வ கார்யேஷு ஸர்வதா |! 


மூஷிக வாஹந மோதக ஹஸ்த 
காமர கர்ண விலம்பித ஸூத்ர | 
வாமந ரூப மஹேச்வர புத்ர 
விக்ந விநாயக பாத நமஸ்‌ தே |! 


1 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


களத்‌ தாள கண்டம்‌ மிலத்‌ ப்ருங்க ஷண்டம்‌ 
சலத்‌ சாரு கண்டம்‌ ஜகத்ராண செளண்டம்‌ | 
லஸத்‌ தான கண்டம்‌ விபத்பங்க சண்டம்‌ 
சிவ ப்ரேம பிண்டம்‌ பஜே வக்ர துண்டம்‌ || 7 
AAN 
ஸ்ரீ ஸங்கடஹர கணேச ஸ்தோத்ரம்‌ 
(ஸ்ரீ கணேச த்வாதச நாம ஸ்தோத்ரம்‌) 
(நாரத புராணம்‌) 
ப்ரணம்ய சிரஸா தேவம்‌ கெளரீ புத்ரம்‌ விநாயகம்‌ | 
பக்தாவாஸம்‌ ஸ்மரேந்நித்யம்‌ ஆயுஷ்காமார்த்தஸித்தயே Il | 


ப்ரதமம்‌ வக்ரதுண்டம்‌ ச ஏகதந்தம்‌ த்வீதியகம்‌ | 


த்ருதீயம்‌ க்ருஷ்ணபிங்காக்ஷம்‌ கஜ்வக்த்ரம்‌ சதுர்த்தகம்‌ |! 2 
லம்போதரம்‌ பஞ்சமம்‌ ச ஷஷ்ட்டம்‌ விகடமேவ ச | 

ஸப்தமம்‌ விக்னராஜம்ச தூம்ர வர்ணம்‌ ததாஷ்டமம்‌ |! 3 
நவமம்‌ பாலசந்த்ரம்ச. தசமம்‌ து விநாயகம்‌ | 

ஏகாதசம்‌ கணபதிம்‌ த்வாதசம்‌ து கஜானனம்‌ ॥ 4 
த்வாதசைதானி நாமானி த்ரிஸந்த்யம்‌ ய: படேந்நர: | 

ந ௪ விக்ன பயம்‌ தஸ்ய ஸர்வஸித்திகரம்‌ ப்ரபோ? II 5 
வித்யார்த்£ லபதே வித்யாம்‌ தனார்த்தீ லபதே Spb | 

புத்ரார்த்ததீ லபதே புத்ரான்‌ மோக்ஷார்த்தீ லபதே கதிம்‌ |! 6 
ஜபேத்‌ கணபதி ஸ்தோத்ரம்ஷட்பிர்மாஸை: பலம்பவேத்‌ | 

ஸம்வத்‌ ஸரேண ஸித்திம்‌ ச லபதே நாத்ர ஸம்சய: |! 7 


அஷ்டப்யோ ப்ராஹ்மணேப்யச்ச லிகித்வாய: ஸமர்ப்பயேத்‌ | 
தஸ்ய வித்யா பவேத்‌ ஸர்வா கணேசஸ்ய ப்ரஸாதத: || 8 


2 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸ்ரீ மஹா கணேச ப்ராதஸ்மரணம்‌ 

ப்ராத ஸ்மராமி கணநாத மனாத பந்தும்‌ 

ஸிந்தூர பூர்ண பரிசோபித கண்ட யுக்மம்‌ | 
உத்தண்ட விக்ன பரிகண்டன சண்ட தண்டம்‌ 

ஆகண்டலாதி ஸுரநாயக ப்ருந்தத வந்த்யம்‌ || 
ப்ராதர்‌ நமாமி சதுரானன வந்த்யமானம்‌ 

இச்சானுகூல மகிலஞ்‌ ச வரம்‌ ததானம்‌ | 
தம்‌ துந்திலம்‌ த்விரசநாகி பயஞ்ஜ ஸூத்ரம்‌ 

புத்ரம்‌ விலாஸ சதுரம்‌ சிவயோ: சிவாய II 
ப்ராதர்‌ பஜாலம்ப பயதம்‌ நிஜ பக்த சோக 

தாவானலம்‌ கணவிபும்‌ வரகுஞ்ஜ ராஸ்யம்‌ | 
அஜ்ஞான கானை விநாசன ஹவ்ய வாஹம்‌ 

உத்ஸாக வர்த்தன மஹம்‌ ஸுதமீச்வரஸ்ய || 
ச்லோகத்ரய மிதம்‌ புண்யம்‌ | 
ந்‌ ஸதா ஸரம்ராஜ்ய தாயகம்‌ | 
ப்ராதருத்தாய ஸததம்‌ ஸ 

ய: படேத ப்ரயத: புமான்‌ |! 
தஸ்ய ஸித்திர்‌.பலேன்‌ நூநம்‌ விக்னேசஸ்ய ப்ரஸாததி 

உ 


ஸ்ரீ கணேச கவசம்‌ 


தயாயேத்‌ ஸிம்ஹகதம்‌ விநாயக 
மமும்‌ திக்பாஹு மாத்யே யுகே | 

த்ரேதாயாம்‌ து மயூர வாஹந மமும்‌ 
ஷட்பாஹாகம்‌ ஸித்திதம்‌ || 

தவாபரே து கஜாநநம்‌ யுக புஜம்‌ 
ரக்தாங்கராகம்‌ விபும்‌ | 

திஷ்யே து த்விபுஜம்‌ ஸிதாங்க 
ருசிரம்‌ ஸர்வார்த்தகம்‌ ஸபார்வதா Il 


3 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
விநாயக : சிகரம்‌ பாது 
பரமாத்மா பராத்பர : | 
அதி ஸுந்தர காயஸ்து ! 
மஸ்தகம்‌ ஸுமதோத்கட : 2 


லலாடம்‌ காச்யப : பாது 
ப்ருயுக்மம்‌ து மஹோதர : | 
நயநே பால சந்தரஸ்து 
கஜாஸ்யச்‌ சோஷ்ட பல்லவெள | 3 


ஜிஹ்வாம்‌ பாது கணக்ரீட 
சிபுகம்‌ கிரிஜா ஸுத : | 
வாசம்‌ விநாயக : பாது 
SHSM ரக்ஷது துர்முக : || 4 


ச்ரவணெள பாச பாணிஸ்து 

நாஸிகாம்‌ சித்தி தார்த்தத : | 
கணேசஸ்து முகம்‌ கண்டம்‌ ~ டிஸ்‌ 
பாது தேவோ கணஞ்ஜய : Il — er a coe 


7 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


க்ஷிப்ர ப்ரஸாதநோ பாஹூ 
பாணீ ஆசாப்ர பூரக | 

அங்குலீச்ச நகாந்‌ பாதம்‌ 
ஹஸ்தெள பாத்வரி நாசன : || 


ஸர்வாங்காணி மயூரேசோ 
விச்வ வயாபீ ஸதாவது | 

அறுக்த மபி யத்‌ ஸதாநம்‌ 
தூமகேதுஸ்‌ ஸதாவது | 


ஆமோத : தவக்ரதா : பாது 
ப்ரமோத : ப்ருஷ்ட தோசவது | 

ப்நாச்யாம்‌ ரக்ஷது புத்தீச : 
ஆக்நேய்யாம்‌ ஸித்திதாயக : 


தக்ஷிணஸ்யா முமா புத்ர : 
நைர்ருத்யாம்‌ து கணேச்வர : | 

ப்ரதீச்யாம்‌ விக்ந ஹர்தா2வ்யாத்‌ 
வாயவ்யாம்‌ கஜகர்ணக : || 


கெளபேர்யாம்‌ நிதிப : பாயா 

தீ சாந்யாமீச நந்தந : | 
திவா வ்யாதேக தந்தஸ்து 

ராத்ரெள ஸந்த்யாஸு விக்நஹ்ருத்‌ || 
ராக்ஷ்ஸாஸுர வேதால 

க்ரஹ பூத பிசாச (த) கா: | 
பாசாங்குச தர : பாது 

ரஜஸ்ஸ்த்வம்‌ தபஸ்ஸ்ம்ருதிம்‌ II 
ஜ்ஞாநம்‌ தர்மஞ்ச லக்ஷ்மீஞ்ச 

ரஜ்ஜாம்‌ கீர்த்திம்‌ தயாம்‌ குலம்‌ | 
வபுர்த நஞ்ச தாந்யஞ்ச 

க்ருஹாந்‌ தாராந்‌ ஸகீந்‌ ஸுதாந்‌ |! 


5 


https://archive.org/details/muthulakshmiacademy 


15 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸர்வாயுததர : பெளத்ராந்‌ 

்‌ மயூரேசோ 3 வதாத்‌ ஸதா | 

கபிலோ ஜாவிகம்‌ பாது 
கஜாச்வம்‌ விகடோவேது Il 


பூர்ஜ பத்ரே லிகித்வேதம்‌ 
ய : கண்டே தாரயேத்‌ avrg: | 
ந பயம்‌ ஜாயதே தஸ்ய 
யக்ஷ ரக்ஷ : பிசாசத : || 
த்ரிஸந்த்யம்‌ ஜபதே யஸ்து 
வஜ்ரஸாரதநுர்‌ பவேத்‌ | 
யாத்ரா காலே படேத்‌ யஸ்து 
நிர்விக்நேத பலம்‌ லபேத்‌ Il 


யித்தகாலே படேத்‌ யஸ்து 
விஜயம்‌ ப்ராப்நுயாத்‌ த்ருவம்‌ | 
மாரணோச்சாட நாகர்ஷ 
ஸ்தம்ப மோஹ நகர்மணி II 


ஸப்த வாரம்‌ படேத்‌ யஸ்து 

திநா நாமேகவிம்‌ சதிம்‌ | 
தத்தத்‌ பல மவாப்நோதி 

ஸாதகோ நாத்ர ஸம்சய : Il 
ஏகவிம்சதி வாரஞ்ச 

படேத்‌ தாவத்‌ திநாநி ய: | 
நாரா க்ருஹ கதம்‌ ஸத்யோ 

ராஜ்ஞா பத்தம்‌ ச மோசயே ॥ 
ராஜ stem வேலாயாம்‌ 

படேத்‌ யஸ்து த்ரிவாரத : | 
ஸ ராஜாநம்‌ வசம்‌ நீத்வா 

ப்ரக்ருதாம்‌ ச ஸபாம்‌ ஜயேத்‌ || 


6 


https://archive.org/details/muthulakshmiacademy 


20 


௮] 


22 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
இதம்‌ கணேச கவசம்‌ 
கச்யபேந ஸமீரிதம்‌ | 
ஸர்வ ரக்ஷாகரம்‌ ஸர்வ 


ஸர்வ காமப்‌ பூரகம்‌ || 


முத்ராலாய ச தேனாத்‌ 
மாண்டவ்‌ யாய மஹரிஷியே | 
மஹ்யம்‌ ஸ ப்ராஹ்‌ 
க்ருபய கவசம்‌ ஸர்வ ஸித்திதம்‌ || 
REIS 
ஸ்ரீ சங்கரரருளிய 
ஸ்ரீ கணேச புஜங்க ஸ்தோத்ரம்‌ 
ரணத்‌ க்ஷுத்ர கண்டா நிநாதாபிராமம்‌ 
சலத்தாண்ட வோத்தண்டவத்‌ பத்ம தானம்‌ | 
லஸத்‌ துந்திலாங்‌ கோபரி வ்யால ஹாரம்‌ 
கணாதீச மீசான ஸூனும்‌ தமீடே || 


த்வனி த்வம்ஸ வீணாலயோல்லாஸி வக்த்ரம்‌ 
ஸ்புரச்சுண்ட தண்டோல்‌ லஸத்‌ பீஜபூரம்‌ | 

கலத்‌ தர்ப்ப ஸெளகந்த்ய லோலாலி மாலம்‌ 
கணாதீச மீசான ஸூனும்‌ தமீடே II 


ப்ரகாசஜ்‌ ஜபாரக்த ரத்ன ப்ரஸுூன 
ப்ரவால ப்ரபாதாருண ஜ்யோதி ரேகம்‌ | 
ப்ரலம்போதரம்‌ வக்ர துண்டைக தந்தம்‌ 


கணாதீச மீகான ஸூனும்‌ தமீடே Il 


விசித்ர ஸ்புரத்‌ ரத்ன மாலா கிரீடம்‌ 
கிரீடோல்‌ லஸத்‌ சந்த்ர ரேகா விபூஷம்‌ | 
விபூஷைக பூஷம்‌ பவத்வம்ச ஹேதும்‌ 
கணாதீச மீசானஸூனும்‌ தமீடே |! 
7 


https://archive.org/details/muthulakshmiacademy 


23 


24 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


உதஞ்சத்‌ புஜா வல்லரீ த்ருச்ய மூலோ 
ச்சலத்‌ ப்ரூலதா விப்ரம ப்ராஜதக்ஷம்‌ | 
மருத்‌ ஸுந்தரீ சாமரை : ஸேவ்ய மானம்‌ 


கணாதீச மீசான ஸூனும்‌ தமீடே ॥ 


ஸ்புரத்‌ நிஷ்டுரா லோல பிங்காக்ஷி தாரம்‌ 
க்ருபா கோமலோ தார லீலாவதாரம்‌ | 

கலா பிந்துகம்‌ கீயதே யோகி வர்யை: 
கணா”தீச மீசான ஸூனும்‌ தமீடே ॥ 


யமேகாக்ஷரம்‌ நிர்மலம்‌ நிர்விகல்பம்‌ 

குணாதீத மானந்த மாகார சூன்யம்‌ | 
பரம்‌ பாரமோங்கார மாம்னாய கர்ப்பம்‌ 

வதந்தி ப்ரகல்பம்‌ புராணம்‌ தமீடே Il 
சிதாநந்த ஸாந்த்ராய சாந்தாய துப்யம்‌ 

நமோ விச்வகர்த்ரேச ஹர்த்ரேச துப்யம்‌ | 
நமோ(அனந்த Samu கைவல்ய பாஸே 

நமோ விச்வபீஜ ப்ரஸீதேச ஸூநோ |! 
இமம்‌ ஸுஸ்தவம்‌ ப்ராதருத்தாய பக்த்யா 

படேத்‌ யஸ்து மர்த்யோ லபேத்‌ ஸர்வகாமான்‌ | 
கணேச ப்ரஸாதேன ஸித்யந்தி வாசோ 

கணேச விபெள துர்லபம்‌ நிம்‌ ப்ரஸந்நே II 
(விரும்பியவெல்லாம்‌ தரும்‌, கணேசரருள்‌ கிடைக்கும்‌, 
வாக்குவன்மை உண்டாகும்‌? 


ஸ்ரீ சங்கரரின்‌ ஸ்ரீ கணேச புஜங்கம்‌ நிறைவுற்றது. 
HHI 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ விநாயகர்‌ துதிப்‌ பாடல்கள்‌ 


திகட சக்கரச்‌ செம்முகம்‌ ஐந்துளான்‌ 
சகட சக்கரத்‌ தாமரை நாயகன்‌ 
அகட சக்கர விண்மணி யாவுறை 


விகட சக்கரன்‌ மெய்ப்பதம்‌ போற்றுவாம்‌ 
வேண்டல்‌ 


பிடி அதன்‌ உரு உமை கொளமிகு கரியது 
வடிகொடு தனது அடி வழிபடும்‌ அவர்‌ இடர்‌ 

கடிகணபதி வர அருளினன்‌ மிகு கொடை 
வடிவினர்‌ பயில்‌ வலி வலமுறை இறையே 


ஐந்து கரத்தனை ஆனைமுகத்தனை 
இந்தின்‌ இனம்பிறை போலும்‌ எயிற்றனை 
நந்தி மகன்தனை ஞானக்‌ கொழுந்தினைப்‌ 
புந்தியில்‌ வைத்து அடி போற்றுகின்றேனே 


பாலும்‌ தெளி தேனும்‌ பாகும்‌ பருப்பும்‌ இவை 
நாலும்‌ கலந்து உனக்கு நான்‌ தருவேன்‌-கோலம்‌ செய்‌ 
துங்கக்‌ கரி முகத்துத்‌ தூமணியே! நீ எனக்குச்‌ 
சங்கத்தமிழ்‌ மூன்றும்‌ தா 
வாக்கு உண்டாம்‌: நல்ல மனமுண்டாம்‌; மாமலராள்‌ 
நோக்கு உண்டாம்‌; மேனி நுடங்காது - பூக்கொண்டு 
துப்பார்‌ திருமேனித்‌ தும்பிக்கையான பாதம்‌ 
தப்பாமல்‌ சார்வார்‌ தமக்கு 
விநாயகனே வெவ்வினையை வேர்‌ அறுக்க வல்லான்‌ 
விநாயகனே வேட்கை தணிவிப்பான்‌ :- விநாயகனே 
விண்ணிறகும்‌ மண்ணிற்கும்‌ நாதனுமாம்‌ தன்மையினால்‌ 


கண்ணில்‌ பணிமின்‌ கனிந்து. 
9 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அல்லல்போம்‌; வல்வினை போம்‌; அன்னை வயிற்றில்‌ பிறந்த 
தொல்லை போம்‌; போகாத்‌ துயரம்‌ போம்‌; -நல்ல 

குணம்‌ அதிகமாம்‌ அருணை கோபுரத்துள்‌ மேவும்‌ செல்லக்‌ 
கணபதியைக்‌ கைதொழுதக்‌ கால்‌ 


முன்னவனே! யானை முகத்தவனே! முத்திநலம்‌ 

சொன்னவனே | தூய மெய்ச்‌ சுகத்தவனே! மன்னவனே! 
சிற்பரனே! ஐங்கரனே ! செஞ்சடையஞ்‌ சேகரனே! 

தற்பரனே! நின்தாள்‌ சரண்‌ 8 


திருவும்‌ கல்வியும்‌ சீரும்‌ தழைக்கவும்‌ 
கருணை பூக்கவும்‌ தீமையைக்‌ காய்க்கவும்‌ 
பருவ மாய்‌ நமது உள்ளம்‌ பமுக்கவும்‌ 
பெருகும்‌ ஆழத்துப்‌ பிள்ளையைப்‌ பேணுவாம்‌ 9 


வானுலகும்‌ மண்ணுலகும்‌ வாழ மறைவாழ 
பான்மை தரு செய்யதமிழ்‌ பார்மிகை விளங்கி 
ஞானமதம்‌ ஐந்துகர மூன்று விழிநால்வா 
யானை முகனைப்பரவி அஞ்சலி செய்கிற்பாம்‌ 10 
சக்தி யாய்ச்சிவ மாகித்‌ தனிப்பா 
முக்தி யான முதலைத்‌ ததி செயச்‌ 
சக்தி யாகிய சொற்பொருள்‌ நல்குவ 
சித்தி யானைதன்‌ செய்பொற்‌ பாதமே 


ஓஓ 


ஓளவையார்‌ அருளிய விநாயகர்‌ அகவல்‌ 


சீதக்‌ களபச்‌ செந்தாமரைப்பூம்‌ 
பாதச்‌ சிலம்பு பல இசை பாடப்‌ 
பொன்னரை ஞானும்‌ பூந்துகி லாடையும்‌ 
வன்ன மருங்கில்‌ வளர்ந்தழ கெறிப்பப்‌ 


ரி 


a k 10 


i ட பதத https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பேழை வயிறும்‌ பெரும்பாரக்‌ கோடும்‌ 
வேழ முகமும்‌ விளங்குசிந்‌ தூரமும்‌ 

அஞ்சுகரமும்‌ அங்குச பாசமும்‌ 
நெஞ்சிற்‌ குடிகொண்ட நீலமேனியும்‌ 


நான்ற வாயும்‌ நாலிரு புயமும்‌ 
மூன்று கண்ணும்‌ மும்மதச்சுவடும்‌ 
இரண்டு செவியும்‌ இலங்குபொன்‌ முடியும்‌ 
திரண்டமுப்‌ புரிநூல்‌ திகழொளி மார்பும்‌ 


சொற்பதங்‌ கடந்த துரிய மெய்ஞ்ஞான 
அற்புதம்‌ நிறைந்த கற்பகக்‌ களிறே 
முப்பழம்‌ நுகரும்‌ மூஷிக வாகன 
இப்பொழு தென்னை யாட்கொள வேண்டித்‌ 


தாயாய்‌ எனக்குத்‌ தானெழுந்‌ தருளி 
மாயாப்பிறவி மயக்க மறுத்தே 

திருந்திய முதல்‌ ஐந்தெழுத்துந்‌ தெளிவாய்ப்‌ 
பொருந்ததவே வந்து உளந்தனிற்‌ புகுந்து 


குருவடி வாகிக்‌ குவலயந்தன்னில்‌ 
திருவடி வைத்துத்‌ திறம்‌அது பொருள்‌ என 
வாடா வகைதான்‌ மகிழ்ந்தெனக்‌ கருளிக்‌ 
கோடா யுதத்தாற்‌ கொடுவினை களைந்தே 


உவட்டா உபதேசம்‌ புகட்டி என்செவியில்‌ 
தெவிட்டாத ஞானத்‌ தெளிவையுங்‌ காட்டி 
ஐம்புலன்‌ தன்னை அடக்கு முபாயம்‌ 
இன்புறு கருணையின்‌ இனிதெனக்‌ கருளிக்‌ 
கருவிக ளொடுங்குங்‌ கருத்தினை யறிவித்து 
இருவினை தன்னை அறுத்திருள்‌ கடிந்து 
தலமொரு நான்கும்‌ தந்தெனக்‌ கருளி 
மலமொரு மூன்றின்‌ மயக்கம்‌ அறுத்தே 


11 


https://archive.org/details/muthulakshmiacademy _ 
ட்டர்‌ உர: இ க ட 1௧ 


oe O 


0 
a 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஒன்பது வாயில்‌ ஒருமந்‌ திரத்தால்‌ 
ஐம்புலக்‌ கதவை அடைப்பதுங்‌ காட்டி 
ஆறா தாரத்து அங்குச நிலையும்‌ 
பேறா நிறுத்திப்‌ பேச்சுரை யறுத்தே 


இடைபிங்‌ கலையின்‌ எழுத்தறி வித்துக்‌ 
கடையிற்‌ கழுமுனைக்‌ கபாலமும்‌ காட்டி 
மூன்று மண்டலத்தின்‌ முட்டிய தூணின்‌ 
நான்றெழு பாம்பின்‌ நாவில்‌ உணர்த்திக்‌ 
குண்டலி யதனிற்‌ கூடிய அசபை 
விண்டெழு மந்திரம்‌ வெளிப்பட உரைத்து 
மூலா தாரத்தின்‌ மூண்டெழு கனலைக்‌ 
காலால்‌ எழுப்புங்‌ கருத்தறி வித்தே 


அமுத நிலையும்‌ ஆதித்தன்‌ இயக்ககும்‌ 
குமுத சகாயன்‌ குணத்தையுங்‌ கூறி 
இடைச்‌ சக்கரத்தின ஈரெட்டு நிலையும்‌ 
உடற்‌ சக்கரத்தின்‌ உறுப்பையுங்‌ காட்டிச்‌ 
சண்முக தூலமுஞ்‌ சதுர்முக சூட்சமும்‌ 
எண்முகமாக இனிதெனக்‌ கருளிப்‌ 
புரியட்ட காயம்‌ புலப்பட எனக்குத்‌ 
தெரியெட்டு நிலையும்‌ தெரிசனப்‌ படுத்திக்‌ 
கருத்தினிற்‌ கபால வாயில்‌ காட்டி 
இருத்தி முத்தி இனிதெனக்‌ கருளி 


என்னை அறிவித்து எனக்கருள்‌ செய்து 
முன்னை வினையின்‌ முதலைக்‌ களைந்தே 

வாக்கு மனமும்‌ இல்லா மனோலயம்‌ 
தேக்கியே என்றன்‌ சிந்தை தெளிவித்து 


12 


https://archive.org/details/muthulakshmiacademy 
— அண்‌ S 


Me ii 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


இருள்‌ வெளியிரண்டிற்‌ கொன்றிட மென்ன 
அருள்தரும்‌ ஆனந்தத்‌ தழுத்தி என்‌ செவியில்‌ 
எல்லை இல்லா ஆனந்‌ தமளித்து 
அல்லல்‌ களைந்தே அருள்வழி காட்டிச்‌ 


சத்தத்தி னுள்ளே சதாசிவம்‌ காட்டிச்‌ 
சித்தத்தி னுள்ளே சிவலிங்கங்‌ காட்டி 
அணுவிற்‌ கணுவாய்‌ அப்பாலுக்‌ கப்பாலாய்‌ 
கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி . 
வேடமும்‌ நீறும்‌ விளங்க நிறுத்திக்‌ 
கூடுமெய்த்‌ தொண்டர்‌ குழாத்துடன்‌ கூட்டி 
அஞ்சக்‌ கரத்தின்‌ அரும்‌ பொருள்‌ தன்னை 
"நெஞ்சக்‌ கருத்தின்‌ நிலையறி வித்துக்‌ 
தத்துவ நிலையைத்‌, தந்தெனை ஆண்ட 
வித்தக விநாயக விரைகழல்‌ சரணே 
விநாயகர்‌ அகவல்‌ முற்றும்‌ 
ஆ அ 
காசிய முனிவர்‌ அருளிய 
விநாயகர்‌ கவசம்‌ 
(இதை ஒதுபவர்கள்‌ நோயற்ற வாழ்வும்‌, குறைவற்ற 
வட்ட. gcd eee) sl 


விநாயகர்‌ காக்க 
அளவுபடா அ 


or மகோற்கடர்தாம்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


உதடு, நாக்கு, முகவாய்க்கட்டை, 
வாக்கு, பல்‌, காது, மூக்கு 


கவின்வளரும்‌ அதரம்‌ கசமுகர்‌ காக்க 
காலங்கணக்‌ கிரீடர்‌ காக்க 
நவில்சிபுகம்‌ கிரிசைசுதர்‌ காக்க 
நனிவாக்கைவிநா யகர்தாம்‌ காக்க 
அவிர்நகை மின்‌ முகர்‌ காக்க 
அள்‌ எழிற்‌ செஞ்‌ செவிபாச பாணி காக்க 
தவிர்தலுறா திளங்‌ கொடிபோல்‌ வளர்மணி 
நாசியைச்‌ சிந்தி தார்த்தர்‌ காக்க 


முகம்‌, கழுத்து, இணையான தோள்கள்‌, 
முலை, உள்ளம்‌, வயிறு 


காமருபூ முகந்தன்னைக்‌ குணேசர்‌ 
நனி காக்க களக்‌ கணேசர்‌ காக்க 

வாமமுறும்‌ இருதோளும்‌ வயங்குகந்த 
பூர்வசர்‌ தாம்மகிழ்ந்து காக்க 

ஏமமுறு மணிமுலை விக்கின்‌ விநாசன்‌ காக்க 
இதயந்‌ தன்னைத்‌ தோமகலுங்‌ கணநாதர்‌ காக்க 

அகட்டினைத்‌ துலங்கே ரம்பர்‌ காக்க. 

பக்கங்கள்‌, குறி, குய்யம்‌, தொண்டைகள்‌ 

பக்கம்‌ இரண்டையுந்தரா தரர்காக்க 
பிருட்டத்தைப்‌ பாவம்‌ நீக்கும்‌ 

விக்கினகரன்‌ காக்க விளங்கிலிங்கம்‌ 
வியாளபூ டணர்தாம்‌ காக்க 

தக்ககுய்யந்‌ தன்னைவக்‌ கிரதுண்டர்‌ காக்க 
சகலத்தை அல்லல்‌ உக்கண பன்‌ காக்க 

ஊருவை மங்களமூர்த்தி உவந்து காக்க _- 


14 


hitps://archive.org/details/muthulakshmiacademy 


— அத இசை 


கணா. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


முழுங்கால்கள்‌, இருகால்கள்‌, 
இருகைகள்‌, முன்கைகள்‌ 


தாள்முழந்தாள்‌ மகாபுத்தி காக்க 
OG பதம்‌ஏக தந்தர்‌ காக்க 
வாழ்கரம்‌ க்ஷிப்பிரப்‌ பிரசாதனர்‌ காக்க 
முன்கையை வணங்கு வார்நோய்‌ 
ஆழ்தரச்செய்‌ ஆசாபூரகர்‌ காக்க 
விரல்பதும அத்தர்‌ காக்க 
கேழ்கிளரும்‌ நகங்கள்‌ விநாயகர்‌ காக்க 
கிழக்கினிற்‌ புத்தீசர்‌ காக்க 
திக்குகள்‌ அனைத்திலிருந்தும்‌ 
அக்னியில்‌ சித்தீசர்‌ காக்க 
உமா புத்திரர்தென்‌ திசை காக்க 
மிக்கநிரு தியிற்கணே கரர்‌ காக்க 
விக்கினவர்த்தனர்மேற்‌ கென்னுந்‌ திக்கதனிற்‌ காக்க 
வாயுவிற்‌ கசகர்‌ ணன்காக்க 
திகழ்‌உதீசிதக்கநிதி பன்காக்க 
வடகிழக்கில்‌ ஈசநந்‌ தனரே காக்க 


பகல்‌, இரவு முதலிய காலங்களில்‌ பிற 
தொல்லைகளிலிருந்தும்‌ 


ஏகதந்தர்‌ பகல்முழுதும்‌ காக்க 
இர வினும்சந்தி இரண்டன்‌ மாட்டும்‌ 
ஓகையின்‌ விக்‌ கினகிருது காக்க 
இராக்‌ கதர்பூதம்‌ உருவேதாளம்‌ 
மோகினிபேய்‌ இவையாதி உயிர்திரத்தால்‌ 
வருந்துயரும்‌ முடிவிலாத வேகமுறு பிணிபலவும்‌ 
விலக்குபு பாசாங்குசர்தாம்‌ விரைந்துகாக்க 


15 


https://archive.org/details 


Ser rere 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மானம்‌, புகழ்‌, முதலியவற்றையும்‌, உற்றார்‌, 
உறவினரையும்‌ 


மதிஞானம்‌ தவந்தானம்மானம்‌ ஒளி 
புகழ்குலம்‌ வண்சரீரம்‌ முற்றும்‌ 
பதிவான தனம்தானியம்‌ கிரகம்‌ 
மனைவி மைந்தர்‌ பயில்நட்‌ பாதிக்‌ 
கதியாவும்‌ கலந்து சர்வா யுதர்காக்க 
காமர்பவுத்‌ திரர்‌ முன்‌ னான 
விதியாரும்‌ சுற்றமெல்லாம்‌ மயூரேசர்‌ 
எஞ்ஞான்றும்‌ விரும்பிக்‌ காக்க 
படிப்போர்‌ நோயற்றவராய்‌ வாழ்வார்‌ 


வென்றி சீவிதம்‌ கபிலர்‌ காக்க 
கரி யாதியெல்லாம்‌ விகடர்‌ காக்க 
என்றிவ்வா றிதுதனை முக்காலமும்‌ 
ஒதிடினும்‌ பால்‌ இடையூறொன்றும்‌ 
ஒன்றுறா முனிவரவர்காள்‌ அறிமின்கள்‌ 
யாரொருவர்‌ ஓதினாலும்‌ 
மன்ற ஆங்‌ கவர்தேகம்‌ பிணியற வச்‌ 
சிரதேக மாகி மன்னும்‌ 


விநாயகர்‌ கவசம்‌ முற்றும்‌ 
kkk 


16 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


இரத்தின விநாயகர்‌ துதி 


நாதமாய்ச்‌ சுருதியோடு நவிற்றிடும்‌ கரங்கள்‌ ஏழாய்க்‌ 
கீதமாய்‌ இரு திணைக்கும்‌ கிளைக்கும்‌ ஓரின்பம்‌ நல்கி 
பேதமாய்‌ விரிந்து வந்து பிறப்பிடம்‌ சேரும்‌ சாம 
வேதமாய்‌ வரும்‌ இரத்தின விநாயகன்‌ மலர்த்தாள்‌ போற்றி 
இன்றெடுத்த இப்பணியும்‌ இனித்தொடரும்‌ எப்பணியும்‌ 
நன்மணியே சண்முகனார்‌ தன்னுடனே நீ எழுந்து 
என்‌ பணியை உன்‌ பணியாய்‌ எடுத்தாண்டு எமைக்காக்க 
மான்‌ வயிற்றுக்‌ கணபதியே போற்றியெனப்‌ போற்றுகின்றேன்‌ 


காரிய சித்தி மாலை 


திருவாக்கும்‌ செய்‌ கருமம்‌ கைகூட்டும்‌ செஞ்சொல்‌ 
பெருவாக்கும்‌ பீடும்‌ பெருக்கும்‌ உருவாக்கும்‌ 

ஆதலால்‌ வானோரும்‌ ஆனை முகத்தானைக்‌ 
காதலால்‌ கூப்புவர்‌ தம்‌ கை. 


காசிப முனிவர்‌ அருளிய 
காரிய ஸித்தி மாலை 


பந்தம்‌ அகற்றும்‌ அநந்தகுணப்‌ 
பரப்பும்‌ எவன்‌ பால்‌ உதிக்குமோ 
எந்த உலகும்‌ எவனிடத்தில்‌ 
ஈண்டி இருந்து கரக்குமோ 
சந்த மறை ஆகமங்‌ கலைகள்‌ 
அனைத்தும்‌ எவன்பால்‌ தகவருமோ 
அந்தஇறையாம்‌ கணபதியை 
அன்பு கூரத்‌ தொழுகின்றோம்‌ 


உலகம்‌ முழுதும்‌ நீக்கமற: 
ஒன்றாய்‌ நிற்கும்‌ பொருளெவனிவ்‌ 
வுலகிற்‌ பிறக்கும்‌ விகாரங்கள்‌ 
உறாத மேலாம்‌ ஒளியாவன்‌ 
17 


https://archive.org/details/muthulakshmiacademy 


we Ce ஆ S 


DONN 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


உலகம்‌ புரியும்‌ வினைப்பயனை 
ஊட்டுங்‌ களைகண்‌ எவன்‌ அந்த 
உலக முதலாங்‌ கணபதியை 


உவந்து சரணம்‌ அடைகின்றோம்‌ 


இடர்கள்‌ முழுதும்‌ எவனருளால்‌ 
எரிவீ மும்பஞ்‌ செனமாயும்‌ l 
தொடரும்‌ உயிர்கள்‌ எவனருளால்‌ 
கரர்வாழ்‌ பதியும்‌ உறச்செய்யும்‌ 
கடவுள்‌ முதலோர்க்‌ கூறின்றிக்‌ 
கருமம்‌ எவனால்‌ முடிவுறும்‌ அத்‌ 
தடவுமருப்புக்‌ கணபதிபொன்‌ 
சரணம்‌ சரணம்‌ அடைகின்றோம்‌ 


மூர்த்தி யாகித்‌ தலமாகி 
முந்நீர்‌ கங்கை முதலான 
தீர்த்த மாகி அறிந்தறியாத்‌ 
திறத்தி னாலும்‌ உயிர்க்குநலம்‌ 
ஆர்த்தி நாளும்‌ அறியாமை 
அகற்றி அறிவிப்பான்‌ எவன்‌ அப்‌ 
போர்த்த கருணைக்‌ கணபதியைப்‌ 
புகழ்ந்து சரணம்‌ அடைகின்றோம்‌ 


செய்யும்வினையின்‌ முதல்யாவன்‌ 
செய்யப்படும்‌ அப்பொருள்யாவன்‌ 
ஐயம்‌ இன்றி உளதாகும்‌ 
அந்தக்‌ கருமப்‌ பயன்‌ யாவன்‌ 
உய்யும்‌ வினையின்‌ பயன்‌ விளைவில்‌ 
ஊட்டி விடுப்பான்‌ எவன்‌ அந்தப்‌ 
பொய்யில்‌ இறையைக்‌ கணபதியைப்‌ 
புரிந்து சரணம்‌ அடைகின்றோம்‌ 


18 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 

வேதம்‌ அளந்தும்‌ அறிவரிய 

விகிர்தன்‌ யாவன்‌ விழுத்தகைய 
வேத முடிவில்‌ நடம்நவிலும்‌ 

விமலன்‌ யாவன்‌ விளங்குபர 
நாத முடிவில்‌ வீற்றிருக்கும்‌ 

நாதன்‌ எவன்‌ எண்குணன்‌ எவன்‌ அப்‌ 
போத முதலைக்‌ கணபதியைப்‌ 

புகழ்ந்து சரணம்‌ அடைகின்றோம்‌ 


மண்ணில்‌ ஓர்ஐங்‌ குணமாகி 
வதிவான்‌ எவன்‌ நீர்‌, இடைநான்காய்‌ 
நண்ணி அமர்வான்‌ எவன்‌ தீயின்‌ 
மூன்றாய்‌ நவில்வான்‌ எவன்‌ வளியின்‌ 
எண்ணும்‌ இரண்டு குணமாகி 
இயைவான்‌ எவன்வான்‌ இடை ஒன்றாம்‌! 
அண்ணல்‌ எவன்‌ அக்கணபதியை 
அன்பிற்‌ சரணம்‌ அடைகின்றோம்‌ 


பாச அறிவில்‌ பசு அறிவில்‌ 
பற்றற்‌ கரிய பரன்யாவன்‌ 
பாச அறிவில்‌ பசு அறிவும்‌ 
பயிலப்‌ பணிக்கும்‌ அவன்யாவன்‌ 
பாச அறிவும்‌ பசு அறிவும்‌ 
பாற்றி மேலாம்‌ அறிவான 
தேசன்‌ எவன்‌ அக்கணபதியைத்‌ 
திகழச்‌ சரணம்‌ அடைகின்றோம்‌ 


நூற்பயன்‌ 
இந்த நமது தோத்திரத்தை 
யாவன்‌ மூன்று தினமும்‌ உம்மைச்‌ 
சந்தி களில்தோத்‌ திரஞ்‌ செயினும்‌ 
சகல கரும சித்திபெறும்‌ 


19 


https://archive.org/details/muthulakshmiacademy - ட்‌ ei 


whet at: oS 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
சிந்தை மகிழச்‌ சுகம்பெறும்‌ எண்‌ 
தினம்‌உச்‌ சரிக்கின்‌ சதுர்த்தியிடைப்‌ 
பந்தம்‌ அகல ஓர்‌எண்கால்‌ 


படிக்கில்‌ அட்ட சித்தியுறும்‌ 


திங்கள்‌ இரண்டும்‌ தினந்தோறும்‌ 
திகழஒருபான்‌ முறையோதில்‌ 
தங்கும்‌ அரச வசியமாம்‌ 
தயங்க இருபத்‌ தொருமுறைமை 
பொங்கும்‌ உழுவ லால்கிளப்பின்‌ 
பொருவின்‌ மைந்தர்‌ விழுக்கல்வி 
துங்க வெறுக்கை முதற்பலவும்‌ 
தோன்றும்‌ எனச்செப்பினர்‌ மறைந்தர்‌ 
முற்றும்‌ 
IKK 
நக்கீரதேவர்‌ அருளிய 
விநாயகர்‌ அகவல்‌ 
கணபதி வணக்கம்‌ ஆசிரிய விருத்தம்‌ 
சீர்கொண்ட கரிமுகமு மைந்து கையும்‌ 
சிறந்தவா பரணமுடன்‌ ஒற்றைக்‌ கொம்பும்‌ 
ஏர்கொண்ட விமலர்கடங்‌ கலியைத்‌ தீர்த்து 
எழில்குகற்கு முன்பிறந்து அமரர்‌ மெச்சப்‌ 
போர்கொண்ட பிரணவமாய்ப்பிரண வத்துள்‌ 
பெருமைசிவ லிங்கமென வந்த மூலம்‌ 
கார்கொண்ட பிண்ட மெங்குந்‌ தானாய்‌ 


காத்திடுங்‌ கணபதியை வணங்குவோமே 


20 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அகவல்‌ 


சீர்தரு மூலச்‌ செழுஞ்சுடர்‌ விளக்கே 
கார்நிற மேனிக்‌ கற்பகக்‌ களிறே 
அல்லல்‌ வினையை யறுத்திடு ஞான 
வல்லபை தன்னை மருவிய மார்பா 
பொங்கர வணிந்த புண்ணியமூர்த்தி 
சங்கர னருளிய சற்குரு விநாயக 
ஏழை யடியே னிருவிழி காண 
வேழ முகமும்‌ வெண்பிறைக்‌ கோடும்‌ 
பெருகிய செவியும்‌ பேழை வயிறும்‌ 
திருவளர்‌ நுதலில்‌ திருநீற்‌ றழகும்‌ 
சிறுத்த கண்ணுஞ்‌ சீதளப்‌ பார்வையும்‌ 
நறுத்திகழ்‌ நாசியும்‌ நாண்மலர்ப்‌ பாதமும்‌ 
நவமணி மகுடநன்மலர்‌ முடியும்‌ 
கவச குண்டல காந்தியும்‌ விளங்கச்‌ 
சிந்தூரத்‌ திலகச்‌ சந்தணப்‌ பொட்டும்‌ 
ஐந்து கரத்தி னழகும்வீற்‌ நிருக்க 
பாச வினையைப்‌ பறித்திடு மங்குச 
பாசத்‌ தொளியும்‌ பன்மணி மார்பும்‌ 
பொன்னாபரணமும்‌ பொருந்துமுந்‌ நூலும்‌ 
மின்னா மெனவே விளங்கு பட்டழகும்‌ 
உந்திச்‌ சுழியும்‌ உரோமத்‌ தழகும்‌ 
தொந்தி வயிறுந்‌ துதிக்கையுந்தோன்ற 
வேதனு மாலும்‌ விமலனு மறியாப்‌ 
பாதச்‌ சதங்கைப்‌ பலதொனி யார்ப்பத்‌ 
தண்டைச்‌ சிலம்புந்‌ தங்கக்‌ கொலுசும்‌ 
எண்டிசை மண்டல மெங்கு முழங்கத்‌ 
தொகுது துந்துமி தொந்தோ மெனவே 
தகுகு திந்திமி தாள முழங்க 


21 
https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆடிய பாத மண்டர்கள்‌ போற்ற 
நாடிமெய்‌ யடியார்‌ நாளுந்‌ துதிக்கக்‌ 
கருணை பரிந்து காட்சி தந்தருள்‌ 
இருளைக்‌ கடிந்து எங்கும்‌ நிறையப்‌ 
பொங்குபே ரொளியாப்‌ பொன்மலை போலத்‌ 
திங்கள்‌ முடியான்‌ றிருவுள மகிழ 
வந்த வாரண வடிவையுங்‌ காட்டிச்‌ 
சிந்தை தளர்ந்த சீரடி யார்க்கு 
இகபர சாதன மிரண்டு முதலி 
அகவினைத்‌ துன்ப மகந்தை யறுத்து 
மூலா தார முச்சுடர்‌ காட்டி 
வாலாம்‌ பிகைதன்‌ வடிவையுங்‌ காட்டி 
மாணிக்க மேனி மலர்ப்பதங்‌ காட்டிப்‌ 
பேணிப்‌ பணியப்‌ பிஜாட்‌ சரமும்‌ 
ஓமென்‌ றுதித்த ஓங்காரத்‌ துள்ளே 
ஆமென்‌ நெழுந்த அக்ஷர வடிவும்‌ 
இடைபிங்‌ கலைக ளிரண்டி னடுவே 
கடைமுனை சுழிமுனைக்‌ கபாலங்குறித்து 
மண்டல மூன்றும்‌ வாய்வோர்‌ பத்தும்‌ 
குண்டலி யசைவிலி கூறிய நாடியும்‌ 
பூதமும்‌ பொறியும்‌ புகழ்குண மூன்றும்‌ 
வாதனை செய்யு மறிவையுங்‌ காட்டி 
ஆரா தார அங்குச நிலையைப்‌ 
பேறாகி நின்ற பெருமையுங்‌ காட்டிப்‌ 
பஞ்சமூர்த்திகள்‌ பாகத்‌ தமர்ந்த 
பஞ்ச சக்திகளின்‌ பாதமும்‌ காட்டி 
நவ்விட மெளவும்‌ நடுவணை வீட்டில்‌ 
அவ்வு மாக்கினை அனாதி சதாசிவம்‌ 


நைவிழிஞான மனோன்மணி பாதமும்‌ 
நைவினை நணுகா நாத கீதமும்‌ 


22 


https://archive.org/details/muthulakshmiacademy 


et 


Ae 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 

கண்டு வணங்கக்‌ கண்ணைத்‌ திறந்து 
விண்டல மான வெளியையும்‌ காட்டி 

ஐம்பத்‌ தோரெழுத்‌ தட்சர நிலையை 
இன்பச்‌ சக்கர விதிதனைக்‌ காட்டிப்‌ 

புருவ நடுவணை பொற்கம லாசான்‌ 
திருவிளை யாடலுந்‌ திருவடி காட்டி 

நாதமும்‌ விந்தும்‌ நடுநிலை காட்டிப்‌ 
போத நிறைந்த பூரணங்‌ காட்டி 

உச்சி வெளிதனி லுள்ளொளி காட்டி 
வச்சிரம்‌ பச்சை மரகத முத்துப்‌ 

பவள நிறைந்த பளிங்கொளி காட்டிச்‌ 
சிவகயி லாசச்‌ சேர்வையுங்‌ காட்டிச்‌ 


சத்தம்‌ பிறந்த தலத்தையும்‌ காட்டித்‌ 
தத்துவந்‌ தொண்ணூற்‌ நாறையும்‌ நீக்கிக்‌ 
கருவி கரணம்‌ களங்க மறுத்து 
மருவிய பிறவி மாயையை நீக்கி 
உம்பர்க ளிருடிகள்‌ ஒருவரும்‌ காணா 
அம்பர வெளியி னருளையுங்‌ காட்டிச்‌ 
சக்தி பராபரை சதானந்தி நிராமய 
நித்திய ரூபி நிலைமையுங்‌ காட்டி 
அடியார்‌ ஞான மமிர்தமா யுண்ணும்‌ 
வடிவை யறியும்‌ வழிதனைக்‌ காட்டி 
நாசி னுனியில்‌ நடக்குங்‌ கலைகள்‌ 
வாசிவா வென்று வாங்கிப்‌ பிடித்து 
நின்மல வடிவாய்‌ நிறுவித்‌ தப்புறம்‌ 
வின்‌ மயமான விதத்தையுங்‌ காட்டித்‌ 
தராதல முழுதுந்‌ தானாய்‌ நிறைந்த aad 
பராபர வெளியைப்‌ பணந்திடக்‌ காட்டி ட்டு... 
என்னுட லாவி யிடம்பொரு ளியாவுந்‌ ர்க 


தன்னுடைய வசமாந்‌ தவநிலை காட்டி a 5 


https://archive.o 


i eae 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நானெனு மாணவம்‌ நாசம தாகத்‌ 
தானென வந்து தயக்கந்தீர 

ஆன குருவா யாட்கொண்‌ டருளி 
மோன ஞான முழுது மளித்துச்‌ 


சிற்பரி பூரண சிவத்தைக்‌ காண 

நற்சிவ நிஷ்கள நாட்டமுந்‌ தந்து 
குருவுஞ்‌ சீஷனுங்‌ கூடிக்‌ கலந்து 

இருவரு மொருதனி யிடந்தனிற்‌ சேர்ந்து 
தானந்த மாகித்‌ தற்பர வெளியில்‌ 

ஆனந்த போத அறிவைக்‌ கலந்து 


புவனத்‌ தொழிலைப்‌ பொய்யென்‌ றுணர்ந்து 

மவுனமுத்திரையை மனத்தினி லிருத்திப்‌ 
பெண்டு பிள்ளை பண்டு பதார்த்தங்‌ 

கண்டது மாயைக்‌ கனவென காட்டிப்‌ 
பாச பந்தப்‌ பவக்கடல்‌ நீக்கி 

ஈச னிணையடி யிருத்தி மனத்தே 
நீயே நானாய்‌ நானே நீயாய்க்‌ 

காயா புரியைக்‌ கனவென வுணர்ந்து 
எல்லா முன்செய லென்றே யுணர 

நல்லா யுன்னருள்‌ நாட்டந்‌ தருவாய்‌ 
காரண குருவே கற்பகக்‌ களிறே 

வாரண முகத்து வள்ளலே போற்றி 
நித்திய பூசை நைவேத்‌ தியமும்‌ 

பக்தியாய்க்‌ கொடுத்துப்‌ பரமனே போற்றி 


ஏத்திய னுதின மெளியேன்‌ பணியக்‌ 
கூற்றினை யுதைத்த குளிர்பதந்‌ தந்து 

ஆக மதுர வமிர்த மளித்துப்‌ 
பேக ஞானப்‌ பேறெனக்‌ கருளி 

மனத்தில்‌ நினைத்த மதுர வாசகம்‌ 
நினைவிலும்‌ கனவிலும்‌ நேசம்‌ பொருந்தி 


24 


x a https://archive.org/details/muthulakshmiacademy 


STE பட 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அருண கிரியா ரவ்வை போலக்‌ 
கருத்து மிகுந்து கவிமழை பொழிய 
வாக்குக்‌ கெட்டாவாழ்வையளித்து 
நோக்கரு ஞான நோக்கு மளித்து 
இல்லற வாழ்க்கை யிடையூ றகற்றிப்‌ 
புல்லரிடத்திற்‌ புகுந்துழ லாமல்‌ 
ஏற்ப திகழ்ச்சி யென்ப தகற்றிக்‌ 
காப்ப துனக்குக்‌ கடன்கண்‌ டாயே 


நல்வினை தீவினைநாடி வருகினுஞ்‌ 
செல்வினை யெல்லாஞ்‌ செயலுன தாமால்‌ 
தந்தையும்‌ நீயே தாயும்‌ நீயே 
எந்தையும்‌ நீயே ஈசனும்‌ நீயே 
போத ஞானப்‌ பொருளும்‌ நீயே 
நாதமும்‌ நீயே நான்மறை நீயே 
அரியும்‌ நீயே அயனும்‌ நீயே 
திரிபுர தகனஞ்‌ செய்தவன்நீயே 
சக்தியும்‌ நீயே சதாசிவம்‌ நீயே 
புத்தியும்‌ நீயே பராந்தகன்‌ நீயே 
பக்தியும்‌ நீயே பந்தமும்‌ நீயே 
முத்தியும்‌ நீயே மோட்சமும்‌ நீயே 
ஏகமும்‌ நீயே என்னுயிர்‌ நீயே 
தேகமு நீயே தேவனும்‌ நீயே 


உன்னரு என்றி உயிர்த்துணை காணேன்‌ 
பின்னொரு தெய்வம்‌ பேசவு மறியேன்‌ 
வேதனை கொடுத்த மெய்யிது தன்னில்‌ 
வாத பித்தம்‌ வருத்திடு சிலேத்துமம்‌ 
மூன்று நாடியும்‌ முக்குண மாகித்‌ 
தோன்றும்‌ வினையின்‌ துன்ப மறுத்து 
நாலா யிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு 
மேலாம்‌ வினையை மெலியக்‌ களைந்து 


25 


https://archive.org/details/muthulakshmiacademy 


cos அடவ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 

அஞ்சா நிலைமை யருளிய நித்தன்‌ 

பஞ்சாட்‌ சரநிலை பாலித்‌ தெனக்கு 
செல்வமும்‌ கல்வியுஞ்‌ சீரும்‌ பெருக 

நல்வர மேதரும்‌ நான்மறை விநாயக 
சத்திய வாக்குச்‌ சத்தா யுதவிப்‌ 

புத்திரனே தரும்‌ புண்ணிய முதலே 
வெண்ணி ரணியும்‌ விமலன்‌ புதல்வா 


பெண்ணா முமையாள்‌ பெறுகுஞ்‌ சரனை 
அரிதிரு மருகா அறுமுகன்‌ றுணைவ 
கரிமுகவாரணக்‌ கணபதி சரணம்‌ 
குருவே சரணம்‌ குணமே சரணம்‌ 
பெருவயி றோனே பொற்றாள்‌ சரணம்‌ 
கண்ணே மணியே கதியே சரணம்‌ 
விண்ணே யொளியே வேந்தே சரணம்‌ 
மானத வாவி மலர்த்தடத்‌ தருகிற்‌ 
றான த்தில்‌ வாழும்‌ தற்பரா சரணம்‌ 
உச்சிப்‌ புருவத்‌ துதித்துல களிக்குஞ்‌ 
சச்சி தானந்த சற்குருசரணம்‌ 
விக்கின விநாயகா தேவே ஓம்‌ 
அரகர சண்முக பவனே ஓம்‌ 
சிவ சிவ மஹாதேவ சம்போ ஓம்‌ 


+++ 
ஸ்ரீ கணநாயகாஷ்டகம்‌ 


ஏக தந்தம்‌ மஹா காயம்‌ தப்த காஞ்ச ஸந்தியம்‌ | 
லம்‌ போதரம்‌ விசாலாக்ஷம்‌ வந்தே அஹம்‌ கணநாயகம்‌ | 


மெளஞ்ஜு க்ருஷ்ணா ஜினதரம்‌ நாக யஞ்ஞோப விதினம்‌ 
பாலேந்து ஸகலம்‌ மெளலே வந்தே (அஹம்‌ கணநாயகம்‌ | 


26 


ச... 


a" 
ae i https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அம்பிகா ஹ்ருதயானந்தம்‌ மாத்ருபி : பரிபாலிதம்‌ | 

பக்த ப்ரியம்‌ மதோன்‌ மத்தம்‌ வந்தே (அ) ஹம்‌ கணநாயகம்‌ 3 
சித்ர ரத்ன விசித்ராங்கம்‌ சித்ரமாலா விபூஷிதம்‌ | 

சித்ர ரூப தரம்‌ தேவம்‌ வந்தே (௮) ஹம்‌ கணநாயகம்‌ 4 
கஜ வக்த்ரம்‌ ஸுரச்ரேஷ்டடம்‌ கர்ணசாமர பூஷிதம்‌ | 

பாசாங்குச தரம்‌ தேவம்‌ வந்தே (அஹம்‌ கணநாயகம்‌ || 5 
மூஷிகோத்தம மாருஹ்ய தேவாஸுர மஹா ஹவே | 

யோத்துகாமம்‌ மஹா வீர்யம்‌ வந்தே (௮) ஹம்‌ கணநாயகம்‌ [6 
யக்ஷ கின்னர கந்தர்வ ஸித்த வித்யா தரை: ஸதா | 

ஸ்தூய மானம்‌ மஹாத்மானம்‌ வந்தே (அ) ஹம்‌ கணநாகம்‌ ||7 
ஸர்வ விக்ன ஹரம்‌ தேவம்‌ ஸர்வ விக்ன விவர்ஜிதம்‌ 

ஸர்வஸித்தி ப்ரதா தாரம்‌ வந்தே அஹம்‌ கணநாயகம்‌ 8 
கணாஷ்டகம்‌ இதம்‌ புண்யம்‌ பக்தி தோய : படேந்‌ நர: | 

விமுக்த ஸர்வ பாபேப்யோ ருத்ரலோகம்‌ ஸ கச்சதி I 9 


ப$ கணேச பஞ்சரக்னம்‌ 


மூதா கராத்த மோதகம்‌ ஸதா விமுக்தி ஸாதகம்‌ 
கலாதராவதம்‌ ஸகம்‌ விலாஸி லோக ரக்ஷகம்‌ 
அநாய கைக நாயகம்‌ விநாசி தேப தைத்யகம்‌ 
நதாசு பாசு நாசகம்‌ நமாமி தம்‌ விநாயகம்‌ || 1 


நதே தராதி பீகரம்‌ நவோதி தார்க்க பாஸ்வரம்‌ 
நமத்‌ ஸுராரி நிர்ஜ்ஜரம்‌ நதாதி காப துத்தரம்‌ 

ஸுரேச்வரம்‌ நிதீச்வரம்‌ கஜேஸ்வரம்‌ கணேச்வரம்‌ 
மஹேஸ்வரம்‌ தமாச்ரயே பராத்பரம்‌ நிரந்தரம்‌ 2 


ஸமஸ்த லோக சங்கரம்‌ நிரஸ்த தைத்ய குஞ்ஜரம்‌ 
தரேதரோதரம்‌ வரம்‌ வரே பவக்த்ர மக்ஷரம்‌ 

க்ருபாகரம்‌ க்ஷமாகரம்‌ முதாகரம்‌ யசஸ்கரம்‌ 
மனஸ்கரம்‌ நமஸ்க்ருதாம்‌ நமஸ்கரோமி பாஸ்வரம்‌ 3 


27 


https://archive.org/details/t jutt lakshmiacademy 


ப்ப ண r சாங்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அகிஞ்சனார்த்தி மார்ஜனம்‌ சிரந்தனோக்தி பாஜனம்‌ 
புராரி பூர்வ நந்தனம்‌ ஸுராரி கர்வ ஸர்வணம்‌ | 

ப்ரபஞ்ச நாச பீஷணம்‌ தனஞ்ஜயாதி பூஷணம்‌ 
கபோல தான வாரணம்‌ பஜே புராண வாரணம்‌ | 


நிதாந்த காந்தி தந்த காந்தம்‌ அந்த காந்த காத்மஜம்‌ 
அசிந்த்ய ரூப மந்த ஹீந மந்தராய க்ருந்தரம்‌ 

ஹ்ருதத்தரே நிரந்தரம்‌ வஸந்த மேவ யோகிநாம்‌ 
தமேக தந்த மேவ தம்‌ விசிந்தயாமி ஸந்ததம்‌ 


மஹா கணேச பஞ்ச ரத்ன மாதரேண யோன்வஹம்‌ 
ப்ரஜல்பதி ப்ரவாதகே ஸ்ருதி ஸ்மரந்‌ கணேச்வரம்‌ 

அரோகத மதோஷதாம்‌ ஸுஸாஹீதீம்‌ ஸீபுத்ரதாம்‌ 
ஸமாஹிதாயு ரஷ்டபூதி மப்யுபைதி யோ சிராத்‌ Il 


9 


ஸ்ரீ ருண கணேச ஸ்தோத்ரம்‌ 
ணயாம்ள ம்‌ 
(பன்‌ தீர்க்க வேண்டல்‌) 

ஸிந்தூர வர்ணம்‌ த்விபுஜம்‌ கணேச்ம்‌ 

லம்போதரம்‌ பத்மதலே நிவிஷ்டம்‌ | 
ப்ரஹ்மாதி தேவை : பரிஸேவ்யமானம்‌ 

ஸித்தைர்யுதம்‌ தம்‌ ப்ரணமாமி தேவம்‌ Il 
ஸ்ருஷ்ட்யாதெள ப்ரஹ்மணா ஸம்யக்‌ பூஜித : பலஸித்தயே 

ஸதைவ பார்வதீ புத்ர : ௬ுணநாசம்‌ கரோது மே Il 
த்ரிபுரஸ்ய வதாத்‌ பூர்வம்‌ சம்புனா ஸம்யகர்ச்சித : | 

ஸதைவ பார்வதீபுத்ர : ௬ுணநாசம்‌ கரோது மே |! 


மஹிஷஸ்ய வதேதேவ்யா கணநாத: ப்ரபூஜித: Il 
- ஸதைவ பார்வதீபுத்ர : ௬ுணநாசம்‌ கரோதுமே. || 


ஹிர ண்யகச்‌ யாபதீனாம்‌ வதார்த்தே விஷ்ணுநார்ச்சித : | 
பக ப்பம்‌. புத்ர wo கரோதுமே || 
`~ 28 


/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
தாரகஸ்ய வதாத்‌ பூர்வம்‌ குமாரேண ப்ரபூஜித : | 

ஸதைவ பார்வதீ புத்ர : ர௬ுணநாசம்‌ கரோதுமே II 
பாஸ்கரேண கணேசோ”ஹி பூஜிதச்‌” சைவ ஸித்தயே | 

ஸதைவ பார்வதீ புத்ர : ௬ுணநாசம்‌ கரோதுமே || 
“ச£சி'நா காந்தி வ்ருத்யர்த்தம்‌ பூஜிதோ கண நாயக: | 

ஸதைவ பார்வதீ புத்ர: ௬ுணநாசம்‌ கரோதுமே II 
பாலநாயச்‌ தபஸாம்‌ விச்‌'வாமித்ரேண பூஜித: | 

ஸதைவ பார்வதீ புத்ர: ௬ுணநாச”ம்‌ கரோதுமே || 
இதம்‌ ருணஹர ஸ்தோத்ரம்‌ தீவ்ர தாரித்ர்ய நாசனம்‌ | 

ஏகவாரம்‌ படேந்நித்யம்‌ வர்ஷமேகம்‌ ஸமாஹித : || 
தாரித்ர்யம்‌ தாருணம்‌ த்யக்த்வா குபேர ஸமதாம்‌ வ்ரஜேத்‌ | 

படந்தோ(அயம்‌ மஹாமந்த்ர : ஸார்த்த பஞ்ச SET soa: || 
இதம்‌ மந்த்ரம்‌ படேந்நித்யம்‌ ததச்‌”ச ச” சிபாவன : 

ஏக விம்ச'தி ஸங்க்யாபி : புரச்‌” சரண மீரிதம்‌ || 


ஸஹஸ்ராவர்த்தனாத்‌ ஸம்யக்‌ ஷண்மாஸம்ப்ரியதாம்‌ வ்ரஜேத்‌ | 


ப்ரஹஸ்பதி ஸமோஜ்ஞானே தனே தனபதிர்பவேத்‌ |! 


அஸ்யைவாயுத ஸங்க்யாபி : புரச்‌” சரண மீரிதம்‌ | 


10 


T 


12 


13 


வக்ஷ்யாம்‌ யாவர்த்தனாத்‌ ஸம்யக்‌ வாஞ்சிதம்‌ பலமாப்னுயாத்‌ || 14 


பூதப்ரேத பிசா'சானாம்‌ நாசனம்‌ ஸம்ருதிமாத்ருத: 
முற்றும்‌ 
AOKI 


29 


https://archive.org/details/muthulakshmiacademy . 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ மஹாகணபதி 
காயத்ரீ 
ஓம்‌ தத்‌ புருஷாய வித்மஹே 
வக்ரதுண்டாய தீமஹி 
தன்னோ தந்தி ப்ரசோதயாத்‌. 
மூஷிக வாஹன மோதக ஹஸ்த 
சாமர கர்ண விளம்பித ஸூத்ர 
வாமன ரூப மஹேச்வர புத்ர 
விக்ந வினாயக பாத நமஸ்தே 
ஸ்ரீ கணேச மூலமந்த்ர தரிசதீ நாமாவளீ 
ஓம்‌ ஓங்காரகணபதயே நம்‌: 


ஓம்‌ ஓங்காரப்ரணவரூபாய தட 


| 
f 
i 
i 
| 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீம்‌ மஹாகணேசாய 
ஸ்ரீம்‌ வல்லபாய 
ஸ்ரீம்‌ கணேசாய 

ஸ்ரீம்‌ வீரகணேசாய 
ஸ்ரீம்‌ வீரலக்ஷ்ம்யை . 
ஸ்ரீம்‌ தைர்யகணேணாய 
ஸ்ரீம்‌ வீரபுரேந்த்ராய 
ஹ்ரீங்கார கணேசாய 
ஹ்ரீங்கார மயாய 
ஹ்ரீங்கார ஸிம்ஹாய 
ஹ்ரீங்கார பாலாய 
ஹ்ரீங்கார பீடாய 
ஹ்ரீங்கார ருபாய 
ஹ்ரீங்கார வர்ணாய 
ஹ்ரீங்கார கலாய 
ஹ்ரீங்கார லயாய 
ஹ்ரீங்கார வரதாய 
ஹ்ரீங்கார பலதாய 
க்லீங்கார கணேணாய 
க்லீங்கார மன்மதாய 
க்லீங்காராய 
க்லீம்மூலாதாரய 
க்லீம்‌ வாஸாய 


க்லீம்‌ வாஸாய 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 


நம: 
நம: 
நம: 
நம: 


நம: 


20 


30 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


(SOMEMT நாதாய 


க்லீங்கார ஹேரம்பாய 
க்லீங்காரருபாய 
க்லெளம்கணபதயே . 
க்லெளம்காரபீஜாய 
க்லெளம்காராக்ஷராய 
க்லெளம்காரபிந்துமத்யகாய 
க்லெளங்கார வாஸாய 
கம்‌ கணபதயே 

கம்‌ கணநாதாய 

கம்‌ கணாதிவாய 

கம்‌ கணாத்த்யக்ஷ£ய 
கம்கணாய 
கம்ககனாய 


கம்கங்காய 


கம்கமனாய 


நம: 
நம: 
நம: 


நம: 


நம: 
நம: 
நம: 
நம்‌. 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கதாய 
கம்வாஹாய 
ணகாரகணபதயே 
ணளாய 
ணளிங்காய 
ணளப்ரியாய 
ணளேசாய 
ணளகோமலாய 
ணகரீணாய 
ணரிகாய 
ணணணங்காய 
ணணீணய 
ணணீணப்ரியாய 
பரப்ரஹ்மணே 
பரஹந்த்ரே 
பரமூர்த்தயே 
பராய 
பரமாத்மநே 
பராநந்தாய 
பரமேஷ்ட்டினே 
பராத்பராய 
பத்மாக்ஷாய 
பத்மாலயபதயே 
பராக்ரமிணே 
தத்வகணபதயே 
தத்வகம்யாய 


தர்கவேத்ரே 


https://archive.org/details/muthulakshmiacademy 


33 


நம: - 
. நழ: 
நம்‌: 


நம்‌: 
நம: 
நம: 


நம: . 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம்‌: 
நம: 
நம: 
நம: 
நம: 


70 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ தத்‌ வவிதே நம: 
ஓம்‌ தத்வ ரஹிதாய நம: 
ஓம்‌ தமோஹிதாய நம: 
ஓம்‌ தத்வக்ஞானாய நம: 
ஓம்‌ தருணாய நம: 100 
ஓம்‌ தருணீப்ருங்காய நம: 
ஓம்‌ தரணிப்ரபாய நம: 
ஓம்‌ யஜ்ஞகணபதயே நம: 
ஓம்‌ யஜ்ஞகாய நம: 
ஓம்‌ யணஸ்வினே நம: 
ஓம்‌ யஜ்ஞக்ருதே நம: 
ஓம்‌ யஜ்ஞாய நம: 
ஓம்‌ யமபீதிநிவர்த்தகாய நம: 
ஓம்‌ யமஹ்ருதே நம: 
ஓம்‌ யஜ்ஞபலப்ரதாய நம: 110 


யமாதாராய 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


TEAS 


| ஓம்‌ வனே நம: 
| ஓம்‌ வரப்ரதாய நம: 
| ஓம்‌ ரஜோ கணபதயே நம: 
| ஓம்‌ ராஜ்யகாராய நம: 
| ஓம்‌ ரமாநாதாய நம: 
| ஓம்‌ ரத்னாபரணபூஷிதாய நம: 
| ஓம்‌ ரஹஸ்யஜ்ஞாய நம: 
ஓம்‌ ரஸாதாராய நம: 130 
ஓம்‌ ரஸஸ்த்தாய நம: 
| ஓம்‌ ரதாவாஸாய நம: 
| ஓம்‌ ரஞ்ஜிதப்ரதாய நம: 
| ஓம்‌ ரவிகோடிப்ரகாசாய நம: 
ஓம்‌ ரம்யாய நம்‌; 
l ஓம்‌ வரதவல்லபாய நம ல 
ஓம்‌ வகாராய j நம: 
ஓம்‌ வருணப்ரியாய நம: 
ஓம்‌ வஜ்ரதாய நம; 
ஓம்‌ வரதவரதாய நம: 140 
ஓம்‌ வந்திதாய நம 
ஓம்‌ வயகராய ? உபய மங்கு 2 
ச தாய கக்கிய டங்ல 


ம்‌ வஸவே 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ ரத்னகாய 


நம: 
ஓம்‌ ரத்னமந்த்ரகாய நம: 
ஓம்‌ ரஸாலாய நம: 
ஓம்‌ ரஸாதலாய நம: 
ஓம்‌ ரத்னகங்கணாய நம: 
ஓம்‌ ரவோதீணாய நம: 
ஓம்‌ ரவாபானாய நம: 
ஓம்‌ ரத்னாஸனாய நம: 
ஓம்‌ தகாரரூபாய நம: 
ஓம்‌ தமனாய நம: 160 
ஓம்‌ தண்டகாரிணே நம: 
ஓம்‌ தயாதமிதாய நம: 
ஓம்‌ தைத்யகமனாய நம: 


ஓம்‌ தண்டநீத்யாதிவிஜ்ஞாத்ரே நம: 
ஓம்‌ தயாவஹாய 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


துஷ்ட ப்ரசமநாய 


ஸர்வது:கவினாணனாய 


ஜயகணபதயே 
ஜனார்த்தனாய 
ஜபாராத்யாய 
ஜகன்மான்யாய 
ஜயாவஹாய 
ஜனபாலாய 
ஜகத்ஸ்ருஷ்டயே 
ஜப்யாய 
ஜனலோசனாய 
ஜகதீபாலாய 
ஜயந்தாய 
நடனகணபதயே 
நந்த்யாய 
நதீணகம்பீராய 
நதபூதேவாய 


நஷ்டத்ரவ்யப்ரதாயகாய 


நயஜ்ஞாய 
நமிதாரயே 
நந்தாய 


நடவித்யாவிணாரதாய 
நவத்யானாம்‌ ஸம்ஸத்ராத்ரே 
நவாம்பரவிதாரணாய 


மேகடம்பரகணபதயே 


மேகவாஹனாய 


மேருவாஸாய 


https://archive.org/details/muthulakshmiacademy 


180 


190 


200 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மேருநிலயாய 
மேகவர்ணாய 
மேகநாதாய 
மேகடம்பராய 
மேககர்ஜிதாய 
மேகரூபாய 
மேககோஷாய 
மேஷவாஹனாய 
வ யகணபதயே 
வஜ்ரே வராய 


வரப்ரதாய 


- வஜ்ரதந்தாய 


வ யப்ரதாய 


வயாய 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 


நம: 
நம: 


அபர a) 
ம: 


gs 


210 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ணதானந்தாதிஸேவ்யாய 
ணமிததேவாய 

ணராய 

ணசிநாதாய 
மஹாபயவினாணனாய 
மஹே வரப்ரியாய 
மத்ததண்டகராய 
மஹாகீர்த்தயே: 
மஹாபுஜாய 
மஹோன்னதயே 
மஹோத்ஸாஹாய 


மஹாமாயாய 


மஹாமதாய 
மஹாகோபாய 
நாககணபதயே 
நாகதீணாய 

நாயகாய 

நா தாராதாய 
நாமஸ்மரணபாபக்னே 
நாதாய 
நாபிபதார்த்தபத்மபுவே 
நாகராஜவல்லபப்ரியாய 
நாட்யவித்யாவிணாரதாய 
நாட்யப்ரியாய 
நாட்யநாதாய 
யவனகணபதயே 


யமநிஷூதனாய 
39 


https://archive.org/details/muthulakshmiacademy 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம; 
நம: 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 


240 


250 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ விஜிதாய நம: 
ஓம்‌ யஜ்வனே நம: 
ஓம்‌ யஜ்ஞபதயே | நம: 260 
ஓம்‌ யஜ்ஞநாணனாய நம: 
ஓம்‌ யஜ்ஞப்ரியாய நம: 
ஓம்‌ யஜ்ஞவாஹாய நம: 
ஓம்‌  யஜ்ஞாங்காய i நம: 
ஓம்‌ யஜ்ஞஸகாய நம: 
ஓம்‌ யஜ்ஞப்ரியாய நம: 
ஓம்‌ யஜ்ஞரூபாய நம: 
ஓம்‌ யஜ்ஞவந்திதாய நம: 
ஓம்‌ யதிரக்ஷகாய நம: 
| ஓம்‌ யதிபூஜிதாய நம: 270 
_ஓம்‌ ஸ்வாமி கணபதயே நம: 


நம: 
நம: 


ஸ்வர்ணவரதாய 


——— 


SSSA cc 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ யாஹாஹூஹூ கணபதயே நம: 
ஓம்‌ ஹரிகணபதயே 


நம: 
ஓம்‌ ஹாடகப்ரியாய நம: 
ஓம்‌ ஹதகஜாதிபாய நம: 
ஓம்‌ ஹயா ரயாய நம: 
ஓம்‌ ஹம்ஸப்ரியாய நம: 290 
ஓம்‌ ஹம்ஸாய நம: 
ஓம்‌ ஹம்ஸபூஜிதாய நம: 
ஓம்‌ ஹனுமத்ஸேவிதாய நம: 
ஓம்‌ ஹகாரரூபாய நம: 
ஓம்‌ ஹரிஸ்துதாய நம: 
ஓம்‌ ஹராங்கவாஸ்தவ்யாய ; நம: 


ஓம்‌ யரிநீலப்ரபாய 

ஓம்‌ ஹரித்ராபிம்பபூஜிதாய 
ஓம்‌ ஹரிஹாமுகதேவதா 
ஓம்‌ ஸர்வேஷர்டஸித்திதாய 


மூலமந்த்ர கணபதயே 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


NERI 


கச்சயம்பதி wh ஷண்முகா 


https://archive.org/details/muthulakshmiacademy 


RETAIL 72 PERETTI: ஓட்டப்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸ்ரீ ரஸ்து 
ஓம்‌ 
ஸ்ரீமத்‌ பாம்பன்‌ குமரகுருதாச ஸ்வாமிகள்‌ 

அருளிய 

o, o k 

முதல்வன்‌ புராண முடிப்பு 

அந்தாதி - கலி விருத்தம்‌ இசை) 


சந்திர சேகரன்‌ றழற்கண்‌ ணேபொறி 
வந்தன வாறவை மாசில்‌ கங்கைசார்ந்‌ 

தைந்துட னொன்றணை குழவி யாகியா 
றந்தநன்‌ மாதர்க ளமுத முண்டவே 


உண்டவை பலபல வுருவங்‌ காட்டும்‌ 
பண்டுமை யாலொரு படிவ மாயவள்‌ 
கண்டென தருத்தமு துண்டு காமர்செய்‌ 
அண்டவொண்‌ கயிலைசென்‌ றாடல்‌ செய்யுமால்‌ 


ஆடலில்‌ வெஞ்சுடரசிவ மேறிய 
தீடணை யம்புலி யிரத மூர்ந்தது 

மூடமி லிந்திரன்‌ முதலினோர்கலி 
சேடண வூர்ந்தது செம்பொற்‌-சேயரோ 


செங்கருடன்‌ புலி fu மோதிமஞ்‌ 
சங்குற ழேறுழை சரபம்‌ யாடிவர்ந்‌ 
தெங்கண மேகிய தெழில்கொ ளெந்நில 


மங்கைய ரும்விழை மகிமைப்‌ பிள்ளையே 


பிள்ளைமை நித்தொரு பருவ யோதிகம்‌ 
உள்ளவ ஸாய்சுர ௬லகை நன்குசெய்‌ 

உள்ளமொ டங்ஙன முலாவி னான்வன்‌ 
நள்ளிட னடைந்துகின்‌ னரஞ்செய்‌ தானவன்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


செய்யத னோசையிற்‌ சேர்வி லங்குபுள்‌ 
மெய்யயைம றந்தன வேய்ங்கு ழற்றொளி 
ஐயனெ முப்பின னகலுண்‌ மாதர்கள்‌ 


மையல்செய்‌ விரகமுள்‌ வருந்த நாளுமே 


மேலட ரண்டமு மேய சேயவன்‌ 
மாலுடல்‌ வரையிடை வந்து வானவர்‌ 
பாலுறு வலிகளைப்‌ பாறச்‌ செய்துதன்‌ 


வாலிருந்‌ தைவத வடிவு காட்டினான்‌ 


காட்டலுஞ்‌ சதமகன்‌ கடவு ளேயெமை 
வாட்டொரு சூரனை மடித்துக்‌ காவெனக்‌ 
கேட்டவ னஞ்சன்மின்‌ கிருபை செய்துமென்‌ 


றாட்டரன்‌ பாற்படை யரசை வாங்கினான்‌ 


வாங்கிமற்‌ கணத்தொடு மகிவந்‌ தோதியும்‌ 
வீங்கு மெய்க்‌ கயமுகன்‌ றணையும்‌ விட்டு 

பாங்குடைச்‌ சிங்கனும்‌ பானு கோபனும்‌ 
நீங்கிடக்‌ கண்டவர்‌ நிருபர்‌ கீண்டனன்‌ 


கீளவை பரிகொடி யாய்க்கி ளர்ந்தன 
ஆளொரு வரையடைந்‌ தருணை யான்புகழ்‌ 

வாளன கண்ணியை மணந்து விண்புரந்‌ 
தாளெயின்‌ மான்‌ மணந்‌ தான்சயம்புவே 


ஸ்ஸ்ஸ்ஸ்‌ 


43 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ 
தேவராய சுவாமிகள்‌ அருளியது 
ஆறுபடை வீடுகளின்‌ 
ஆறு சுந்தர்‌ சஷ்டி கவசங்கள்‌ 
திருப்பரங்குன்றுறை தீரன்‌ 
முதலாவது கவசம்‌ 
காப்பு 
அமரர்‌ இடர்‌ தீர அமரம்‌ புரிந்த 
குமரன்‌ அடி நெஞ்சே குறி 
துதிப்போர்க்கு வல்லினைபோம்‌, துன்பம்‌ போம்‌ 
நெஞ்சில்‌ பதிப்போர்க்குச்‌ செல்வம்‌ பலித்துக்‌-கதித்‌(து ஓங்கும்‌ 
நிட்டையுங்‌ கைகூடும்‌. நிமலர்‌ அருள்‌ கந்தர்‌ 
சஷ்டி கவசந்‌ தனை. 
நூல்‌ 
திருப்பரங்குன்றுரை தீரனே குகனே 
மருப்பிலாப்‌ பொருளே வள்ளி மனோகரா 


குறுக்குத்‌ துறையுறை குமரனே அரனே 
இருக்குள்‌ குருபரா ஏரகப்‌ பொருளே 

வையாபரியில்‌ மகிழ்ந்துவாழ்‌ பவனே 
ஒய்யார மயில்மேல்‌ உகந்தாய்‌ நமோநமோ 


ஐயா குமரா அருளே நமோநமோ 
மெய்யாய்‌ விளங்கும்‌ வேலா நமோ நமோ 
பழநியங்‌ கிரிவாழ்‌ பகவா நமோநமோ 
மழுவுடைய முதல்வன்‌ மதலாய்‌ நமோநமோ 


விராலி மலையுறை விமலா நமோநமோ 
மராமரம்‌ துளைத்தோன்‌ மருகா நமோநமோ 
சூரசம்‌ காரா துரையே நமோநமோ 
வீரவே லேந்தும்‌ வேளே நமோநமோ 


44 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
பன்னிரு கரமுடைப்‌ பரமா நமோநமோ 
கண்கள்‌ ராறுடைக்‌ கந்தா நமோநமோ 

கோழிக்‌ கொடியுடைக்‌ கோவே நமோநமோ 

ஆழிசூழ்‌ செந்தில்‌ அமர்ந்தாய்‌ நமோநமோ 
SEE சசச ஓம்‌ ரீம்‌ 

ரரர ரரர ரீம்‌ ரீம்‌ 
வவவ வவவ வாஹோம்‌ 

பபப பபப சாம்‌ சூம்‌ 


வவவ வவவ கெளம்‌ ஓம்‌ 
லல லிலி லுலு நாட்டிய அட்சரம்‌ 
கக SS SE கந்தனே வருக 


இக இக இக ஈசனே வருக 


தக தக தக சற்ருரு வருக 
பக பக பக பரந்தாமா வருக | 
வருக வருகவென்‌ வள்ளலே வருக 
வருக வருகநிஷ்‌ களங்கனே வருக 


தாயென நின்னிரு தாள்‌ பணிந்‌ தேன்‌எனைச்‌ 
சேயெனக்‌ காத்தருள்‌ திவ்யமா முகனே 
அல்லும்‌ பகலும்‌ அனுதினம்‌ என்னை 
எல்லிலும்‌ இருட்டிலும்‌ எரிபகல்‌ படுக்கை 
வல்ல விடங்கள்‌ வராமல்‌ தடுத்து 
நல்ல மனத்துடன்‌ ஞான குருஉனை 
வணங்கி துதிக்க மகிழ்ந்து நீ வரங்கள்‌ இணங்கியே 
அருள்வாய்‌ இ றைவா எப்போதும்‌ 
கந்தா கடம்பா கார்த்திகேயா 
நந்தன மருகாநாரணி சேயே 
எண்ணிலாக்கிரியில்‌ இருந்து வளர்ந்தன்ன 
தண்ணினி அளிக்கும்‌ சாமி நாதா 


45 


___https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சிவகிரி கயிலை திருப்பதி வேளூர்‌ 
தவக்கதிர்‌ காமம்‌ சார்திரு வேரகம்‌ 

கண்ணுள்‌ மணிடோல்‌ கருதிடும்‌ வயலூர்‌ 
விண்ணவர்‌ ஏத்தும்‌ விராலி மலைமுதல்‌ 


தன்னிக ரில்லாத்‌ தலங்களைக்‌ கொண்டு 
சன்னிதி பாய்வளர்‌ சரவண பவனே 

அகத்திய முனிவனுக்கு அன்புடன்‌ தமிழைச்‌ 
செகத்தோர்‌ அறியச்‌ செப்பிய கோவே 


சித்துகள்‌ ஆடிய சிதம்பர சக்கரம்‌ 
நர்த்தனம்‌ புரியும்‌ நாற்பத்தென்‌ கோணம்‌ 

வித்தாய்‌ நின்ற மெய்ப்பொரு ளோனே, 
உத்தம குணத்தாய்‌ உம்பர்கள்‌ ஏறே 


வெற்றிக்‌ கொடியுடைவேளே போற்றி 
பத்திசெய்‌ தேவர்‌ பயனே போற்றி 

சித்தம்‌ மகிழ்ந்திடச்‌ செய்தவா போற்றி 
அத்தன்‌ அரியயன்‌ அம்பிகை லட்சுமி 


- வாணி யுடனே வரையுமாக்‌ கலைகளும்‌ 
தானே நானென்று சண்முக மாகத்‌ 

தாரணி யுள்ளோர்‌ சகலரும்‌ போற்றப்‌ 
பூரண கிருபை புரிபவா போற்றி 


பூதலத்‌ துள்ள புண்ணிய தீர்த்தங்கள்‌ 
ஓதமார்‌ கடல்சூழ்‌ ஒளிர்புவி கிரிகளில்‌ 
எண்ணிலாத்‌ தலங்கள்‌ இனி தெழுந்‌ தருள்வாய்‌ 
பண்ணும்‌ நிட்டைகள்‌ பலபல வெல்லாம்‌ 


46 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
கள்ளம்‌ அபசாரம்‌ கர்த்தனே எல்லாம்‌ 
எள்ளினும்‌ எண்ணெய்போல்‌ எழிலுடைய உன்னை 
அல்லும்‌ பகலும்‌ ஆசாரத்துடன்‌ சல்லாப மாய்‌ 
உனைத்‌ தானுறச்‌ செய்தால்‌ 


எல்லா வல்லமை இமைப்பினில்‌ அருளி 
பல்லா யிரநூல்‌ பகர்ந்தருள்‌ வாயே 

செந்தில்‌ நகர்‌ உறை தெய்வானை வள்ளி 
சந்ததம்‌ மகிழும்‌ தயாபர குகனே 


சரணம்‌ சரணம்‌ சரவண பவம்‌ 
அரன்‌ மகிழ்‌ புதல்வா ஆறுமுகா சரணம்‌ 
சரணம்‌ சரணம்‌ சரவண பவஓம்‌ 


சரணம்‌ சரணம்‌ சண்முகா சரணம்‌ 
HHH 


ஓம்‌ 
சுந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 
செந்தில்‌ மேய கந்தவேல்‌ 
இரண்டாவது கவசம்‌ 


சஷ்டியை நோக்கச்‌ சரவண பவனார்‌ 
சிஷ்டருக்‌ குதவும்‌ செங்கதிர்‌ வேலோன்‌ 
பாதம்‌ இரண்டில்‌ பன்மணிச்‌ சதங்கை 
கீதம்‌ பாடக்‌ கிண்கிணி யாட 
மைய நடஞ்செய்யும்‌ மயில்வாகனனார்‌ 
கையில்வே லால்‌எனைக்‌ காக்கவென்‌ றுவந்து 
வரவர வோ யுதனார்‌ வருக 
வருக வருக மயிலோன்‌ வருக 
இந்திரன்‌ முதலா எண்டிசை போற்ற 
மந்திர வடிவேல்‌ வருக வருக 


47 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வாசவன்‌ மருகா வருக வருக 
நேசக்‌ குறமகள்‌ நினைவோன்‌ வருக 
ஆறுமுகம்‌ படைத்த ஐயா வருக 
நீறிடும்‌ வேலவன்‌ நித்தம்‌ வருக 
சிரகிரி வேலவன்‌ சீக்கிரம்‌ வருக 
சரவண பவனார்‌ சடுதியில்‌ வருக 
ரஹண பவச ரரரர ரரர 
ரிஹண பவச ரிரிரிரி ரிரிரி 
விணபவ சரஹ வீரா நமோ நம 
நிபவ சரஹண நிறநிற நிறென 
வசர ஹணபவ வருக வருக 
அசுரர்‌ குடிகெடுத்த ஐயா வருக 
என்னை ஆளும்‌ இளையோன்‌ கையில்‌ 
பன்னிரண்டாயுதம்‌ பாச அங்‌ குசமும்‌ 
பரந்த விழிகள்‌ பன்னிரண்டிலங்க 
விரைந்தெனைக்‌ காக்க வேலோன்‌ வருக 
ஐயும்‌ கிலியும்‌ அடைவுடன்‌ செளவும்‌ 
உய்யொளி செளவும்‌ உயிரையும்‌ கிலியும்‌ 
கிலியும்‌ செளவும்‌ கிளரொளி யையும்‌ 
நிலைபெற்‌ றென்முன்‌ நித்தமும்‌ ஒளிரும்‌ 
சண்முகன்‌ நீயும்‌ தணியொளி யொவ்வும்‌ 
குண்டலி யாம்சிவ குகன்தினம்‌ வருக 
ஆறு முகமும்‌ அணிமுடி ஆறும்‌ 
நீறிடு நெற்றியும்‌ நீண்ட புருவமும்‌ 
பன்னிரு கண்ணும்‌ பவளச்செவ்‌ வாயும்‌ 
நன்னெறி நெற்றியில்‌ நவமணிச்‌ சுட்டியும்‌ 
ஈராறு செவியில்‌ இலகுகுண்ட லமும்‌ 
ஆறிரு திண்புயத்‌ தழகிய மார்பில்‌ 
பல்பூ ஷணமும்‌ பதக்கமும்‌ தரித்து 
நண்மணிபூண்டி நவரத்ன மாலையும்‌ 
முப்புரி நூலும்‌ முத்தணி மார்பும்‌ 
செப்பழகுடைய திருவயிறு உந்தியும்‌ 


48 


https://archive orgidatals mille ட இ ad 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


துவண்ட மருங்கில்‌ சுடரொளிப்‌ பட்டும்‌ 

நவரத்னம்‌ பதித்த நற்சீ ராவும்‌ 
இருதொடை அழகும்‌ இணைமுழந்‌ தாளும்‌ 

திருவடி யதனில்‌ சிலம்பொலி முழங்க 
செககண செககண செககண கெண 

மொகமொக மொகமொக மொகமொக மொகெண 
நகநக நகநக நகநக நகநக 

டிகுகுண டிகுடிகு டிகுகுண டிகுண 
ரரரார ரரரர ரரரர ரரர 

ரிரிரிரி ரிரிரிரி ரிரிரிரி ரிரிரி 
டுடுடுடு COOH ACOG OOO 

டகுடகு டிகுடிகு டங்கு டிங்குகு 
விந்து விந்து மயிலோன்‌ வந்து 

முந்து முந்து முருகவேள்‌ முந்து 
என்தனை யாளும்‌ ஏரகச்‌ செல்வ 

மைந்தன்‌ வேண்டும்‌ வரமகிழ்ந்‌ துதவும்‌ 
லாலா லாலா லாலா வேசமும்‌ 

லீலா லீலா லீலா விநோதனென்று 
உன்திருவடியை உறுதியென்றெண்ணும்‌ 

என்தலை வைத்துன்‌ இணையடி காக்க 
என்னுயிர்க்‌ குயிராம்‌ இறைவன்‌ காக்க 

பன்னிரு விழியால்‌ பாலனை காக்க 
அடியேன்‌ வதனம்‌ அழுகுவேல்‌ காக்க 

பொடிபுனை நெற்றியைப்‌ புனிதவேல்‌ காக்க 
கதிர்வேல்‌ இரண்டும்‌ கண்ணினைக்‌ காக்க 

விதிசெவி யிரண்டும்‌ வேலவர்‌ காக்க 
நாசிக ளிரண்டும்‌ நல்வேல்‌ காக்க 

- பேசிய வாய்தனைப்‌ பெருவேல்‌ காக்க 
முப்பத்‌ திருபல்‌ முனைவேல்‌ காக்க 

செப்பிய நாவைச்‌ செவ்வேல்‌ காக்க 
கன்ன மிரண்டும்‌ கதிர்வேல்‌ காக்க 

என்னிளங்‌ கழுத்தை இனியவேல்‌ காக்க 


49 


= https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மார்பை இரத்ன வடிவேல்‌ காக்க 

சேரிள முலைமார்‌ திருவேல்‌ காக்க 
வடிவேலிருதோள்‌ வளம்பெறக்‌ காக்க 

பிடரிக ளிரண்டும்‌ பெருவேல்‌ காக்க 
வெற்றிவேல்‌ வயிற்றை விளங்கவே காக்க 

சிற்றிடை அழகுறச்‌ செவ்வேல்‌ காக்க 
நாணாங்‌ கயிற்றை நல்வேல்‌ காக்க 

ஆண்குறியிரண்டும்‌ அயில்வேல்‌ காக்க 
பிட்ட மிரண்டும்‌ பெருவேல்‌ காக்க 

வட்டக்‌ குதத்தை வல்வேல்‌ காக்க 
பணைத்தொடையிரண்டும்‌ பருவேல்‌ காக்க 

கணைக்கால்‌ முழந்தாள்‌ கதிர்வேல்‌ காக்க 
முன்கை யிரண்டும்‌ முரண்வேல்‌ காக்க 

பின்கை யிரண்டும்‌ பின்னவள்‌ இருக்க 
நாவில்‌ சரஸ்வதி நற்றுணையாக 

நாபிக்‌ கமலம்‌ நல்வேல்‌ காக்க 
முப்பால்‌ நாடியை முனைவேல்‌ காக்க 

எப்பொழுதும்‌எனை எதிர்வேல்‌ காக்க 
அடியேன்‌ வசனம்‌ அசைவுள நேரம்‌ 

கடுகவே வந்து கனகவேல்‌ காக்க 
வரும்பகல்‌ தன்னில்‌, வச்சிரவேல்‌ காக்க 

அரையிருள்‌ தன்னில்‌ அனையவேல்‌ காக்க 
ஏமத்திற்‌ சாமத்தில்‌ எதிர்வேல்‌ காக்க 

தாமதம்‌ நீக்கிச்‌ சதுர்வேல்‌ காக்க 
காக்க காக்க கனகவேல்‌ காக்க 

நோக்க நோக்க நொடியில்‌ நோக்க 
தாகக தாக்க தடையறத்‌ தாக்க 

பார்க்க பார்க்க பாவம்‌ பொடிபட 
பில்லி சூனியம்‌ பெரும்பகை அகல 

வல்ல பூதம்‌ வலாட்டிகப்‌ பேய்கள்‌ 
அல்லற்‌ படுத்தும்‌ அடங்கா முனியும்‌ 

பிள்ளைகள்‌ தின்னும்‌ பழக்கடை முனியும்‌ 


50 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 

கொள்ளிவாய்ப்‌ பேய்களும்‌ குறளைப்‌ பேய்களும்‌ 

பெண்களைத்‌ தொடரும்‌ பிரமராக்‌ கதரும்‌ 
அடியனைக்‌ கண்டால்‌ அலறிக்‌ கலங்கிட 

இரிசிகாட்‌ டேரிஇத்துன்ப சேனையும்‌ 
எல்லிலும்‌ இருட்டிலும்‌ எதிர்படும்‌ அண்ணரும்‌ 

கனபூசை கொள்ளும்‌ காளியோ டனைவரும்‌ 
விட்டாங்‌ காரரும்‌ மிகுபல பேய்களும்‌ 

தண்டியக்‌ காரரும்‌ சண்டாளர்‌ களும்‌ 
என்பெயர்‌ சொல்லவும்‌ இடிவிழுந்‌ தோடிட 

ஆனை அடியினில்‌ அரும்பா வைகளும்‌ 
பூனை மயிரும்‌ பிள்ளைகள்‌ என்பும்‌ 

நகமும்‌ மயிரும்‌ நீண்முடி மண்டையும்‌ 
பாவை களுடனே பலகல சத்துடன்‌ 

மனையிற்‌ புதைத்த வஞ்சனை தனையும்‌ 
ஒட்டிய பாவையும்‌ ஒட்டிய செருக்கும்‌ 

காசும்‌ பணமும்‌ காவுடன்‌ சோறும்‌ 
ஒதுமஞ்‌ சனமும்‌ ஒருவழிப்‌ போக்கும்‌ 

அடியனைக்‌ கண்டால்‌ அலைந்து குலைந்திட 
மாற்றார்‌ வஞ்சகர்‌ வந்து வணங்கிட 

காலதூ தாளெனைக்‌ கண்டாற்‌ கலங்கிட 
அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட 

வாய்விட்‌ டலறி மதிகெட்‌ டோடப்‌ 
படியினில்‌ முட்டப்‌ பாசக்‌ கயிற்றால்‌ 

கட்டுடன்‌ அங்கம்‌ கதறிடக்‌ கட்டுக்‌ 
கட்டி உருட்டு கால்கை முறியக்‌ 

கட்டுக்‌ கட்டு கதறிடக்‌ கட்டுக்‌ 
முட்டு முட்டு முழிகள்‌ பிதுங்க 

செக்கு செக்கு செதில்செதி லாக 
சொக்கு சொக்கு சூர்ப்பகைச்‌ சொக்கு 

குத்து குத்து கூர்வடி வேலால்‌ 
பற்று பற்று பகலவன்‌ தணலெரி 

தணலெரி தணலெரி தணலது வாக 
விடுவிடு வேலை வெருண்டது வோடப்‌ 


51 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


புலியும்‌ நரியும்‌ புன்னரி நாயும்‌ 
எலியும்‌ கரடியும்‌ இனித்‌ தொடர்ந்‌ தோடத்‌ 

தேளும்‌ பாம்பும்‌ செய்யான்‌ பூரான்‌ 
கடிவிட விஷங்கள்‌ கடித்துய ரங்கம்‌ 

ஏறிய விஷங்கள்‌ எளிதுடன்‌ இறங்க 
ஒளிப்புஞ்‌ சுளுக்கும்‌ ஒருதலை நோயும்‌ 

வாதஞ்‌ சயித்தியம்‌ வலிப்புப்‌ பித்தம்‌ 
சூலைசயங்‌ குன்மம்‌ சொக்குச்‌ சிரங்கு 

குடைச்சல்‌ சிலந்தி குடல்விப்‌ பிரிதி 
பக்கப்‌ பிளவை படர்தொடை வாழை 

கடுவன்‌ படுவன்‌ கைத்தாள்‌ சிலந்தி 
பற்குத்து அரணை பருஅரை யாப்பும்‌ 

எல்லாப்‌ பிணியும்‌ என்றனைக்‌ கண்டால்‌ 
நில்லா தோடநீஎனக்‌ கருள்வாய்‌ 

ஈரேழ்‌ உலகமும்‌ எனக்குற வாக 
ஆணும்‌ பெண்ணும்‌ அனைவரும்‌ எனக்காய்‌ 

மண்ணாளரசரும்‌ மகிழ்ந்துற வாகவும்‌ 
உன்னைத்‌ துதிக்க உன்திரு நாமம்‌ 

சரவண பவனே சைலொளி பவனே 
திரிபுர பவனே திகழொளி பவனே 

பரிபுர பவனே பவமொழி பவனே 
அரிதிரு மருகா அமரா பதியைக்‌ 

காத்துத்‌ தேவர்கள்‌ கடுஞ்சிறை விடுத்தாய்‌ 
கந்தாகுகனே கதிர்வே லவனே 

கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை 
இடும்பனை யழித்த இனிய வேல்‌ முருகா 

தணிகா சலனே சங்கரன்‌ புதல்வா 
கதிர்கா மத்துறை கதிர்வேல்‌ முருகா 

பழநிப்‌ பதிவாழ்‌ பால குமாரா 
ஆவினன்‌ குடிவாழ்‌ அழகிய வேலா 

செந்தின்மா மலையுறும்‌ செங்கல்வ ராயா 
சமரா புரிவாழ்‌ சண்முகத்‌ தரசே 

காரார்‌ குழலாள்‌ கலைமகள்‌ நன்றாய்‌ 

52 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 

என்நா இருக்க யானுனைப்‌ பாட 

எனைத்தொடர்ந்‌ திருக்கும்‌ எந்தை முருகனைப்‌ 
பாடினேன்‌ ஆடினேன்‌ பரவசமாக 

ஆடினேன்‌ ஆடினேன்‌ ஆவினன்‌ பூதியை 
நேச முடன்யான்‌ நெற்றியில்‌ அணியப்‌ 

பாச வினைகள்‌ பற்றது நீங்கி 
உன்பதம்‌ பெறவே உன்னரு ளாக 

அன்புடன்‌ இரக்ஷி அன்னமுஞ்‌ சொர்ணமும்‌ 
மெத்தமெத்‌ தாக வேலாயுதனார்‌ 

சித்திபெற்‌ றடியேன்‌ சிறப்புடன்‌ வாழ்க 
வாழ்க வாழ்க மயிலோன்‌ வாழ்க 

வாழ்க வாழ்க வடிவேல்‌ வாழ்க 
வாழ்க வாழ்க மலைக்குரு வாழ்க 

வாழ்க வாழ்க மலைக்குற மகளுடன்‌ 
வாழ்க வாழ்க வாரணத்‌ துவசம்‌ 

வாழ்க வாழ்க என்‌ வறுமைகள்‌ நீங்க 
எத்தனை குறைகள்‌ எத்தனைப்‌ பிழைகள்‌ 

எத்தனை யடியேன்‌ எத்தனைச்‌ செயினும்‌ 
பெற்றவள்‌ நீகுரு பொறுப்ப துன்கடன்‌ 

பெற்றவள்‌ குறமகள்‌ பெற்றவ ளாமே 
பிள்ளையென்‌ றன்பாய்ப்‌ பிரிய மளித்து 

மைந்தனென்‌ மீதுன்‌ மனமகிழ்ந்‌ தருளித்‌ 
தஞ்சமென்‌ றடியார்‌ தழைத்திட அருள்செய்‌ 

கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ விரும்பிய 
பாலன்‌ தேவ ராயன்‌ பகர்ந்ததைக்‌ 

காலையில்‌ மாலையில்‌ கருத்துடன்‌ நாளும்‌ 
ஆசா ரத்துடன்‌ அங்கந்‌ துலக்கி 

நேச முடனொரு நினைவது வாகிக்‌ 
கந்தர்‌ சஷ்டி கவச மிதனைச்‌ 

சிந்தை கலங்காது தியானிப்‌ பவர்கள்‌ 
ஒருநாள்‌ முப்பத்‌ தாறுருக்‌ கொண்டு 

ஓதியே செபித்து உகந்துநீ றணிய 


53 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
அட்டதிக்‌ குள்ளோர்‌ அடங்கலும்‌ வசமாய்த்‌ 

திசைமன்ன ரெண்மர்‌ செயல தருளுவர்‌ 
மாற்றல ரெல்லாம்‌ வந்து வணங்குவர்‌ 

நவகோள்‌ மகிழ்ந்து நன்மை யளித்திடும்‌ 
நவமதனெனவும்‌ நல்லெழில்‌ பெறுவர்‌ 

எந்த நாளுமீ ரெட்டாய்‌ வாழ்வர்‌ 
கந்தர்கை வேலாம்‌ கவசத்‌ தடியை 

வழியாய்க்‌ காண மெய்யாய்‌ விளங்கும்‌! 
விழியால்‌ காண வெருண்டிடும்‌ பேய்கள்‌ : 

பொல்லாதவரைப்‌ பொடிபொடியாக்கும்‌; 
நல்லோர்‌ நினைவில்‌ நடனம்‌ புரியும்‌; 

சர்வ சத்துரு சங்காரத்து அடி 
அறிந்து, எனது உள்ளம்‌ அஷ்ட லட்சுமிகளில்‌ 

வீரலட்சுமிக்கு விருந்து உணவு ஆக 
சூரபத்மாவைத்‌ துணித்தகையதனால்‌ 

இருபத்தேழ்வர்க்கு உவந்து அமுது அளித்த 
குருபரன்‌, பழநிக்‌ குன்றினில்‌ இருக்கும்‌ 

சின்னக்குழந்தை சேவடி போற்றி! 
எனைத்‌ தடுத்து ஆட்கொள்ள என்றனது உள்ளம்‌ 

மேவிய வடிவுறும்‌ வேலவா போற்றி 
தேவர்கள்‌ சேனாபதியே போற்றி! 

குறமகள்‌ மனமகிழ்‌ கோவே போற்றி! 
திறமிகு திவ்விய தேகா போற்றி! 

இடும்பா யுதனே, இடும்பா போற்றி! 
கடம்பா போற்றி கந்தா போற்றி! 

வெட்சி புனையும்‌ வேளே போற்றி! 
உயர்கிரி கனக சபைக்கு ஓர்‌ அரசே! 

மயில்‌ நடனம்‌ இடுவோய்‌ மலரடி சரணம்‌ 
சரணம்‌ சரணம்‌ சரஹண பவஓம்‌ 

சரணம்‌ சரணம்‌ சண்முகா சரணம்‌! 


அவ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஓம்‌ 
கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 
பழநிப்‌ பதியொளிர்‌ பரமன்‌ 
மூன்றாவது கவசம்‌ 
திருவா வினன்குடி சிறக்கும்‌ முருகா 
குருபரா குமரா குழந்தைவே லாயுதா 
சரவணா சண்முகா சதாசிவன்‌ பாலா 
இரவலர்‌ தயாபரா ஏழைபங்‌ காளா 
பரமேசு வரிக்குப்‌ பாலா தயாபரா 
வரமெனக்‌ (கு அருள்வாய்‌ வாமனன்‌ மருகா 
இரண்டாயிரம்‌ வெள்ளம்‌ யோகம்‌ படைத்தவா 
திரண்டா ர௬கமனம்‌ தீர்க்கம்‌ படைத்தவா 
இலட்சத்‌ திருநான்கு நற்றம்பி மாருடன்‌ 
பட்சத்‌ துடனே பராசக்தி வேலதாய்‌ 
வீர வாகு மிகுதள கர்த்தனாய்‌ 
சூரசம்‌ காரா துஷ்டநிஷ்‌ டூரா 
கயிலாய மேவும்‌ கனகசிம்‌ மாசனா 
மயிலேறும்‌ சேவகா வள்ளி மனோகரா 
அகத்திய மாமுனிக்‌ (கு அருந்தமிழ்‌ உரைத்தவா 
சுகத்திரு முறுகாற்‌ றுப்படை சொல்லிய 
நக்கீரன்‌ நற்றமிழ்‌ நலமென வினவிக்‌ 
கைக்கீழ்‌ வைக்கும்‌ கனமிசைக்‌ குதவா 
திருவரு ணகிரி திருப்புகழ்‌ பாட 
இரும்புகழ்‌ நாவில்‌ எழுதிப்‌ புகழ்ந்தவா 
ஆயிரத்‌ தெட்டாம்‌ அருள்சிவ தலத்தில்‌ 
பாயிரம்‌ தோத்திரம்‌ பாடப்‌ புகழ்ந்தவா 
எண்ணா யிரம்சமண்‌ எதிர்கழு வெற்றி 
விண்ணோர்‌ குமாரன்‌ வியாதியைத்‌ தீர்த்தவா 
குருவாம்‌ பிரமனைக்‌ கொடுஞ்சிறை வைத்து 
உறுபொருள்‌ வேதம்‌ உரைத்தாய்‌ சிவனுடன்‌ 


55 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கருதிமெய்‌ யோகம்‌ சொல்லியது) ஒருமுகம்‌ 

அருள்பெறு மயில்மீது) அமர்ந்தது) ஒருமுகம்‌ 
வள்ளிதெய்‌ வானையை மருவிய து) ஒருமுகம்‌ 

தெள்ளுநான்‌ முகன்போல்‌ சிருட்டிப்ப(து] ஒருமுகம்‌ 
சூரனை வேலால்‌ துணித்த து) ஒருமுகம்‌ 

ஆரணம்‌ ஓதும்‌ அருமறை யடியார்‌ 
தானவர்‌ வேண்டுவ தருவ (து) ஒருமுகம்‌ 

ஞான முதல்வர்க்கு நற்பிள்ளை பழநி 
திருப்பரங்‌ கிரிவாழ்‌ தேவா நமோநம 

பொருட்செந்தில்‌ அம்பதி புரப்பாய்‌ நமோநம 
ஏரகம்‌ தனில்‌ வாழ்‌ இறைவா நமோநம 

கூரகம்‌ அவினன்‌ குடியாய்‌ நமோநம 
சர்வசங்‌ கரிக்குத்‌ தனயா நமோ 

உறுசோலை மலைமேல்‌ உகந்தாய்‌ நமோநம 
எல்லாக்‌ கிரிக்கும்‌ இறைவா நமோநம 

சல்லாப மாக சண்முகத்‌ துடனே 
எல்லாத்‌ தலமும்‌ இனிதெழுந்‌ தருளி 

உல்லா சத்துறும்‌ ஓங்கார வடிவே 
மூலவட்டத்தில்‌ முனைத்தெழும்‌ சோதியை 

சால முக்கோணத்‌ தந்தமுச்‌ சக்தியை 
வேலா யுதமுடன்‌ விளங்கிடும்‌ குகனைச்‌ 

சீலமார்‌ வயலூர்ச்‌ சேந்தனைத்‌ தேவனை 
கைலாச மேருவா காசத்தில்‌ கண்டு 

பைலாம்‌ பூமியும்‌ பங்கய பார்வதி 
மேலும்‌ பகலும்‌ விண்ணுரு வேத்தி 

நாற்கோ ணத்தில்‌ நளினமாய்‌ அர்ச்சனை 
கங்கை யீசன்‌ கருதிய நீர்புரை 

செங்கண்மால்‌ திருவும்‌ சேர்ந்துசெய்‌ அர்ச்சனை 
அக்கினி நடுவே அமர்ந்த ருத்திரன்‌ 

முக்கோண வட்டம்‌ முதல்வாயு ருத்திரி 
வாய்‌அறு கோணம்‌ மகேசுரன்‌ மகேசுவரி 

ஐயும்‌ கருநெல்லி வெண்சாரை தன்மேல்‌ 

56 


https://archive.org/details/muthulakshmiacademy js ங்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 

ஆகாச UL) அமர்ந்த சதாசிவன்‌ 

பாகமாம்‌ வெண்மைப்‌ பராசக்தி கங்கை 
தந்திர அர்ச்சனை தலைமேல்‌ கொண்டு 

மந்திர மூலத்தில்‌ வாசியைக்‌ கட்டி 
அக்கினிக்‌ குதிரை ஆகாசத்‌ தேவி 

மிக்கமாய்க்‌ கருநெல்லி வெண்சாரை உண்பவர்‌ 
பாகமாய்‌ ரதமும்‌ பகல்வழி யாவர்‌ 

சாகா வகையும்‌ தன்னை அறிந்து 
ஐந்து சீவனுடன்‌ ஐயஞ்சு கல்பமும்‌ 

விந்தை உமைசிவன்‌ மேன்மையும்‌ காட்டி 
சந்திர சூரியன்‌ தம்முடன்‌ அக்கினி 

அந்தி ரனைக்கண்‌(டு அறிந்தே யிடமாய்ச்‌ 
சிந்தையுள்‌ ஏற்றுச்‌ சிவ சம்பு தன்னை 

மந்திர அர்ச்சனை வாசிவா என்று 
தேறுமுகம்‌ சென்னி சிவகிரி மீதில்‌ 

ஆறுமுகமாய்‌ அகத்துள்ளே நின்று 
வாசல்‌ ஒன்பதையும்‌ வளமுடன்‌ வைத்து 

யோசனை ஐங்கரன்‌ உடன்விளை யாடி 
மேலைக்‌ கருநெல்லி வெண்சாரை உண்டு 

வாலைக்‌ குழந்தை வடிவையும்‌ காட்டி 
நரை திரை மாற்றி நாலையும்‌ காட்டி 

உரைசிவ யோகம்‌ உபதேசம்‌ செப்பி 
மனத்தில்‌ பிரியா வங்கணமாக 

நினைத்த படிஎன்‌ நெஞ்சத்‌ திருந்து 
அதிசயம்‌ என்றுன்‌ அடியார்க்‌(கு இறங்கி 

மதியருள்‌ வேலும்‌ மயிலுடன்‌ வந்து 
நானே நீயெனும்‌ லட்சணத்‌ துடனே 

தேனே என்னுளம்‌ சிவகிரி எனவே 
ஆறா தாரத்து ஆறு முகம்‌ 

மாறா திருக்கும்‌ வடிவையும்‌ காட்டிக்‌ 
கனவிலும்‌ நனவிலும்‌ கண்டுனைத்‌ துதிக்கத்‌ 

தனதென வந்து தயவுடன்‌ இரங்கிச்‌ 

57 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சங்கொடு சக்கரம்‌ சண்முக தெரிசனம்‌ 

எங்கு நினைத்தாலும்‌ என்முன்‌ னேவந்து 
அஷ்டாவ தானம்‌ அறிந்துடன்‌ சொல்லத்‌ 

தட்டாத வாக்கும்‌ சர்வா பரணம்‌ 
இலக்கணம்‌ இலக்கியம்‌ இசையறிந்‌ துரைக்கத்‌ 

துலக்கிய காவியம்‌ சொற்பிர பந்தம்‌ 
எழுந்துச்‌ சொற்பொருள்‌ யாப்பிலங்‌ காரம்‌ 

வழத்தும்‌ என்‌ நாவில்‌ வந்தினி திருந்தே “ 
அமுத வாக்குடன்‌ அடியாக்கும்‌ வாக்கும்‌ 

சமுசார சாரமும்‌ தானே நிசமென 
வச்சிரம்‌ சரீரம்‌ மந்திர வசீகரம்‌ 

அட்சரம்‌ யாவும்‌ அடியேனுக்கு (கு) உதவி 
வல்லமை யோகம்‌ வசீகர சக்தி 

நல்ல உன்‌ பாதமும்‌ நாடிய பொருளும்‌ 
சகலகலை ஞானமும்‌ தானெனக்‌ கருளி 

செகதல வசீகரம்‌ திருவருள்‌ செய்து 
வந்த கலிபிணி வல்வினை மாற்றி 

இந்திரன்‌ தோகை எழில்மயில்‌ ஏறிக்‌ 
கிட்டவே வந்து கிருபை பாலிக்க 

அட்டதுட்‌ டமுடன்‌ அனேக மூர்க்கமாய்‌ 
துட்டதே வதையும்‌ துட்டப்‌ பிசாசும்‌ 

வெட்டுண்ட பேயும்‌ விரிசடைப்‌ பூதமும்‌ 
வேதாளம்‌ கூளி விடும்பில்லி வஞ்சனை 

பேதாளம்‌ துர்க்கை பிடாரீ நடுநடுங்க 
பதைபதைத்‌ தஞ்சிடப்‌ பாசத்தால்‌ கட்டி 

உதைத்து மிதித்தங்‌ (கு) உருட்டி நொறுக்கிச்‌ 
சூலத்தாற்‌ குத்தித்‌ தூளுதூ ளுருவி 

வேலா யுதத்தால்‌ வீசிப்‌ பருகி 
மழுவிட்‌ டேவி வடவாக்‌ கினிபோல்‌ 

தழுவிக்‌ கினியாத்தானே எரித்துச்‌ 
சிதம்பர சக்கரம்‌ தேவி சக்கரம்‌ 

மதம்பெறும்‌ காளி வல்ல சக்கரம்‌ 

58 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மதியணி சம்பு சதாசிவ சக்கரம்‌ 
பதிகர்ம வீர பத்திரன்‌ சக்கரம்‌ 
திருவை குண்டம்‌ திருமால்‌ சக்கரம்‌ 
அருள்பெருந்‌ திகிரி அக்கினி சக்கரம்‌ 
சண்முக சக்கரம்‌ தண்டா யுதத்தால்‌ 
விம்ம அடிக்கும்‌ எல்லாச்‌ சக்கரமும்‌ 
ஏக ரூபமாய்‌ என்முனே நின்று 
வாகனத்துடன்‌ என்‌ மனத்துள்‌ இருந்து 
தம்பனம்‌ மோகனம்‌ தயவாம்‌ வசீகரம்‌ 
இம்பமா கருடணம்‌ மேவுமுச்‌ சாடணம்‌ 
வம்பதாம்‌ பேதனம்‌ வலிதரும்‌ ஆரணம்‌ 
உம்பர்கள்‌ ஏத்தும்‌ உயிர்வித்வேடணம்‌ 
தந்திர மந்திரம்‌ தருபணி அட்சரம்‌ 
உந்தன்‌ விபூதி யுடனே சபித்து 
கந்தனின்‌ தோத்திரம்‌ கவசமாய்க்‌ காக்க 
ல்‌ ப வ டன டியதும்‌ 


ல). 


அக பங்குப்‌ உ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


முருகா 
கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 
திருவேரகத்துறை பெருமான்‌ 
நான்காவது கவசம்‌ 
ஓமெனும்‌ பிரணவம்‌ உரைத்திடச்‌ சிவனார்‌ 
காமுற உதித்த மனமுறைப்‌ பொருளே! 
ஒங்கார மாக உதயத்‌ தெழுந்தே 
ஆங்கார மான அரக்கர்‌ குலத்தை 
வேரறக்‌ களைந்த வேலவா போற்றி 
தேராச்‌ சூரரைத்‌ துண்டதுண்டங்களாய்‌ 
வேலா யுதத்தால்‌ வீசி அறுத்த 
பாலா போற்றி பழநியின்‌ கோவே 
நான்கு மறைகள்‌ நாடியே தேடும்‌ 
மான்மரு கோனே வள்ளி மணாளனே 
நானெனும்‌ ஆண்மை நண்ணிடா (து) என்னைக்‌ 
காணனீ வந்து காப்பதுடன்‌ கடனே 
காளி கூளி கங்காளி ஓங்காரி 
சூலி கபாலி துர்க்கை யேமாளி 
போற்றும்‌ முதல்வா புனித குமார 
சித்தர்கள்‌ போற்றும்‌ தேசிகா போற்றி 
ஏகாட்‌ சரமாய்‌ எங்கும்‌ தானாகி 
வாகாய்‌ நின்ற மறைமுதற்‌ பொருளே 
துதியட்‌ சரத்தால்‌ தொல்லுல (கு) எல்லாம்‌ 
அதிசய மாக அமைந்தவா போற்றி 
திரியாட்‌ சரத்தால்‌ சிவனயன்‌ மாலும்‌ 
விரிபாருலகில்‌ மேன்மை யுற்றவனே 
சதுரட்‌ சரத்தால்‌ சாற்றுதல்‌ யோகம்‌ i 
மதுரமாய்‌ அளிக்கும்‌ மயில்வா கனனே 
க்‌ ge பரமன்‌ உருவத்‌ 


Seri 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நெஞ்சகத்து இருக்கும்‌ நித்தனே சரணம்‌ 
தஞ்சலி செய்த அமரரைக்‌ காக்கும்‌ 
ஆறுகோணமாய்‌ ஆறெழத்‌ தாகி 
ஆறுசிரமும்‌ அழகிய முகமும்‌ 
ஆறிரு செவியும்‌ அமர்ந்த மார்பும்‌ 
ஆறிரு கண்ணும்‌ அற்புத வடிவும்‌ 
சரவணை வந்த சடாட்சரப்‌ பொருளே 
அரனயன்‌ வாழ்த்தும்‌ அப்பனே கந்தா 
கரங்கள்பன்‌ னிரண்டில்‌ கதிரும்‌ஆ யுதத்தால்‌ 
தரங்குலைத்‌ (து ஓடத்‌ தாரகா சுரன்முதல்‌ 
வேரறச்‌ சூர்க்குலம்‌ முடித்து மகிழ்ந்தோய்‌ 
சீர்திருச்‌ செந்தூர்த்‌ தேவசே னாபதி 
அஷ்ட குலாசலம்‌ யாவையும்‌ ஆகி 
இஷ்டசித்‌ திகளருள்‌ ஈசன்‌ புதல்வா 
துட்டசம்‌ காரா சுப்பிர மண்யா 
மட்டிலா வடிவே வையாபரித்‌ துரையே 
என்கோ ணத்துள்‌ இயக்கிய ந ணன்‌ . 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குட்டிச்‌ சாத்தான்‌ குணமிலா மாடன்‌ 
தட்டிலா இருளன்‌ சண்டிபே தாளம்‌ 
சண்டமா முனியும்‌ தக்கராக்‌ கதரும்‌ 
மண்டை வலியோடு வாதமும்‌ குன்மமும்‌ 
சூலைகா மாலை சொக்கலும்‌ சயமும்‌ 
மூல ரோகங்கள்‌ முடக்குள்‌ வலிப்பு 
திட்டு முறைகள்‌ தெய்வத சாபம்‌ 
குட்டம்‌ சோம்பல்‌ கொடிய வாந்தியும்‌ 
கட்டிலாக்‌ கண்ணோய்‌ கண்ணேறு முதலா 
வெட்டுக்‌ காயம்‌ வெவ்விடம்‌ அனைத்தும்‌ 
உன்னுடைய நாமம்‌ ஒதியே நீறிடக்‌ 
கன்னலொன்‌ றதனில்‌ களைந்திடக்‌ கருணை 
செய்வதுடன்‌ கடனே செந்தில்‌ நாயகனே 
தெய்வ நாயகனே தீரனே சரணம்‌ 
சரணம்‌ சரணம்‌ சரவண பவஓம்‌ 
சரணம்‌ சரணம்‌ சண்முகா சரணம்‌ 


கண்க 


ஓம்‌ 
கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 
குன்றுதோறாடும்‌ குமரவேள்‌ 
ஐந்தாவது கவசம்‌ 
கணபதி துணைவா கங்காதரன்‌ புதல்வா 
குணவதி உமையாள்‌ குமரா குருபரா 
வள்ளி தெய்வானை மருவியநாயகா 
புள்ளி மயிலேறும்‌ சுப்பிர மணியா 
அழகொளிப்‌ பிரபை அருள்வடி வேலா 
பழநி நகரில்‌ பதியநு கூலா 


62 


https://archive.org/details/muthulakshmiacadem al 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


திருவா வினன்குடி சிறக்கும்‌ முருகா 
அருள்சேர்‌ விசகிரி ஆறுமுகவா 
பண்முகம்‌ நிறைந்த பழநிக்கு இறைவா 
ஆராறு நூற்று அட்டமங்‌ களமும்‌ 
வீரவை யாபுரி விளங்கும்‌ தயாபரா 
ஈராறு பழநி எங்கும்‌ தழைக்கப்‌ 
பாராறு சண்முகம்‌ பகரும்‌ முதல்வா 
ஆறு சிரமும்‌ ஆறு முகமும்‌ 
ஆறிரு புயமும்‌ ஆறிறு காதும்‌ 
வடிவம்‌ சிறந்த மகரகுண்டலமும்‌ 
தடித்த பிரபைபோல்‌ சார்ந்த சிந்தூரமும்‌ 
திருவெண்ணீறணி திருநுதல்‌ அழகும்‌ 
கருணை பொழியும்‌ கண்ணான்கு மூன்றும்‌ 
குனித்த புருவமும்‌ கூரிய மூக்கும்‌ 
கனித்த மதுரித்த கனிவாய்‌ இதழும்‌ 
| வெண்ணிலாப்பிரபைப்போல்‌ விளங்கிய நகையும்‌ 
எண்ணிலா அழகாய்‌ இலங்குபல்‌ வரிசையும்‌ 
காரிகை உமையாள்‌ களித்தே இனிதெனச்‌ 
சீர்தரும்‌ வள்ளி தெய்வநாயகியாள்‌ 
பார்த்தழ கென்னப்‌ புரிந்த கபோலமும்‌ 
வார்த்த கனகம்போல்‌ வடிவேல்‌ ஒளியும்‌ 
முறுக்குமேல்‌ மீசையும்‌ மூர்க்கம்‌ சிறக்க 
மறுக்கம்‌ சூரர்மேல்‌ வாதுகள்‌ ஆட 
ஈசுவரன்‌ பார்வதி எடுத்து முத்தாடி 
ஈசுவரன்‌ வடிவை மிகக்கண்‌ டனுதினம்‌ 
கையால்‌ எடுத்துக்‌ கனமார்‌ப அணைத்தே 
ஐயா: குமரா! அப்பனே? என்று 
மார்பினும்‌ தோளினும்‌ மடியினும்‌ வைத்துக்‌ 
காத்தி கேயா எனக்‌ கருணையால்‌ கொஞ்சி 
முன்னே கொட்டி முருகா! வருகவென்று 
அந்நேரம்‌ வட்டமிட்‌ டாடி விளையாடித்‌ 
தேவியும்‌ சிவனும்‌ திருக்கண்‌ களிகூரக்‌ 
63 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கூவிய மயிலேறும்‌ குருபரா வருக 
தமவியும்‌ சிவனும்‌ களிகூரக்‌ 
கூவிய மயிலேறும்‌ குருபரா வருக 
தாவிய தகரேறும்‌ சண்முகா வருக 
ஏவிய வேலேந்தும்‌ இறைவா வருக 
கூவிய சேவற்‌ கொடியாய்‌ வருக 
பாவலர்க்‌ கருள்சிவ பாலனே வருக 
கொன்போல்‌ சரவணைப்‌ புண்ணிய வருக 
அழகிற்‌ சிவனொளி அய்யனே வருக 
களபம்‌ அணியுமென்‌ கந்தனே வருக 
மருமலர்க்‌ கடம்பணி மார்பா வருக 
மருவுமோர்‌ மலரணி மணியே வருக 
திரிபுர பவவெனும்‌ தேவே வருக 
பரிபுர பவனெனும்‌ பவனே வருக 
சிவகிரி வாழ்தெய்வ சிகாமணி வருக 
காலில்‌ தண்டை கலீர்‌ கலீரென 
சேலிற்‌ சதங்கை சிலம்பு கலீரென 
இடும்பனை மிதித்ததோர்‌ இலக்கிய பாதமும்‌ 
அடும்பல வினைகளை அகற்றிய பாதமும்‌ 
சிவகிரி மீதினில்‌ திருநிறை கொலுவும்‌ 
நவகிரி அரைமேல்‌ இரத்தினப்‌ பிரபையும்‌ 
தங்கரை ஞாணும்‌ சாதிரை மாமணி 
பொங்குமாந்‌ தளிர்சேர்‌ பொற்பீதாம்‌ பரமும்‌ 
சந்திர காந்தச்‌ சரிகைத்‌ தொங்கலும்‌ 
மந்திர வாளும்‌ வங்கிச்‌ சரிகையும்‌ 
அருணோ தயம்போல்‌ அவிர்வன்‌ கச்சையும்‌ 
ஒருகோடி சூரியன்‌ உதித்த பிரபைபோல்‌ 
கருணையால்‌ அன்பரைக்‌ காத்திடும்‌ அழகும்‌ 
இருகோடி சந்திரன்‌ எழிலொட்டி யாணமும்‌ 
ஆயிரம்‌ பரிமளம்‌ பொருந்திய புயமும்‌ 
ஒழுகிய சந்தனம்‌ உயர்கத்‌ தூரியும்‌ 
வலம்புரிச்‌ சங்கொலி மணியணி மிடறும்‌ 
64 


e 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நலம்சேர்‌ உருத்திர அக்க மாலையும்‌ 
மாணிக்கம்‌ முத்து மரகதம்‌ நீலம்‌ 
ஆணிவை டூரியம்‌ அணிவைரம்‌ பச்சை 
பவளகோ மேதகம்‌ பதித்தவச்‌ ராங்கியும்‌ 
நவமணிப்‌ பிரபைபோல்‌ நாற்கோடி சூரியன்‌ 
அருணோ தயமெனச்‌ சிவந்த மேனியும்‌ 
கருணை பொழியும்‌ கடாட்சவீட்‌ சணமும்‌ 
கவசம்‌ தரித்தருள்‌ காரண வடிவும்‌ 
நவவீரர்‌ தம்முடன்‌ நற்காட்சி யான 
ஒருகை வேலாயுதம்‌ ஒருகை சூலாயுதம்‌ 
ஒருகை நிறைசங்கு ஒருகை சக்ராயுதம்‌ 
ஒருகை நிறைவில்லு ஒருகை நிறையம்பு 
ஒருகை மந்திரவாள்‌ ஒருகை மாமழு 
ஒருகை மேற்குடை ஒருகை தண்டாயுதம்‌ 
ஒருகை சந்திராயுதம்‌ ஒருகை வல்லாயுதம்‌ 
அங்கையில்‌ பிடித்த ஆயுதம்‌ அளவிலாப்‌ 
பங்கயக்‌ கமலப்‌ பன்னிரு தோளும்‌ 
முருக்கம்‌ சிறக்கும்‌ முருகா சரவணை 
இருக்கும்‌ குருபரா ஏழை பங்காளா 
வானவர்‌ முனிவர்‌ மகிழ்ந்து கொண்டாடத்‌ 
தானவர்‌ அடியவர்‌ சகலரும்‌ பணியப்‌ 
பத்திர காளி பரிவது செய்யச்‌ 
சக்திகள்‌ எல்லாம்‌ தாண்டவ மாட 
அஷ்ட பயிரவர்‌ ஆனந்தமாட 
துஷ்ட மிகுஞ்சூளிகள்‌ சூழ்திசை காக்க 
சத்த ரிஷிகள்‌ சாந்தக மென்னச்‌ 
சித்தர்கள்‌ நின்று சிவசிவா என்னத்‌ 
தும்புரு நாரதர்‌ சூரிய சந்திரர்‌ 
கும்பமா முனியும்‌ குளிர்ந்ததா ரகையும்‌ 
அயன்மால்‌ உருத்திரன்‌ அஷ்ட கணங்கன்‌ 
நயமுடன்‌ நின்று நாவால்‌ துதிக்க 
அஷ்ட லட்சுமி அம்பிகை பார்வதி 
65 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
கட்டழகன்‌ என்று கண்டுனை வாழ்த்த 
இடும்பாயுதன்நின்‌ இணையடி பணிய 
ஆடும்‌ தேவகன்னி ஆலத்தி எடுக்க 
தேவ கணங்கள்‌ செயசெய என்ன 
ஏவற்‌ கணங்கள்‌ இந்திரர்‌ போற்ற 
கந்தருவர்‌ பாடிக்‌ கவரிகள்‌ வீசிச்‌ 
சார்ந்தனம்‌ என்னச்‌ சார்வரும்‌ அநகே 
பாதத்தில்‌ வீழ்ந்து பணிந்துகொண்‌ டாட 
அரகர என்றடியர்‌ ஆலவட்டம்‌ பிடிக்க 
குருபரன்‌ என்றன்பர்‌ கொண்டாடி நிற்க 
குடையும்‌ சேவலின்‌ கொடியும்‌ சூழ 
இடை விடாமல்‌ உன்‌ ஏவலர்‌ போற்றச்‌ 
சிவனடி யார்கள்‌ திருப்பாத மேந்த 
நவமெனும்‌ நால்வரை ஏற்ற கரமண்டலம்‌ 
உருத்திர வீணை நாதசுர மேளம்‌ 
தித்திமி என்று தேவர்கள்‌ ஆடச்‌ 
சங்கீத மேளம்‌ தாளம்‌ துலங்க 
மங்கள மாக வைபவம்‌ இலங்க 
தேவ முரசடிக்கத்‌ தினமேள வாத்தியம்‌ 
சேவல்‌ கொடியும்‌ சிறப்புடன்‌ இலங்க 
நந்திகே கவரன்‌ மீது ஏறிய நயமும்‌ 
வந்தனம்‌ செய்ய வானவர்‌ முனிவர்‌ 
எங்கள்‌ பார்வதியும்‌ ஈசனும்‌ முன்வர 
ஐங்கரன்‌ முன்வர ஆறுமா முகவன 
வீர மயிலேறி வெற்றிவேல்‌ எடுத்துச்‌ 
சூரன்மேல்‌ ஏவத்‌ துடித்தவன்‌ மடியச்‌ 
சிங்கமுகா சுரன்‌ சிரமது உருளத்‌ 
துங்கக்‌ கயமுகன்‌ சூரனும்‌ மாள 
அடலற்ற குலத்தை அறுத்துச்‌ சயித்து 
விடவே லாயுதம்‌ வீசிக்‌ கொக்கரித்துத்‌ 
தம்ப மெனும்சயத்‌ தம்பம்‌ நாட்டி 
அன்பர்கள்‌ தம்மை அனுதினம்‌ காத்துத்‌ 
66 


https://archive.org/details/muthulakshmiacademy 3 


அங்கு 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
திருப்பரங்‌ குன்றம்‌ சீர்ப்பதி செந்தூர்‌ 
திருவாவி னன்குடி திருவே ரகமும்‌ 
துய்ய பழநி சுப்பிர மணியன்‌ 
மெய்யாய்‌ விளங்கும்‌ விராலி மலைமுதல்‌ 
அண்ணா மலையும்‌ அருள்‌ மேவும்‌ கயிலை 
கண்ணிய மாவூற்று கழுகுமா மலையும்‌ 
முன்னிமை யோர்கள்‌ முனிவர்‌ மனத்திலும்‌ 
நன்னய மாய்ப்பணி நண்பர்‌ மனத்திலும்‌ 
கதிர்காமம்‌ செங்கோடு கதிர்வேங்‌ கடமும்‌ 
பதினா லுலகத்தினுலும்‌ பக்தர்‌ மனத்திலும்‌ 
எங்கும்‌ தானவ னாயிருந்தது! அடியர்தம்‌ 
பங்கி லிருந்து பாங்குடன்‌ வாழ்க 
கேட்ட வரமும்‌ கிருபைப்‌ படியே 
தேட்ட முடன்‌ அருள்‌ சிவகிரி முருகா 
நாட்டு சிவயோகம்‌ நாடிய பொருளும்‌ 
நாட்டிக மாய்‌எனக்‌(கு அருள்‌ சண்முகனே 
சரணம்‌ சரணம்‌ சரவண பவஓம்‌ 
சரணம்‌ சரணம்‌ சண்முகா சரணம்‌ 
ர்க்க 
ஓம்‌ 
° ட] ட. 6 
சுந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 
பழமுதிர்‌ சோலை கதிரோன்‌ 
ஆறாவது கவசம்‌ 
ங்கரன்‌ மகனே சரவண பவனே 
ஐங்கரன்‌ துணைவனே அமரர்தம்‌ கோனே 
செங்கண்மால்‌ மருகனே தெய்வானை கேள்வனே 
பங்கயம்‌ போன்ற பன்னிரு கண்ணனே 
பழநிமா மலையுறும்‌ பன்னிரு கரத்தனே 
அழகுவேல்‌ ஏந்தும்‌ ஐயனே சரணம்‌ 


67 


_ https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சரவண பவனே சட்கோணத்‌ துள்ளுறை 
அரனருள்‌ சுதனே அய்யனே சரணம்‌ 
சயிலொளி பவனே சடாட்சரத்‌ தோனே 
மயில்வா கனனே வள்ளலே சரணம்‌ 
திரிபுர பவனே தேவசே னாபதி 
குறமகள்‌ மகிழும்‌ குமரனே சரணம்‌ 
திகழொளி பவனே சேவற்‌ கொடியாய்‌ 
நகமா யுதமுடை நாதனே சரணம்‌ 
பரி புர பவனே பன்னிரு கையனே 
தருணமிவ்‌ வேளை தற்காத்தருளே 
சவ்வும்‌ ரவ்வுமாய்த்‌ தானே யாகி 
வவ்வும்‌ ணவ்வுமாய்‌ விளங்கிய குகனே 
பவ்வும்‌ ணவ்வுமாய்‌ பழமுதிர்சோலையில்‌ 
தவ்விய ஆடும்‌ சரவண பவனே 
குஞ்சரி வள்ளியைக்‌ குலாவி மகிழ்வோய்‌ 
தஞ்சமென்‌ றுன்னைச்‌ சரணம்‌ அடைந்தேன்‌ 
கொஞ்சிய உமையுடன்‌ குழவியாய்‌ சென்றங்‌(கு) 
அஞ்சலி செய்தவள்‌ அமுதம்‌ உண்டு 
கார்த்திகை மாதர்‌ கனமார்பு) அமுதமும்‌ 
பூர்த்தியாய்‌ உண்ட புனிதனே குகனே 
நவமைந்தர்‌ சிவனால்‌ நலமுடன்‌ உதிக்கத்‌ 
தவமுடைய வீரவாகுவோடடு) ஒன்பதுன்‌ 
தம்பிமா ராகத்‌ தானையைக்‌ கொண்ட 
சம்பிர தாயா சண்முக வேலா 
நவவீரர்‌ தம்முடன்‌ நவகோடி வீரரும்‌ 
கவனமாய்‌ உருத்திரன்‌ அளித்தே களித்துப்‌ 
பேதம்‌ இல்லாமல்‌ பிரமனைக்‌ குருவாய்‌ 
ஓதிடச்‌ செய்ய உடன்‌அவ்‌ வேதனை 
ஓமெனும்‌ பிரணவத்‌ துண்மைநீ கேட்கத்‌ 
தாமே யோசித்த சதுர்முகன்‌ தன்னை 
அமரர்கள்‌ எல்லாம்‌ அதிசயப்‌ படவே 
மமதையாய்‌ அயனை வன்சிறை யிட்டாய்‌ 
68 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
விமலனும்‌ கேட்க வேகம தாக 
உமையுடன்‌ வந்தினி துவந்து புரிந்து 
அயனைச்‌ சிறைவிடென்ற) அன்பாய்‌ உரைக்க 
நயமுடன்‌ விடுத்த ஞானபண்டிதனே 
திருமால்‌ அயன்சிவன்‌ சேர்ந்து மூவரும்‌ 
கெளரி லட்சுமி கலைமகளுடனே 
அறுவரோர்‌ அம்சமாம்‌ அரக்கரை வெல்ல 
அறுமுகத்துடன்‌ அவதரித்‌ தோனை 
சிங்க முகாசூரன்‌ சேர்ந்த கயமுகன்‌ 
பங்கமே செய்யும்‌ பானு கோபனும்‌ 
சூரனோ டொத்த துட்டர்க ளோடு 
கோரமே செய்யும்‌ கொடியராக்‌ கதரை 
வேருடன்‌ கெல்லி விண்ணவர்‌ துன்பம்‌ 
ஆறிடச்‌ செய்தவ வமர்கள்‌ தமக்குச்‌ 
சேனாபதியாய்த்‌ தெய்வீக பட்டமும்‌ 
தானாய்ப்‌ பெற்ற தாட்டிகப்‌ பெருமானே 
திருப்பரங்‌ குன்றம்‌ செந்தூர்‌ முதலாய்ச்‌ 
சிறப்புறு பழநி திருவே ரகமுதல்‌ 
எண்ணிலாத்‌ தலங்களில்‌ இருந்தாடும்‌ குகனே 
விண்ணவர்‌ ஏத்தும்‌ விநோத பாதனே 
அன்பர்கள்‌ துன்பம்‌ அகற்றியாள்‌ பவனே 
தஞ்சமென்று ஓதினர்‌ சமயம்‌ அறிந்தங்(கு) 
இன்பம்‌ கொடுக்கும்‌ ஏழைப்பங்‌ காளா 
கும்பமா முனிக்கு குரு தேசிகனே 
தேன்பொழி பழநித்‌ தேவ குமாரா 
கண்பாத்‌(து எனையாள்‌ கார்த்திகேயா 
என்‌ கஷ்டநிஷ்டூரம்‌ கவலைகள்‌ மாற்றி 
அஷ்டலட்சுமிவாழ்‌ அருளெனக்‌(கு உதவி 
இட்டமாய்‌ என்முன்‌ னிருந்து விளையாடத்‌ 
திட்டமாய்‌ எனக்கருள்‌ செய்வாய்‌ குகனே 
அருண கிரிதனக்‌(கு அருளிய தமிழ்போல்‌ 
கருணையால்‌ எனக்கு கடாட்சித்‌ தருள்வாய்‌ 


69 


https://archive.org/details/muthulakshmiacademy 


த்‌ ate 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தேவ ராயன்‌ செப்பிய கவசம்‌ 

பூவலயத்தோர்‌ புகழ்ந்து கொண்டாட 
சஷ்டி கவசம்‌ தான்செபிப்‌ பாரைச்‌ 

சிட்டராய்க்‌ காத்தருள்‌ சிவகிரி வேலா 
வந்தென்‌ நாவில்‌ மகிழ்வுடன்‌ இருந்து 

சந்தத்‌ தமிழ்த்திறம்‌ தந்தருள்‌ வோனே 
சரணம்‌ சரணம்‌ சரவண பவஓம்‌ 

சரணம்‌ சரணம்‌ தமிழ்தரும்‌ அரனே 
சரணம்‌ சரணம்‌ சங்கரன்‌ சுதனே 

சரணம்‌ சரணம்‌ சண்முகா சரணம்‌ 

(ஆறு கவசங்களும்‌ முற்றுப்‌ பெற்றன 
HHA 
ஓம்‌ 
பாம்பன்‌ குமரகுருதாச சுவாமிகள்‌ அருளிய 
சண்முக கவசம்‌ 
(அறுசீர்க்‌ கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம்‌) 

அண்டமாய்‌ அவனியாகி அறியொணாப்‌ பொருளது ஆகித்‌ 

தொண்டர்கள்‌ குருவுமாகித்‌ துகன்‌ அறு தெய்வமாகி 
எண்திசை போற்ற நின்ற என்‌ அருள்‌ ஈசன்‌ ஆன 

திண்திறல்‌ சரவணத்தான்‌ தினமும்‌ என்‌ சிரசைக்‌ காக்க 


ஆதியாம்‌ கயிலைச்‌ செல்வன்‌ அணிநெற்றி தன்னைக்‌ காக்க 
தாதவிழ்‌ கடப்பந்‌ தாரான்‌ தானிரு நுதலைக்‌ காக்க 

சோதியாம்‌ தணிகை ஈசன்‌ துரிசுஇலா விழியைக்‌ காக்க 
நாதனாம்‌ கார்த்திகேயன்‌ நாசியை நயந்து காக்க 


இருசெவிகளையும்‌ செவ்வேன்‌ இயல்புடன்‌ காக்க. வாயை 
முருகவேல்‌ காக்க, நாப்பல்‌ முழுதும்நல்‌ குமரன்‌ காக்க 

துரிகஅறு கதுப்பை யானைத்‌ துண்டனார்‌ துணைவன்‌ காக்க 
திருவுடன்‌ பிடரி தன்னைச்‌ சிவசுப்ரமணியன்‌ காக்க 


70 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஈசனாம்‌ வாகுலேயன்‌ எனது கந்தரத்தைக்‌ காக்க 
தேகறு தோள்விலாவும்‌ திருமகள்‌ மருமகன்‌ காக்க 
ஆகஇலா மார்பை ஈராறு ஆயுதன்‌ காக்க, எந்தன்‌ 
ஏகஇலா முழங்கை தன்னை எழில்‌ குறிஞ்சிக்கோன்‌ காக்க 


உறுதியாய்‌ முன்கை தன்னை உமையிளமதலை காக்க 
தறுகண்‌ ஏறிடவே என்கை தலத்தை மாமருகன்‌ காக்க 

புறம்கையை அயிலோன்‌ காக்க பொறிக்கர விரல்கள்‌ பத்தும்‌ 
பிறங்குமால்மருகன்‌ காக்க, பின்‌ முதுகைச்‌ சேய்காக்க 


ஊன்நிறை வயிற்றை மஞ்ஞை ஊர்தியோன்‌ காக்க, வம்புத்‌ 
தோள்நிமிர்‌ சுரேசன்‌ உந்திச்‌ சுழியினைக்‌ காக்க குய்ய 

நாணினை அங்கி கெளரி நந்தனன்‌ காக்க பீஜ 
ஆணியைக்‌ கந்தன்‌ காக்க, அறுமுகன்‌ குதத்தைக்‌ காக்க 


எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார்‌ காக்க 
அம்சகனம்‌ ஓர்‌ இரண்டு அரன்மகன்‌ காக்க காக்க 

விஞ்சிடு பொருள்‌ காங்கேயன்‌ விளரடித்‌ தொடையைக்‌ காக்க 
செஞ்சரண்‌ நேச ஆசான்‌ திமிரு முன்‌ தொடையைக்‌ காக்க 


ஏரகத்தேவன்‌ என்‌ தாள்‌ இரு முழங்காலும்‌ காக்க 

சீருடைக்‌ கணைக்கால்‌ தன்னைச்‌ சீரலைவாய்த்தே காக்க 
நேருடைப்‌ பரடு இரண்டும்‌ நிகழ்‌ பரங்கிரியன்‌ காக்க 

சீரிய குதிக்கால்‌ தன்னைச்‌ திருச்சோலை மலையன்‌ காக்க 


ஐயுறு மலையன்‌ பாதத்து அமர்‌ பத்து விரலும்‌ காக்க 
பையறு பழநி நாத பரன்‌, அகம்‌ காலைக்‌ காக்க 
மெய்யுடன்‌ முழுதும்‌, ஆதி விமல சண்முகவன்‌ காக்க 


தெய்வ நாயக விசாகன்‌ தினமும்‌ என்‌ நெஞ்சைக்‌ காக்க 


ஒலியெழ உரத்த சத்தத்‌ தொடுவரு பூத ப்ரேதம்‌ 
பலிகொள்‌ இராக்கதப்பேய்‌ பலகணத்து எவை ஆனாலும்‌ 
கிலிகொள எனைவேல்‌ காக்க, கெடுபரர்‌ செய்யும்‌ சூன்யம்‌ 
வலியுள மந்த்ர தந்த்ரம்‌ வருத்‌ திடாது அயில்வேல்‌ காக்க 


71 


https://archive.org/details/muthulakshmiacademy 


10 


woo 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஓங்கிய சீற்றமே கொண்டு உவணிவில்‌ வேல்‌ சூலங்கள்‌ 

தாங்கிய தண்டம்‌ எஃகம்‌ தடி பரசு ஈட்டி யாதி 
பாங்குடை ஆயுதங்கள்‌ பகைவர்‌ என்‌ மேலே ஓச்சின்‌ 

தீங்கு செய்யாமல்‌ என்னைத்‌ திருக்கைவேல்‌ காக்க காக்க 


ஒளவியமுளர்‌ ஊன்‌ உண்போர்‌ அசடர்‌ பேய்‌ அரக்கர்புல்லர்‌ 
தெவ்வர்கள்‌ எவர்‌ ஆனாலும்‌ திடமுடன்‌ எனைமல்‌ கட்டத்‌ 

தவ்வியே வருவா ராயின்‌, சராசரம்‌ எல்லாம்‌ புரக்கும்‌ 
கவ்வுடைச்‌ சூர சண்டன்‌ கைஅயில்‌ காக்க காக்க 


கடுவிடப்‌ பாந்தன்‌ சிங்கம்‌ கரடி நாய்‌ புலிமா யானை 
கொடிய கோள்‌, நாய்‌, குரங்கு கோல மார்ச்சாலம்‌ சம்பு 

நடையுடை எதனா லேனும்‌ நான்‌ இடர்ப்‌ பட்டி டாமல்‌ 
சடிதியில்‌ வடிவேல்‌ காக்க, சானவிமுளை வேலி காக்க 


ஙகரமே போல்‌ தழீஇ ஞானவேல்‌ காக்க, வன்புள்‌ 

சிகரிதேன்‌ நண்டுக்‌ காலி செய்யன்‌ஏறு ஆலப்‌ பல்லி 
நகமுடை ஒந்தி பூரான்‌ நளிவண்டு புலியின்‌ பூச்சி 

உகமிசை இவையால்‌, எற்குஓர்‌ ஊறுஇலாது ஐவேல்‌ காக்க 


சலத்தில்‌ உய்வன்மீனேறு தண்டுடைத்‌ திருக்கை, மற்றும்‌ 
நிலத்திலும்‌ சலத்திலும்தான்‌ நெடுந்துயர்‌ தரற்கே உள்ள 

குலத்தினால்‌, நான்‌ வருத்தம்‌ கொண்டிடாது, அவ்வவ்வேளை 
பலத்துடன்‌ இருந்து காக்க பாவகி கூர்வேல்‌ காக்க 


ஞமலியம்‌ பரியன்‌ கைவேல்‌, நவக்கிரகக்‌ கோள்‌ காக்க 
சுமவிழி நோய்கள்‌, தந்த சூலை, ஆக்கிராண ரோகம்‌ 
திமிர்கழல்‌ வாதம்‌, சோகை, சிரமடி கர்ண ரோகம்‌ 
எமை அணுகாமலே பன்னிருபுயன்‌ சயவேல்‌ காக்க 


டமருகத்து அடிபோல்‌ நைக்கும்‌ தலையிடி, கண்ட மாலை 
குமுறு விப்புறுதி, குன்மம்‌, குடல்வலி ஈழைகாசம்‌ 

நிமிரொணாது இருத்தும்‌ வெட்டை, நீர்ப்பிரமேகம்‌ எல்லாம்‌ 
எமை அடையாமலே குன்று எறிந்தவன்‌ கைவேல்‌ காக்க 


72 


https://archive.org/details/muthulakshmiacademy he 


15 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
இணக்கம்‌ இல்லாத பித்த எரிவு, மாசுரங்கள்‌, கைகால்‌ 
முணக்கவே குறைக்கும்‌ குஷ்டம்‌, மூலவெண்மூளை, தீமந்தம்‌ 
சணத்திலே கொல்லும்‌ சன்னி சாலம்‌ என்று அறையும்‌ இந்த 
பிணிக்குலம்‌ எனை ஆளாமல்‌ பெரும்சக்தி வடிவேல்‌ காக்க 18 


தவனமா ரோகம்‌, வாதம்‌, சயித்தியம்‌, அரோசகம்‌ மெய்‌ 

கவறவே செய்யும்‌ மூலச்சூடு, இளைப்பு உடற்றுவிக்கல்‌, 
அவதிசெய்‌ பேதி சீழ்நோய்‌ அண்டவாதங்கள்‌, சூலை 

எவையும்‌ என்னிடத்து எய்தாமல்‌ எம்பிரான்‌ திணிவேல்‌ காக்க 19 


நமைப்புறு கிரந்தி, வீக்கம்‌ நணுகிடு பாண்டு, சோபம்‌ 

அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல்‌ தொழிநோய்‌ கக்கல்‌ 
இமைக்குமுன்‌ உறு வலிப்போடு எழுபுடைப்பகந்தராதி 

இமைப்பொழுதேனும்‌ என்னை எய்தாமல்‌ அருள்வேல்‌ காக்க 20 
பல்லது கடித்து மீசை படபடென்றே துடிக்கத்‌ 

கல்லினும்‌ வலிய நெஞ்சம்‌ காட்டியே உருட்டி நோக்கி 
எல்லினும்‌ கரிய மேனி எமபடர்‌, வரினும்‌ என்னை 

ஒல்லையில்‌ தார காரி ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்வேல்‌ காக்க 21 
மண்ணிலு மரத்தின்மீது மலையிலும்‌ நெருப்பின்மீதும்‌ 

தண்ணிறை ஜலத்தின்‌ மீதும்‌ சாரிசெய்‌ ஊர்திமீதும்‌ 
விண்ணிலும்‌ பிலத்தின்‌ உள்ளும்வேறு எந்த இடத்தும்‌ என்னை 

நண்ணிவந்து அருள்‌ ஆர்சஷ்டி நாதன்‌ வேல்‌ காக்க 22 
யகரமேபோல்‌ சூல்‌ ஏந்தும்‌ நறும்புயன்‌ வேல்முன்‌ காக்க 

அகரமே முதலாம்‌ ஈராறு அம்பகன்‌ வேல்பின்‌ காக்க 
சகரமோடு ஆறும்‌ ஆனோன்‌ தன்கைவேல்‌ நடுவில்‌ காக்க 

சிகரமின்‌ தேவ மோலி திகழ்‌ஐவேல்‌ கீழ்வேல்‌ காக்க 


23 
ரஞ்சிதமொழி தேவானை நாயகன்‌ வள்ளி பங்கன்‌ 
செஞ்சயவேல்‌ கிழக்கில்‌ திறமுடன்‌ காக்க, அங்கி 
விஞ்சிடு திசையின்‌ ஞான வீரன்‌ வேல்‌ காக்க, தெற்கில்‌ 
.... எஞ்சிடாக்‌ கதிர்காம்தோன்‌ இகலுடைக்‌ கரவேல்‌ காக்க 24 


73 


__ https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


லகரமே போல்‌ காளிங்கன்‌ நல்லுடல்‌ நெளிய நின்று 
தகரமர்த்‌ தனமே செய்த சங்கரி மருகன்‌ கைவேல்‌ 
நிகழ்‌எனை நிருதி திக்கில்‌ நிலைபெறக்‌ காக்க, மேற்கில்‌ 
இகல்‌ அயில்காக்க, வாயுவினில்‌ குகன்‌ கதிர்வேல்‌ காக்க 25 
வடதிசை தன்னில்‌ ஈசன்‌ மகன்‌ அருள்‌ திருவேல்‌ காக்க 
விடையுடை ஈசன்‌ திக்கில்‌ வேத போதகன்‌ வேல்‌ காக்க 
நடக்கையில்‌ இருக்கும்‌ ஞான்றும்‌ நவில்கையில்‌ நிமிர்கையில்‌, கீழ்க்‌ 
கிடக்கையில்‌ தூங்குஞான்றும்‌ கிரிதுளைத்துள வேல்‌ காக்க 26 
இழந்துபோகாத வாழ்வை ஈயும்‌ முத்தையானார்‌ கைவேல்‌ 
வழங்கும்நல்‌ ஊண்‌ உண்போதும்‌ மால்வினையாட்டின்‌ போதும்‌ 
பழஞ்சுர்‌ போற்றும்‌ பாதம்‌ பணிந்து நெஞ்சு அடக்கும்‌ போதும்‌ 
செழும்குணத்தோடே காக்க திடமுடன்‌ மயிலும்‌ காக்க 27 
இளமையில்‌ வாலிபத்தில்‌ ஏறிடு வயோதிகத்தில்‌ 
வளர்‌ அறுமுகச்‌ சிவன்தான்‌ வந்தெனைக்‌ காக்க காக்க 
ஒளி எழு காலை, முன்‌எல்‌ஓம்‌ சிவசாமி காக்க 
தெளிநடு பிற்பகல்‌ கால்‌, சிவகுரு நாதன்‌ காக்க 28 


இறகுடைக்கோழித்‌ தோகைக்கு இறைமுன்‌ இரவில்‌ காக்க 
திறலுடைச்‌ சூர்ப்பகைத்தே, திகழ்பின்‌ இராவில்‌ காக்க 
நறவுசேர்‌ தாள்‌ சிலம்பன்‌ நடுநிசி தன்னில்‌ காக்க 
மறைதொழு குழகன்‌ எம்கோன்‌ மாறாது காக்க காக்க 29 
இனம்‌எனத்‌ தொண்டரோடும்‌ இணக்கிடும்‌ செட்டி காக்க 
தனிமையில்‌ கூட்டந்‌ தன்னில்‌ சரவண பவனார்‌ காக்க 
நனி அநுபூதி சொன்ன நாதர்கோன்‌ காக்க இத்தைக்‌ 
கனிவொடு சொன்ன தாசன்‌ கடவுள்தான்‌ காக்கவந்தே 30 


wake 


74 


https://archive.org/details/muthulakshmiacademy - 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ 
ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள்‌ அருளிய 
(1 ட்‌] 
கந்தர்‌ அநுபூதி 

காப்பு 

நெஞ்சக்‌ கனகல்லு நெகிழ்ந்து உருகத்‌ 

தஞ்சத்து அருள்‌ சண்முகனுக்கு இயல்சேர்‌ 

செஞ்சொல்‌ புனைமாலை சிறந்திடவே 

பஞ்சக்கர வானைபதம்‌ பணிவாம்‌ 


நூல்‌ 
ஆடும்‌ பரி, வேல்‌ அணிசேவல்‌, எனப்‌ 
பாடும்‌ பணியே பணியா அருள்வாய்‌: 
தேடும்‌ கயமா முகனைச்‌ செருவில்‌ 
சாடும்‌ தனி யானை சகோதரனே 


உல்லாச, நிராகுல யோக, விதச்‌ 
சல்லாப விநோதனும்‌ நீ அலையோ! 
எல்லாம்‌ அற என்னை இழந்த நலம்‌ 
சொல்லாய்‌, முருகா! கரபூ பதியே! 


வானோ? புனல்பார்‌ கனல்‌ மாருதமோ? 
ஞானோதயமோ? நவில்‌ நான்‌ மறையோ 

யானோ, மனமோ? எனை ஆண்ட இடம்‌ 
தானோ? பொருளாவது சண்முகனே! 


வளைபட்ட கை மாதொடு மக்கள்‌ எனும்‌ 

தளைபட்‌(௫, அழியத்‌ தகுமோ? தகுமோ? 
ளைபட்‌(டு எழுசூர்‌ உரமும்‌ கிரியும்‌ 

தொளைபட்‌(ட உருவத்‌ தொடு வேலவனே 

மக மாயை களைந்திட வல்ல பிரான்‌ 

முகம்‌ ஆறும்‌ மொழிந்து மொழிந்திலனே: 
அகம்‌, மாடை, மடந்தையர்‌ என்று, அயரும்‌ 

சக மாயையுள்‌ நின்று தயங்குவதே! 

75 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


திணியான மனோசிலை மீது, எனதாள்‌ 
அணியார்‌ அரவிந்தமரும்பு மதோ? 

“பணியா?” என, வள்ளி பதம்‌ பணியும்‌ 
தணியா அதிமோக! தயா பரனே! 


கெடுவாய்‌ மனனே கதி கேள்‌, கரவாது 
இடுவாய்‌, வடிவேல்‌ இறைதாள்‌ நினைவாய்‌ 

கடுவாய்‌ நெடு வேதனை தூள்படவே 
விடுவாய்‌ விடுவாய்‌ வினை யாவையுமே, 


அமரும்‌ பதி, கேள்‌, அகம்‌ AW எனும்‌ இப்‌ 
பிமரம்‌ கெட, மெய்ப்பொருள்‌ பேசியவா! 
குமரன்‌! கிரிராச குமாரி மகன்‌! 
சமரம்‌ பொரு தானவ நாசகனே! 


மட்டூர்‌ குழல்‌ மங்கையர்‌ மையல்‌ வலைப்‌ 
பட்டூசல்‌ படும்‌ பரிசு என்று, ஒழிவேன்‌? 
தட்டூடற, வேல்‌ சயிலத்து) எறியும்‌ 
நிட்டூர, நிராகுல, நிர்ப்பயனே? 


கார்‌ மா மிசை காலன்‌ வரின்‌, கலபத்‌ 
தேர்மா மிசை வந்து எதிரப்‌ படுவாய்‌! 
தார்‌ மார்ப! வலாரி தலாரி எனும்‌ 
சூர்மா மடியத்‌ தொடு வேலவனே! 


“கூகா” என என்‌ கிளை கூடி அழப்‌ 

போகா வகை, மெய்ப்பொருள்‌ பேசியவா! 
நாகாசல வேலவ! நாலுகவித்‌ 

தியாகா! கரலோக சிகாமணியே! 


செம்மான்‌ மகளைத்‌ திருடும்‌ திருடன்‌. 
பெம்மான்‌ முருகன்‌, பிறவான்‌. இறவான்‌, 
“சும்மா இரு சொல்‌ அற, என்றலுமே, 
- அம்மா! பொருள்‌ ஒன்றும்‌ அறிந்திலனே 
76 


https://archive.org/details/muthule 5 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


முருகன்‌, தனிவேல்‌ முனி, நம்‌ குரு” என்று 
அருள்கொண்டு அறியார்‌ அறியும்‌ தரமோ? 
உரு அன்று, அரு அன்று உளது இன்று இலது அன்று 


இருள்‌ அன்று, ஒளி அன்று, என நின்றதுவே 


கைவாய்‌ கதிர்வேல்‌ முருகன்‌ கழல்பெற்று 
உய்வாய்‌, மனனே! ஒழிவாய்‌ ஒழிவாய்‌, 
மெய்வாய்‌ விழி நாசியொடும்‌ செவி ஆம்‌ 
ஐவாய்‌ வழி செல்லும்‌ அவாவினையே 


“முருகன்‌, குமரன்‌ குகன்‌” என்று மொழிந்து 


உருகும்‌ செயல்‌ தந்து உணர்வு என்று அருள்வாய்‌? 


பொரு புங்கவரும்‌, புவியும்‌ பரவும்‌ 
குருபுங்கவ! எண்குண பஞ்சரனே? 
பேராசை எனும்‌ பிணியில்‌ பிணிடட்டு, 
ஓராவினையேன்‌ உழலத்‌ தகுமோ? 
வீரா: முதுசூர்பட, வேல்‌ எறியும்‌ 
சூரா! சுரலோக துரந்தரனே! 
யாம்‌ ஓதிய கல்வியும்‌, எம்‌ அறியும்‌ 
தாமே பெற, வேலவர்‌ தந்ததனால்‌ 
பூமேல்‌ மயல்போய்‌, அறமெய்ப்‌ புணர்வீர்‌! 
நாமேல்‌, நடவீர்‌ நடவீர்‌ இனியே 
உதியா, மரியா, உணரா, மறவா, 
விதிமால்‌ அறியா விமலன்‌ புதல்வா! 
அதிகா! அநகா! அபயா! அமரா 
வதி காவல! சூர பயங்கரனே! 
வடிவும்‌ தனமும்‌ மனமும்‌ குணமும்‌ 
குடியும்‌ குலமும்‌ குடிபோகியவா! 
அடி அந்தம்‌இலா அயில்‌ வேல்‌ அரசே! 
மிடி என்று ஒரு பாவி வெளிப்‌ படினே 


TT 


https://archive.org/details/muthulakshmiacademy 


18 


19 


Sues 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அரிதாகிய மெய்ப்‌ பொருளுக்கு அடியேன்‌ 
உரிதா உபதேசம்‌ உணர்த்தியவா: 

விரிதாரண! விக்கிரம வேள்‌! இமையோர்‌ 
புரிதாரக! நாக புரந்தரனே! 


கருதா மறவா நெறிகாண எனக்கு 
இருதாள்‌ வனசம்‌ தர என்று இசைவாய்‌ 
வரதா! முருகா! மயில்‌ வாகனனே! 
விரதா! கர சூர விபாடணனே! 


காளைக்‌ குமரேசன்‌ எனக்‌ கருதித்‌ 
தாளைப்‌ பணியத்‌ தவம்‌ எய்தியவா! 
பாளைக்‌ குழல்‌ வள்ளி பதம்‌ பணியும்‌ 
வேளைச்‌ சுர பூபதி மேருவையே 
அடியைக்‌ குறியாது அறியாமையினால்‌ 
முடியக்‌ கெடவோ? முறையோ! முறையோ 
வடி விக்கிரம வேல்‌ மகிபா குறமின்‌ 
கொடியைப்‌ புணரும்‌ குண பூதரனே! 
கூர்வேல்‌ விழி மங்கையர்‌ கொங்கையிலே 
சேர்வேன்‌, அருள்‌ சேரவும்‌ எண்ணுமதோ! 
சூர்‌ வேரொடு குன்று தொளைத்த நெடும்‌ 
போர்‌ வேல புரந்தர பூபதியே; 
மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து 
ஐயோ! அடியேன்‌ அலையத்‌ தகுமோ? 
கையோ, அயிலோ, கழலோ! முழுதும்‌ 
செய்யோய்‌! மயில்‌ ஏறிய சேவகனே! 


ஆதாரம்‌ இலேன்‌ அருளைப்‌ பெறவே 
நீதான்‌ ஒரு சற்றும்‌ நினைந்திலையே! 

வேதாகம ஞான வினோத! மனோ 
தீதா! சுரலோக சிகாமணியே! 


78 


https://archive.org/details/muthulakshmiacademy 


20 


21 


22 


ப டு 


24 


25 


26 


EEE -— 
LS 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
மின்னே நிகர்‌ வாழ்வை விரும்பிய யான்‌ 
என்னே: விதியின்‌ பயன்‌ இங்கு இதுவோ? 
பொன்னே! மணியே! பொருளே! அருளே! 


மன்னே? மயில்‌ ஏறிய வானவனே! 


ஆனா அமுதே! அயில்வேல்‌ அரசே! 
ஞானா கரனே! நவிலத்‌ தகுமோ? 

யான்‌ ஆகிய என்னை விழுங்கி வெறும்‌ 
தானாய்நிலை நின்றது தற்பரமே 

இல்லே எனும்‌ மாயையில்‌ இட்டனை நீ, 
பொல்லேன்‌ அறியாமை பொறுத்திலையே 

மல்லேபுரி பன்னிரு வாகுவில்‌ என்‌ 
சொல்லே புனையுஞ்‌ சுடர்‌ வேலவனே 

செவ்வான்‌ உருவில்‌ திகழ்‌ வேலவன்‌ அன்று 
ஒவ்வாதது என உணர்வித்‌ ததுதான்‌, 

அவ்வாறு அறிவார்‌ அறிகின்றது அலால்‌ 
எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே? 

“பாழ்வாழ்வு எனும்‌ இப்‌ படுமாயையிலே 
வீழ்வாய்‌” என, என்னை விதித்தனையே! 

தாழ்வானவை செய்தன தாம்‌ உளவோ? 
வாழ்வாய்‌ இனி நீ மயில்‌ வாகனனே! 


கலையே பதறிக்‌ கதறித்‌ தலையூடு 
அலையே படுமாறு, அதுவாய்‌ விடவோ? 
கொலையே புரி வேடர்‌ குலப்‌ பிடிதோய்‌ 
மலையே! மலை கூறிடு வாகையனே! 
சிந்தாகுல இல்லொடு செல்வம்‌ எனும்‌ 
விந்தாடவி, என்று விடப்‌ பெறுவேன்‌ 
மந்தாகினி தந்த வரோ தயனே! 
கந்தா! முருகா: கருணாகரனே 


19 


https://archive.org/details/muthulakshmiacademy 


27 


28 


29 


30 


31 


32 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சிங்கார மடந்தையர்‌ தீநெறி போய்‌ 
மங்காமல்‌, எனக்கு வரம்‌ தருவாய்‌, 

சங்க்ராம சிகாவல! சண்முகனே! 
கங்காநதி பால! க்ருபாகனே! 


விதிகாணும்‌ உடம்பை விடா வினையேன்‌ 
கதிகாண, மலர்க்கழல்‌ என்று அருள்வாய்‌? 
மதிவாள்‌ தூதல்‌ வள்ளியை அல்லது, பின்‌ 
துதியா விரதா! கரபூ பதியே 
“நாதா! குமரா! நம” என்று அரனார்‌ 
“ஒதாய்‌” என ஓதியது எப்பொருள்‌ தான்‌? 
வேதா முதல்‌ விண்ணவர்‌ சூடும்‌ மலர்ப்‌ 
பாதா! குறமின்‌ பத சேகரனே! 


“கிரிவாய்‌ விடு விக்ரம வேல்‌ இறையோன்‌ 
பரிவாரம்‌” என்னும்‌ பதம்‌ மேவலையே! 

புரிவாய்‌ மனனே! பொறையாம்‌ அறிவால்‌ 
அரிவாய்‌, அடியோடும்‌ அகந்தையையே 


ஆதாளியை, ஒன்று அறியேனை, அறத்‌ 

தீது ஆளியை, ஆண்டது செப்புமதோ! 
கூதாள கிராத குலிக்கு இறைவா! 

வேதாள கணம்‌ புகழ்‌ வேலவனே! 


மாஏழ்‌ ஜனனம்‌ கெட மாயை விடா 
மூஏடணை என்று முடிந்திடுமோ! 
கோவே! குறமின்‌ கொடி தோள்‌ புணரும்‌ 
தேவே! சிவசங்கர தேசிகனே 
வினைஓட விடும்‌ கதிர்வேல்‌ மறவேன்‌ 
மனையோடு தியங்கி, மயங்கிடவோ 
சுனையோடு, அருவித்‌ துறையோடு, பசுந்‌ 
தினையோடு இதணோடு திரிந்தவனே! 


80 


https://archive.org/details/muthulakshmiacademy 


34 


35 


36 


37 


39 


40 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சாகாது, எனையே சரணங்களிலே 
கா கா, நமனார்‌ கலகம்‌ செயும்நாள்‌; 
வா கா! முருகா! மயில்‌ வாகனே! 
யோகா! சிவஞான உபதேசிகனே1 


குறியைக்‌ குறியாது குறித்து அறியும்‌, 
நெறியைத்‌, தனிவேலை நிகழ்த்திடலும்‌, 
செறிவு அற்று உலகோட(டு உரை சிந்தையும்‌ அற்று, 
அறிவு அற்று அறியாமையும்‌ அற்றதுவே 
தூசா மணியும்‌ துகிலும்‌ புனைவாள்‌ 
நேசா! முருகா! நினது அன்பு அருளால்‌, 
ஆசா நிகளம்‌ துகளாயின பின்‌, 
பேசா அநுபூதி பிறந்ததுவே 
சாடும்‌ தனிவேல்‌ முருகன்‌ சரணம்‌ 
சூடும்படி தந்தது சொல்லுமதோ? 
வீடும்‌, சுரர்‌, மாமுடி, வேதமும்‌, வெம்‌ 
காடும்‌ புனமும்‌ கமழும்‌ கழலே 
கரவாகிய கல்வி உளார்‌ கடைசென்று 
இரவா வகை, மெய்ப்பொருள்‌ ஈகுவையோ? 
குரவா! குமரா! குலிசாயுத! குஞ்‌ 
சரவா! சிவயோக தயாபரனே! 


எந்தாயும்‌ எனக்கு அருள்‌ தந்தையும்‌ நீ, 
சிந்தாகுலம்‌ ஆனவை தீர்த்து எனையாள்‌, 
கந்தா! கதிர்வேலவனே! உமையாள்‌ 
மைந்தா! குமரா! மறை நாயகனே! 
ஆறு ஆறையும்‌ நீத்து, அதன்‌ மேல்‌ நிலையைப்‌ 
பேறா அடியேன்‌, பெறுமாறு உளதோ! 
சீறா வருசூர்‌ சிதைவித்து, இமையோர்‌ 
கூறா உலகம்‌ குளிர்வித்‌ தவனே 


81 


https://archive.org/details/muthulakshmiacademy 


41 


42 


46 


47 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அறிவு ஒன்று அறநின்று, அறிவார்‌ அறிவில்‌ 
பிரிவு ஒன்று அற நின்ற பிரான்‌ அலையோ? 

செறிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய, 
வெறி வென்றவரோடடு) உறும்‌ வேலவனே? 


தன்னந்‌ தனி நின்று அது, தான்‌ அறிய 
இன்னம்‌ ஒருவர்க்கு இசைவிப்‌ பதுவோ? 

மின்னும்‌ கதிர்வேல்‌ விகிர்தா! நினைவார்‌ 
கின்னம்‌ களையும்‌ கிருபை சூழ்‌ சுடரே! 


மதிகெட்டு, அற வாடி, மயங்கி, அறக்‌ 
கதிகெட்டு, அவமே கெடவோ? கடவேன்‌ 
நதி புத்திர! ஞான சுகாதிப! அத்‌ 
திதி புத்திரர்‌ வீறு அடு சேவகனே! 
உருவாய்‌ அருவாய்‌, உளதாய்‌ இலதாய்‌, 
மருவாய்‌ மலராய்‌, மணியாய்‌ ஒளியாய்‌ 
கருவாய்‌ உயிராய்க்‌, கதியாய்‌, விதியாய்‌ 
குருவாய்‌ வருவாய்‌, அருள்வாய்‌ குகனே! 


APY 


ஸ்ரீ ஸுப்ரமண்ய பஞ்ச ரத்னம்‌ 

ஷடானனம்‌ சந்தன லிப்த காத்ரம்‌ 

மஹோரஸம்‌ திவ்ய மயூர வாஹனம்‌ 
ருத்ரஸ்ய ஸூனும்‌ ஸுரலோக நாதம்‌ 

ப்ரஹ்மண்ய தேவம்‌ சரணம்‌ பரபத்யே II 
ஜாஜ்வல்யமானம்‌ ஸுர பருத்த வந்த்யம்‌ 

குமார தாரா தட மந்திரஸ்தம்‌ 
கந்தர்ப்ப ரூபம்‌ கமனீய காத்ரம்‌ 

ப்ரஹ்மண்ய தேவம்‌ சரணம்‌ பரபத்யே II 


82 


https://archive.org/details/muthulakshmiacademy 


48 


49 


50 


51 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


த்விஷட்‌ புஜம்‌ த்வாதச திவ்ய நேத்ரம்‌ 
த்ரயீ தனும்‌ சூல மஸிம்‌ ததானம்‌ 

சேஷா வதாரம்‌ கமனீய ரூபம்‌ 
ப்ரஹ்மண்ய தேவம்‌ சரணம்‌ பரபத்யே II 


ஸுராரி கோரா ஹவ சோப மானம்‌ 
ஸுரோத்‌ தமம்‌ சக்தி தரம்‌ குமாரம்‌ 

ஸுதார சக்த்‌ யாயுத சோபி ஹஸ்தம்‌ | 
ப்ரஹ்மண்ய தேவம்‌ சரணம்‌ பரபத்யே || 

இஷ்டார்த்த ஸித்தி ப்ரத மீச புத்ரம்‌ 
இஷ்டான்னதம்‌ பூ ஸுர காமதேனும்‌ 

கங்கோத்பவம்‌ ஸர்வ ஜனானு கூலம்‌ 
ப்ரஹ்மண்ய தேவம்‌ சரணம்‌ ப்ரபத்யே || 

ய: ச்லோக பஞ்ச கமிதம்‌ படதே ௪ பக்த்யா 
ப்ரஹ்மண்ய தேவ விநிவேசித மாந ஸஸ்ஸன்‌ 

ப்ராப்னோதி போக மகிலம்‌ புவியத்‌ யதிஷ்டம்‌ 
அந்தே w கச்சதி முதா குஹஸாம்ய மேவ || 

XX* 


2 
வேலும்‌ மயிலும்‌ துணை 
ஸுப்ரமண்ய புஜங்கம்‌ 
9 6 
ஆதிசங்கரர்‌ அருளியது 
ஸதா பாலரூபாபி விக்நாத்ரிஹந்த்ரீ 
மஹா தந்திவக்த்ராபி பஞ்சாஸ்ய மாந்யா | 
வீநீந்த்ரா திம்ருக்யா கணேசாபிதா மே 
விதத்தாம்‌ ச்ரியம்‌ காபி கல்யாணமூர்த்தி : || 
ந ஜாநாமி சப்தம்‌ ந ஜாநாதி சார்த்தம்‌ 
ந ஜாநாமி பத்யம்‌ ந ஜாநாமி கத்யம்‌ | 
சிதேகா ஷடாஸ்யா ஹ்ருதி த்யோததே மே 
முகாந்நிஸ்ஸரந்தே கிரஸ்சாபி சித்ரம்‌ || 


83 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மயூரா திரூடம்‌ மஹாவாக்ய கூடம்‌ 
மநோஹரிதேஹம்‌ மஹச்சித்தகேஹம்‌ | 

மஹீதேவதேவம்‌ மஹாவேதபாவம்‌ 
மஹாதேவபாலம்‌ பஜே லோகபாலம்‌ || 


யதா ஸந்திதாநம்‌ கதா மாநவாமே 

பவாம்போதிபாரம்‌ கதாஸ்தே தைதவ 
இதிவ்யஞ்யஜயந்‌ ஸிந்துதீ ரே ய ஆஸ்தே 

தமீடே பவித்ரம்‌ பராசக்திபுத்ரம்‌ 
லஸத்ஸ்வர்ணகேஹே ந்ருணாம்‌ காமதோஹே 

ஸுமஸ்தோமஸஞ்சந்நமாணிக்யமஞ்சே | 
ஸமுத்யத்ஸஹஸ்ரார்க்கதுல்யப்ரகாசம்‌ 

ஸதா பாவயே கார்த்திகேயம்‌ ஸுரேசம்‌ || 
ரணத்தம்ஸகே மஞ்ஜுலே அத்யந்தசோணே 

மநோ ஹாரிலாவண்யபீயூஷபூர்ணே | 
மநஷ்ஷட்பதோ மே பவக்லேசதப்த : 

ஸதா மோததாம்‌ ஸ்கந்த தே பாதபத்மே II 
ஸுவர்ணாபதிவ்யாம்பரைர்‌ பாஸமாநாம்‌ 

க்வணத்கிங்கிணீமேகலாசோபமாநாம்‌ 
லஸ்த்தேமபட்டேந வித்யோதமாநாம்‌ 

கடிம்‌ பாவயே ஸ்கந்ததே தீப்யமாநாம்‌ || 


புலிந்தேசகந்யாகநாபோகதுங்கஸ்‌ 
தநாலிங்கநாஸக்தகாச்மீரராகம்‌ | 

நமஸ்யாத்யஹம்‌ தாரகாரே தவோர : 
ஸ்வபக்தாவநே ஸர்வதா ஸாநுராகம்‌ |! 


விதெளக்லுப்ததண்டாந்‌ ஸ்வலீலா த்ருதண்டான்‌ 
நிரஸ்தேபசுண்டாந்‌ த்விஷத்காலதண்டாந்‌ | 

ஹதேந்த்ராரிஷண்டாந்‌ ஜகத்‌ த்ராண செளபிடாந்‌ 
ஸதா தே ப்ரசண்டாந்‌ ச்ரயே பாஹு தண்டாந்‌ || 


64 


https://archive.org/details/muthulakshmiacademy 
த்‌ oo Lo அ 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸதா சாரதா : ஷண்ம்ருகாங்கா யதி ஸ்யு : 

ஸமுத்யந்த ஏவ ஸ்திதாஸ்சேத்‌ ஸமந்தாத்‌ | 
ஸதா பூர்ணபிம்பா : கலங்கைஸ்ச ஹீநா : 

ததா த்வன்‌ முகா நாம்‌ ப்ருவே ஸ்கந்த ஸாம்யம்‌ || 
ஸ்புரந்மந்தஹாஸை : ஸஹம்ஸாநி சஞ்சத்‌ 

கடாக்ஷாவலீப்ருங்கஸங்கோஜ்‌ ஜ்வலாநி | 
ஸுதாஸ்யந்திபிம்பாதராணீ ச ஸ நோ 

தவாலோகயே ஷண்முகாம்போருஹாணி |! 
விசாலேஷு கர்ணாந்ததீர்‌ கேஷ்வஜஸ்ரம்‌ 

தயாஸ்யந்திஷு த்வாதசஸ்வீக்ஷ்ணேஷு | 
மயீஷத்‌ கடாக்ஷ : ஸக்ருத்‌ பாதிதஸ்சேத்‌ 

பவேத்‌ தே surfa கா நாம ஹாநி : || 
ஸுதாங்கோத்பவோ மே அஸி ஜீவேதி ஷட்தா 

ஜபந்‌ மந்த்ரமீசோ முதா ஜிக்ரதே யாந்‌ | 
ஜகத்பாரப்ருத்ப்யோ ஜகந்நாத தேப்ய 

கிரீடோஜ்‌ ஜ்வலேப்யோ நமோ மஸ்தகேப்ய : || 
ஸ்புரத்ரத்‌ நகேயூரஹாரபிராம : 

சலத்குண்டலஸ்ரீலஸத்கண்டபாக : || 
கடெள பீதவாஸா : கரே சாருசக்தி : 

புரஸ்தாந்‌ மமாஸ்தாம்‌ புரோரேஸ்தநூஜ : l 
இஹாயாஹி வத்ஸேதி ஹஸ்தாந்‌ ப்ரஸார்ய 

ஆஹ்வயத்யாதராத்‌ சங்கரே மாதுரங்காத்‌ | 
ஸமுத்பத்ய தாதம்‌ ச்ரயந்தம்‌ குமாரம்‌ 

ஹராச்லிஷ்டகாத்ரம்‌ பஜே பாலமூர்த்திம்‌ || 
குமாரேசஸ9நோ குஹ ஸ்கந்த ஸேநா - 

பதே சக்திபாணேம யூராதிரூட | 
புலிந்நாத்மஜாகாந்த்‌ பக்தார்த்திஹாரிந்‌ 

ப்ரபோ தாரகாரே ஸதா ரக்ஷ மாம்‌ த்வம்‌ || 


ப்ரசாந்தேந்த்ரியே நஷ்டஸம்ஜ்ஞேவிசேஷ்டே 
கபோத்காரிவக்த்ரே பயோத்‌ கம்பிகாத்ரே | 
ப்ரயாணோந்முகே மய்யநாதே ததாநீம்‌ 
த்ருதம்‌ மே தயாலோ பவாக்ரே குஹ த்வம்‌ || 


85 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


க்ருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத்‌ 
தஹ ச்‌ சிந்தி பிந்தீதி மாம்‌ தர்ஜயத்ஸு | 
மயூரம்‌ ஸமாருஹ்ய மா பைரிதி த்வம்‌ 
புர : சக்திபாணிர்‌ மமாயாஹி சீக்ரம்‌ || 


ப்ரணம்யாஸக்ருத்‌ பாதயோஸ்தே பதித்வா 
ப்ரஸாத்ய ப்ரபோ ப்ரார்த்தயே அநேகவாரம்‌ | 
நவக்தும்‌ க்ஷ்மோஹம்‌ ததாநீம்க்ருபாப்தே 
நகார்யந்தகாலே மநாகப்யுபேக்ஷா |! 
ஸஹஸ்ராண்ட போக்தா த்வயா சூரநாமா 
ஹதஸ்தாரக: ஸிம்ஹவக்த்ரஸ்ச தைத்ய: | 
மாமந்தர்ஹ்ருதிஸ்தம்‌ மந: க்லேசமேகம்‌ 
நஹம்ஸி ப்ரபோ கிம்‌ கரோமி க்வ யாமி || 


அஹம்‌ ஸர்வதா து:க்கபாராவஸந்நோ 
பவாந்‌ தீநபந்து : த்வதந்யம்‌ ந யாசே | 

பவத்பகதிரோதம்‌ ஸதா க்லுப்தபாதம்‌ 
மமாதிம்‌ த்ருதம்‌ நாசயோமாஸுத த்வம்‌ || 


அபஸ்மாரகுஷ்டக்ஷயார்ச: ப்ரமேஹ 
ஜ்வரோந்மா தகுல்மாதிரோகா மஹாந்த: | 
பிசாசாஸ்ச ஸர்வே பவத்பத்ர பூதிம்‌ 
விலோக்ய க்ஷணாத்‌ தாரகாரே த்ரவந்தே |! 
த்ருசி ஸ்கந்தமூர்த்தி: ச்ருதெள ஸ்கந்தகீர்த்தி: 
முகே மே பவித்ரம்‌ ஸதா தச்சரித்ரம்‌ ! 
கரே தஸ்ய க்ருதயம்‌ வபுஸ்தஸ்ய ப்ருத்யம்‌ 
குஹே ஸந்து லீநா மமாசேஷபாவா : |! । 
முநீநாமுதாஹோ ந்ருணாம்‌ பக்திபாஜாம்‌ 
அபீஷ்டப்ரதஸ்‌ ஸந்தி ஸர்வத்ர தேவா : | 
ந்ருணாமந்த்ய ஜாநாமபி ஸ்வார்த்ததாநே 
குஹாத்‌ தேவமந்யம்‌ ந ஜாநே ந ஜாநே Il 


86 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


களத்ரம்‌ ஸுதா பந்துவர்க: பசுர்வா 
நரோ வாத நாரீ க்ருஹே யே மதீயா: | 
யஜந்தோ நமந்த: ஸ்துவந்தோ பவந்தம்‌ 
ஸமரந்தஸ்ச தே ஸந்து ஸர்வே குமார ll 
மிருகா: பக்க்ணோ தம்சகா யே ச துஷ்டா : 
| ததா வ்யாதயோ பாதகா யே மதங்கே | 
பவச்சக்திதீக்ஷணாக்ரபிந்தா: ஸுதூரே 
விநச்யந்து தே சூர்ணிதக்ரெளஞ்சசைல II 
ஜநித்ரீ பிதா ச ஸ்வபுத்ரா பராதம்‌ 
ஸஹேதே ந கிம்‌ தேவஸோநாதிநாத | 
அஹம்‌ சாதிபாலோ பவாந்‌ லோக நாத : 
க்ஷ்மஸ்வா பராதம்‌ ஸமஸ்தம்‌ மஹேச Il 
நம: கேகிநே சக்தயே சாபி துப்யம்‌ 
நம: சாக துப்யம்‌ நம: குக்குடாய | 
நம: ஸிந்தவே ஸிந்துதேசாய துப்யம்‌ 
புந: ஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து |! 
ஐயா நந்தபூமந்‌ ஜயா பாரதாமந்‌ 
ஜயா மோகீர்த்தே ஜயாநந்நமூர்த்தே | 
ஜயாநந்தஸிந்தோ ஜயாசேஷபந்தோ 
ஜய த்வம்‌ ஸதா முக்திதாநேசஸநோ || 
புஜங்காக்ய வ்ருத்தேந க்லுப்தம்‌ ஸ்தவம்‌ ய : 
படேத்‌ பக்தியுக்தோ குஹம்‌ ஸம்ப்ரணம்ய | 
ஸபுத்ராந்‌ களத்ரம்‌ தநம்‌ தீர்க்கமாயு : 
லபேத்‌ ஸ்கந்தஸாயுஜ்யமந்தே நரஸ்‌ : | 
tok kk 


87 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ ஸுப்ரமண்ய த்ரிஸதீ அர்ச்சனை 
ஷண்முக காயத்ரீ 
(தத்புருஷாய வித்மஹே மஹாஸேனாய தீமஹி | 
தன்ன : ஷண்முக ப்ரசோதயாத்‌ ||) 


ஸ்ரீ சுப்ரமணிய ஆ வாஹனம்‌ 


ஸிந்தூரருணம்‌ இந்து காந்தி வதனம்‌ 
கேயூர ஹாராதிபி: 

திவ்யைராபரணை: விபூஷித தநும்‌ | 
ஸ்வர்க்காதி ஸெளக்யப்ரதம்‌ 

அம்போஜாபய க்கி குக்குடதாம்‌ 
ரக்தாங்க ராகோஜ்ஜ்வலம்‌ 

ஸுப்ரம்மண்யம்‌ உபாஸ்மஹே ப்ரணமதாம்‌ 
பீதி ப்ரணாஸோத்யதம்‌ || 


ஷட்வக்த்ரம்‌ மிகிவாஹனம்‌ த்ரிநயனம்‌ 
சித்ராம்பராலங்க்ருதம்‌ 
வஜ்ரம்‌ ஸக்தி மஸிம்‌ த்ரி லமபயம்‌ 
கேடம்‌ துநும சக்ரகம்‌ 
பாலம்‌ குக்குடம்‌ அங்குமம்‌ ச வரதம்‌ 
தோர்பிர்‌ ததானம்‌ ஸதா 
த்யாயேத்‌ ஈப்ஸித ஸித்திகம்‌ மிவஸுதம்‌ 
ஸ்கந்தம்‌ ஸுராராதிதம்‌ || 
ஓம்‌ நம்‌ ஸெளம்‌ ஸ்ரீம்‌ 
பபரவணபவ ஸத்யோஜாத ஹ்ருதய 
ப்ரம்ஹ ஸ்ருஷ்டிகாரண ஸுப்ரமண்ய சிவ ம்‌ 
ஓம்‌ நாதாய “i 
ஓம்‌ நிர்லோபாய 
ஓம்‌ நிஷ்கலாய 
ஓம்‌ நிர்‌ மோஹாய 
நிரஞ்ஜனாய 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ நிர்விகாராய நம : 
ஓம்‌ நிராபாஸாய நம : 

ஓம்‌ நிர்விகல்பாய நம : | 

ஓம்‌ நிராலம்‌ பாய நம : | 

ஓம்‌ நித்யத்ருப்தாய நம : 10 | 

ஓம்‌ நிரவத்யாய நம : | 
ஓம்‌ நிருபத்ரவாய நம : 

ஓம்‌ நிதீமாய நம : | 

ஓம்‌ நிர்ணயப்ரியாய நம : | 

ஓம்‌ நித்யயோகீமாய நம : 5. | 

| ஓம்‌ நிர்ணயஸித்தாய நம : | 
| ஓம்‌ நிதீனாம்‌ பதயே நம : 
| ஓம்‌ நித்ய நியமாய நம : 
| ஓம்‌ நிஷ்காரணாய நம : 

| ஓம்‌ நிஸ்ஸங்காய நம : 20 

| ஓம்‌ நிதி ப்ரியாய நம : 
i நித்ய பூதாய TP நம : 
| நித்ய கல்யாண ஸுமீலாய நம : 
நித்யவஸ்துே டவ்‌ - அஜ நம : 


ioe. Gin நம : 95 
நம : 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ நாதஸாக்ஷிணே நம : 


ஓம்‌ நாதஸ்வர க்ராஸாய நம : 
ஓம்‌ நாகாஸ்த்ர தராய நம : 
ஓம்‌ நடேம ப்ரியாய நம : 
ஓம்‌ நந்தி த்வம்ஸிநே நம : 40 
ஓம்‌ நவரத்னோ ஜ்வலத்பாத கடகாய ்‌ நம: 
ஓம்‌ நாட்யப்ரியாய நம : 
ஓம்‌ நூபுரஹார கேயூர தராய நம : 
ஓம்‌ நிமிஷாத்மதேந நம : 
ஓம்‌ நித்யஸுத்தாய நம : 45 
ஓம்‌ நமஸ்கார ப்ரியாய நம : 
ஓம்‌ நாதபிந்து கலா மூர்த்தயே நம்‌ : 
ஓம்‌ நித்யகெளமார வீரபாஹவே BID): 
ஓம்‌ நித்யமுக்தோப தேறகாய நம்‌ : 
ஓம்‌ நகாராத்யந்த ஸம்பூர்ணாய நம்‌ : 50 


ம்‌ மம்‌ ஸெளம்‌ க்லீம்‌ ரவணபவய 


வாமதேவ பபிரஸே விஷ்ணு ஸ்திதி காரண 


ஓம்‌ மஹேத்ஸாஹாய po: 

ஓம்‌ மஹாபலாய DOR 

b மஹாபுத்தயே pe 

ஓம்‌ மஹாபாஹவே நம்‌ : 

ஓம்‌ மஹாமாயாய நம: 5 
ஓம்‌ மஹாத்ருதயே நம்‌ : 

gb  மஹாதநுஷே Per 

ஓம்‌ மஹாபாணாய DOL 

ஓம்‌ மஹாகட்காய IP) © 

ஓம்‌ மஹாகேடாய DOE 60 
ஓம்‌ மஹாஸூலாய நம்‌ : 

ஓம்‌ மஹாதநுர்‌ தராய நம்‌ : 

ஓம்‌ மஹாதேவ ப்ரியாத்மஜாய BLD 

ஓம்‌ மஹாத்யுதயே நம: . 
ஓம்‌ மஹா ஸம்க்ஞாய நம: 65 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மஹாஸத்யாய 
மஹாமாயா ஸ்வரூபாய 
மஹாமயூர வாஹநாய 
மஹாநுபாவாய 
மஹாப்ரபவே 


மஹாகுரவே 
மஹாரஸாய 
மஹாரதாரூடாய 
மஹாபாகாய 
மஹாமகுடாய 


மந்தார மேகராய 
மஹாகுணாய 
மஹாஹாராய 
மஹாமார்க்காய 


மஹா மாதங்க கமனாய 


$3 வ LINN 
ஸங்‌ கீத ர 


நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 


நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 


70 


15 


80 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மதனாகார வல்லபாய 
மஹாமந்தார குஸுமப்ரியாய 
மாம்ஸகர்ஷணாய 
மண்டலத்ரய வாஸிநே 
மகாராத்யந்த ஸம்பூர்ணாய 


ஓம்‌ பப்‌) ஸெளம்‌ ஹரீம்‌ வணபவயர 
அகோர பபிகாருத்ர ஸம்ஹாரகாரண 


மிவானந்த குரவே 
மிவஸச்சிதாநத்த ஸ்வரூபாய 
கண்டீமண்டல வாஸாய 
மிவப்ரியாய 
மரவணோத்பவாய 
ணாஸ்வத ப்ரஸாதாய 
ஸங்கரப்ரிய ஸுதாய 
ணூரபத்மாஸுரத்வேஷிணே 
ணூராநத்த த்வம்ஸிநே 
முக்லரூபாய 
முுத்தவீரயுத்த ப்ரியாய 
முத்தமாநஸீக நிதனாய 
முத்ததத்வ ஸம்பூர்ணாய 
மூரபத்மாஸுர ஹந்த்ரே 

ம 9ந்யவர்ஜிதாய 

மங்க சக்ர குலிண த்வஜ 
ரேகாங்க்ரி பங்கஜாய 
மாத்தயோகி நிதாத்ரே 
மோகபர்வத த்வம்ஸிநே 
மாத்தவீரப்ரியாய 
முத்தாங்கநா பூஜிதாய 
மாத்தாயுத தராய 

முத்த ரணப்ரிய பண்டிதாய 


92 


நம : 
நம : 


ர்வு து இ (௪4... 


100 


105 


To 


115 


120 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ மரபவேகாயுத தராய 


நம : 
ஓம்‌ மரபதயே நம : 
ஓம்‌ மரஸம்பூதாய நம : 125 
ஓம்‌ ஸாகிநீ டாகிநீ ஸேவித பாதாப்ஜாய நம : 
ஓம்‌ யங்கராங்க விபூஷணாய நம : 
ஓம்‌ யக்திகுக்குட தராய நம : 
ஓம்‌ மங்கபத்ம நிதி ஸேவித ஸ்ரீமந்‌ மங்களாய நம : 
ஓம்‌ ணதஸஹஸ்ராயுததர மூர்த்தயே நம: 130 
ஓம ஸ்ரிபூஜாமானஸீக நிலயாய நம : 
ஓம்‌ ஸ்ரிவதீக்ஷாகுரவே நம : 
ஓம்‌ ம 9ரவாஹநாதிரூடாய நம : 
ஓம்‌ மயோகரோகாதி த்வம்ஸிநே நம : 
ஓம்‌ wus Gui நம : 135 
ஓம்‌ ருத்தாய நம : 
ஓம்‌ யுயத்தகீரத்தயே நம : 
ஓம்‌ மு௩சியரவஸே நம : 
ஓம்‌ மத்ருக்ரோத விமர்த்தநாய நம : 
ஓம்‌ யதாவ்ருத்தாய நம: 140 
ஓம்‌  யதமூர்த்தயே நம : 
ஓம்‌ ஸதாயுதாய நம : 
ஓம்‌ மாரணகுலாந்தகாய நம : 
ஓம்‌ மரீரத்ரய நாயகாய நம : 
ஓம்‌ மாபலக்ஷ்ணாய ae | MG 
ஓம்‌ முபாமப வீகூணாய ந 
ஓம்‌ முக்லணோணித மத்யஸ்தாய Te 
ஓம்‌ ம௩ண்டாதண்ட பூத்கார ஸோதராய Bon 
ஓம்‌ ம ூந்யமார்க்க தத்பராய ட 
ஓம்‌ மிகாராத்யந்த ஸம்பூர்ணாய a. ட 
XXK 


93 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ஓம்‌ வம்‌ ஸெளம்‌ இம்‌ ணபவமரவ 


கவச மஹேமவர தி 


வல்லீமானஸ ஹம்ஸிகாய 
விஷ்ணவே 

விதுஷே 

வித்வஜ்ஜன ப்ரியாய 
வேகாயுத தராய 

வேக வாஹனாய 
வாமதேவ முகோத்பந்நாய 
விஜயாக்ராந்தாய 
விணவரூபாய 

விந்த்ய ஸ்கந்தாத்ரி நடனாய 
வில்வபேஷஜாய 
வீரயக்திமானஸ நிலயாய 
விமலாஸநோத்‌ க்ருஷ்டாய 
வாக்தேவீ நாயகாய 
வெளஷ்டந்த ஸம்பூர்ணாய 


வாசா மகோசராய 


வாஸாநாதிசந்தன த்ரவ்ய ப்ரியாய. 


வாதபோதகாய 
வாதவித்யா குரவே 
வாயுவேகாய 
வாயுஸாரத்ய ரதாரூடாய 
வாஸுகீ ஸேவிதாய 


வாதுலாகம பூஜிதாய 
விதிபந்தனாய 
விணவாமித்ர மக ரக்ஷிதாய 


வேதாந்த வேத்யா 
விஷ்ணுப்ரம்ஹாதி பூஜிதாய 


94 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தத்புருஷ 


ராபவ காரண 


155 


160 


165 


170 


175 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வீராகம ஸேவிதாய 
வேதசதுஷ்டய ஸ்துதாய 
வீரப்ரமுக ஸேவித ஸ்ரீமத்குரவே 
விற்வபோக்த்ரே 

விஸாம்‌ பதயே 

விய்வயோநயே 


வியாலாக்ஷாய 
வீரஸேவிதாய 


விக்ரமோபரிவேஷாய 
வரதாய 

வரப்ரதாய 
வர்த்தமாநாய 
வாரிஸுதாய 


வானப்ரஸ்த ஸேவிதாய 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 


நம: 
நம: 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 


நம: 
நம: 


180 


185 


190 


ey pg டடட யஸ்ய 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ யம்‌ ஸெளம்‌ ரம்‌ 


பவமரவண ஈமான நேத்ரத்ரய 


ஸதாமிவானுக்ரஹ காரண 
ஏகவஸ்துநே 
ஏகமூர்த்தயே 
ஏகாக்ஷரரூபாய 
ஏகாக்ர சித்த நிலயாய 
யஜநாதி ஷட்கர்ம தத்பராய 
யக்ஞ பண்டிதாய 
யமாய 
யுத்த தர்ஷணாய 
யுத்த கம்பீராய 
யுக ப்ரளய ஸாக்ூிணே 


யோக ஸித்த ஹ்ருதயாம்புஜ நிதனாய 
யோஜனாய 

யக்ஞ மஹதே 

யஜமான ரூபாய 

யக்ஞானாம்‌ பதயே 

யஜுர்வேத ஸ்துதாய 

யஜுஷே 

யக்ஞ கம்யாய 

யக்ஞ பலப்ரதாய 

யக்ஞாங்கபுவே j 


யக்ஞபூதாய 
யமதர்மபூஜிதாய 
யஞவித்வம்‌ ஸினே 
யக்ஞரக்ஷ்ணாய 
யக்ஞோமாய 

96 


https://archive.org/details/muthulakshmiacademy 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 


205 


210 


215 


220 


225 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy j 
| 
| 
| 
| 
| 
| 
\ 


ஓம்‌ ஈஷணாத்ரய வர்ஜிதாய நம: 
ஓம்‌ யக்ஞ மேஷகர்வ ஸ்தம்பனாய நம: 
ஓம்‌ யுத்த ணூரமர்தனாய நம: | 
ஓம்‌ யுத்த மத்ரு பயங்கராய நம: | 
ஓம்‌ யுகாந்த க்ருதே நம: | 
ஓம்‌ யுகாவ்ருத்தாய நம: | 
| ஓம்‌ யுகதர்ம ப்ரவர்த்தகாய நம: | 
ஓம்‌ யோக பாரகாய நம: 
ஓம்‌ யாந்திக வர்த்தகாய நம: | 
ஓம்‌ யுக மாலா தராய நம: 235 | 
| ஓம்‌ யோகாஷ்டாங்க ஸாக்ஷிணே நம: | 
i ஓம்‌ யோன்யாமார்க்க தத்பராய நம: 
ஓம்‌ ஏக போகாய நம: 
ஓம்‌ ஏகானந்த ஸ்வரூபாய நம: 
ஓம்‌ ஏக ராய நம: 240 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கம்‌ (Kam) 
கம்‌ (Kham) 
கம்‌ (Gam) 
கம்‌ (Gham) 
நம்‌ 

சம்‌ (Cam) 
சம்‌ (Cham) 
ஜம்‌ (Jam) 
ஜம்‌ (Jham) 


ஸ்ரீம்‌ ஹரீம்‌ ஐம்‌ கலீம்‌ 


ஜெஸளம்‌ நம்பப்‌ UU) ours 


ஸெளம நம்‌ இம்‌ வமமரவணப 


33 


அஸ்தர வாஸ்த்ரதர மூர்த்தயே நம: 
சதுஷ்‌ ஷஷ்டிகலா குரவே நம: 
ணாரதாங்கா ஸ்ரீமத்‌ ப்ரபவே நம: 
ஸர்வ யத்ரு த்வமஸிநே நம: 


ஸஹஸ்ராயுத பரிஷ்‌ க்ருதாய நம: 
ஸஹஸ்ர கோட்யண்ட தராய நம: 
ஸகல லோக வமங்கராய நம: 

மஹா மக்த்யாயுத குரவே நம: 
ஏகாதம ருத்ராஸ்த்ர தராய நம: 

மஹா ம9ரகர்வ பங்க பண்டிதாய நம: 


மிம்ஹவக்த்ராஸுர ஹந்த்ரே நம: 


பாநுகோப ஸம்ஹார வீராதிஸேவிதாய நம: 


நவ வீர பூஜிதாய நம: 

மஹா ரதாரூடாய நம: 
மஹாதநுர்தர ஸ்ரீமத்‌ குரவே நம: 
க்ருத்திகா ஸுர க்ருபாய நம: 
இந்த்ராணீ மாங்கல்ய ரக்ஷகாய நம: 


ஜயந்தாதி தேவ பத்த பந்த மோசனாய நம : 


மஹாவிஷ்ணு பூஜித ஸ்ரீமத்‌ குரவே நம: 
மார்த்தாண்ட பைரவ பூஜிதாய நம: 
உபேந்த்ர ப்ராண ரக்ஷ்காய நம: 

உக்ர கோப மர்த்தனாய நம: 

யுக ப்ரளய ஸாக்ஷி பூதாய நம: 


* ஷட்‌ க்ரந்தி நிலயாய நம: 


33. 


மஹா வீர ஸைநிகாய நம: 
98 


https://archive.org/details/muthulakshmiacademy 


255 


260 


265 


270 


2715 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ஐம்‌ க்லீம்‌ 
ஸெளம்‌ நம்‌ மிவாய 
ஸெளம்‌ நம்‌ இம்‌ வமமரவணப 


2) 


280 


285 


290 


295 


300 


ஞம்‌ „ மஹாயுத்த ஸமூஹ பரிவ்ருதாய நம: 
டம்‌ மஹா பூத ஸைநிகாய நம: 
டம்‌ (Tham) “ மஹா மயூர வாஹநாய நம: 
டம்‌ (Dam) மஹா பாமாபதாஸ்த்ர தராய நம: 
டம்‌ (Dham) i க்ஷுரிகாஸ்த்ர தராய நம: 
ணம்‌ M ப்ரம்ஹாஸ்த்ர தராய நம: 
தம்‌ த விஷ்ண்வாஸ்த்ர தராய நம: 
தம்‌ (Tham) , குக்குடாப்ஜ தராய நம: 
தம்‌ (Dam) „ யங்க சக்ர குலியத்வஜ தராய நம: 
தம்‌ (Dham) a பிண்டி பால முஸல தண்டதராய நம: 
நம்‌ „ கட்க கேடக பாமாங்கும தராய நம: 
பம்‌ „ SHT பாண நாராசாத்‌ யஸ்ச்‌ £ய நம: 
பம்‌ (Phum) முக்தி லன்‌ க ராய்‌ மம: a 
பம்‌ (Bam) „n வந்ஹி த்ருட டிண்டிம தராய நம: 
பம்‌ (Bham) > வருஷபாஸ்த்ர தராய நம: 
மம்‌ ஸூர்யாஸ்த்ர தராய நம: 
யம்‌ „ மஹோ பத்மாஸுர பாகதேய க்ராஸாய நம: 
ரம்‌ > அஸுர குலாந்தகாய நம: 
er » SEGL த்வஜ மஹாரதாரூடாய நம: 
an 2 பிநாக பாமாதி வருணாஸ்த்ர தராய நம: 
„ ஸர்வ மந்த்ரார்த்த பீஜ முக்ய ஸ்வரூபாய நம : 
ட்கார ஸ்வாஹா 
ஸம்‌ : ஸர்வ mig F ae a ih நம்‌: 
Sat og RUE ஹருதயாம்போஜ நிலயாய நம : 
7 ஞ்சாதமாத்யக்ர ஸம்பூர்ணாய நம: 
ஓம்‌ ஸ்ரீ வல்லீ தேவ நாயக ஸமேத 


_  ணப்ரமண்ய ஸ்வாமி ம 
த்ரியதீ.....அர்ச்சநாதி ஸ fe 

i டட மர்ப்‌ 
காண்டு அர்ச்சனை esi ட. 
ர த்ரியதி என்பதன்‌ பின்‌ 


உம்‌ : த்ரியதி பில்வார்ச்சநாதி ஸமர்ப்பயாமி) 


https://archive.org/details/muthulakshmiacademy 


று சொல்லி முடிக்கவும்‌. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ ஐம்‌ ஈம்‌ நம்‌ ளம்‌ ஸெள: 
நம: மிவாய, ஸெள: வபணவரம 
ஸத்யோ ஜாத வாமதேவ அகோர தத்புருஷ 
TUTET அதோமுக ஹ்ருதய யிரம்‌ மிகா கவச 

நேத்ர த்ரயாஸ்த்ர, ப்ரம்ம விஷ்ணு ருத்ர மஹேஸ்வர 

ஸதாறிவ பரப்ரம்ஹ பஞ்சக்ருத்ய காரணாய 
ஜகத்புவே, வசத்புவே, விஸ்வபுவே ருத்ரபுவே 

ப்ரம்ஹபுவே அக்நிபுவே, லம்‌ வம்ரம்‌ யம்‌ ஹம்‌ ஸம்‌ 
ஸர்வாத்மகாய, ஓம்‌ ஹ்ரீம்‌, வரீம்‌ ஸெளம்‌ ணரவணபவ! 


ஸர்வலோகம்‌ மமவமம்‌ ஆதய ஆதய : 


மம மத்ரு யம்க்ஷோபணம்‌ குரு குரு; 
ஷண்முகாய, மயூரவாஹநாய, ஸர்வ ராஜபய 
நாயநாய, ஸ்கந்தேய்வராய, வபணவரம 
க்ஷாம்‌ க்ஷம்‌ க்ஷம்‌ க்ஷம்‌ களம்‌ க்ஷ; 


ஹும்‌ பட்‌ ஸ்வாஹா 


FAK 


100 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


vib கச்சாலீஸ்வார்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ct 

t 
t 
s 
t 
ம்‌ 
ப்‌ 
> 


rg 


மூ கச்சாலிஸ்வார்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ கச்சாலீசுவரர்‌ ஸ்துதி: 


ஈனா எ at fee wot Te 
emei mea ia பய த ரர்‌ ரா 
ரா ர எ ராணா 
WRITS ன ஈன சர ah) 
JPA ஈர ரன fatter tee 
Y Yee 

wh ணி BET st ரர: Wy: 
wary ரள 8 ள்‌ சாறு 

எ ரண்‌ என்‌ ப 


101 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ சுச்சாலீசுவரர்‌ பஞ்ச ரத்ன ஸ்துதி: 
பண்‌ தக்கேசி - இராகம்‌ : காம்போதி 
நச்சரா அணி நங்கள்‌ பிரானை 
நல்ல கம்பனைக்கள்ளக்கம்‌ பனைப்போய்ப்‌ 
பிச்சை புக்குழல்‌ பெரியபெம்மானைப்‌ 
பேயொ டாடியைப்பிங்கலம்‌ கலந்த 
செச்சை மேனி எம்‌ செல்வனைத்தளவாய்ச்‌ 
செட்டியார்‌ முதன்‌ முதற்றிருப்பணி செய்‌ 
கச்ச பாலயச்‌ சென்னைக்கச்சாலைக்‌ 
கச்சபேசனைக்கஞது கென்மருனே! 1 


அயிலை ஏந்திய செங்கல்வராயன்‌ 
அவன்‌ பின்‌ ஐயப்பன்‌ ஐம்முகக்களிலு 
வெயிலை நேர்‌ஒளி மெய்‌ அழகம்மை 
வீரபத்திரன்‌ வைவரவன்‌ முதலோர்‌ 
பயிலும்‌ மாதிருச்‌ சுற்றும்‌ ஆலயமும்‌ 
பணிபவர்க்கருள்‌ புரிவதற்காக்கொள்‌ 
கயிலை யாளியைச்‌ சென்னைக்காச்சாலைக்‌ 
கச்சபேசனைக்‌ கருது கென்‌ மருனே! 2 


சுமடனேயும்‌ ஒருவொருடோகத்‌ 
தொண்டுகொண்டருள்‌ ஜோதியின்‌ உருவைச்‌ 
சமணர்‌ பாழ்படச்சைவம்ம முன்‌ தழைக்க 
ஸம்பந்ததாக்கருள்‌ தந்தசெல்‌ வத்தை 
அமரர்‌ போற்றிடும்‌ அரதந்த அடிகள்‌ 
அடிமை செய்ய உள்ளருச்செய்தனைக்‌ 
கமடம்‌ பூஜை செய்‌ சென்னைக்கச்‌ சாலைக்‌ 
கச்சபேசனைக்‌ கருகென்‌ மருனே! 3 


பண்‌ : திருத்தாண்டகம்‌ இராகம்‌ வாரிகாம்போதி தாளம்‌: ஸீத்தாங்கம்‌ 
அடல்‌ உடைய திருக்ஞான ஸம்யந்தர்க்கும்‌ 
அப்பர்க்கும்‌ சுந்தரர்க்கும மணிவாக்கார்க்கும்‌ 


102 


https://archive.org/details/muthulakshmiacademy x 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மிடல்‌ உடைய அருள்‌ நந்தி சிவாச்சார்யார்க்கும்‌ 

மெய்கண்ட தேவர்க்கும்‌ உமாபதிக்கும்‌ 
திட்டம்‌ உடைய மறைக்‌ ஞாந ஸம்பந்தர்க்கும்‌ 

செவ்வியவா சைவம்‌ வளர்‌ அருள்‌ செய்திட்டான்‌ 
டேல்‌ ஒலியால்‌ நகர்‌ ஒலிகொள்‌ சென்னைக்கச்சிக்‌ 

கச்சாலை கருத்தில்‌ வையார்‌ கருத்திலாரே! 
கச்சபம்தான்‌ பூஜித்த கச்சி மேவும்‌ 

கச்சாலை ஈசனை நாள்‌ தவறாதென்றும்‌ 
முச்சகமும்‌ அறியவழிபட்டு வந்த 

மொய்ம்பர்‌ தளவாய்ச்‌ செட்டி யார்‌ முட்டுற்ற 
அச்சமயம்‌ தானே வந்தமர்வதாக 

அருள்செய்து பாண லிங்கமாய்‌ வந்தான்மால்‌ 
கச்சபமாய்‌ தொழ இருந்த சென்னைக்‌ கச்சிக்‌ 

கச்சாலைத்‌ தொடர்‌ பறியார்‌ மெய்யிலரரே. 


உ 
ஸ்ரீ சிவ தயான ஸ்லோகங்கள்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
உலக எலாம்‌ உணர்ந்து ஓதற்கு அரியவன்‌ 
நிலவு உலாவிய நீர்மலி வேணியன்‌ 
அலகு இலா சோதியன்‌, அம்பலத்து ஆடுவான்‌ 
மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்‌ 
ஓம்‌ நமசிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம்‌ 
பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம ஓம்‌ 
குருவே ஸர்வலோகாநாம்‌ பிஷஜே பவரோகிணாம்‌ 
நிதயே ஸர்வவித்யாநாம்‌ தக்ஷிணாமூர்த்தயே நம: 
ஓம்‌ நம்‌ ப்ரணவார்த்தாய சுத்த ஜ்ஞான மூர்த்தயே 
நிர்மலாய ப்ரசாந்தாய ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்யே நம: 
அப்ரமேயத்‌ வயாதீத நிர்மல ஜ்ஞான மூர்த்தயே 
மனோகிராம்‌ விதூராய ஸ்ரீ தக்ஷிணாமுத்த்தயே நம: 


103 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சிந்முத்தித கரகமலம்‌ சிந்தித பக்தேஷ்ட தாயகம்‌ விமலம்‌ 

குருவர மாத்யம்‌ கஞ்சன நிரவதிகா நந்த நிர்பரம்‌ வந்தே 5 
மூலேவடஸ்ய முனிபுங்கவ ஸேவ்யமானம்‌ 

முத்ராவிசேஷ முகுளீ க்ருத பாணிபத்மம்‌ 
மந்தஸ்மிதம்‌ மதுரவேஷ முதாரமாத்யம்‌ 

தேஜஸ்ததஸ்து ஹ்ருதிமே தருணேந்து சூடம்‌ 6 


கற்பூர கர்தரம்‌ அரவிந்த தளாயதாக்ஷம்‌ 
கர்பூர ஸீதள ஹ்ருதம்‌ கருணா விலாஸம்‌ 
சந்த்ரார்த்தசேகரம்‌ அனந்த குணாபிராமம்‌ 
இந்த்ராதி ஸேவ்ய பதபங்கஜ மீசமீடே 7 


வடதருநிகட நிவாஸம்‌ படுதர விக்ஞான முத்ரிதகராப்ஜம்‌ 
கஞ்சன தேசிக மாத்யம்‌ கைவல்யாநந்த கந்தளம்‌ வந்தே 8 


வந்தே சம்பும்‌ உமாபதிம்‌ ஸுரகுரும்‌ வந்தே ஜகத்‌ காரணம்‌ 
வந்தே பந்தக பூஷணம்‌ ம்ருகதரம்‌ வந்தே பஸூநாம்பதிம்‌ 

வந்தே ஸூர்ய ஸஸாங்க வந்ஹி நயனம்‌ வந்தேம முகுந்தப்ரியம்‌ 
வந்தே பக்த ஜனாஸ்ரயஞ்ச வரதம்‌ வந்தே ஸிவம்‌ சங்கரம்‌ 9 

சாந்தம்‌ பத்மாஸனஸ்தம்‌ சசிதரமகுடம்‌ பஞ்சவக்த்ரம்‌ த்ரிணேத்ரம்‌ 
சூலம்‌ வஜ்ரம்‌ கட்கம்‌ பரஸுமபயதம்‌ தக்ஷபாகே வஹந்தம்‌ 

நாகம்‌ பாசம்‌ ௪ கண்டாம்‌ ப்(ளயஹுதவஹம்‌ ஸாங்குசம்‌ வாமபாகே 
நானாலங்காரயுக்தம்‌ ஸ்படிகமணிநிபம்‌ பார்வதீஸம்‌ நமாமி 10 


ஸ்ரீ மான்‌ மங்களநாயகீ ஸஹசரம்‌ கல்யாண ஸந்தோஹதம்‌ 

முக்தா முக்த ஸுரெளக வந்தித பதத வந்த்வாரவிந்தம்‌ முதா 
த்யாயேத்‌ ஸந்ததமாமி நாயக மஹம்‌ ஸ்ருஷ்யாதி ஸத்காரணம்‌ 

ஸ்ரீ மத்திவ்ய ஸுதாகடேஸ்வரமஜம்‌ க்ஷப்ரப்ரஸாத ப்ரதம்‌ 11 


ஓங்கார ஸஞ்ஜாத ஸமஸ்தவேத புராண புண்யாகம பூஜிதாய 
ஓங்கார ரூப ப்ரிய தர்சனாய சோங்கார ரூபாய்‌ நமச்சிவாய 
, நாநா ஜாரா வியாதி வினாசனாய நாதாய லோகாய ஜகத்தியாய 
நாநா களாஞ்ஞான நிதர்சனாய தஸ்மை நகாராய நமசிவாய 12 
104 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சம்போ மஹேச கருணாகர சூலபாணே 
கெளரிபதே பசுபதே பசுபாச நாசிந்‌ 

காசீபதே கருணயா ஜகதேத தேகஸ்‌ 
த்வம்‌ ஹம்ஸி பாஸிவிததாஸி மஹேச்வரோஸி 


கைலாஸநாத கருணாகர கால கால 
காமாதி தோஷரஹித கமலா முகத்வம்‌ 
காத்யாயனீ ஸஹசர கலிதுஷ்டநாச 


த்வாம்‌ காமயே சிவசிவ தயயா ச ரக்ஷ 14 


திருச்சிற்றம்பலம்‌ 
காதலாகிக்‌ கசித்து கண்ணீர்‌ மல்கி 
ஒதுவார்‌ தமை நன்னெறிக்கு உய்ப்பது 
வேதம்‌ நான்கினும்‌ மெய்ப்பொரு ளாவது 
நாதன்‌ நாமம்‌ நமச்‌ சிவாயவே 


விதோடுடைய செவி யன்‌ விடையேறி ஓர்‌ தூவெண்மதிசூடிக்‌ 
காடுடைய சுட லைப்‌ பொடிபூசி என்‌உள்ளங்கவர்‌ கள்வன்‌ 
ஏடுடைய மலரான்‌உனை நாட்பணிந்துஏத்த அருள்செய்த 
பீடுடைய பிரமாபுரம்மேவிய பெம்மான்‌ இவனன்றே. 16 


கூற்றாயினவாறு விலக்ககிலீர்கொடுமைபல செய்தனநான்‌ அறியேன்‌ 
ஏற்றாய்‌அடிக்‌ கேஇர வும்பகலும்‌ பிரியாது வணங்குவன்‌ எப்பொழுதும்‌ 

தோற்றாறுஎன்‌ வயிற்றின்‌ அகம்படியே குடரொடு துடக்கி முடக்கியிட 
ஆற்றேன்‌அடி யேன்‌அதி கைக்கெடில வீரட்டானத்துறை யம்மானே. 17 


உண்ணாமலை உமையாளொடும்‌ உடனாகிய வொருவான்‌ 
பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ 
மண்ணார்ந்தன அருவித்திரண்‌ மழலைம்முழு (ay) அதிரும்‌ 


அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவண்ணம்‌அறுமே. 18 


பொன்னார்‌ மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து 
மின்னார்‌ செஞ்சடைமேல்‌ மிளிர்கொன்றை அணிந்தவனே மன்னே 
மன்னே மாமணியே மழபாடியுள்‌ மாணிக்கமே 


அன்னே உன்னையல்லால்‌ இனி யாரை நினைக்கேனே. 19 


105 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பித்தாபிறை சூடீபெரு மானே அருளாளா 
ஏத்தான்மற வாதேநினைக்‌ கின்றேன்மனத்‌ துன்னை 
வைத்தாய்பெண்ணைத்‌ தென்பால்வெண்ணெய்‌ நல்லூர்‌ 
அருட்டுறையுள்‌ 
அத்தாஉனக்கு ஆளாய்‌இனி அல்லேன்‌ எனல்‌ ஆமே. 
குனித்த புருவமும்‌ கொவ்வைச்செவ்‌ வாயிற்‌ குமிண்சிரிப்பும்‌ 
பனித்த சடையும்‌ பவளம்போல்‌ மேனியிற்‌ பால்‌ வெண்ணீறும்‌ 
இனித்த முடைய எடுத்தபொற்‌ பாதமும்‌ காணப்பெற்றால்‌ 
மனித்தப்‌ பிறவியும்‌ வேண்டுவதே இந்த மாநிலத்தே. 


அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே 

அன்பினில்‌ விளைந்த ஆரமுதே 

பொய்ம்மையே பெருக்கிப்ப பொழுதினைச்‌ சருக்கும்‌ 
புழுத்தலைப்‌ புலையனேன்‌ தனக்குச்‌ 

செம்மையே ஆய சிவபதம்‌ அளித்த 

செல்வமே சிவபெருமானே 

இம்மையே உன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 


எங்கு எழுந்து அருளுவது இனியே? 


துங்க மழுமான்‌ உடையாய்‌ சூலப்படை உடையாய்‌ 

திங்கள்‌ அணி செஞ்சடையாய்‌ சேஉடையாய்‌ - மங்கைஒரு 
பால்‌ உடையாய்‌ செங்கண்பணியாய்‌ என்‌ சென்னியின்‌ மேல்‌ 
கால்‌ உடையாய்‌ நீயே கதி. 


அப்ப(ன்‌ந்‌ அம்மைநீ ஐயனும நீ 
அன்புடைய மாமனும்‌ மாமியும்‌ நீ 
ஒப்புடைய மாதரும்‌ ஒண்பொருளும்‌ நீ 
ஒருகுலமும்‌ சுற்றமும்‌ ஒரூரும்‌ நீ 
துய்ப்பனவும்‌ உய்ப்பனவும்‌ தோற்றுவாய்‌ நீ 
துணையாய்‌ என்‌ நெஞ்சம்‌ துறப்பிப்பாய்‌ நீ 
இப்பொன்நீ இம்மணிந்‌ இம்முத்தும்நீ 
இறைவன்நீ ஏறூர்ந்த செல்வன்‌ நீயே. 


106 


https://archive.org/details/muthulakshmiacademy 


20 


21 


23 


24 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கல்லாலின்‌ புடை அமர்ந்து 

நான்மறை ஆறு அங்கம்‌ முதல்‌ கற்ற கேள்வி 
வல்லார்கள்‌ நால்வருக்கும்‌ வாக்கு 

இறந்த பூரணமாய்‌ மறைக்கப்‌ பாலாய்‌ 
எல்லாமய்‌ அல்லதுமாய்‌ இருந்துஅனை 
இருந்தபடி இருந்து காட்டிச்‌ 

சொல்லாமல்‌ சொன்னவரை நினையாமல்‌ 
நினைந்து பவத்‌ தொடக்கை வெல்லாம்‌ 


ஒருமானைக்‌ கரத்தினில்வைத்‌ 
தொருமானைச்‌ சிரத்தினில்வைத்‌ துலகமேழுந்‌ 
தருமானை யிடத்தினில்நச வைத்தருள்வானைப்ப 
பவள நெடுஞ்‌ சயிலம்‌ போல 

வருமானை முகத்தானை யளித்தானைப்‌ 
பொருமானை மகிழ வேறும்‌ 

பெருமானை அருணகிரிப்‌ பெம்மானை 
அடிபணிந்து பிறவி தீர்பபாம்‌ 


LAN பாரிக்‌ 


25 


26 


-அண்ணாமலையார்‌ துதி 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


(1 0 0 
ஸ்ரீ நந்திகேச்வர ஸ்துதி: 
நந்திகேச மஹாபாக சிவத்யான பராயணா 
உமாசங்கர ஸேவார்த்தம்‌ அநுஜ்ஜாம்‌ தாதுமர்ஹஸி 


சுத்த ஸ்படிக ஸங்காசம்‌ சூர்ய சந்த்ராக்னி நேக்ரகம்‌ 
ரத்ன சோபித க்கரைவேயம்‌ அச்விநி கர்ணபூரகம்‌ 

சுவர்ண நூபுர ஸந்நாதம்‌ சிவவாகன சங்கதம்‌ 
சிவபக்தாக்ரகம்‌ சுபம்‌ வருஷ தேவம்‌ நமாம்யஹம்‌ 


நந்திதேவர்‌ வாழ்த்து துதி 
வந்திறை அடியில்‌ தாழும்‌ வானவர்‌ மகுடகோடி 
பந்தியின்‌ மணிகள்‌ சிந்த வேந்திரப்‌ படையால்‌ தாக்கி 
அந்திம்‌ பகலும்‌ தொண்டர்‌ அலகிடும்‌ குப்பை யாக்கும்‌ 
நந்தியெம்பெருமான்‌ பாத நகைமலர்‌ முடிமேல்‌ வைப்போம்‌ 
(திருவிளையாடற்புராணம்‌) 
இரணநல்குர விரும்பவ மிரும்பசி யுரோகம்‌ 
அரணுளும்‌ பயங்கிலேசங்‌ கேதமவ மிருத்து 
மரண வேதனை யிலையெலா மகற்றென வணங்கி 
புரண நாதனைப்‌ பிரதோஷத்திற்‌ போற்றிடத்தகுமால்‌ 
(கடம்பவன புராணம்‌) 
அங்கணன்‌ கயிலை காக்கும்‌ அகம்படித்‌ தொழின்மைப்‌ பூண்டு 
நங்குரு மரபிற்‌ கெல்லாம்‌ முதற்குரு நாதனாகிப்‌ 
பங்கயந்‌ துளவம்‌ நாளும்‌ வேந்திரப்‌ படைபொறுத்த 
செங்கையெம்‌ பெருமான்‌ நந்தி சீரடிக்‌ கமலம்‌ போற்றி 
நாகந்தான்‌ கயிறாக நளிர்வரையதற்கும்‌ மத்தாக 
பாகந்தேவ ரொடசுரர்‌ படுகடலின்‌ யெமக்கடைய 
வேகநஞ்செழவாங்கே வெருவொடு மிரீந்‌ தெங்குமோட 
ஆகந்தன்னில்‌ வைத்தமிர்த மாக்குவித்தான்‌ மறைகாடே 
(திருஞானசம்பந்தர்‌) 


ல gate 


https://archive.org/details/muthulakshmiacademy 


28 


29 


30 


31 


32 


33 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பருவரை ஒன்று சுற்றி அரவங்கைவிட்ட 
இமையோரி ரிந்து பயமாய்த்‌ 

திருநெடுமால்‌ நிறத்தை அடுவான்‌ விசும்பு 
சுடுவா னெழுந்து விசை போய்ப்‌ 

பெருகிட மற்றிதற்கெர்‌ பதிகார மொன்றை 
அருளாய்‌ பிரானே எனலும்‌ 


அருள்கொடு மாவிடத்தை எரியாமலுண்ட 
அவனண்ட ரண்டர்‌ அரசே 


(திருநாவுக்கரசர்‌) 
கோல்‌ வரை மத்தென நாட்டிக்‌ 
கோரணவு சுற்றிக்‌ கடைந்தெழுந்த 
ஆல நஞ்ச கண்டவர்‌ மித விரிய 
அமரர்கட்‌ கருள்‌ புரிவது கருதி 
நீலமார்‌ கடல்‌ விடந்தனை யுண்டு 
கண்டத்தே வைத்தே பித்த நீ செய்த 
சிலங்‌ கண்டு நின்‌ திருவடி அடைந்தேன்‌ 
செழும்‌ பொழில்‌ திருப்புன்‌ கூருளானே 
கோலால மாகிக்‌ குரைகடல்‌ வாயன்றெழுந்த 
ஆலால முண்டானவன்‌ சதுர்தா னென்னேடி 
ஆலால முண்டிவனேல்‌ அயன்‌ மாலுள்ளிட்ட 
மேலாய தேவரெல்லாம்‌ வீடுவகான்‌ சாழலோ. 


(சுந்தரர்‌) 


(மாணிக்கவாசகர்‌ 
இனியோ நாமுய்ந்தோம்‌ இறைவன்‌ தாள்‌ சேர்ந்தோம்‌ 
இனியோ ரிடரில்லோம்‌ நெஞ்சே இனியேன்‌ 
வினைக்‌ கடலை யாக்குவிக்கு மிளாப்பிறவிக்‌ 
கனைக்‌ கடலை நீந்தினோம்‌ காண்‌. 


(காரைக்கால்‌ அம்மையார்‌ 
நந்தி அருளாலே நாத நாம்‌ பேறு பெற்றோம்‌ 
நந்தி அருளாலே மூலனை நாடினோம்‌ 
நந்தி அருளாவது என்‌ செய்யும்‌ நாட்டினில்‌ 
நந்தி வழிகாட்ட நான்‌ இருந்தேனே. 


109 


https://archive.org/details/muthulakshmiacademy 


34 


39 


36 


37 


38 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அப்பனை நந்தியை ஆரா அமுதினை 
ஒப்பிலி வ்ளலை ஊழி அமுதினை 
எப்பரிசு ஆயினும்‌ ஏந்து மின்‌ ஏத்தினால்‌ 
அப்பரிசு ஈசன்‌ அருள்‌ பெறவாமே (திருமூலர்‌ 


332 


நந்தீஸ்வரர்‌ பெருமை 
நந்தி எம்பெருமான்‌ தன்னை நாடொறும்‌ வணங்குவோர்க்கும்‌ 
புத்தியில்‌ ஞானம்‌ சேரும்‌ பொலிவுலு செல்வம்‌ கூடும்‌ 
சிந்தையில்‌ அமைதி தோன்றும்‌! சிலுப்புறு மக்கள்‌ சேர்வர்‌ 
இந்திர போகம்‌ கிட்டும்‌! இணையிலா வாழ்வு தானே! 


லட 
0 6 9 
நலம்‌ தரும்‌ தந்தி 
கந்தனின்‌ தந்தையைத்‌ தான்‌ சுமந்து செல்வாய்‌ 
நந்தனார்‌ வணங்குதற்கு நடையினில்‌ விலகி நின்றாய்‌ 
அந்தமாய்‌ ஆதியாகி அகிலத்தை காக்க வந்தாய்‌ 
நந்தியே உனைத்துதித்தேன்‌ நாடி வந்தெம்மைக்‌ காப்பாய்‌ 


ஒன்பது கோள்களுக்கும்‌ உயரிய பலன்‌ கொடுப்பாய்‌ 


39 


பொன்பொருள்‌ குவிய வைப்பாய்‌ புகழையும்‌ வளர்த்துவைப்பாய்‌ 


சிந்தனை வளம்கொடுப்பாய்‌ சிகரத்தில்‌ தூக்கிவைப்பாய்‌ 
நந்தியே உனைத்துதித்தேன்‌ நாடி வந்தெம்மைக்‌ காப்பாய்‌ 


மாலைகள்‌ ஏற்கவைப்பாய்‌ மழலைகள்‌ பிறக்க வைப்பாய்‌ 


வேலைகள்‌ கிடைக்க வைப்பாய்‌ விதியையும்‌ மாற்றி வைப்பாய்‌ 


சோலையின்‌ வண்ணப்பூவை சூடிடும்‌ நந்திதேவா 


நாளும்‌ நான்‌ உனை துதித்தேன்‌ நாடி வந்தெம்மைக்‌ காப்பாய்‌. 


தஞ்சையில்‌ பெரிய நந்தி தளிருடல்‌ வெண்ணெய்‌ சாத்தி 
அஞ்சாத வேந்தன்‌ நந்தி அழகிய நெகமம்‌ நந்தி 

குஞ்சர முகத்தான்‌ தந்தை குந்திடும்‌ ரிஷப நந்தி 
தஞ்சமாய்‌ உனையடைந்தேன்‌ தயங்காது எமைக்காப்பாய்‌ 


KEK 


110 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நலம்‌ சேர்க்கும்‌ நந்தீஸ்வரர்‌ 
சிவனாரை என்றைக்கம்‌ சமக்கும்‌ நந்தி 
சேவித்த பக்தர்களைக்‌ காக்கும்‌ நந்தி 
கவலைகளை எந்நாளும்‌ போக்கும்‌ நந்தி 
கயிலையிலே நடம்புரியும்‌ கனிந்த நந்தி 
பள்ளியறைப்‌ பக்கத்தில்‌ இருக்கும்‌ நந்தி 
பார்வதியின்‌ சொல்கேட்டுச்‌ சிரிக்கும்‌ நந்தி 
நல்லதொரு ரகசியத்தைக்‌ காக்கும்‌ நந்தி 
நாள்தோறும்‌ தண்ணீரில்‌ குளிக்கும்‌ நந்தி 
செங்கரும்பு உணவு மாலை அணியும்‌ 
சிவனுக்கே உறுதுணையாய்‌ விளங்கும்‌ நந்தி 
மங்களங்கள்‌ அனைத்தையும்‌ கொடுக்கும்‌ நந்தி 
மனிதர்கள்‌ துயர்போக்க வந்த நந்தி 
அருகம்புல மாலையையும்‌ அணியும்‌ நந்தி 
அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி 
வரும்‌ காலம்‌ நலமாக வைக்கும்‌ நந்தி 
வணங்குகிறோம்‌ எமைக்காக வருகநந்தி 
பிரதோஷ காலத்தில்‌ பேசும்‌ நந்தி 
பேரருளை மாந்தருக்கு வழங்கும்‌ நந்தி 
வரலாறு படைத்து வரும்‌ வலம்‌ நந்தி 
வலுமையினை எந்நாளும்‌ அகற்றும்‌ நந்தி 
கெட்டகனா அத்தனையும்‌ மாற்றும்‌ நந்தி 
கீர்த்தியுடன்‌ குலம்‌ காக்கும்‌ இனிய நந்தி 
வெற்றி வரும்‌ வாய்பளிக்க உதவும்‌ நந்தி 
விதியினைத்தான்‌ மாற்றிவிட விளையும்‌ நந்தி 
வேந்தர்‌ நகர்‌ நெய்யினிலே குளிக்கும்‌ நந்தி 
வியக்க வைக்கும்‌ தஞ்சாவூர்‌ பெரியநந்தி 
சேர்ந்த திருபுன்‌ கூரிலே சாய்ந்த நந்தி 
செவிசாய்த்து அருள்‌ கெடுக்கும்‌ செல்வநந்தி 


111 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கும்பிட்ட பக்தர்‌ துயர்நீக்கும்‌ நந்தி 
குடம்குடமாய்‌ அபிஷேகம்‌ பார்த்த நந்தி 
பொன்பொருளை வழங்கிடவே வந்த நந்தி 


புகழ்குவிக்க என்‌ இல்லம்‌ வருக தந்தி 
ஸ்ரீ சண்டிகேச்வர ஸ்துதி: 

நீலகண்ட பதாம்போஜ பரிஸ்புரித மானஸ 

சம்போ: ஸேவாபலம்‌ தேஹி சண்டேஸ்வர நமோஸ்துதே 
பொன்னங்க கடுக்கை முடிவேய்ந்த புனிதற்கமைக்கும்‌ பொருளன்றி 

மின்னுங்கலன்‌ ஆடைகள்‌ பிறவும்‌ வேறு தமக்கென்றமையாமே 
மன்னுந்தலைவன்‌ பூசனையின்‌ மல்கும்பயனை அடியார்கள்‌ 

துன்னும்படி பூசனைகொள்ளும்‌ தூயோன்‌ அடித்தாமரை தொழுவாம்‌ 

KKK 
ஸ்ரீ தவனி சண்டிகேச்வர ஸ்துதி 

யுகம்‌ கர ரத்ன நிப ஸவ்யகர டங்கம்‌ 

வாக கர மூருபரி சாந்தமுக மேகம்‌ 
ச்வேத மய வஸ்திர யுத பஸ்ம தர தேஹம்‌ 

சம்பு பத த்யான மய பக்தத்வனி சண்டம்‌ 

KEK 
ஸ்ரீ பைரவ த்யானம்‌: 

ரக்தஜ்வால ஜடாதரம்‌ சசிதரம்‌ ரக்தாங்க தேஜோமயம்‌ 

டக்கா சூல கபால பாசகதரம்‌ ரக்ஷாகரம்‌ பைரவம்‌ 
நிர்வாணம்‌ சூநவாஹனம்‌ த்ரிநயனஞ்‌ சாநந்த கோலாஹலம்‌ 

வந்தே பூதபிசாச நாதவடுகம்‌ க்ஷேத்ரஸ்ய பாலம்‌ சுபம்‌. 


112 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அருவா பரணன்‌ நிருவாணி ஆலுந்‌ தலை மாலையு மணிந்து 
நிரமே குருதி நேர்‌ நிறத்தோன்‌ நின்றே பைரவ ஊர்தியுடன்‌ 

கரமேல்‌ டமருக பாசம்‌ ஒளி காலும்‌ சூல கபாலமுமாய்‌ 
சிரமேல்‌ ரக்த நிறவேணி சீர்குறை மதியுள பைரவமே. 


KKK 
uf ருத்ர காயத்ரி 


ஓம்‌ தத்புருஷாய வித்மஹே மஹாதேவாய தீமஹி 
தந்நோ ருத்ர ப்ரசோதயாத்‌. 


kkk 
ஸ்ரீ சிவகாயத்ரி 


: ஓம்‌ தந்மஹேசாய வித்மஹே வாக்கு சித்யாய தீமஹி 
தந்நோ சிவ ப்ரசோதயாத்‌. 


ஓம்‌ மஹாதேவாய வித்மஹே ருத்ரமூர்த்தயே தீமஹி 
தன்னஸ்‌ சிவ ப்ரசோதயாத்‌. 


ORK K 
ஸ்ரீ பசுபதி காயத்ரி 


ஓம்‌ பசுபதியே வித்மஹே மஹாதேவாய தீமஹி 
தந்நோ usw: ப்ரசோதயாத்‌. 


KKK 
ஸ்ரீ சிவகாயத்ரி (மேரு தந்திரத்தில்‌) 
ஓம்‌ தந்மஹேசாய வித்மஹே வாக்குசித்தாய தீமஹி 
தந்நஸ்‌ சிவ: ப்ரசோதயாத்‌ 


OOS 


113 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
௦6 0 ரி 
ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி காயத்‌ 


ஓம்‌ தக்ஷிணாமூர்த்தயே வித்மஹே த்யானஸ்தாய தீமஹி 
தந்நோ தீச: ப்ரசோதயாத்‌. 


ok 
ஸ்ரீ பைரவ காயத்ரி 
ஓம்‌ சூல ஹஸ்தாய வித்மஹே ஸ்வாநவாஹனாய தீமஹி 
தந்நோ பைரவ : ப்ரசோதயாத்‌. 
ஓம்‌ திகம்பராய வித்மஹேதீர்கஸிஷ்ணாய தீமஹி 
தந்நோ பைரவ ப்ரசோதயாத்‌. 
KKK 
ஸ்ரீ தொனிச்‌ சண்டேச்வரர்‌ காயத்ரி 
ஓம்‌ டங்க ஹஸ்தாய வித்மஹே சிவசிந்தாய தீமஹி 
தந்த: சண்ட ப்ரசோதயாத்‌. 
KKK 
6 06 
நமஸ்கார மந்த்ர: 
நமஸ்தே அஸ்து பகவன்‌ விச்வேச்வராய மஹாதேவயா த்ர்யம்பகாய 


த்ரிபுராந்தகாய திரிகாக்நி காலாய காலாக்நி ருத்ராய நீலகண்டாய 
ம்ருத்யுஞ்ஜயாய ஸர்வேச்வராய ஸதாசிவாய ஸ்ரீமான்‌ மஹாதேவாய நம: 
OOO 
ஸ்ரீ மாணிக்கவாசகர்‌ ee திருப்பள்ளி 
or ழுச்சி 
பேற்றிஎன்‌ வாழ்முதல்‌ ஆகிய பொருளே 
புலர்ந்தது பூங்கழற்‌ கிணைதுணை மலர்கொண்டு 
ஏற்றிநின்‌ திருமுகத்து எம்க்கருள்‌ மலரும்‌ 
எழில்நகை கொண்டுநின்‌ திருவடி தொழுகோம்‌ 


114 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சேற்றிதழ்க்‌ கமலங்கள்‌ மலரும்தண்‌ வயல்சூழ்‌ 
திருப்பெருந்‌ துறையுரை சிவபெருமானே 
ஏற்றுயர்‌ கொடியுடை யாய்‌எனை உடையாய்‌ 


எம்பெரு மான்‌ பள்ளி எழுந்தரு ளாயே. 


அருணன்‌இந்‌ திரன்திசை அணுகினன்‌ இருள்போய்‌ 
அகன்றது உதயம்நின்‌ மலர்த்திரு முகத்தின்‌ 
கருணையின்‌ சூரியன்‌ எழஎழ நயனக்‌ 
கடிமலர்‌ மலரமற்று அண்ணல்‌அம்‌ கண்ணாம்‌ 
திரள்நிரை அறுபதம்‌ முரல்வன இவையோர்‌ 
திருப்பெருந்‌ துறைஉறை சிவபெருமானே 
அருள்நிதி தரவரும்‌ ஆனந்த மலையே 
அலைகட லேபள்ளி எழுந்தரு ளாயே. 
கூவின பூங்குயில்‌ கூவின கோழி 
குருகுகன்‌ இயம்பின இயம்பின சங்கம்‌ 
ஓவின தாரகை ஒளிஒளி உதயத்து 
ஒருப்படு கின்றது விருப்பொடு நமக்குத்‌ 
தேவநற்‌ செறிகழல்‌ தாளிணை காட்டாய்‌ 
திருப்பெருந்‌ துறையுறை சிவபெரு மானே 
யாவரும்‌ அறிவரி யாய்‌ எமக்கு எளியாய்‌ 
எம்பெரு மான்‌ பள்ளி எழுந்தருளாயே. 
இன்னிசை வீணையர்‌ யாழினர்‌ ஒருபால்‌ 
இருக்கொடு தோத்திரம்‌ இயம்பினர்‌ ஒருபால்‌ 
துன்னிய பிணைமலர்க்‌ கையினர்‌ ஒருபால்‌ 
தொழுகையர்‌ அழுகையர்‌ துவள்கையர்‌ ஒருபால்‌ 
சென்னியில்‌ அஞ்சலி கூப்பினர்‌ ஒருபால்‌ 
திருப்பெருந்‌ துறையுறை சிவபெருமானே 
என்னையும்‌ ஆண்டுகொண்டு இன்னருள்‌ புரியும்‌ 
எம்பெரு மான்பள்ளி எழுந்தரு ளாயே. 


115 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பூதங்கள்‌ தோறும்நின்‌ றாய்னின்‌ அல்லால்‌ 
போக்கிலன்‌ வரவிலன்‌ எனநினைப்‌ புலவோர்‌ 
கீதங்கள்‌ பாடுதல்‌ ஆடுதல்‌ அல்லால்‌ 
கேட்டறி யோம்‌உனைக்‌ கண்டறிவாரைச்‌ 
சீதங்கொள்‌ வயல்திருப்‌ பெருந்துறை மன்னா 
சிந்தனைக்கும்‌ அரியாய்‌ எங்கள்‌ முன்‌ வந்து 
ஏதங்கள்‌ அறுத்துஎம்மை ஆண்டருள்‌ புரியும்‌ 
எம்பெரு மான்பள்ளி எழுந்தரு ளாயே. 5 


பப்பற வீட்டிருந்து உணரும்நின்‌ அடியார்‌ 
பந்தனை வந்தறுத்‌ தார்‌அவர்‌ பலரும்‌ 
மைப்புறு கண்ணியர்‌ மானுடத்‌ தியல்பின்‌ 
வணங்குகின்‌ நார்‌அணங்‌ கின்மண வாளா 
செப்புறு கமலங்கள்‌ மலரும்தண்‌ வயல்சூழ்‌ 
திருப்பெருந்‌ துறையுரை சிவபெரு மானே 
இப்பிறப்பு அறுத்தொகை ஆண்டருள்‌ புரியும்‌ 
எம்பெரு மான்பள்ளி எழுந்தரு ளாயே 6 


அதுபழச்‌ சுவையென அமுதென அறிதற்கு 
அரிதென எளிதென அமரரும்‌ அறியார்‌ 
இதுஅவன்‌ திருஉரு இவன்‌அவன்‌ எனவே 
எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும்‌ 
மதுவளர்‌ பொழில்திரு உத்ர கோச 
மங்கையுள்ளாய்‌ திருப்பெருத்துறை மன்னா 
எதுஎமைப்‌ பணிகொளுமாறுஅது கேட்டோம்‌ 
எம்பெரு மான்‌ பள்ளி எழுந்தரு ளாயே. 7 
முந்திய முதல்நடு இறுதியும்‌ ஆனாய்‌ 
மூவரும்‌ அறிகிலர்‌ யாவர்‌ மாற்றறிவார்‌ 
பந்தணை விரலியும்‌ நீயும்‌ நின்‌ அடியார்‌ 
பழங்குடில்‌ தொறும்‌ எழுந்தருளிய பரனே 
செந்தழல்‌ புரை திருமேனியும்‌ காட்டித்‌ 
திருப்பெருந்‌ துறையுறை கோயிலும்‌ காட்டி 


116 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 

அந்தணன்‌ ஆவதும்‌ காட்டி வந்து ஆண்டாய்‌ 

ஆறமு தேபள்ளி எழுந்தரு ளாயே. 
விண்ணகத்‌ தேவரும்‌ நண்ணவும்‌ மாட்டா 

விழுப்பொருளே உன தொழுப்படி யோங்கள்‌ 
மண்ணகத்தே வந்து வாழச்‌ செய்தானே 

வண்திருப்‌ பெருந்துறை யாய்வழி யடியோம்‌ 
கண்ணகத்தே நின்று களிதரு தேனே 

கடலமுதே கரும்பே விரும்படியார்‌ 
எண்ணகத்‌ தாய்‌உல குக்குயிர்‌ ஆனாய்‌ 


எம்பெரு மான்‌ பள்ளி எழுந்தரு ளாயே. 


புவனியில்‌ போய்ப்பிற வாமையின்‌ நாள்நாம்‌ 
போக்குகின்‌ றோம்‌ அவமே இந்தப்‌ பூமி 

சிவனுய்யக்‌ கொள்கின்ற வாறென்று நோக்கித்‌ 
திருப்பெருந்‌ துறையுறை வாய்‌ திருமாலாம்‌ 

அவன்விரும்பு எய்தவும்‌ மலரவன்‌ ஆசைப்‌ 
படவும்‌ நின்‌ அலர்ந்தமெய்க்‌ கருணையும்‌ நீயும்‌ 

அவனியிற்‌ புகுந்தெமை ஆட்கொள்ள வல்லாய்‌ 
ஆரமுதே பள்ளி எழுந்தரு ளாயே. 


RIK 
ஸ்ரீ மாணிக்கவாசகர்‌ அருளிச்செய்த திருவெம்பாவை 

ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லா அரும்பெருஞ்‌ 

சோதியை யாம்பாடக்‌ கேட்டேயும்‌ வாள்தடங்‌ கண்‌ 
மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான்‌ 

மாதேவன்‌ வார்கழல்கள்‌ வாழ்த்தியவாழ்த்‌ தொலிபோய்‌ 
வீதிவாய்க்‌ கேட்டமேம்‌ விம்மிவிம்மி மெய்ம்மறந்து 

போதார்‌ அமளியின்‌ மேல்நின்றும்‌ புரண்டுஇங்கன்‌ 
ஏதேனும்‌ ஆகாள்‌ கிடந்தாள்‌ என்னே என்னே 

ஈதே எம்தோழி பரிசேலோர்‌ எம்பாவாய்‌ 


117 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பாசம்‌ பரஞ்சோதிக்கு என்பாய்‌ இராப்பகல்‌ நாம்‌ 
பேசும்போது எப்போது இருப்போது ஆர்‌ அமளிக்கே 
நேசமும்‌ வைத்தனையோ நேரிழையாய்‌ நேரிழையீர்‌ 
சீசீ இவையுஞ்‌ சிலவோ விளையாடி 
ஏசும்‌ இடம்‌ ஈதோ விண்ணோர்கள்‌ ஏத்துதற்குக்‌ 
கூசு மலர்ப்பாதம்‌ தந்தருள வந்தருளும்‌ 
தேசன்‌ சிவலோகன்‌ தில்லைச்சிற்‌ றம்பலத்துள்‌ 
ஈசனார்க்கு அன்பு ஆர்யாம்‌ ஆரேலோர்‌ எம்பாவாய்‌ 2 
முத்தன்ன வெண்ணகையாய்‌ முன்வந்துஎதிர்‌ எழுந்துஎன்‌ 
அத்தன்‌ ஆனந்தன்‌ அமுதன்‌என்ற அள்ஊறித்‌ 
தித்திக்கப்‌ பேசுவாய்‌ வந்துன்‌ கடைதிறவாய்‌ 
பத்துடையீர்‌ ஈசன்‌ பழஅடியீர்‌ பாங்குடையீர்‌ 
புத்தடியோம்‌ புன்மைதீர்த்‌ தாட்கொண்டாற்‌ பொல்லாதோ 
எத்தோநின்‌ அன்புடைமை எல்லோம்‌ அறியாமோ 
சித்தம்‌ அழகியார்‌ பாடாரோ நம்சிவனை 
இத்தனையும்‌ வேண்டும்‌ எமக்கேலோர்‌ எம்பாவாய்‌. 3 
ஒன்றித்‌ திலநகையாய்‌ இன்னம்‌ புலர்ந்தின்றோ 
வண்ணக்‌ கிளிமொழியார்‌ எல்லோரும்‌ வந்தாரோ 
எண்ணிக்‌ கொடுள்ளவா சொல்லுகோம்‌ அவ்வளவும்‌ * 
கண்ணைத்‌ துயின்றவமே காலத்தைப்‌ போக்காதே 
விண்ணுக்‌ கொருமருந்தை வேத விழுப்பெருளைக்‌ 
கண்ணுக்‌ கினியானைப்‌ பாடிக்‌ கசிந்துள்ளம்‌ 
உள்நெக்கு நின்றுருக யாம்‌) மாட்டோம்‌ நீயேவந்து 
எண்ணிக்‌ குறையில்துயிலே லோர்‌ எம்பாவாய்‌ 4 


மாலறியா நான்முகனும்‌ காணா மலையினை நாம்‌ 
போல்‌அறி வோம்‌ என்றுஉள்ள பொக்கங்க ளேபேசும்‌ 
பாலூறு தேன்வாய்ப்‌ படிறீ கடைதிறவாய்‌ 
ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான்‌ 


118 


https://archive.org/details/muthulakshmiacademy ரலி al 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
கோலமும்‌ நம்மைஆட்‌ கொண்டருளிக்‌ கோதாட்டும்‌ 
சீலமும்‌ பாடிச்‌ சிவனே சிவனேயென்று 
ஒலமிடினும்‌ உணராய்‌ உணராய்காண்‌ 


ஏலக்‌ குழலி பரிசேலோர்‌ எம்பாவாய்‌. 


மானே நீ நென்னலை நாளை வந்துஉங்களை 
நானே எழுப்புவன்‌ என்றலும்‌ நாணாமே 
போனதிசை பகராய்‌ இன்னம்‌ புலர்ந்தின்றோ 
வானே நிலனே பிறவே அறிவரியான்‌ 
தானேவந்து எம்மைத்‌ தலையளிதுஆட்‌ கொண்டருளும்‌ 
வான்வார்‌ கழல்பாடி வந்தோர்க்குன்‌ வாய்திறவாய்‌ 
ஊனே உருகாய்‌ உனக்கே உறும்‌ எமக்கும்‌ 


எனேர்க்கும்‌ தம்கோனைப்‌ பாடலோர்‌ எம்பாவாய்‌ 


அன்னே இவையும்‌ சிலவோ பல அமரர்‌ 
உன்னற்கு அரியான்‌ ஒருவன்‌ இருவன்சீரான்‌ 
சின்னங்கள்‌ கேட்பச்‌ சிவனென்றே வாய்திறப்பாய்‌ 
தென்னா என்னா முன்னம்‌ தீசேர்‌ மெழுகுஒப்பாய்‌ 
என்னானை என்னரையன்‌ இன்‌அமுதுஎன்று எல்லோமும்‌ 
சொன்னேம்‌ கேள்‌ வெவ்வேறாய்‌ இன்னம்‌ துயிலுதியோ 
வன்னெஞ்சப்‌ பேதையர்போல்‌ வாளா கிடத்தியால்‌ 
என்னே துயிலின்‌ பரிசிலோர்‌ எம்பாவாய்‌ 
கோழி சிலம்பச்‌ சிலம்பும்‌ குருகுஎங்கும்‌ 
ஏழில்‌ இயம்பப இயம்பும்‌ வெண்சங்கு எங்கும்‌ 
கேழில்‌ பரஞ்சேதி கேழில்‌ பரங்கருணை 
கேழில்‌ விழுப்பொருள்கள்‌ பாடினோம்‌ கேட்டிலையோ 
வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திறவாய்‌ 
ஆழியான்‌ அன்புடைமை ஆமாறும்‌ இவ்வாறோ 
ஊழி முதல்வனாய்‌ நின்ற ஒருவனை 


ஏழைபங்‌ காளனையே பாடேலோர்‌ எம்பாவாய்‌ 


119 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


முன்னைப்‌ பழம்பொருட்கும்‌ முன்னைப்‌ பழம்பெருளே 
பின்னைப்‌ புதுமைக்கும்‌ பேர்த்தும்‌அப்‌ பெற்றியனே 
உன்னைப்‌ பிரானாகப்‌ பெற்ற உன்‌ சீரடியோம்‌ 


உன்னடியார்‌ தாள்பணிவோம்‌ ஆங்குஅவர்க்கே பாங்காவோம்‌ 
அன்னவரே எங்கணவர்‌ ஆவார்‌ அவர்‌உகந்து 

சொன்ன பரிசே தொழும்பாய்ப்‌ பணிசெய்வோம்‌ 
இன்ன வகையே எமக்குஎம்கோன்‌ நல்குதியேல்‌ 

என்ன குறையு இலோமேலோர்‌ எம்பாவாய்‌ 9 


பாதாளம்‌ ஏழினுங்கீழ்‌ சொற்கழிவு பாதமலர்‌ 
போதார்‌ புனைமுடியும்‌ எல்லாப்‌ பொருள்‌ முடிவே 
பேதை ஒருபால்‌ திருமேனி ஒன்றல்லன்‌ 
வேதமுதல்‌ விண்ணோரும்‌ மண்ணும்‌ துதித்தாலும்‌ 
ஓதஉலவா ஒருதோழன்‌ தொண்டர்‌உளன்‌ 
கோதில்‌ குலத்துஅரன்தன்‌ கோயிற்பிணாப்‌ பிள்ளைகாள்‌ 
ஏதுஅவன்ஊர்‌ ஏதுஅவன்போர்‌ ஆர்‌உற்றார்‌ ஆர்‌அயலார்‌ 
ஏதவனைப்‌ பாடும்‌ பரிசேலோர்‌ எம்பாவாய்‌. 10 


மொய்யார்‌ தடம்பொய்கை புக்கு முகேர்‌என்னக்‌ 
கையாற்‌ குடைந்து குடைந்துஉன்‌ கழல்பாடி 
ஐயா வழியடியோம்‌ வாழ்ந்தோங்காண்‌ ஆரழல்போற்‌ 
செய்யா வெண்ணீறாடி செல்வா சிறுமருங்குழல்‌ 
மையார்‌ தடங்கண்‌ மடந்தை மணவாளா 
ஐயாநீ ஆட்கொண்டு அருளும்‌ விளையாட்டின்‌ 
உய்வார்கள்‌ உய்யும்‌ வகையெல்லாம்‌ உய்ந்துஒழித்தோம்‌ 
எய்யாமல்‌ காப்பாய்‌ எமையேலோர்‌ எம்பாவாய்‌ 11 
ஆர்த்த பிறவித்‌ துயர்கெட நாம்‌ ஆர்த்து ஆடும்‌ 
தீர்த்தன்நல்‌ தில்லைச்‌ சிற்றம்பலத்தே தீயாடும்‌ 
கூத்தன்‌ இவ்வானும்‌ குவலயமும்‌ எல்லோமும்‌ 
காத்தும்‌ படைத்தும்‌ கரந்தும்‌ விளையாடி 


120 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வார்ததையும்‌ பேசி வளைசிலம்ப வார்கலைகள்‌ 
ஆர்ப்பு அரவம்‌ செய்ய அணிகுழல்மேல்‌ வண்டார்ப்ப 
பூத்திகழும்‌ பொய்கை குடைந்து உடையோன்‌ பொற்பாதம்‌ 
ஏத்தி இருஞ்சுனை நீர்‌ ஆடேலோர்‌ எம்பாவாய்‌ 


பைங்குவளைக்‌ கார்மலரால்‌ செங்கமலப்‌ பைம்போதால்‌ 
அங்கங்‌ குறுகுஇனத்தால்‌ பின்னும்‌ அரவத்தால்‌ 
தங்கள்‌ மலங்கழுவுவார்‌ வந்து சார்தலினால்‌ 
எங்கள்‌ பிராட்டியும்‌ எங்கோனும்‌ போன்றுஇசைந்த 
பொங்கு மடுவில்‌ புகப்பாய்ந்து பாய்ந்துநம்‌ 
சங்கம்‌ சிலம்பச்‌ சிலம்பு கலந்தார்ப்பக்‌ 
கொங்கைகள்‌ பொங்கக்‌ குடையும்‌ புனல்பொங்கப்‌ 


பங்கையப்‌ பூம்புனல்பாய்ந்‌ தாடேலோர்‌ எம்பாவாய்‌ 13 


காதார்‌ குழையாடப்‌ பைம்பூண்‌ கலனாடக்‌ 
கோதை குழலாட வண்டின்‌ குழாமாடச்‌ 
சீதப்‌ புனலாடிச்‌ சிற்றம்‌ பலம்‌ பாடி 
வேதப்‌ பொருள்பாடி அப்பொருள்‌ ஆமாபாடிச்‌ 
சோதி திறம்பாடிச்‌ சூழ்கொன்றைத்‌ தார்பாடி 
ஆதி திறம்பாடி அந்தம்‌ ஆமாபாடிப்‌ 
பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன்‌ 


பாதத்‌ திறம்பாடி ஆடேலோர்‌ எம்பாவாய்‌ 14 


ஓர்‌ஒருகால்‌ எம்பெருமான்‌ என்றுஎன்றே நம்பொருமான்‌ 
சீர்‌ஒருகால்‌ வாய்‌ஓவாள்‌ சித்தம்களிகூர 
நீர்‌ஒருகால்‌ ஓவா நெடுந்தாரை கண்பனிப்பப்‌ 
பார்‌ஒருகால்‌ வந்தனையாள்‌ விண்ணோரைத்‌ தான்பணியாள்பேர்‌ 
அரையற்கு இங்ஙனே பித்துஒருவர்‌ ஆமாறும்‌ 
ஆர்‌ஒருவர்‌இவ்வண்ணம்‌ ஆட்கொள்ளும்‌ வித்தகர்தாள்‌ 
வார்‌உலுவப்‌ பூண்முலையீர்‌ வாயார நாம்பாடி 


ஏர்‌உருவப்‌ பூம்புனல்பாய்ந்து ஆடேலோர்‌ எம்பாவாய்‌. 15 


121 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


முன்னிக்‌ கடலைச்‌ சுருக்கி எழுந்துடையாள்‌ 
என்னத்‌ திகழ்ந்துஎம்மை ஆளுடையாள்‌ இட்டிடையின்‌ 
மின்னிப்‌ பொலிந்துஎம்‌ பிராட்டி திருவடி மேற்‌ 
பொன்‌அம்‌ சிலம்பிற்‌ சிலம்பித்‌ திருப்புருவம்‌ 
என்னச்‌ சிலைகுலவி நந்தம்மை ஆள்‌உடையாள்‌ 
தன்னில்‌ பிரிவிலா எங்கோமான்‌ அன்பர்க்கு 
முன்னி அவள்நமக்கு முன்சுரக்கும்‌ இன்னருளே 
என்னப்‌ பொழியாய்‌ மழையேலோர்‌ எம்பாவாய்‌ 


செங்க ண(அவன்பால்‌ திசைமுகன்பால்‌ தேவர்கள்பால்‌ 
எங்கும்‌ இலாததோர்‌ இள்கம்றம்‌ காலதான்‌ 
கொங்குஉண்‌ கருங்குழலி நந்தம்மைக்‌ கோதாட்டி 
இங்குநம்‌ இல்லங்கள்‌ தோறும்‌ எழுந்தருளிச்‌ 
செங்கமலப்‌ பொற்பாதம்‌ தந்துஅருளும்‌ சேவகனை 
அங்கண்‌ ரசை அடியோங்கட்டு ஆரமுதை 
நங்கள்பெருமானைப்‌ பாடி நலந்திகழப்‌ 
பங்கயப்பூம்‌ புனல்பாய்ந்து ஆடேலோர்‌ எம்பாவாய்‌ 


அண்ணா மலையான்‌ அடிக்கமலம்‌ சென்றுஇறைஞ்சும்‌ 
விண்ணோர்‌ முடியின்‌ மணித்தொகை வீறுஅற்றல்‌ போல்‌ 
கண்ணார்‌இரவி கதிர்வந்து கரகரப்பத்‌ 
தண்ணார்‌ ஒளிமழுங்கித்‌ தாரகைகள்‌ தாமகலப்ப 
பெண்ணாகி ஆணாய்‌ அலியாய்ப்‌ பிறங்கொளிசேர்‌ 
விண்ணாகி மண்ணாகி இத்தனையம்‌ வேறாகிக்‌ 
கண்ணார்‌ அமுதமாய்‌ நின்றான்‌ கழல்பாடிப்‌ 
பெண்ணேடப்‌ பூம்புனல்பாய்ந்து ஆடேலோர்‌ எம்பாவாய்‌ 
உன்கையிற்‌ பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று) 
அங்கு அப்பழஞ்சொல்‌ புதுக்கும்‌எம்‌ அச்சத்தால்‌ 
எங்கள்‌ பெருமான்‌ உனக்குஒன்று உரைப்போம்‌ கேள்‌ 
எம்கொங்கை நின்‌அன்பர்‌ அல்லார்தோள்‌ சேரற்க 
122 


https://archive.org/details/muthulakshmiacademy 


18 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


எங்கை உனக்குஅல்லது எப்பணியும்‌ செய்யற்க 
கங்குல்பகல்‌ எம்கண்‌ மற்றுஒன்றும்‌ காணற்க 
இங்குஇப்‌ பரிசே எமக்கு மற்றுஒன்றும்‌ காணற்க 


எங்குஎழில்‌என்‌ ஞாயிறு எமக்கேலோர்‌ எம்பாவாய்‌ 


போற்றி அருளுக நின்‌ ஆதியாம்‌ பாதமலர்‌! 
போற்றி அருளுக நின்‌ அந்தமாம்‌ செந்தளிர்கள்‌! 
போற்றி எல்லா உயிர்க்கும்‌ தோற்றமாம்‌ பொற்பாதங்கள்‌! 
போற்றி எல்லா உயிர்க்கும்‌ போகமாம்‌ பூங்கழல்கள்‌! 
போற்றி எல்லா உயிர்க்கும்‌ ஈறாம்‌ இணையடிகள்‌! 
போற்றி மால்நான்முகனும்‌ காணாத புண்டரிகம்‌! 
போற்றியாம்‌ உய்ய ஆட்பொண்டருளும்‌ பொன்மலர்கள்‌! 
போற்றியாம்‌ மார்கழிநீர்‌ ஆடேலோர்‌ எம்பாவாய்‌! 20 
666 
ஸ்ரீ காசி விச்வநாத ஸுப்ரபாதம்‌ 
விச்வேசம்‌ மாதவம்‌ டுண்டிம்‌ தண்டபாணிம்‌ ச பைரவம்‌ 
வந்தே காசீம்‌ குஹாம்‌ கங்காம்‌ பவாநீம்‌ மணிகர்ணிகாம்‌. 1 
உத்திஷ்ட காசி பகவான்‌ ப்ரபு விச்வநாதோ 
கங்கோர்மி ஸங்கதிசுபை: பரிபூஷிதோப்ஜை: 
ஸ்ரீடுண்டிபைரவ முகை: ஸஹிதாந்தபூர்ணா 
மாதா ச வாஞ்ச்சதி முதா தவ ஸுப்ரபாதம்‌. 
ப்ரஹ்மா முராரிஸ்த்ரிபுராந்தகாரி: பாநு: ச சீபூமிஹுதோ புதஸ்ச 
குருஸ்ச சுக்ர: சனிராஹுகேதவ : குர்வந்து ஸர்வேபுவி ஸுப்ரபாதம்‌ 
வாராணஸ்‌ ஸ்தித கஜாநந டுண்டிராஜ 
தாபத்ரயாப ஹரணே ப்ரதித ப்ரபாவ 
ஆநந்தகந்தல குலப்ரஸவைக பூமே 
... நித்யம்‌ ஸமஸ்த ஜகத; குரு ஸுப்ரபாதம்‌. 


123 


https://archive.org/details/muthulakshmiacademy 


———— se 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ப்ரம்ஹத்ரவோபமித காங்க பய: ப்ரவாஹை: 
புண்யை: ஸதைவ பரிசும்பித பாதபத்மே 
மத்யே கிலாமரகணை: பரிஸேவ்யமாநே 
ஸ்ரீ காசிகே குரு ஸதர்‌ புவி ஸுப்ரபாதம்‌ 5 
ப்ரத்நை ரஸங்க்ய மடமந்திர தீர்த்தகுண்ட 
ப்ராஸாத கட்ட நிவஹைர்‌ விதுஷாம்‌ வரைஸ்ச 
ஆவர்ஜய ஸ்யகில விச்வமநாம்ஸி நித்யம்‌ 
ஸ்ரீ காசிகே குரு ஸதா புவி ஸுப்ரபாதம்‌ 6 


கே வா நரா ஸுதிய: குதியோ தியோ வா 
வாஞ்ச்சந்தி நாந்தலமயே சரணம்‌ பவத்யா: 
ஹே கோடிகோடி ஜனமுக்தி விதாந தக்ஷ 
ஸ்ரீ காசிகே குரு ஸதா புவி ஸுப்ரபாதம்‌ 7 


யா தேவைரஸுரைர்‌ முநீந்த்ர தநயைர்‌ கந்தர்வ யக்ஷோரகை : 
நாகைர்‌ பூதலவாஸிபிர்‌ த்விஜவரைஸ்‌ ஸம்ஸேவிதா ஸித்தயே 

யா கஸ்கோத்தர வாஹிநீ பரிஸரேதீர்த்தைர ஸஸ்க்யைர்வ்ருதா 
ஸா காசீ த்ரிபுராரி ராஜநகரி தேயாத்‌ ஸதாமங்களம்‌ 8 


தீர்த்தாநாம்‌ ப்ரவரா மனேரதகரீ ஸம்ஸார பாராபரா 
நந்தாநந்தி கணேச்வரைரூபஹிதா தேவைரசேஷை: ஸ்துதா 
யா சம்போர்‌ மணிகுண்டலைக கணிகா விஷ்ணோஸ்‌ தபோதீர்கிகா 
ஸேயம்‌ ஸ்ரீமணிகர்ணிகா பகவதீ தேயாத்‌ ஸதாமங்களம்‌ 9 
அபிநவ பிஸவல்லீ பாதபத்மஸ்ய விஷ்ணோ: 
மதந மதந மெளளேர்‌ மாலத்‌ புஷ்பமாலா 
ஜயத்‌ ஜயபதாகா காப்பஸெள மோக்ஷ லக்ஷ்ம்யா: 


க்ஷ்பித கலிகங்கா ஜாஹ்நவீ ந: புநாது 10 
காங்கம்‌ வாரி மநோஹாரி முராரிசரணச்யுதம்‌ 
த்ரியுராரி ஸிரஸ்‌ சாரி பாபஹாரி புநாது மாம்‌ 11 


விக்நாவாஸ நிவாஸகாரண மஹா கண்டஸ்தலா லம்பித: 
ஸிந்தூராருண புஞ்ஜ சந்த்ரகிரண ப்ரச்சாதிநாகச்சவி: 
ஸ்ரீவிச்வேச்வரவல்லபோ கிரிஜயா ஸாநந்த மாநந்தித: 
ஸ்மேராஸ்யத்ஸ்வ டுண்டிராஜ முதிதோ Couns ஸதா மங்களம்‌ 12 
124 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கண்டே யஸ்ய லஸத்‌ கராள கரளம்‌ கங்காஜலம்‌ மஸ்தகே 
வாமாங்கே கிரிராஜராஜ தநயா ஜாயா பவாநீ ஸதி 
நந்தி ஸ்கந்த கணாதிராஜ ஸஹித ஸ்ரீவிச்வநாத ப்ரபு: 
காசிமந்திர ஸம்ஸ்தோகில குரு: தேயாத்‌ ஸதா மங்களம்‌ 
ஸ்ரீவிச்வநாத கருணாம்ருத பூர்ணஸிந்தோ 
சீதாம்சு கண்ட ஸமலங்க்ருத பவ்யசூட 
உத்திஷ்ட விச்வஜந மங்கள ஸாதநாய 
நித்யம்‌ ஸமஸ்தஜகத: குரு ஸுப்ரபாதம்‌ 


ஸ்ரீவிச்வநாத தவ பாத யுகம்‌ நமாமி 
ஸ்ருஷ்டி ஸ்திதி ப்ரளயகாரக தேவதேவ 

வாசாமகோசர மஹர்ஷிநுதாங்க்ரிபத்ம 
வாராணஸீ புரபதே குரு ஸுப்ரபாதம்‌ 


ஸ்ரீவிச்வநாத பவபஞ்ஜந திவ்யபாவ 
கங்காதர ப்ரமத வந்தித ஸுந்தராங்க 

நாகேந்த்ரஹார நதபக்த பயாபஹார 
வாராணஸ்‌ புரபதே குரு ஸுப்ரபாதம்‌ 


ஸ்ரீவிச்வநாத தவ பாதயுகம்‌ நமாமி 
நித்யம்‌ தவைவ சிவ நாம ஹ்ருதா ஸ்மராமி 
வாசம்‌ தவைவ யுசஸாநக பூஷயாமி 
வாராணஸ்‌ புரபதே குரு ஸுப்ரபாதம்‌ 


காசீநிவாஸி முநிஸேவித பாதபத்ம 
கங்காஜலெளக பரிஷிக்த ஜடாகலாப 
அஸ்யாகிலஸ்ய ஜகத ஸசராசரஸ்ய 
வாராணஸீ புரபதே குரு ஸுப்ரபாதம்‌ 
கங்காதராத்ரி தநயாப்ரிய சாந்த மூர்த்தே 
வேதாந்த வேத்ய ஸகலேச்வர விச்வமூர்த்தே 
கூடஸ்த்த நித்ய நிகிலாகம கீத கீர்த்தே 
வாராணஸ்‌ புரபதே குரு ஸுப்ரபாதம்‌ 


125 


https://archive.org/details/muthulakshmiacademy 


16 


19 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


விச்வம்ஸமஸ்த மிதமத்ய கநாந்தகாரே 
மோஹாத்மகே நிபதிதம்‌ ஜடதாமுபேதம்‌ 

பாஸா விபாஸ்யபரயா ததமோகசக்தே 
வாராணஸீ புரபதே குரு ஸுப்ரபாதம்‌ 


ஸுநு: ஸமஸ்த ஜநவிக்ந விநாச தக்ஷோ 
பார்யாந்நதாந நிரதாவிரதம்‌ ஜநேப்ய: 

க்யாத: ஸ்வயம்ச சிவக்ருத்‌ ஸகலார்த்தி பாஜாம்‌ 
வாராணஸீ புரபதே குரு ஸுப்ரபாதம்‌ 


யே நோ நமந்தி ந ஜபந்தி ந சாமநந்தி 
நோ வா லபந்தி விலபந்தி நிவேதயந்தி 

தேஷாமபோத சிசு துல்யதியாம்‌ நராணாம்‌ 
வாராணஸீ புரபதே குரு ஸுப்ரபாதம்‌ 


ஸ்ரீகண்ட கண்டத்ருத பந்நக நீலகண்ட 
ஸோத்கண்ட பக்த நிவஹோப ஹிதோபகண்ட 

பஸ்மாங்கராக பரிசோபித ஸர்வதேஹ 
வாராணஸீ புரபதே குரு ஸுப்ரபாதம்‌. 


ஸ்ரீபார்வதி ஹ்ருதய வல்லப பஞ்சவக்த்ர 
ஸ்ரீநீலகண்ட ந்ருகபால கலாப மால 

ஸ்ரீவிச்வநாத ம்ருது பங்கஜ மஞ்ஜுபாத 
வாராணஸீ புரபதே குரு ஸுப்ரபாதம்‌ 


. துக்தப்ரவாஹ கமநீய தாங்க பங்கே 
புண்யப்ரவாஹ பரிபாவித பக்த ஸங்கே 
நித்யம்‌ தபஸ்விஜந ஸேவித பாதபத்மே கங்கே 

கங்கே சரண்ய சிவ தே குரு ஸுப்ரபாதம்‌ 


ஸாநந்த மாநந்தவநே வஸந்தம்‌ 
ஆநந்தகந்தம்‌ ஹதபாப வ்ருந்தம்‌ 

வாராணஸீ நாதம்‌ அநாதநாதம்‌ 
ஸ்ரீவிச்வநாதம்‌ சரணம்‌ ப்ரபத்யே 


126 


https://archive.org/details/muthulakshmiacademy 


20 


௮] 


23 


24 


25 


26 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ உடல, வாக்க சுவாமிகள்‌ அருளிச்செய்து 
வபுராணம்‌ 


தொல்லை இரும்பிறவி சூழும்‌ தலை நீக்கி அல்லல்‌ அறுத்து ஆனந்தம்‌ 
ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும்‌ வாதவூர்‌ எங்ககோன்‌ 

திருவாசகம்‌ எனும்‌ தேன்‌. 

நமச்சிவாய வாழ்க! நாதன்தாள்‌ வாழ்க! 

இமைப்பொழுதும்‌ என்நெஞ்சில்‌ நீங்காதான்‌ தாள்‌ வாழ்க! 

கோகழி ஆண்ட குருமணிதன்‌ தாள்‌ வாழ்க! 

ஆகமம்‌ ஆகிநின்று அண்ணிப்பான்‌ தாள்‌ வாழ்க! 

ஏகன்‌ அனேகன்‌ இறைவன்‌ அடி வாழ்க! 


வேதம்‌ கொடுத்து ஆண்ட வேந்தன்‌ அடிவெல்க! 
பிறப்பு அறுக்கும்‌ பிஞ்ஞகன்தன்‌ பெய்‌ கழல்கள்‌ வெல்க! 
புறத்தார்க்குச்‌ சேயோன்தன்‌ பூங்‌ கழல்கள்‌ வெல்க! 
கரம்‌ குவிவார்‌ உள்மகிழும்‌ கோன்‌ கழல்கள்‌ வெல்க! 
சிரம்‌ குவிவார்‌ ஓங்குவிக்கும்‌ சீரோன்‌ கழல்‌ வெல்க! 
ஈச னடிபோற்றி! எந்தை அடி போற்றி! 

தேச ன்‌அடி போற்றி! சிவன்சே வடிபோற்றி! 

நேயத்தே நின்ற நிமலன்‌ அடி போற்றி! 

மாயப்‌ பிறப்பு அறுக்கும்‌ மன்னன்‌ அடி போற்றி! 

சீரார்‌ பெருந்துறைநம்‌ தேவன்‌ அடி போற்றி! 

ஆராத இன்பம்‌ அருளும்‌ மலை போற்றி! 

சிவன்‌ அவன்‌ என்‌ சிந்தையுள்‌ நின்ற அதனால்‌ 

அவன்‌ அருளாலே அவன்தாள்‌ வணங்கிச்‌ 

சிந்தை மகிழச்‌ சிவபுரா ணம்தன்னை 

முந்தை வினை முழுதும்‌ ஓய உரைப்பன்‌ யான்‌ 
கண்நுதலான்‌ தன்கருணைக்‌ கண்காட்ட வந்து எய்தி 
எண்ணுதற்கு எட்டா எழிலார்‌ கழல்‌ இறைஞ்சி 
விண்நிறைந்து மண்நிறைந்து மிக்காய்‌ விளங்கு ஒளியாய்‌ 
எண்ணிறந்து எல்லை இலாதானே! நின்‌ பெருஞ்சீர்‌ 
பொல்லா வினையேன்‌ புகழுமாறு ஒன்றறியேன்‌ 


127 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


புல்‌ஆகிப்‌ பூடாய்ப்‌ புழுவாய்‌ மரமாகிப்‌ 

பல்விருக ம்‌ஆகிப்‌ பறவையாய்ப்‌ பாம்பு ஆகிக்‌ 
கல்லாய்‌ மனிதராய்ப்‌ பேயாய்க்‌ கணங்களாய்‌ 

வல்‌ லசுர ராகி முனிவராய்த்‌ தேவராய்ச்‌ 

செலாஅ நின்றஇத்‌ தாவர சம்கமத்துள்‌ 

எல்லாப்‌ பிறப்பும்‌ பிறந்து இளைத்தேன்‌ எம்பெருமான்‌ 
மெய்யேஉன்‌ பொன்னடிகள்‌ கண்டு இன்று வீடுற்றேன்‌ 
உய்யஎன்‌ உள்ளத்துள்‌ ஓங்காரமாய்‌ நின்ற 

மெய்யா! விமலா! விடைப்பாகா! வேதங்கள்‌ 

ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே! 
வெய்யாய்‌ தணியாய்‌ இயமான்‌ ஆம்‌ விமலா! 
பொய்யாயின எல்லாம்‌ போய்‌ அகல வந்தருளி 
மெய்ஞ்ஞான ம்‌ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே! 
எஞ்ஞானம்‌ இல்லாதேன்‌ இன்பப்‌ பெருமானே! 
அஞ்ஞானம்‌ தன்னை அகல்விக்கும்‌ நல்லறிவே! 


ஆக்கம்‌ அளவுஇறுதி இல்லாய்‌! அனைத்து உலகும்‌ 
ஆக்குவாய்‌ காப்பாய்‌ அழிப்பாய்‌ அருள்தருவாய்‌! 
போக்குவாய்‌ என்னைப்‌ புகுவிப்பாய்‌ நின்தொழும்பில்‌ 
நாற்றத்தின்‌ நேரியாய்‌! சேயாய்‌! நணியானே! 

மாற்றம்‌ மனம்கழிய நின்ற மறையோனே! 

கறந்தபால்‌ கன்னலொடு நெய்கலந்தாற்‌ போலச்‌ 

சிறந்த டியார்‌ சிந்தனையுள்‌ தேனூறி நின்று 

பிறந்த பிறப்பு அறுக்கும்‌ எங்கள்‌ பெருமான்‌ 
நிறங்களோர்‌ ஐந்துடையாய்‌! விண்ணோர்கள்‌ ஏத்த 
மறைந்து இருந்தாய்‌! எம்பெருமான்‌ வல்வினையேன்‌ தன்னை 
மறைந்திட மூடிய மாய இருளை 

அறம்பாவம்‌ என்னும்‌ அருங்கயிற்றால்‌ கட்டிப்‌ 
புறந்தோல்‌ போர்த்து எங்கும்‌ புழு அழுக்கு மூடி 
மலஞ்சோரும்‌ ஒன்பது வாயிற்‌ குடிலை 

மலங்கப்‌ புலன்‌ ஐந்தும்‌ வஞ்சனையைச்‌ செய்ய 


128 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


விலங்கு மனத்தால்‌ விமலா! உனக்குக்‌ 

கலந்த அன்பாகிக்‌ கசிந்து உள்‌ உருகும்‌ 

நலந்தான்‌ இலாத சிறியேற்கு நல்கி 

நிலம்தன்மேல்‌ வந்தள அருளி நீள்கழல்கள்‌ காஅட்டி 
நாயிற்‌ கடையாய்க்‌ கிடந்த அடியேற்குத்‌ 

தாயிற்‌ சிறந்த தயாவான தத்துவனே! 

மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே! 

தேசனே! தேனார்‌ அமுதே! சிவபுரனே! 

பாசமாம்‌ பற்று அறுத்துப்‌ பாரிக்கும்‌ ஆரியனே! 

நேச அருள்புரிந்து நெஞ்சில்வஞ்‌ சங்கெடப்‌ 

பேராது நின்ற பெருங்கருணைப்‌ பேராறே! 

ஆரா அமுதே! அளவிலாப்‌ பெம்மானே! 

ஓராதார்‌ உள்ளத்து ஒளிக்கும்‌ ஒளியானே! 

நீராய்‌ உருக்கி என்‌ ஆருயிராய்‌ நின்றானே! 
இன்பமும்‌ துன்பமும்‌ இல்லானே! உள்ளானே! 
அன்பருக்கு அன்பனே! யாவையுமாய்‌ அல்லையுமாம்‌ 
சோதியனே! துன்‌ இருளே! தோன்றாப்‌ பெருமையனே! 
ஆதியனே! அந்தம்‌ நடுவாகி அல்லானே! 

ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே! 
கூர்த்தமெய்ஞ்ஞானத்தால்‌ கொண்டு உணர்வார்‌ தம்கருத்தின்‌ 
நோக்கரிய நோக்கே! நுணுக்கரிய நுண்‌ உணர்வே! 
போக்கும்‌ வரவும்‌ புணர்வும்‌ இலாப்‌ புண்ணியனே! 
காக்கும்‌ எம்‌ காவலனே! காண்பரிய பேரோளியே! 
ஆற்றின்ப வெள்ளமே! அத்தா! மிக்காய்நின்ற 
தோற்றச்‌ சுடரொளியாய்ச்‌ சொல்லாத நுண்உணர்வாய்‌ 


மாற்றமாம்‌ வையகத்தின்‌ வெவ்றே வந்தறிவாம்‌ 
தேற்றனே! தேற்றத்‌ தெளிவே! 


i ; என்‌ சிந்தையுள்‌ 
ஊற்றான உண்ணார்‌ அமுதே! உடையானே! 
வேற்று டம்‌ விடக்‌ குடம்பின்‌ உட்கிடப்ப 
அற்றேன்‌ எம்‌ ஐயா! அரனே! ஓ என்று என்று 


129 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


போற்றிப்‌ புகழ்ந்து இருந்து பொய்கெட்டு மெய்யானார்‌ 
மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே 

கள்ளப்‌ புலக்குரம்பை கட்டு அழிக்க வல்லானே! 
நள்ளிருளில்‌ நட்டம்‌ பயின்று ஆடும்‌ நாதனே! 
தில்லையுள்‌ கூத்தனே! தென்பாண்டி நாட்டானே! 


அல்லல்‌ பிறவி அறுப்பானே! ஓ என்று 

செல்லற்கு அரியானைச்‌ சொல்லித்‌ திருவடிக்‌ கீழ்ச்‌ 
சொல்லிய பாட்டின்‌ பொருள்‌ உணர்ந்து சொல்லுவார்‌ 
செல்வர்‌ சிவபுரத்தின்‌ உள்ளார்‌ சிவன்‌ அடிக்கீழ்ப்‌ 
பல்லோரும்‌ ஏத்தப்‌ பணிந்து. 


திருச்சிற்றம்பலம்‌ 
கல்லே 


இப்‌ போற்றி அருளியது 
பாற்றித்‌ திருத்தாண்டகம்‌ 


கற்றவர்கள்‌ உண்ணும்‌ கனியே போற்றி 
கழலடைந்தார்‌ செல்லும்‌ கதியே போற்றி 
அற்றவர்கட்‌ காரமுதம்‌ ஆனாய்‌ போற்றி 
அல்லல்‌ அறுத்தடியேனை ஆண்டாய்‌ போற்றி 
மற்றொருவர்‌ ஒப்பில்லா மைந்தா போற்றி 
வானவர்கள்‌ போற்றும்‌ மருந்தே போற்றி 
செற்றவர்தம்‌ புரம்‌ எரித்த சிவனே போற்றி 
திருமூலட்டானனே போற்றி! போற்றி! 


வங்கமலி உடல்‌ நஞ்சம்‌ உண்டாய்‌ போற்றி 
மதயானை ஈருரிவை போர்த்தாய்‌ போற்றி 
கொங்கலரும்‌ நறுங்கொன்றைத்‌ தாராய்‌ போற்றி 
கொல்‌ புலித்தோல்‌ < ஆடைக்குழகா போற்றி 
அங்கணனே அமரர்கள்‌ தம்‌ இறைவா போற்றி 
ஆலமர நீழல்‌ அறம்‌ சொன்னாய்‌ போற்றி 
செங்கனகத்‌ தனிக்குன்றே சிவனே போற்றி 
திருமூலட்டானனே போற்றி போற்றி 


130 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 

மலையான்‌ மடந்தை மணாளா போற்றி 

மழவிடையாய்‌ நின்பாதம்‌ போற்றி போற்றி 
நிலையாக என்‌ நெஞ்சில்‌ நின்றாய்‌ போற்றி 

நெற்றிமேல்‌ ஒற்றைக்‌ கண்‌ உடையாய்‌ போற்றி 
இலையார்ந்த மூவிலைவேல்‌ ஏந்தி போற்றி 

ஏழ்கடலும ஏழ்பொழிலும்‌ ஆனாய்‌ போற்றி 
சிலையாலன்று எயிலெரிந்த சிவனே போற்றி 

திருமூலட்டானனே போற்றி போற்றி 


பொன்னியிலும்‌ மேனியனே போற்றி போற்றி 
பூதப்‌ படையுடையாய்‌ போற்றி போற்றி 
மன்னிய சீர்‌ மறைநான்கும்‌ ஆனாய்‌ போற்றி 
மறி ஏந்து கையானே போற்றி போற்றி 
உன்னுமவர்க்‌ குண்மையனே போற்றி போற்றி 
உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி 
சென்னிமிசை வெண்பிறையாய்‌ போற்றி போற்றி 
திருமூலட்டானனே போற்றி போற்றி 


நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி 
நற்றவனே நின்பாதம்‌ போற்றி போற்றி 
வெஞ்சுடரோன்‌ பல்லிருந்த வேந்தே போற்றி 
வெண்மதியங்‌ கண்ணி விகிர்தா போற்றி 
துஞ்சிருளில்‌ ஆடல்‌ உகந்தாய்‌ போற்றி 
தூநீறு மெய்க்கனிந்த சோதீ போற்றி 
செஞ்சடையாய்‌ நின்பாதம்‌ போற்றி போற்றி 
திருமூலட்டானனே போற்றி! போற்றி! 
சங்கரனே நின்பாதம்‌ போற்றி போற்றி 
சதாசிவனே நின்பாதம்‌ போற்றி போற்றி 
பொங்கரவாட நின்பாதம்‌ போற்றி போற்றி 
புண்ணியனே நின்பாதம்‌ போற்றி 
அங்கமலத்‌ தயனோடு மாலும்‌ காணா 
அனல்‌ உருவா நின்பாதம்‌ போற்றி போற்றி 
செங்கமலத்‌ திருப்பாதம்‌ போற்றி போற்றி 
திருமூலட்டானனே போற்றி! போற்றி! 


131 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வம்புலவு கொன்றைச்‌ சடையாய்‌ போற்றி 
வான்‌ பிறையும்‌ வாளரவும்‌ வைத்தாய்‌ போற்றி 
கொம்பனைய நுண்ணிடையாள்‌ கூறா போற்றி 
குரை கழலால்‌ கூற்றுதைத்த கோவே போற்றி 
நம்புமவர்க்கு அரும்‌ பொருளே போற்றி போற்றி 
நால்‌ வேதம்‌ ஆறங்கம்‌ ஆனாய்‌ போற்றி 
செம்பொனே மரகதமே மணியே போற்றி 


திருமூலட்டானே போற்றி போற்றி! 7 


உள்ளமாய்‌ உள்ளத்தே நின்றாய்‌ போற்றி 
உகப்பார்‌ மனத்தென்றும்‌ நீங்காய்‌ போற்றி 
வள்ளலே போற்றி மணாளா போற்றி 
வானவர்கோன்‌ தோள்‌ துளித்த மைந்தா போற்றி 
வெள்ளை ஏறேறும்‌ விகிர்தா போற்றி 
மேலோர்க்கும்‌ மேலோர்க்கும்‌ மேலாய்‌ போற்றி 
தெள்ளுநீர்க்‌ கங்கை சடையாய்‌ போற்றி 


திருமூலட்டானே போற்றி போற்றி 8 


பூவார்ந்த சென்னிப்‌ புனிதா போற்றி 
புத்தேளிர்‌ போற்றும்‌ பொருளே போற்றி 
தேவார்ந்த தேவர்க்கும்‌ தேவே போற்றி 
திருமாலுக்கு ஆழி அளித்தாய்‌ போற்றி 
சாவாமே காத்தென்னை ஆண்டாய்‌ போற்றி 
சங்கொத்த நீற்றெம்‌ சதுரா போற்றி ' 
சேவார்ந்த வெல்கொடியாய்‌ போற்றி போற்றி 
திருமூலட்டானே போற்றி போற்றி 
பிரமன்‌ தன்‌ சிரம்‌ அரிந்த பெரியோய்‌ போற்றி 
பெண்ணுருவோடு ஆணுருவாய்‌ நின்றாய்‌ போற்றி 
கரம்‌ நான்கும்‌ முக்கண்ணும்‌ உடையாய்‌ போற்றி 
காதலரிப்பார்க்கும்‌ ஆற்ற எளியாய்‌ போற்றி 
அருமந்த தேவர்க்கும்‌ அரசே போற்றி 
அன்றரக்கன்‌ ஐந்நான்கு தோளும்‌ நாளும்‌ 
சிரம்‌ நெரித்த சேவடியாய்‌ போற்றி போற்றி 
திருமூலட்டானனே போற்றி! போற்றி! 10 


திருசிற்றம்பலம்‌ 


132 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ற்‌ ஆதி சங்கரர்‌ அருளிச்செய்த 
ஸ்ரீ சிவப்ராத: ஸ்மரண ஸ்தோத்ரம்‌ 
ப்ராத: ஸ்மராமி பவபீதிஹரம்‌ ஸுரேஸம்‌ 

கங்காதரம்‌ வ்ருஷப வாஹன மம்பிகேஸம்‌ 
கட்வாங்க சூல வரதாபய ஹஸ்தமீஸம்‌ 

ஸம்ஸார ரோகஹரம்‌ ஒளஷதம்‌ அத்விதீயம்‌. 
ப்ராதர்‌ நமாமி கிரிஸம்‌ கிரிஜார்த்ததேஹம்‌ 

ஸர்கஸ்திதி ப்ரலய காரணம்‌ ஆதிதேவம்‌ 
விஸ்வேஸ்வரம்‌ விஜித விஸ்வ மனோபிராமம்‌ 

ஸம்ஸார ரோகஹரம்‌ ஒளஷதம்‌ அத்விதீயம்‌ 


ப்ராதர்‌ பஜாமி சிவமேகம்‌ அநந்தமாத்யம்‌ 

வேதாந்த வேத்யமனகம்‌ புருஷம்‌ மஹாந்தம்‌ 
நாமாதிபேத ரஹிதம்‌ ஷடபாவ ஸுன்யம்‌ 

ஸம்ஸார ரோகஹரம்‌ ஒளஷதம்‌ அத்விதீயம்‌. 
ப்ராத: ஸமுத்தாய ஸிவம்‌ விசிந்த்ய 

ஸ்லோகத்ரயம யே அநுதினம்‌ படந்தி 
தே துஃக்கஜாத பஹுஜன்ம ஸஞ்சிதம்‌ 

ஸம்ஸார ரோகஹரம்‌ ஒளஷதம்‌ அத்விதீயம்‌. 

KKKK 
ஸ்ரீ விருஷப தேவர்‌ அருளிச்செய்த 
66 0 
ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்ரம்‌ 

அகணித குணகண மப்ரமேய மாத்யம்‌ 
ஸகல ஜகத்‌ ஸ்திதி ஸம்யமாதி ஹேதும்‌ 
உபரத மனோயோகி ஹ்ருத்‌ மந்திரம்தம்‌ 
ஸததமஹம்‌ தக்ஷிணாமூர்த்தி மீடே. 


133 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
நிரவதி ஸுகம்‌ இஷ்ட தாதார மீட்யம்‌ 
நதஜன மநஸ்தாப பேதைக தக்ஷம்‌ 
பவ விபன தவாக்னி நாமதேயம்‌ 
ஸததமஹம்‌ தக்ஷிணாமூர்த்தி மீடே 


த்ரிபுவன குரும்‌ ஆகமைக ப்ரமாணம்‌ 
த்ரி ஜகத்காரண ஸுத்ரயோக மாயம்‌ 
ரவிசத பாஸ்வரம்‌ ஈஹித ப்ரதானம்‌ 
ஸததமஹம்‌ தக்ஷிணாமூர்த்தி மீடே 


அவிரத பவ பாவனாதி தூரம்‌ 

பத பத்மத்வய பாவினா மதூரம்‌ 

பவ ஜலதி ஸுதாரண ரங்க்ரி போதம்‌ 
ஸததமஹம்‌ தக்ஷிணாமூர்த்தி மீடே 


க்ருத நிலய மநிசம்‌ வடாக மூலே 
நிகம சிகா வ்ராத போதிதைக்‌ ரூபம்‌ 
SHS முத்ராங்குளி கம்ய சாருபோதம்‌ 
ஸததமஹம்‌ தக்ஷிணாமூர்த்தி மீடே 
த்ருஹிண avrg, பூஜிதாங்க்ரீ பத்மம்‌ 
பத பத்மாநத மோக்ஷ தாந தக்ஷம்‌ 
கருத குருகுல வாஸ யோகி மித்ரம்‌ 
ஸததமஹம்‌ தக்ஷிணாமூர்த்தி மீடே 
யதிவர ஹ்ருதயே ஸதா விபாந்தம்‌ 
ரதிபதி சதகோடி ஸுந்தராங்க மாத்யம்‌ 
பரஹித நிரதாத்மனாம்‌ ஸுலேவ்யம்‌ 
ஸததமஹம்‌ தக்ஷிணாமூர்த்தி மீடே 


ஸ்மித தவள விகாஸி தாநநாப்ஜம்‌ 


ச்ருதி ஸுலபம்‌ வருஷபாதி ரூட காத்ரம்‌ 
ஸித ஜலஜ ஸுசோப தேஹ காந்திம்‌ 
ஸததமஹம்‌ தக்ஷிணாமூர்த்தி மீடே 


134 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வ்ருஷப க்ருதமிதம்‌ இஷ்ட ஸித்திம்‌ 

குருவர தேவ ஸந்நிதெள படேத்ய: 

ஸகல தரித துக்க வர்க ஹாநிம்‌ 

வ்ரஜதிசிரம்‌ க்ஞானவான்‌ சம்புலோகம்‌. 9 


RH 
ஸ்ரீ சிவ மானஸ பூஜா 


ரத்னா: கல்பித மாஸனம்‌ ஹிமஜலை: ஸ்நானஞ்‌ ச திவ்யாம்பரம்‌ 
நானாரத்ன விபூஷிதம்‌ ம்ருகமதா மோதாங்கிதம்‌ சந்தனம்‌ 

ஜாத்‌ சம்பக பில்வபத்ர ரசிதம்‌ புஷ்பஞ்‌ ச தூபம்‌ ததா 

தீபம்‌ தேவ தயாநிதே பசுபதே ஹ்ருத்கல்பிதம்‌ கருஹ்யதாம்‌ 1 


ஸெளவர்ணே நவரத்னகண்டரசிதே பாத்ரே க்ருதம்‌ பாயஸம்‌ 
பக்ஷ்யம்‌ பஞ்சவிதம்‌ பயோததியுதம்‌ ரம்பாபலம்‌ பானகம்‌ 
ஸாகானாமயுதம்‌ ஜலம்‌ ருசிகரம்‌ கர்ப்பூர கண்டோஜ்வலம்‌ 

தாம்பூலம்‌ மனஸா மயா விரசிதம்‌ பக்த்யா ப்ரபோ ஸ்வீகுரு 2 


சத்ரம்‌ சாமரமோர்யுகம்‌ வ்யஜனகம்‌ சாதர்ஸகம்‌ நிர்மலம்‌ 

வீணாபேரி ம்ருதங்க காஹலகலா கீதம்‌ ச ந்ருத்யம்‌ ததா 
ஸாஷ்டாங்கம்‌ ப்ரணதி: ஸ்துதிர்‌ பஹுவிதா ஹ்யே த்ஸமஸ்தம்மயா 
ஸங்கல்பேன ஸமர்ப்பிதம்‌ தவ விபோ பூஜாம்‌ க்ருஹாண ப்ரபோ 3 
ஆத்மா த்வம்‌ கிரிஜா மதி: ஸஹசரா: ப்ராணா: சரீரம்‌ க்ருஹம்‌ 

பூஜா தே விஷயோபபோக ரசனா நித்ரா ஸமாதிஸ்‌ திதி: 

ஸம்சார : பதயோ: ப்ரதக்ஷிணவிதி: ஸ்தோத்ராணி ஸர்வா கிரோ 
யத்யத்‌ கர்ம கரோமி த்த தகிலம்‌ சம்போ தவாராதனம்‌ 4 


கரசரணக்ருதம்‌ வாக்காயஜம்‌ கர்மஜம்‌ வா 

சரவண நயனஜம்‌ வா மானஸம்‌ வாபராதம்‌ 

விஹிதம விஹிதம்‌ வா ஸர்வமேதத்‌ க்ஷமஸ்வ 

ஜயஜய கருணாப்தே ஸ்ரீ மஹாதேவ சம்போ 9 


135 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ub ஆதிசங்கரர்‌ ரளி க்க 
ஸ்ரீ சிவானந்த லஹரீ (தொகுத்தவை) 
கலாப்யாம்‌ சூடாலங்க்ருத சசிகலாப்பயாம்‌ நிஜதப: 
பலாப்யாம்‌ பக்தேஷு ப்ரகடித பலாப்யாம்‌ பவது மே 
சிவாப்யா மஸ்தோக த்ரிபுவன சிவாப்யாம்‌ ஹ்ருதிபுனர்‌ 
பவாப்யா மானந்த ஸ்புர தனுபவாப்யாம்‌ நதிரியம்‌ 
த்ரயீவேத்யம்‌ ஹ்ருத்யம்‌ த்ரிபுரஹர மாத்யம்‌ த்ரிநயனம்‌ 
ஜடாபாரோதாரம்‌ சலதுரகஹாரம்‌ ம்ருகதரம்‌ 
மஹாதேவம்‌ தேவம்‌ மயி ஸதய பாவம்‌ பசுபதிம்‌ 
சிதாலம்பம்‌ ஸாம்பம்‌ சிவமதிவிடம்பம்‌ ஹ்ருதி பஜே 2 


ஸ்ம்ருதெள சாஸ்த்ரே வைத்யே சகுன கவிதா கான பணிதெள 
புராணே மந்த்ரே வா ஸ்துதி நடன ஹாஸ்யேஷ்‌ வசதுர: 

கதம்‌ ராஜ்ஞாம்‌ ப்ரீதிர்‌ பவதி மயி கோ(அஹம்‌ பசுபதே 
பசும்மாம்‌ ஸர்வஜ்ஞ ப்ரதித க்ருபயா பாலய விபோ 3 


ஸந்த்யா கர்ம தினாத்யயோ ஹரிகராகாத ப்ரபூ தானக 
த்வானோ வாரிதகர்ஜிதம்‌ திவிஷதாம்‌ த்ருஷ்டிச்‌ சடா சஞ்சலா 
பக்தானாம்‌ பரிதோஷ பாஷ்ப விததிர்‌ வ்ருஷ்டிர்‌ மயூரீ சிவா 
யஸ்மின்னுஜ்வல தாண்டவம்‌ விஜயதே தம்‌ நீலகண்டம்‌ பஜே 4 


ஆத்யாயாமித தேஜஸே ச்ருதிபதைர்‌ வேத்யாய ஸாத்யாய தே 
வித்யானந்த மயாத்மனே த்ரிஜகதஸ்‌ ஸம்ரக்ஷ்ணோத்யோகினே 
தயேயாயாகில யோகிபிஸ்‌ ஸுரகணைர்‌ கேயாய மாயாவினே 
ஸம்யக்‌ தாண்டவ ஸம்ப்ரமாய ஜடினே ஸேயம்‌ நதி: சம்பவே 5 


நித்யாய த்ரிகுணாத்மனே புரஜிதே காத்யாணனீ ச்ரேயஸே 
ஸத்யாயாதி குடும்பினே முனிமன: ப்ரத்யக்ஷ சின்மூர்தயே 

மாயாஸ்ருஷ்ட ஜகத்‌ த்ரயாய ஸகலாம்‌ னாயாந்த ஸஞ்சாரிணே 
ஸாயம்‌ தூண்டவ ஸம்ப்ரமாய ஜடினே ஸேயம்‌ நதி: சாம்பவே 


6 
ஏகோ amig பாந்தவ: க்ஷிதிநபோ வ்யாப்தம்‌ தமோ மண்டலம்‌ 
பித்வா லோசன கோசரோபி பவதி த்வம்‌ கோடிஸார்ய ப்ரப: 
வேத்ய: சிந்த பவஸ்யஹோ கனதரம்‌ கீத்ருக்பவேன்‌ மத்தம | 
ஸ்தத்ஸர்வம்‌ வ்யபனீய மே பசுபதே பொக்ஷாத்‌ ப்ரஸன்னோ பவ 7 


136 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ரோதஸ்‌ தோயஹ்ருத: ச்ரமேணபதிகச்‌ சாயாந்தரோர்‌ வ்ருஷ்டித: 

US: ஸவஸ்த்தக்ருஹம்‌ க்ருஹஸ்த்த மதிதிர்‌ தீன: ப்ரபும்‌ தார்மிகம்‌ 
தீபம்‌ ஸந்தமஸாகுலச்ச சிகினம்‌ சீதாவ்ருதஸ்‌ த்வம்‌ த்தா 

சேதஸ்‌ ஸர்வபயாபஹம்‌ வ்ரஜ ஸுகம்‌ சம்போ: பதாம்போருஹம்‌. 8 

ஸ்ரீ ஆதிசங்கரர்‌ அருளிச்‌ செய்த 
ஸ்ரீ சிவ புஜங்கம்‌ 

கலத்தான கண்டம்‌ மிளத்ப்ருங்கஷண்டம்‌ 

சலச்சாரு சுண்டம்‌ ஜகத்ராண செளண்டம்‌ 
லஸத்தந்த காண்டம்‌ விபத்பங்க சண்டம்‌ 

சிவப்ரேம பிண்டம்‌ பஜே வக்த்ரதுண்டம்‌ 1 
அனாத்யந்த மாத்யம்‌ பரம்‌ தத்வமர்த்தம்‌ 

சிதாகார மேகம்‌ துரீயந்த்வமேயம்‌ 
ஹரிப்ரும்ம ம்ருக்யம்‌ பரப்ரும்மரூபம்‌ 

மனோவாகதீதம்‌ மஹஸ்சைவமீடே 2 
ஸ்வஸக்த்யாதி ஸக்த்யந்த ஸிம்மாஸநஸ்தம்‌ 

மனோஹாரி ஸர்வாங்கரத்னாதி பூஷம்‌ 
ஜடாஹிந்து கங்காஸ்தி ஸஸ்யர்க்க மெளளிம்‌ 

பரம்‌ சக்திமித்ரம்‌ நும: பஞ்சவக்த்ரம்‌ 3 
சிவாசானத்‌ பூரூஷாகோர வாமாதிபிர்‌ 

ப்ருஹ்மபிர்‌ ஹ்ருன்முகை: ஷட்பிரங்கை: 
அநெளபம்ய ஷட்த்ரும்ஸதம்‌ தத்வ வித்யாம்‌ 

அத்தம்‌ பரம்‌ த்வாம்‌ கதம்‌ வேத்தி கோவா. 4 
ப்ரவாள ப்ரவாஹ ப்ரபாஸோணமர்த்தம்‌ 

கருத்வன்மணி ஸ்ரீ மஹஸ்யாமமர்த்தம்‌ 
குணஸ்யூதமேகம்‌ வபுஸ்சைகமேதத்‌ 

ஸ்மராமி ஸ்மராபத்தி ஸம்பத்திஹேதும்‌. 5 
ஸ்வஸேவா ஸமாயாத தேவாஸுரேந்த்ரா 

நமந்மெளளிமந்தார மாலாபிவிக்தம்‌ 
நமஸ்யாமி சம்போ பதாம்போருஹந்தே 

பவாம்போதி போதம்‌ பவானி விபாவ்யம்‌ 6 


137 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஜகன்நாத மந்நாத கெளரீஸனாத 
ப்ரபன்னாநுகம்பின்‌ விபன்னார்திஹாரின்‌ 

மஹஸ்தோமமூர்தே ஸமஸ்தைக பந்தோ 
நமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமோஸ்து. 


மஹாதேவ தேவேஸ தேவாதி தேவ 
ஸ்மராரே புராரே யமாரே ஹரேதி 

ப்ருவாண: ஸ்மரிஷ்யாமி பக்த்யா பவந்தம்‌ 
ததோ மே தயாஸீல தேவ ப்ரஸீத. 


விரூபாக்ஷ விஸ்வேச வித்யாதிகேச 


த்ரயீமூல சம்போ சிவத்ரயம்பகத்வம்‌ 


ப்ரஹீத ஸ்மர த்ராஹி பஸ்யாவ புஷ்ய 


க்ஷ்மஸ்வாப்நுஹிதி க்ஷபா ஹி க்ஷிபாம: 


த்வதன்ய: சரண்ய: ப்ரபன்னஸ்ய நேதி 


ப்ரஸீத ஸ்மரன்னேவ ஹந்யாஸ்து தைன்யம்‌ 


ந சேத்தேபவேத்‌ பக்தவாத்ஸல்யஹாநி 


ஸ்ததோ மே தயாலோ தயாம்‌ ஸன்னிதேஹி 


அயம்‌ தாநகாலஸ்த்வஹம்‌ தான பாத்ரம்‌ 
பவாந்நான தாதா த்வதன்யம்‌ ந யாசே 
பவத்பக்திமேவ ஸ்திராம்தேஹி மஹ்யம்‌ 


க்ருபாஸீல சம்போ க்ருதார்த்தோஸ்மி தஸ்மாத்‌ 11 


பஸும்வேத்ஸி சேன்மாம்‌ த்வமேவா திரூடம்‌ 


கலங்கீதி வா மூர்த்தி தத்ஸே த்வமேவ 


த்விஜீஹ்வ: புன: ஸோபி தே கண்டபூஷா 


த்வதங்க்க்ருதா: சர்வ ஸர்வேபி தன்யா: 


ந ஸக்னோமி கர்த்தும்‌ பரத்ரோஹலேசம்‌ 


கதம்‌ ப்ரீயஸே த்வம்‌ ந ஜாநே கிரீஸ 


ததாஹி ப்ரஸன்னோஸி கஸ்யாபி காந்தா 


ஸுதத்ரோஹிணோ வா பித்ருத்ரோஹிணோ வா 


138 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்துதிம்‌ த்யான மர்ச்சாம்‌ யதாவத்‌ விதாதும்‌ 

பஜன்னப்யஜானன்‌ மஹேஸாவலம்பே 
த்ரஸந்தம்‌ ஸுதம்‌ த்ராது மக்ரே மிருகண்டோர்‌ 

யமப்ராணநிர்வாபணம்‌ த்வத்பதாப்ஜம்‌ 14 
அகண்டே களங்காத்‌ அனங்கே புஜங்காத்‌ 

அபாணெள கபாலாதபாலே அனலாக்ஷ£த்‌ 
அமெளளெள சசாங்காத்‌ அவாமே களத்ராத்‌ 

அஹம்‌ தேவமன்யம்‌ ந மன்யே ந மன்யே. 15 

பபப 
ஸ்ரீ ஆதிசங்கரர்‌ அருளிச்செய்‌ 
சிவ பஞ்சாக்ஷர ஸ்தோத்ரம்‌ 

நாகேந்த்ர ஹாராய த்ரிலோசநாய| பஸ்மாங்க ராகாய மஹேச்வராய| 

நித்யாய சுத்தாய திகம்பராய| தஸ்மை 'ந'காராய நம:சிவாய| 1 
மந்தாகினீஸலில சந்தனசர்ச்சிதாய| நந்தீச்வரப்ரமதநாத மஹேச்வராய]| 

மந்தாரமுக்யபஹுபுஷ்ப ஸுபூஜிதாய| தஸ்மை 'ம'காராய நமசிவாய 2 
சிவாய கெளரீ வதனாப்‌ஜ வ்ருந்த| ஸுர்யாய தக்ஷாத்வர நாசகாய| 

ஸ்ரீநீலகண்டாய வ்ருஷத்வஜாய| தஸ்மை 'சி'காராய நம:சிவாய| 3 
வஸிஷ்ட குமபோத்பவ கெளதமார்ய| முனீந்த்ர தேவார்ச்சித சேகராய| 

சந்த்ரார்க்க வைச்வாநரலோசனாய| தஸ்மை 'வ'காராய நமசிவாய 4 
யக்ஷ ஸ்வரூபாய ஜடாதராய| பிநாக ஹஸ்தாய ஸநாதனாய| 

திவ்யாய தேவாய திகம்பராய| தஸ்மை 'ய'காய நம:சிவாய| 5 
பஞ்சாக்ஷா மிதம்‌ புண்யம்‌ ய: படேத்‌ சிவ ஸந்நிதெள 

சிவலோக(ம வாப்னோதி சிவேன ஸஹ மோததே. 


tooo 


139 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ வ தப்‌ அருளிச்செய்த 


ங்காஷ்டகம்‌ 


ப்ரஹ்ம முராரி ஹுரார்ச்சித லிங்கம்‌ 
நிர்மலபாஷித ஸோபித லிங்கம்‌ 

ஜன்மஜ துக்க விநாஸக லிங்கம்‌ 
தத்ப்ரணமாமி சதாஸிவ லிங்கம்‌ 


தேவமுனி ப்ரவரார்ச்சித லிங்கம்‌ 
காமதஹம்‌ கருணாகர லிங்கம்‌ 

ராவணதர்ப்ப விநாசன லிங்கம்‌ 
தத்ப்ரணமாமி சதாஸிவ லிங்கம்‌ 


ஸர்வஸுகந்தி ஸுலேபித லிங்கம்‌ 
புத்தி விவர்த்தன காரண லிங்கம்‌ 

ஸுத்த ஸுராஸுர வந்தித லிங்கம்‌ 
தத்ப்ரணமாமி சதாஸிவ லிங்கம்‌ 


கனகமஹாமணி பூஷித லிங்கம்‌ 
பணிபதி வேஷ்டித ஸோபிதலிங்கம்‌ 

தக்ஷஸுயஜ்‌ ஞ விநாசனலிங்கம்‌ 
தத்ப்ரணமாமி சதாஸிவலிங்கம்‌ 


குங்கும சந்தன லேபித லிங்கம்‌ 
பங்கஜஹார ஸுஸோபித லிங்கம்‌ 

ஸஞ்சிதபாப விநாசன லிங்கம்‌ 
தத்ப்ரணமாமி சதாஸிவ லிங்கம்‌ 


தேவகணார்ச்சித ஸேவித லிங்கம்‌ 
பாவையர்‌ பக்திபிரேவ ஷ்டித லிங்கம்‌ 

தினகரகோடி ப்ரபாகர லிங்கம்‌ 
தத்ப்ரணமாமி சதாஸிவ லிங்கம்‌ 


அஷ்டதளோபரி வேஷ்டித லிங்கம்‌ 
ஸர்வ ஸமுத்பவ காரண லிங்கம்‌ 

அஷ்டதரித்ர விநாசன லிங்கம்‌ 
தத்ப்ரணமாமி சதாஸிவ லிங்கம்‌ 


140 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸுரகுரு ஸுரவர பூஜித லிங்கம்‌ 
ஸுரவன புஷ்ப ஸதார்ச்சித லிங்கம்‌ 
பராத்பரம்‌ பரமாத்மக லிங்கம்‌ 
தத்ப்ரணமாமி சதாஸிவ லிங்கம்‌ 
லிங்காஷ்டகம்‌ மிதம்‌ புண்யம்‌ 
ய:படேச்‌ சிவ ஸன்னிதெள . 
சிவலோக மவாப்னோதி 
சிவேன ஸஹமோததே 
ஸ்ரீ ஆதிசங்கரர்‌ அருளிச்செய்த 
பில்வ ஸ்தோத்ரம்‌ 
த்ரிதளம்‌ த்ரிகுணாகாரம்‌ த்ரிநேத்ரம்‌ ச த்ர்யாயுஷம்‌ 
த்ரிஜன்ம பாபஸம்ஹாரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்ணம்‌ 
த்ரிசாகைர்‌ பில்வபத்ரைச்ச அச்சித்ரை: கோமலைச்சுபை; 
தவபூஜாம்‌ கரிஷ்யாமி ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


ஸர்வத்ரைலோயகர்தாரம்‌ ஸர்வத்ரைலோக்யபாலனம்‌ 
ஸர்வத்ரைலோக்ய ஹர்தாரம்‌ ஏகபில்வம்‌ சிவாரப்பணம்‌ 


நாகாதிராஜவலயம்‌ நாகஹாரேண பூஷிதம்‌ 
நாககுண்டல ஸம்யுக்தம்‌ ஏகபில்வம்‌ சிவாரப்பணம்‌ 


அக்ஷமாலாதரம்‌ ருத்ரம்‌: பார்வதி ப்ரியவல்லபம்‌ 
சந்த்ரசேகரமீசானம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


த்ரிலோசனம்‌ தசபுஜம்‌ துர்காதே ஹார்ததாரிணம்‌ 
விபூதிசர்சிதம்‌ தேவம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


த்ரிசூல தாரிணம்‌ தேவம்‌ நாகாபரண ஸுந்தரம்‌ 
சந்த்ரசேகர மீசானம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


கங்காதரம்‌ அம்பிகாநாதம்‌ பணிமண்டல மண்டிதம்‌ 
காலகாலம்‌ கிரீசஞ்ச ஏகபில்வம்‌ சிவாரப்பணம்‌ 


141 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 

சுத்தஸ்படிக ஸங்காம்‌ சிதிகண்டம்‌ க்ருபாநிதிம்‌ 

ஸர்வேச்ரம்‌ ஸதா சாந்தம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
ஸச்சிதானந்தரூபஞ்ச பரானந்தமயம்‌ சிவம்‌ 

வாகீச்வரம்‌ சிதாகாசம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
சிபிவிஷ்டம்‌ ஸஹஸ்ராக்ஷம்‌ துந்துப்யம்‌ ச நிஷங்கிணம்‌ 

ஹிரண்யபாஹும்‌ ஸேனான்யம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
அருணம்‌ வாமனம்‌ தாரம்வாஸ்தவ்யம்‌ சைவ வாஸ்தவம்‌ 

ஜ்யேஷ்டம்‌ கனிஷ்டம்‌ வைசந்தம்‌ ஏகபில்வம்‌ சிவர்ப்பணம்‌ 
ஹரிகேசம்‌ வனாத்சம்‌ உச்சைர்கோஷம்‌ ஸனாதனம்‌ 

அகோரரூபகம்‌ கும்பம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
பூர்வஜாவரஜம்‌ யாம்யம்‌ ஸுக்ஷ்மதஸ்கரநாயகம்‌ 

நீலகண்டம்‌ ஜகன்யம்‌ ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
ஸுராச்ரயம்‌ விஷஹரம்‌ வர்மிணம்‌ ச வரூதினம்‌ 

மஹாஸேனம்‌ மஹாவீரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


குமாரம்‌ குசலம்‌ கூப்யம்‌ வதான்யம்‌ ச மஹாரதம்‌ 


பார்யாவார்யம்‌ ௪ திவ்யம்‌ ௪ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


தசகர்ணம்‌ லலாடாக்ஷம்‌ பஞ்சவக்த்ரம்‌ ஸ்தாசிவம்‌ 
அசேஷபாபஸம்ஹாரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


நீலகண்டம்‌ ஜகத்வந்த்யம்‌ நீலாநாதம்‌ மஹேச்வரம்‌ 
மஹாபாஹரம்‌ சம்பும்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


சூடாமணி க்ருதவிதும்‌ வலயீதிருத வாஸுகிம்‌ 
கைலாஸநிலயம்‌ பீமம்‌ எகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


கர்பூரகுந்ததவலம்‌ நரகார்ணவதாரகம்‌ 
கருணாமிருதஸிந்தும்‌ ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


மஹாதேவம்‌ மஹாத்மானம்‌ புஜங்காதிபகங்கணம்‌ 
மஹாபாபஹாரம்‌ தேவம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


142 


https://archive.org/details/muthulakshmiacademy 


19 


20 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
பூதேஸம்‌ கண்ட பரஸும்‌ வாமதேவம்‌ பினாகினம்‌ 
வாமே சக்திதரம்‌ ச்ரேஷ்டம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


பாலேக்ஷணம்‌ விரூபாக்ஷம்‌ ச்ரீகண்டம்‌ பக்தவத்ஸலம்‌ 
நீலலோஹித கட்வாங்கம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


கைலாஸவாஸினம்‌ பீமம்‌ கடோரம்‌ த்ரிபுராந்தகம்‌ 
வரஷாங்கம்‌ வ்ருஷாபாரூடம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
ஸாமப்ரியம்‌ ஸ்வரமயம்‌ பஸ்மோத்தூளித விக்ரஹம்‌ 
ம்ருத்யுஞ்ஜயம்‌ லோகநாதம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
தரித்ர துக்கஹரணம்‌ ரவிசந்த்ராநலாக்ஷகம்‌ 
ம்ருகபாணிம்‌ சந்த்ரமெளளிம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


ஸர்வலோக பயாகாரம்‌ ஸர்வலோகைக ஸாக்ஷிணம்‌ 
நிர்மலம்‌ நிர்குணாகாரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


ஸர்வதத்வாத்மகம்‌ ஸாம்பம்‌ ஸர்வதத்வ விதூரகம்‌ 
ஸர்வதத்வ ஸ்வரூபஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 

ஸர்வலோககுரும்‌ ஸ்தாணும்‌ ஸர்வலோக வரப்ரதம்‌ 
ஸர்வலோகைக நேத்ரஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


மன்மதோத்தாரணம்‌ சைவம்‌ பவம்‌ பர்கபராத்மகம்‌ 
கமலாப்ரியபூஜ்யம்‌ ௪ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


தேஜோமயம்‌ மஹாபீமம்‌ ஸ்மரபஸ்மவிலேபனம்‌ 
பவரோகவிநாசஞ்‌ சஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


ஸ்வர்கா பவர்கபலதம்‌ ரகுநாத வரப்ரதம்‌ 
நகராஜஸுதாகாந்தம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


மஞ்ஜீரபாதயுகளம்‌ ஸுஃபலக்ஷண லக்ஷகம்‌ 
பணிராஜவிராஜஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


நிராமயம்‌ நிராதாரம்‌ நிஸ்ஸங்கம்‌ நிஷ்ப்ரபஞ்சகம்‌ 
தேஜோரூபம்‌ மஹாரெளத்ரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


143 


https://archive.org/details/muthulakshmiacademy 


23 


25 


26 


27 


28 


29 


30 


3] 


32 


33 


34 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸர்வலோகைகபிதரம்‌ ஸர்வலோகைகமாதரம்‌ 
ஸர்வலோகைகநாதஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


சித்ராம்பரம்‌ சிதாபாஸம்‌ வ்ருஷபேஸ்வர வாஹனம்‌ 
நீலக்ரீவம்‌ சதுர்வக்த்ரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
ரக்தகஞ்சுக ரத்னேசம்‌ ரத்ன குண்டல மண்டிதம்‌ 


நவரத்ன கிரீடஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


திவ்யரத்னாங்குலிகர்ண ரத்னாபரண பூஷிதம்‌ 
நாநாரத்னம்‌ மணிமயம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


ரத்னாங்குலீய விலஸத்‌ கரசாகா நகப்ரபம்‌ 
பக்தமானஸகேஹம்‌ ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


வாமாங்கபாகவிலஸதம்பிகா வீக்ஷணப்ரியம்‌ 
புண்டரீக நிபேக்ஷஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


ஸம்பூர்ண காமதம்‌ ஸெளக்யம்‌ பக்தேஷ்ட பலபூரகம்‌ 
ஸெளபாக்யதம்‌ ஹிதகரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


நானாசாஸ்த்ர குணோபேதம்‌ ஸ்புரன்மங்கலவிக்ரஹம்‌ 
வித்யாவிபேதரஹிதம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


அப்ரமேய குணாதாரம்‌ வேதக்ருத்ரூப விக்ரஹம்‌ 
தர்மாதர்மப்ரவ்ருத்தம்‌ ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 

கெளரி விலாஸஸதனம்‌ ஜீவனம்‌ ஜீவபிதாமஹம்‌ 
கல்பாந்த பைரவம்‌ சுப்ரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


ஸுகதம்‌ ஸுகநாசம்‌ ச துக்கதம்‌ துக்க நாசனம்‌ 
துக்காநதானாம்‌ பத்ரம்‌ ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


ஸுகருபம்‌ ரூபநாசம்‌ ஸர்வதர்ம பலப்ரதம்‌ 
அதீந்திரியம்‌ மஹாமாயம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
ஸர்வபக்ஷிம்ருகாகாரம்‌ ஸர்வபக்ஷிம்ருகாதிபம்‌ 


ஸர்வபக்ஷிம்ருகாதரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


144 


https://archive.org/details/muthulakshmiacademy 


$5 


36 


37 


38 


39 


40 


41 


42 


43 


44 


45 


46 


47 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஜீவாத்யக்ஷம்‌ ஜீவவர்யம்‌ ஜீவஜீவன ரக்ஷகம்‌ 
ஜீவகிருஜ்ஜீவஹரணம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


விச்வாத்மானம்‌ விச்வவந்த்யம்‌ வஜ்ராங்கம்‌ வஜ்ரஹஸ்தகம்‌ 


வஜ்ரேசம்‌ வஜ்ரபூஷஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
கணாதிபம்‌ கணாத்யக்ஷம்‌ ப்ரளயாநலநாசகம்‌ 

திகம்பரம்‌ க்ஷோபநாசம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
த்ர்யம்பகம்‌ ச ம்ருடம்‌ சூலம்‌ அரிஷட்வர்கநாசகம்‌ 

ஜிதேந்திரியம்‌ வீரபத்ரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
குந்தேந்துசங்க தவளம்‌ பகநேத்ரபிதுஜ்வலம்‌ 

காலாக்னிருத்ரம்‌ ஸர்வேசம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
கம்புக்ரீவம்‌ கம்புகண்டம்‌ தைர்யதம்‌ தைர்யவர்தகம்‌ 

சார்தூலசர்மவஸனம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


ஜகதுத்பத்திஹேதுஞ்ச ஜகத்ப்ரளயகாரணம்‌ 
பூர்ணானந்தஸ்வரூபஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


ஸ்வர்ணகேசம்‌ மஹத்தேஜ: புண்யச்ரவணகீர்த்தனம்‌' 
ப்ரஹ்மாண்டநாயகம்‌ தாரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
மந்தாரமூலநிலயம்‌ மந்தாரகுஸுமப்ரியம்‌ 
ப்ருந்தாரக ப்ரியதாம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
மஹேந்த்ரியம்‌ மஹாபாஹும்‌ விச்வாஸ பரிபூர்ணகம்‌ 
ஸுலபாஸுலபம்‌ லப்யம்‌ ஏகபில்வம்‌ சிவார்பணம்‌ 
பீஜாதாரம்‌ பீஜரூபம்‌ நிர்பீஜம்‌ பீஜவ்ருத்திதம்‌ 
பரேசம்‌ பீஜநாசஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


யுகாகாரம்‌ யுகாதீசம்‌ யுககிருத்‌ யுகநாசகம்‌ 
யுகேசம்‌ யுகநாசஞ்‌ ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


தூர்ஜடிம்‌ பிங்களஜடம்‌ ஜடாமண்டல மண்டிதம்‌ 
கர்பூரகெளரம்‌ கெளரீசம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


145 


https://archive.org/details/muthulakshmiacademy 
_ <a 


48 


49 


50 


51 


52 


53 


54 


95 


56 


57 


58 


59 


60 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸுராவாஸம்‌ ஜனாவாஸம்‌ யோக்சம்‌ யோகிபுங்கவம்‌ 
யோகதம்‌ யோகினாம்‌ ஸிம்ஹம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
உத்தமானுத்தமம்‌ தத்வம்‌ அந்தகாஸுரஸுதநம்‌ 
பக்தகல்பத்ரமும்‌ ஸ்தவ்யம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
விசித்ரமால்ய வஸனம்‌ திவ்ய சந்தன சர்சிதம்‌ 
விஷ்ணு ப்ரஹ்மாதி வந்த்யம்‌ ¢ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
குமாரபிதரம்‌ தேவம்‌ ஸிதசந்த்ரம்‌ கலாநிதிம்‌ 
ப்ரஹ்ம சத்ரும்‌ ஜகன்மித்ரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
லாவண்ய மதுராகாரம்‌ கருணாரஸ வாரிதிம்‌ 
ப்ருவோர்‌ மத்யே ஸஹஸ்ராச்ச்சி: ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
ஜடாதரம்‌ பாவகாக்ஷம்‌ ௬க்ஷேூஸம்‌ புவனோச்ரயம்‌ 
காமதம்‌ ஸர்வதாகம்யம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
சிவம்‌ சாந்தம்‌ உமாநாதம்‌ மஹாத்யான பராயணம்‌ 
ஞானப்ரதம்‌ க்ருத்திவாஸம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
வாஸுக்யுரகஹாரஞ்ச லோகானுக்ரகஹகாரணம்‌ 
ஞானப்பரதம்‌ க்ருத்திதரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
சசாங்க தாரிணம்‌ பர்கம்‌ ஸர்வலோகைக சங்கரம்‌ 
சுத்தஞ்சசாசவதம்‌ நித்யம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
சரணாகததீனார்திம்‌ பரித்ராணபராயணம்‌ 
கம்பீரஞ்ச வஷட்காரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
போக்தாரம்‌ போஜனம்‌ போஜ்யம்‌ ஜேதாரம்‌ ஜிதமானஸம்‌ 
கரணம்‌ காரணம்‌ ஜிஷ்ணும்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


க்ஷேத்ரஞம்‌ க்ஷேத்ரபாலஞ்ச பராத்தைக ப்ரயோஜனம்‌ 
வ்யோமகேசம்‌ பீமவேஷம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


பாவக்ஞம்‌ தருணாபேதம்‌ க்ஷோதிஷ்டம்‌ யதசாஸகம்‌ 
- ஹிரண்யகர்பம்‌ ஹேமாங்கம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


146 


https://archive.org/details/muthulakshmiacademy 


61 


62 


63 


64 


65 


66 


67 


68 


69 


70 


71 


72 


73 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
தக்ஷம்‌ சாமுண்டஜனகம்‌ மோக்ஷதம்‌ மோக்ஷநாயகம்‌ 
ஹிரண்யதம்‌ ஹேமரூபம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


மஹா ச்மசான நிலயம்‌ ப்ரசன்ன ஸ்படிபகப்ரபம்‌ 
வேதாச்வம்‌ வேதரூபஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


ஸ்த்திரம்‌ ஸ்வதர்ம மானாபம்‌ ப்ரஹ்மணயஞ்சாச்ரயம்‌ விபும்‌ 
ஜகன்னிவாஸம்‌ ப்ரதமம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
ரத்ராக்ஷ்மாலாபரணம்‌ ருத்ராக்ஷ ப்ரியவத்ஸலம்‌ 
ருத்ராக்ஷ பக்தஸம்ஸ்தவ்யம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
பணீந்த்ரவிலஸத்கண்டம்‌ அஹிந்த்ரவலயான்விதம்‌ 
முனிவந்த்யம்‌ முனிச்ரேஷ்டம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
நாகேந்த்ர விலஸத்கர்ணம்‌ புஜங்காபரணப்ரியம்‌ 
தக்ஷாத்வரவினாசஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


ம்ருகேந்த்ர சர்மவஸனம்‌ முனிஸாத்யைக ஜீவனம்‌ 
ஸர்வதேவாதிபூஜ்யஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 

நிதனேசம்‌ தனாதீசம்‌ அபம்ருத்யு வினாசனம்‌ 
லிங்கமூர்த்தி மலிங்காக்யம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 

பத்தகல்யாணதம்‌ வ்யஸ்தம்‌ வேதவேதாந்த ஸம்ஸ்துதம்‌ 
கல்பக்ருத்‌ கல்பநாசஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 

கோரபாதக தாவாக்னிம்‌ ஜன்மகர்ம விவர்ஜிதம்‌ 
கபாலமாலாபரணம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 

_ மாதங்க சர்ம வஸனம்‌ விராட்ரூப விதாரகம்‌ 
விஷ்லுக்ராந்தமனந்தஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 

யக்ஞ கர்ம பலாத்யக்ஷம்‌ யக்ஞ வின்க விநாசகம்‌ 


யக்ஞோசம்‌ யக்ஞபோக்தாரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


காலாதீசம்‌ த்ரிகாலக்ஞம்‌ துஷ்ட நிக்ரஹ காரகம்‌ 
யோகி மானஸ பூஜ்யஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


147 


https://archive.org/details/muthulakshmiacademy 


74 


75 


76 


77 


78 


79 


80 


81 


82 


83 


84 


85 


86 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மஹோன்னதம்‌ மஹாகாயம்‌ மஹோதாரம்‌ மஹாபுஜம்‌ 
மஹாவக்த்ரம்‌ மஹாவ்ருத்தம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
ஸுநேத்ரம்‌ ஸுலலாடஞ்ச ஸர்வம்‌ பீமபராக்ரமம்‌ 
மஹேச்வரம்‌ சிவதரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
ஸமஸ்தஜகதாதாரம்‌ ஸமஸ்த குணஸாகரம்‌ 
ஸத்யம்‌ ஸத்யகுணோ பேதம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
மாகக்ருஷ்ண சதுர்தஸ்யாம்‌ பூஜார்ஹம்‌ ச ஜகத்குரும்‌ 
துர்லபம்‌ ஸர்வதேவானாம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
ஸாலக்ராமேஷு விப்ராணாம்‌ தடாகசத கூபயோ: 
கோடிகன்யா மஹதானம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
தர்சனம்‌ பில்வவ்ருக்ஷ்ஸ்ய ஸ்பர்சனம்‌ பாபநாசனம்‌ 
அகோரபாபஸம்ஹாரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
துளஸீ நீலநிர்குண்டீ ஜம்பீராமலகம்‌ ததா 
அகோரபாபஸம்ஹாரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
அகண்ட பில்வ பத்ரைச பூஜயேன்நந்திகேச்வரம்‌ 
முச்யதே ஸர்வபாபேப்யோ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
ஸாலங்க்ருதம்‌ ஸதாம்வ்ருத்தம்‌ கன்யாகோடிஸஹஸ்ரகம்‌ 
ஸாம்ராஜ்ய ப்ருத்வீதானஞ்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
தசகோடி துரங்காணாம்‌ அச்வமேதஸஹஸ்ரகம்‌ - 
துலாபாரம்‌ சதாவர்த்தி ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
சதுர்வேத ஹஸஹ்ரபாணி பாரதாதி புராணகம்‌ 
ஸாம்ராஜ்ய ப்ருத்வீதானம்ச ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
ஸர்வரத்னாநி மேரும்‌ ௪ காஞ்சனம்‌ த்வயவஸ்த்ரகம்‌ 
ஸவத்ஸதேனுகோடீனாம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
அஷ்டோத்தர சதம்‌ பில்வம்‌ யோர்பயேல்லிங்கமஸ்தகே 
அதர்வோக்தம்‌ பலம்‌ லப்யம்‌: ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
Boa! நிவாஸஸ்ச காலபைரவ தர்சனம்‌ 
 அகோரபாபஸம்ஹாரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 


148 


https://archive.org/details/muthulakshmiacademy 


87 


88 


89 


90 


91 


92 


93 


94 


95 


96 


97 


98 


99 


100 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அஷ்டோத்தர சதஸ்லோகை: ஸ்தோத்ராத்யை: பூஜயேத்யதா 
த்ரிஸந்த்யம்‌ மோக்ஷமாப்னோதி ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
தந்திகோடி ஸஹஸ்ராணாம்‌ பூஹிரண்ய ஸஹஸ்ரகம்‌ 
ஸர்வக்ரதுமயம்‌ புண்யம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
புத்ரபெளத்ராதிகம்‌ போகம்‌ புக்த்லா சாத்ர யதேப்ஸிதம்‌ 
அந்தேச சிவஸாயுக்யம்‌ ஏகபிலபம்‌ சிவார்ப்பணம்‌ 
விப்ரகோடி ஸஹஸ்ரானாம்‌ பக்த தாநாச்ச யத்பலம்‌ 
தத்பலம்‌ ப்ராப்னுயாத்‌ ஸத்யம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
சிவநாம கீர்த்தனம்‌ யச்ச சிவ பாதாம்பு ய பிபேத்‌ 
ஜீவன்முக்தோ பவேத்ஸத்யம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
அநேக தானபலதம்‌ அனந்தஸுக்ருதார்பகம்‌ 
தீர்த்தயத்ராகிலம்‌ புண்யம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
த்வம்‌ மாம்‌ பாலய ஸர்வத்ர பதத்யானம்‌ க்ருதம்‌ த்வ 
பாவனம்‌ சாங்கரம்‌ நித்யம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
ஸத்யம்‌ ச சிவமத்வைதம்‌ ஸச்சிதானந்த விக்ரஹம்‌ 
நடராஜம்‌ சிதாகாசம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌ 
eR 
ஸ்ரீ சிவாஷ்டகம்‌ 


ப்ரபும்‌ ப்ராணநாதம்‌ விபும்‌ விஸ்வநாதம்‌ 
ஜகந்நாத நாதம்‌ ஸதாநந்த பாஜம்‌ 

பவத்‌ பவ்ய பூதேஸ்வரம்‌. பூத நாதம்‌ 
சிவம்‌ சங்கரம்‌ சம்பும்‌ ஈசானம்‌ ஈடே 


கலே ருண்டமாலம்‌ தநெள ஸர்ப்ப ஜாலம்‌ 
மஹா கால காலம்‌ கணேஸாதி பாலம்‌ 

ஜடா ஜுட கங்கோத்‌ தரங்கைர்‌ விசிஷ்யம்‌ 
சிவம்‌ சங்கரம்‌ சம்பும்‌ ஈசானம்‌ ஈடே. 


149- 


https://archive.org/details/muthulakshmiacademy 


101 


102 


103 


104 


105 


106 


107 


108 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


முதாமாசுரம்‌ மண்டனம்‌ மண்டயந்தம்‌ 
மஹாமண்டலம்‌ பஸ்ம பூஷாதரம்‌ தம்‌ 
அநாதிம்‌ ஹ்யபாரம்‌ மஹாமோஹ மானம்‌ 
சிவம்‌ சங்கரம்‌ சம்பும்‌ ஈசானம்‌ ஈடே 3 


(விதடாதோ நிவாஸம்‌ மஹாஹட்ட ஹாசம்‌ 
மஹா பாபநாசம்‌ ஸதா ஸுப்ரகாசம்‌ 
கிரீசம்‌ கணேசம்‌ ஸுரேஸம்‌ மஹேசம்‌ 
சிவம்‌ சங்கரம்‌ சம்பும்‌ ஈசானம்‌ ஈடே 4 


கிரீந்த்ராத்மஜா ஸங்க்ராஹிதார்த்த தேஹம்‌ 
கிரெள ஸம்ஸ்திதம்‌ ஸர்வதாஸந்தி கேஹம்‌ 
பரப்ரஹ்ம ப்ரஹ்மாதிபிர்‌ வந்த்ய மானம்‌ 
சிவம்‌ சங்கரம்‌ சம்பும்‌ ஈசானம்‌ ஈடே 5 
கபாலம்‌ த்ரிசூலம்‌ கராப்யாம்‌ ததானம்‌ 
பதாம்போஜ னம்ராய காமம்‌ ததானம்‌ 
பலீவர்த்தயாநம்‌ ஸுராணாம்‌ ப்ரதானம்‌ 
சிவம்‌ சங்கரம்‌ சம்பும்‌ ஈசானம்‌ ஈடே 6 


சரத்சந்த்ர காத்ரம்‌ வ்‌ TET! 
á ப தீரிநேத்ரம்ப பனம்‌ Sone: 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ அகஸ்தயேச்வர பஞ்சகம்‌ 
நிர்குணம்‌ பரமம்‌ ப்ரம்ம பக்தானுக்ரஹ தீக்ஷயா 
ஸகுணத்வேண யன்மூர்த்தம்‌ வந்தே அகஸ்த்யேஸ்வரம்‌ விபும்‌ 
ஸ்வர்ணாம்பிகா ஸமேதம்‌ தம்‌ வ்ருத்ர சத்ரோ: ப்ரியம்கரம்‌ 
அங்காரக க்ஷேத்ரவாஸம்‌ வந்தே அகஸ்த்யேஸ்வரம்‌ சிவம்‌ 
இல்வலஸ்சைவ வாதாபி யேன ஜீர்ணெள தபஸ்வினா 
கும்பஜேனார்சிதம்‌ தேன வந்தேன அகஸ்த்யேஸ்வரம்‌ பவம்‌. 
அஷ்டமூர்த்திம்‌ த்ரிநேத்ரம்‌ தம்‌ நீலகண்ட மனாமயம்‌ 
த்ரிபுராரிம்‌ நடாதீசம்‌ வந்தே அகஸ்த்யேஸ்வரம்‌ ம்ருடம்‌. 
ஸத்யோ ஜாதாதி பஞ்சாஸ்யம்‌ ப்ரபன்னார்த்தி நிவாரணம்‌ 
அஷுதோஷம்‌ மஹதேவம்‌ வந்தே அகஸ்த்யேஸ்வரம்‌ ஹரம்‌. 
tok tok 
ஸ்ரீ வைத்யநாத அஷ்டசும்‌ 
ஸ்ரீராம ஸெளமித்ரி, ஜடாயுவேத ஷடானனாதித்ய குஜார்ச்சி தாய 
ஸ்ரீநீலகண்டாய, தயாமயாய ஸ்ரீவைத்யநாதாய நம: சிவாய 1 
கங்கா ப்ரவாஹேந்து ஜடாதராய த்ரிலோசனாய ஸ்மரகால ஹந்த்ரே 
ஸமஸ்த தேவைரபி பூஜிதாய ஸ்ரீவைத்யநாதாய நம: சிவாய 2 
பக்தப்ரியாய த்ரிபுராந்தகாய பினாகினே துஷ்ட ஹராய நித்யம்‌ 
ப்ரத்யக்ஷலீலாய மனுஷ்ய லோகே ஸ்ரீவைத்யநாதாய நம: சிவாய 3 
ப்ரபூதவாதாதி ஸமஸ்த ரோக ப்ரணாசகர்த்ரே முனிவந்திதாய 
ப்ரபாகரேந்த்வக்நி விலோசனாய ஸ்ரீவைத்யநாதாய நம: சிவாய 4 
வாக்ச்ரோத்ர நேத்ராங்க்ரி விஹீனஜந்தோ: 
வாக்ச்ரோத்ர நேத்ராங்க்ரி ஸுகப்ரதாய 
குஷ்டாதி ஸர்வோன்னத ரோகஹந்த்ரே A 
ஸ்ரீவைத்யநாதாய நம: சிவாய : 5 
151 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
வேதாந்த வேத்யாய ஜகன்மயாய யோகீச்வரத்யேய பாதாம்பு ஜாய 
த்ரிமூர்த்திரூபாய ஸஹஸ்ர நாம்னே ஸ்ரீவைத்யநாதாய நம: சிவாய 6 


ஸ்வதீர்த்தம்ருத்‌ பஸ்மப்ருதாங்க பாஜாம்பிசாச துக்கார்த்திபயயாபஹா 
ஆத்மஸ்வரூபாய சரீரபாஜாம்‌ ஸ்ரீ வைத்யநாதாய நம: சிவாய 7 


ஸ்ரீநீலகண்டாய ஸ்ருஷத்வஜாய ஸ்ரக்‌ கந்த பஸ்மாத்யபி சோபிதாய 
ஸுபுத்ரதாராதி ஸுபாக்யதாய ஸ்ரீ வைத்யநாதாய நம: சிவாய 8 
ஸ்ரீ வைத்யநாத நமஸ்கார : 
அசிகித்ஸா சிகித்ஸாய சாத்யந்த ரஹிதாய சி 
ஸர்வலோகைக வந்த்யாய வைத்யநாதாய தே நம: 9 


அப்ரமேயாய மஹதே ஸுப்ரஸன்ன முகாயச| 


அபீஷ்ட தாயினே நித்யம்‌ வைத்யநாதாய தே நம: 10 
ம்ருத்யுஞ்ஜயாய சர்வாய ம்ருடாந்‌ வாமபாகினே| 

வேத வேத்யாய ருத்ராய வைத்யநாதாய தே நம:| 1 
ஸ்ரீராமபத்ர வந்த்யாய ஜகதாம்‌ ஹிதகாரிணே| 

ஸோமார்த்த தாரிணே துப்யம்‌ வைத்யநாதாய தே நம:| 12 
நீலகண்ட்டாய ஸெளமித்ரி பூஜிதாய ம்ருடாய a| 

சந்த்ரவஹ்ந்யர்க்க நேத்ராய வைத்யநாதாய தே நம: 13 
சிகிவாஹன வந்த்யாய ஸ்ருஷ்டி ஸ்த்தித்யந்த காரிணே| 

மணி மந்த்ரெளடிதேசாய வைத்யநாதாய தே நம்‌:| 14 
க்ருத்ர ராஜாபி வந்த்யாய திவ்ய கங்காதராயச| 

ஜகன்மயாய ஸர்வாய வைத்யநாதாய தே நம: 15 
குஜ வேத வித்ந்த்ராத்யை: பூஜிதாய சிதாத்மனே| 

ஆதித்யசந்த்ர வந்த்யாய வைத்யநாதாய தே poil 16 
வேதவேத்ய க்ருபாதார] ஜகத்மூர்த்தே| சுபப்ரது| 

அநாதி வைத்ய ஸர்வஜ்ஞ வைத்யநாத நமோ (அ ஸ்துதே| 17 

152 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கங்காதர மஹாதேவ சந்த்ர வஹ்ந்யர்க்க லோசன 
பிநாகபாணே விச்வேச வைத்யநாத நமோ (அ) ஸ்துதே॥| 


வ்ருஷவாஹன தேவேச அசிகித்சா சிகித்ஸக| 
கருணாகர கெளரீச வைத்யநாத நமோ(அ) ஸ்துதே| 


விதி விஷ்ணு முகைர்தேவை: அர்ச்யமான பதாம்புஜ| 
அப்ரமேய ஹரேசான வைத்யநாத| நமோ(அ) ஸ்துதே| 


ராம லக்ஷ்மண ஸூர்யேந்து ஜடாயு : ச்ருதி பூஜித 
மதநாந்தக ஸர்வேச| வைத்யநாத நமோ(அ) ஸ்துதே|| 


ப்ரபஞ்ச பிஷகீசா ந நீலகண்ட்ட மஹேச்வர]| 
விச்வநாத மஹா தேவ வைத்யநாத நமோ(அ) ஸ்துதே॥| 


உமாபதே| லோகநாத| மணி மந்த்ரெளஷ தேச்வர| 
நீதபந்தோ தயாஸிந்தோ வைத்யநாத நமோ(அ) ஸ்துதே| 


த்ரிகுணாதீத சித்ரூப தாபத்ரய விமோசன| 
விரூபாக்ஷ| ஜகந்நாத| வைத்யநாத| நமோ(அ) ஸ்துதே॥| 


பூத ப்ரேத பிசா சாதி உச்சாடந விசக்ஷண| 
குஷ்ட்டாதி ஸர்வ ரோகாணாம்‌ ஸம்ஹர்த்ரே தே நமோ puill 


ஜாத்யந்த பங்கு குப்ஜாதேர்‌ திவ்யரூப ப்ரதாயினே| 
அநேக முக ஐந்தூநாம்‌ திவ்யவாக்‌ தாயினே நம! 


et 


153 


https://archive.org/details/muthulakshmiacademy 


20 


21 


23 


24 


26 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ விச்வநாதாஷ்டகம்‌ 
கங்காதரங்க ரமணீய ஜடாகலாபம்‌ 
கெளரீ நிரந்தர விபூஷித வாமபாகம்‌ 
நாராயணப்ரிய மனங்க மதாபஹாரம்‌ 


வாராணஸீபுரபதிம்‌ பஜ விச்வநாதம்‌. 


வாசாமகோசர மனேக குணஸ்வரூபம்‌ 
- வாகீச விஷ்ஸ ஸுரலேவித பாதபீடம்‌ 
வாமேள விக்ரஹவரேண களத்ரவந்தம்‌ 
வாராணஸீபுரபதிம்‌ பஜ விச்வநாதம்‌ 


பூதாதிபம்‌ புஜகபூஷண பூஷிதாங்கம்‌ 
வ்யாக்ராஜினாம்பரதரம்‌ ஜடிலம்‌ த்ரிநேத்ரம்‌ 
பாசாங்குசாபய வரப்ரத சூலபாணிம்‌ 
வாராணஸீபுரபதிம்‌ பஜ விச்வநாதம்‌ 


சீதாம்ஸுசோபித கிரீட விராஜமானம்‌ 
பாலேக்ஷ்ண£னல விசோஷித பஞ்சபாணம்‌ 
நாகாதிபாரசித பாஸுர கர்ணபூரம்‌ 
வாராணஸீபுரபதிம்‌ பஜ விச்வநாதம்‌ 


பஞ்சானனம்‌ துரித மத்த மதங்கஜானாம்‌ 
நாகாத்மகம்‌ தனுஜபுங்கவ பன்னகானாம்‌ 
தாவாநலம்‌ மரண சோக ஜராடவீனாம்‌ 
வாராணஸீபுரபதில்‌ பஜ விச்வநாதம்‌ 
தேஜோமயம்‌ ஸகுண நிர்குண மத்விதீயம்‌ 
ஆனந்தகந்த மபராஜித மப்ரமேயம்‌ 


நாகாத்மகம்‌ ஸகல நிஷ்கள மாத்மருபம்‌ 
வாராணஸீபுரபதிம்‌ பஜ விச்வநாதம்‌ 


154 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆசாம்‌ விஹாப பரிஹ்ருத்ய பரஸ்ய நித்தாம்‌ 
பாபே ரதிஞ்ச ஸுநிவார்ய மன: ஸமாதெள 


ஆதாய ஹ்ருத்கமல மத்யகதம்‌ பரேசம்‌ 
வாராணஸ்புரபதிம்‌ பஜ விச்வநாதம்‌ 7 


ராகாதி தோஷரஹிதம்‌ ஸ்வஜனானுராக 

வைராக்ய சாந்தி நிலயம்‌ கிரிஜா ஸஹாயம்‌ 

மாதுர்ய தைர்ய ஸுபகம்‌ கரலாபிராமம்‌ 

வாராணஸீபுரபதில்‌ பஜ விச்வநாதம்‌ 8 


BOO 


ஸ்ரீ கெளதம்‌ முனிவர்‌ அருளிச்செய்த 
ஸ்ரீ ஐம்புநாத ஸ்தோத்ரம்‌ 
வந்தேஹம்‌ நுகதோ மூலகந்தம்‌ கந்தர்ப்ப சாஸனம்‌ 
கட்வாங்கினம்‌ கட்ககேடதரம்‌ ஹேதி காரம்புஜம்‌ 1 


கங்காதரம்‌ கரகளம்‌ கண்டா கர்ண ஸமர்ச்சிதம்‌ 
டங்கஹஸ்தம்‌ டாதி மந்த்ர வேத்யம்‌ வைத்யம்‌ மஹாருஜாம்‌ 2 


டமரூகரஸங்குஷ்டவிஷ்ட பாநிஷ்ட ஹாரிணம்‌ 
நிர்மிதா நேக தேவாதி வினதாவன காரிணம்‌ 3 


பத்மாக்ஷ பத்ம ஸம்பூதாத்ய நாலோகித பச்சிரம்‌ 
பணிகங்கண பூஷாட்யம்‌ பணி தாத்ய கிலாகமம்‌ 4 


பந்த மோசன க்ருத்தேவம்‌ பக்தா பக்தேஷு சங்கரம்‌ 
பயதம்‌ துஷ்டமனஸாம்‌ பக்தேஷ்வபய தாயகம்‌ 5 


மயஸ்கரம்‌ மஹாமாயா நிர்வதன கரம்‌ ஹரம்‌ 
யசஸ்கரம்‌ பாஸ்கராக்ஷம்‌ யமிமானஸ ஸம்ஸ்திதம்‌ 6 


ரமாரமண பூஜ்யாங்க்ரி ரங்கஸ்தான ஸுந்ருத்தகம்‌ 
லவலேசாம்ச ஸம்பூத ஜகத்ரய வினோதினம்‌ 7 


12 155 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வாம தேவம்‌ வாஸவார்ச்யம்‌ வரதாபய பாணினம்‌ 
ஷடூர்‌ மிரஹிதம்‌ ஷோடா ந்யாஸ பூஜ்யமு மாதவம்‌ 


8 
ஸர்வாத்மகம்‌ ஸதா சாந்தம்‌ ஸனகாதி ஸமர்ச்சிதம்‌ 
ஹரம்‌ ஜகத்‌ தர்ரயஹரம்‌ ஹரிணாங்க கலாதரம்‌ 9 
க்ஷயத்‌ வீரம்‌ க்ஷிதி ரதம்‌ க்ஷயாபஸ்‌ மாரநாசனம்‌ 10 
TT 
சந்திரசேகர அஷ்டகம்‌ 
ராகம்‌ : சிவரஞ்சனி தாளம்‌ : ஆதி 


சந்த்ரசேகர சந்த்ரசேகர சந்த்ரசேகர பாஹிமாம்‌ 
சந்த்ரசேகர சந்த்ரசேகர சந்த்ரசேகர ரட்க்ஷமாம்‌ 

ரத்னாஸானுஸராஸனம்‌ ரஜதாத்ரிஸ்ருங்க நிகேதனம்‌ 
ஸிஞ்ஜினிக்ருத்த பந்நகேஸ்ரவமச்யுதானன ஸாயகம்‌ 

க்ஷிப்ரதக்கபுரத்ரயம்‌ த்ரி திவாலயைர பிவந்திதம்‌ 


சந்த்ரசேகர மாஸ்ரயே மமகிம்‌ கரிஷ்யதிவையம : 1 


பஞ்சபாதப புஷ்பகந்ப தாம்‌ புத்வய ஸோபிதம்‌ 


பாலலோசன ஜாதபாவக தத்தமன்‌ மதவிக்ரஹம்‌ 
பஸ்மதிக்தகளேபரம்‌ பவநாஸனம்‌ பவமவ்யயம்‌ 


சந்த்ரசேகர மாஸ்ரயே மமகிம்‌ கரிஷ்யதிவையம 
மத்தவாரண முக்யசர்மக்ருதோத்ரீய மனோஹரம்‌ 


பங்கஜாஸன பத்ம லோசன பூஜிதாங்க்ரி ஸரோருஹம்‌ 
தேவஸிந்து தரங்க ஸீரகஸித்த ஸீப்ரஜடாதரம்‌ 


சந்த்ரசேகர மாஸ்ரயே மமகிம்‌ கரிஷ்யதிவையம : 3 


பக்ஷராஜஸகம்‌ பகா க்ஷிஹரம்‌ புஜங்க விபூஷணம்‌ 


லைல ராஜஸுதா பரிஷ்க்ருத சாருவாமகளே பரம்‌ 
க்ஷ்வேட நிலுகளம பரஸ்வத தாரினம்‌ ம்ருக தாரிணம்‌ 


சந்த்ரசேகர மாஸ்ரயே மமகிம்‌ கரிஷ்யதிவையம 


156 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குண்டலீக்ருத குண்டலேஸ்வர குண்டலம்‌ வருஷ வாஹணம்‌ 
நாராதாதி மனீஸ்வரஸ்துத வைபவம்‌ புவனேஸ்வரம்‌ 

அந்த காந்த கமாஸ்ரிதாமர பாதபம்‌ ஸமநாந்தகம்‌ 
சந்த்ரசேகர மாஸ்ரயே மமகிம்‌ கரிஷ்யதிவையம : 5 


பேஷஜம்‌ பவரோகிணாம்‌ அகிலா பதாம பஹாரிணம்‌ 
தக்ஷயக்ஞ விநாசனம்‌ த்ரிகுணாத்மகம்‌ த்ரிவிலோசனம்‌ 

புக்தி முக்தி பலப்ரதம்‌ ஸகலாக ஸங்க நிபர்ஹணம்‌ 
சந்த்ரசேகர மாஸ்ரயே மமகிம்‌ கரிஷ்யதிவையம : 6 


பக்தவத்ஸல மர்ச்சிதம்‌ நிதிபக்ஷயம்‌ ஹரிதம்பரம்‌ 
ஸர்வபூதபதிம்‌ பராத்பரமப்ர மேய மனுத்தமம்‌ 

ஸோமவாரிந பூஹீதாஸன ஸோமபாநில காக்ருதீம்‌ 
சந்த்ரசேகர மாஸ்ரயே மமகிம்‌ கரிஷ்யதிவையம : 7 


விஸ்வஸ்ருஷ்டி விதாயினம்‌ புனரே வபாலனதத்பரம்‌ 
ஸம்ஹரந்த மபிப்ரபஞ்ச மஸேடிலோக நிவாஸினம்‌ 
க்ரீடயந்தமஹர்‌ நிஸம்பணநாதபூதஸமன்‌ விதம்‌ 
சந்த்ரசேகர மாஸ்ரயே மமகிம்‌ கரிஷ்யதிவையம : 8 


ம்ருத்யுபீதம்ருகண்டு ஸீனுக்ருத ஸ்த்தவம்‌ சிவஸ்ன்னிதெள 
யத்ரருத்ரசய: படேந்நஹிதஸ்யம்ருத்யு பயம்பவேத்‌ 
பூர்ணமாயுர ரோகிதாமகிலார்த்தஸம்‌ பதமாதரம்‌ 
சந்த்ரசேகர மாஸ்ரயே மமகிம்‌ கரிஷ்யதிவையம : 9 


ஸம்ஸார தர்ப தஷ்டானாம்‌ ஜன்துனாம விலேகினாம்‌ 
சந்த்ரசேகர பாதாப்ஐ ஸ்மரணம்‌ பரமெளக்ஷதம்‌ 
சந்த்ர சேகர சந்த்ரசேகர பாஹிமாம்‌ 
சந்த்ர சேகர சந்த்ர சேகர ரட்க்ஷமாம்‌ 10 


மார்கண்டேய கிருதம்‌ ஸ்தோத்ரம்‌ 
ய:படேச்‌ சிவ ஸன்னிதெள 
தஸ்ய மிருத்யு பயம்‌ நாஸ்தி 
ஸ்த்யம்‌ ஸத்யம்‌ வதாம்யஹம்‌ Il 
kkk 
157 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ பதஞ்சலி முனிவர்‌ அருளிச்செய்த 
ஸ்ரீ நடராஜ தாண்டவாஷ்டகம்‌ 


(காலும்‌, கொம்பும்‌ (௦ இல்லாத அபூர்வ ஸ்லோகம்‌ 


ஸதஞ்சித முதஞ்சித நிகுஞ்சிதபதம்‌ சலசலச்சலித மஞ்ஜுகடகம்‌ 
பதஞ்சலித்ருகஞ்ஜ நமநஞ்ஜந மசஞ்சலபதம்‌ ஜநந பஞ்சநகரம்‌ 
கதம்பருசிமம்‌ பரவஸம்‌ பரமமம்புத கலம்பகவிடம்பககளம்‌ 


சிதம்புதமணிம்‌ புதஹ்ருதம்‌ புஜரவிம்‌ பரசிதம்பர நடம்‌ ஹ்ருதி பஜ. 1 


ஹரம்‌ த்ரிபுரபஞ்சநமநந்த க்ருதகங்கண மகண்டதயமந்தர ஹிதம்‌ 
விரிஞ்சிஹுர ஸம்ஹதி புரந்தர விசிந்திதபதம தருணசந்த்ர முகுடம்‌ 
பரம்‌ பத விகண்டிதயமம்‌ பஸிதமண்டிததுநும்‌ மதநவஞ்ச நபரம்‌ 
சிரந்தநமமும்‌ ப்ரணதஸஞ்சித நிதிம்‌ பரசிதம்பர நடம்‌ ஸ்ருதி பஜ. 2 
அவந்தமகிலம்‌ ஜகதபங்ககுண துங்கமமதம்‌ த்ருதவிதும ஸுரஸரித்‌ 
தரங்கநிகுரும்பத்ருதிலம்பட ஜடம்சமநடம்பர ஹரம்‌ பவஹரம்‌ 
சிவம்‌ தசதிகந்தர விஜ்ரும்பிதகரம்‌ கரலஸந்ம்ருகசிசு பசுபதிம்‌ 
ஹரம்‌ சசிதநஞ்சய பதங்கநயநம்‌ பரசிதம்பர நடம்‌ ஹ்ருதி பஜ. 3 
அநந்த நவரத்ந விலஸத்‌ கடக கிங்கிணி சலம்‌ சலசலம்‌ சலரவம்‌ 
முகுந்த விதிஹஸ்தகத மத்தலலய த்வநிதி மித்திமிதநர்‌(திதநபதம்‌ 
சகுந்தரத பர்ஹிரத நந்திமுக தந்திமுக ப்ருங்கிரிடி ஸங்கநிகடம்‌ 
ஸநந்த ஸநக ப்ரமுகவந்நிதபதம்‌ பரசிதம்பர நடம்‌ ஹ்ருதி பஜ. 4 
அநந்தமஹிமம்‌ sss வந்த்யசரணம்‌ முநிஹ்ருதந்தரவஸம்‌ தமமலம்‌ 
கபந்தவியதிந்த்வவ நிகந்தவஹ வந்ஹிமகபந்து ரவிமஞ்சுவபுஷம்‌ 
அநந்த விபவம்‌ தரிஜகந்தரமணிம்‌ த்ரிநயநம்‌ த்ரிபுகண்டநபரம்‌ 
ஸநந்தமுநி வந்திதபதம்‌ ஸகருணம்‌ பரசிதம்பர நடம்‌ ஹ்ருதி பஜ. 5 


156 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அசிந்த்யமலி ப்ருந்தருசிபந்துர கலஸ்புரிதகுந்த நிகுரும்பதவலம்‌ 
முகுந்த ஸுரப்ருந்த பலஹந்த்ரு க்ருதவந்தந லஸந்தமஹி குண்டலதரம்‌ 

அகம்ப மநுகம்பிதரதிம்‌ wgs மங்கலநிதிம்‌ கஜஹரம்‌ பசுபதிம்‌ 
தநஞ்ஜயநுதம்‌ ப்ரணநரஞ்ஜநபரம்‌ பரசிதம்பர நடம்‌ ஹ்ருதி பஜ 6 


பரம்‌ ஸுரவரம்‌ புரஹரம்‌ பசுபதிம்‌ ஜநித தந்திமுக ஷண்முகமமும்‌ 
ம்ருடம்‌ கநகபிங்கள ஜடம்‌ ஸநக பங்கஜரவிம்‌ ஸுமநஸம்ஹிமருசிம்‌ 

அஸங்கமநஸம்‌ ஜலதிஜந்மகரலம்‌ கபலயந்தமதுலம்‌ குணநிதிம்‌ 
ஸநந்தவரதம்‌ சமித மிருந்துவதநம்‌ பரசிதம்பர நடம்‌ ஹ்ருதி பஜ. 7 


அஜம்‌ க்ஷிதிரதம்‌ புஜகபுங்கவகுணம்‌ கநகச்ருங்கிதநுஷம்‌ கரலஸத்‌ 
குரங்க ப்ருதுடங்கபரசும்‌ ருசிரகுங்குமருசிம்‌ டமருகம்ச தததம்‌ 
முகுந்த விசிகம்‌ நமதவந்த்யபலதம்‌ நிகமப்ருந்ததுரகம்‌ நிருபமம்‌ 
ஸசண்டிகமமும்‌ சடிதி ஸம்ஹ்ருதபுரம்‌ பரசிதம்பர நடம்‌ ஹ்ருதி பஜ. 8 
அநங்கபரிபந்திநமஜம்‌ க்ஷிதிதுரந்தர மலம்‌ கருணயந்தமகிலம்‌ 
ஜ்வலந்தனமனலம்‌ ததமந்தகரிபும்‌ ஸததமிந்த்ரஸுரவந்தித பதம்‌ 
உதஞ்சதவிந்தகுலபந்து சதபிம்ப mwb ஹதிஸுகந்திவபுஷம்‌ 
பதஞ்சலிநுதம்‌ ப்ரணவபஞ்ஜரக்ஷுகம்‌ பரசிதம்பர நடம்‌ ஹ்ருதிபஜ. 9 
இதி ஸ்தவமும்‌ புஜகபுங்கவக்ருதம்‌ ப்ரதிதினம்‌ படதி ய க்ருதமுக: 
ஸத ப்ரபுபதத்விதயதர்ச நபதம்‌ ஸுலலிதம்‌ சரணச்ருங்கரஹிதம்‌ 
ஸர: ப்ரபவ ஸம்பவ ஹரித்பதிஹரி ப்ர முகதிவ்யநுத சங்கரபதம்‌ 
ஸகச்சதி பரம்நது ஐநுர்‌ ஜலநிதிம்‌ பரமது:க ஜநகம்‌ துரிததம்‌. 
kkk 


159 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீமத்‌ உபமன்யு மஹரிஷி அருளிய 
ஸ்ரீ சிதம்பரேச தச ஸ்லோகீ 
க்ருபா ஸமுத்ரம்‌ ஸுமுகம்‌ த்ரிணேத்ரம்‌ 
ஜடாதரம்‌ பார்வதி வாமபாகம்‌ 
ஸ்தாசிவம்‌ ருத்ரமனந்த ரூபம்‌ 
சிதம்பரேசம்‌ ஹ்ருதி பாவயாமி 


கல்யாண மூர்த்திம்‌ கனகாத்ரி சாபம்‌ 
காந்த ஸமாக்ராந்த நிஜார்த்த தேஹம்‌ 

காலாந்தகம்‌ காமரிபும்‌ புராரிம்‌ 
சிதம்பரேசம்‌ ஹ்ருதி பாவயாமி 


விசால நேத்ரம்‌ பரிபூர்ண காத்ரம்‌ 
கெளரி களத்ரம்‌ தநுஜாரி பாணம்‌ 

குபேரமித்ரம்‌ ஸுரஸிந்து சீர்ஷம்‌ 
சிதம்பரேசம்‌ ஹ்ருதி பாவயாமி 


வேதாந்த வேத்யம்‌ புவனை கவந்த்யம்‌ 
மாயா விஹீனம்‌ கருணார்த்ர சித்தம்‌ 

ஞானப்ரதம்‌ க்ஞானி நிஷே விதாங்க்ரிம்‌ 
சிதம்பரேசம்‌ ஹ்ருதி பாவயாமி 


விஸ்வநாதிகம்‌ விஷ்ஸமுகை ரூபாஸ்யம்‌ 
த்ரிகோணகம்‌ சந்த்ர கலாவதஸகம்‌ 
உமாபதி பாபஹரம்‌ ப்ரசாந்தகம்‌ 
சிதம்பரேசம்‌ ஹ்ருதி பாவயாமி 
கர்ப்பூர காத்ரம்‌ கமநீய நேத்ரம்‌ 
கம்ஸாரி வந்த்யம்‌ கனகாபிராமம்‌ 
க்ருஸாநு டக்கா தரமப்ரமேயம்‌ 
சிதம்பரேசம்‌ ஹ்ருதி பாவயாமி 
கைலாஸ வாஸம்‌ ஜகதா மதீசம்‌ 
QOH தராரிம்‌ புருஹுத பூஜ்யம்‌ 
மஹாநுபாவம்‌ மஹிமா பிராமம்‌ 
சிதம்பரேசம்‌ ஹ்ருதி பாவயாமி 


160 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஜன்மாந்தராரூட மஹாக பங்கில 
ப்ரக்ஷ£ளனோத்‌ பூத விவேகதஸ்சயம்‌ 

பச்யந்தி தீரா: ஸ்வயமாத்ம பாவாத்‌ 
சிதம்பரேசம்‌ ஹ்ருதி பாவயாமி. 


அனந்த மத்வைத மஜஸ்ர பாஸுரம்‌ 
ஹ்யதர்க்ய மானந்தரஸம்‌ பராத்பரம்‌ 

யக்ஞாதிதைவம்‌ யமிநாம்‌ வரேண்யம்‌ 
சிதம்பரேசம்‌ ஹ்ருதி பாவயாமி 


வ்யாக்ர பாதேன மஹர்ஷிணா க்ருதாம்‌ 
சிதம்பரேச ஸ்துதி மாதரேண 

படந்தியே நித்ய முமா ஸகஸ்ய 
ப்ரஸாததோ யாந்நி நிராமயம்‌ பதம்‌ 


WRK 


ஸ்ரீ துளசிதாஸர்‌ அருளிச்செய்த 
ருத்ராஷ்டகம்‌ 
நமாமி ஈசமீசான நிர்வாணரூபம்‌ 
விபும்‌ வ்யாபகம்‌ ப்ருஹ்ம வேதஸ்வரூபம்‌ 
நிஜம்‌ நிர்குணம்‌ நிர்விகல்பம்‌ நிரீஹம்‌ 
சிதாகாச மாகாச வாஸம்‌ பஜேஹம்‌ 
நிராகார மோங்கார மூலம்‌ துரியம்‌ 
கிராஞான கோத்த மீசம்‌ கிரீசம்‌ 
கராளம்‌ மஹாகால காலம்‌ க்ருபாலம்‌ 
குணாகார ஸம்ஸார பாரம்‌ நதோஹம்‌ 


துஷாராத்ரி ஸ்ங்காச கெளரம்‌ கபீரம்‌ 
மனோபூத கோடி ப்ரபா ஸ்ரீசரீரம்‌ 
ஸ்புரன்மெளளி .கல்லோலினீ சாருகங்கா 
லஸத்பால பாலேந்து கண்டேபுஜங்கா 


161 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
சலக்குண்டலம்‌ சுப்ரநேத்ரம்‌ விசாலம்‌ 
ப்ரஸன்னானனம்‌ நிலுகண்டம்‌ தயாளம்‌ 
ம்ருகாதீச சர்மாம்பரம்‌ முண்டமாலம்‌ 


ப்ரியம்‌ சங்கரம்‌ ஸர்வநாதம்‌ பஜாமி 


ப்ரசண்டம்‌ ப்ரக்ருஷ்டம்‌ ப்ரகல்பம்‌ பரேசம்‌ 
அகண்டம்‌ அஜம்‌ பானுகோடி ப்ரகாசம்‌ 
த்ரய:சூல நிர்மூலனம்‌ சூல பாணிம்‌ 
பஜேஹம்‌ பவானீபதிம்‌ பாவ கம்யம்‌ 


sarga கல்யாண கல்பாந்த sm? 
ஸதாள ஸஜ்‌ ஜனானந்த தாதா புராரீ 
சிதாநந்த ஸந்தோஹ மோஹாப amri 
ப்ரஸீத ப்ரஸீத ப்ரபோ மன்மதாரீ 


நயாவத்‌ உமாநாத பாதார விந்தம்‌ 
பஜந்தீஹ லோகே பரே வா நராணாம்‌ 
தாவத்‌ ஸுகம்‌ சாந்தி ஸந்தாப நாசம்‌ 
ப்ரஸீத ப்ரபோ ஸர்வ பூதாதி வாஸம்‌ 


நஜனாமி யோகம்‌ ஜபம்‌ நைவ பூஜாம்‌ 
நதோஹம்‌ ஸதா ஸர்வதா சம்பு துப்யம்‌ 
ஜராஜன்ம து: கெளக தாதப்ய மானம்‌ 
ப்ரபோ பாஹி ஆபன்ன மாமீச சம்போ. 


ருத்ராஷ்டக மிதம்‌ ப்ரோக்தம்‌ விப்ரேண ஹரதோஷயே 
யே படந்தி நரா பக்தயா தேஷாம்‌ சம்பு: ப்ரஸீததி 


kkk 


162 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ மார்க்கண்டேயர்‌ அருளிச்செய்த 


ஸ்ரீ மஹா ம்ருத்யுஞ்ஜய ஸ்தோத்ரம்‌ 


ருத்ரம்‌ பசுபதிம்‌ ஸ்தாணும்‌ நீலகண்டம்‌ உமாபதிம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 

காலகண்டம்‌ காலமூர்த்திம்‌ காலக்னிம்‌ காலநாசனம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 

நீலகண்டம்‌ விரூபாக்ஷம்‌ நிர்மலம்‌ நிருபத்ரவம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 


வாமதேவம்‌ மஹாதேவம்‌ லோகநாதம்‌ ஜகத்குரும்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 


தேவதேவம்‌ ஜகந்நாதம்‌ தேவேசம்‌ வ்ருஷபத்வஜம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 


த்ரயக்ஷணம்‌ சதுர்புஜம்‌ சாந்தம்‌ ஜடாமகுட தாரிணம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 


பஸ்மோத்தூளித ஸர்வாங்கம்‌ நாகாபரண பூஷிதம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 


அனந்தம்‌ அவ்யயம்‌ சாந்தம்‌ அக்ஷமாலாதரம்‌ ஹரம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 


ஆனந்தம்‌ பரமம்‌ நித்யம்‌ கைவல்ய பத தாயினம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 


அர்த்தநாரீச்வரம்‌ தேவம்‌ பார்வதீ ப்ராணநாயகம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 


ப்ரளயஸ்திதி கர்த்தாரம்‌ ஆதிகர்த்தார மீச்வரம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 


வ்யோமகேசம்‌ விரூபாக்ஷம்‌ சந்த்ரார்க்க க்ருதசேகரம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 


163 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கங்காதரம்‌ சசிதரம்‌ சங்கரம்‌ சூலபாணினம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 
ஸ்வர்க்க பவர்க்க தாதாரம்‌ ஸ்ருஷ்டி ஸ்திதியந்த காரிணம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 


கல்பாயுதர்‌ தேஹிமே புண்யம்‌ யாவதாயு: அரோகதாம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 


சிவேசானம்‌ மஹாதேவம்‌ வாமதேவம்‌ ஸதாசிவம்‌ 
நமாமி சிரஸா தேவம்‌ கிம்‌ நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 


மார்க்கண்டேய க்ருதம்‌ ஸ்தோத்ரம்‌ ய:படேத்‌ சிவஸந்நிதெள 
தஸ்ய ம்ருத்யு பயம்‌ நாஸ்தி ஸத்யம்‌ வதாம்யஹம்‌ 
ஸத்யம்‌ ஸத்யம்‌ புனஸ்‌ ஸத்யம்‌ உத்ருத்ய புஜமுச்யதே 
வேதசாஸ்த்ராத்‌ பரந்நாஸ்தி ந தைவம்‌ சங்கராத்பரம்‌ 
AKN 
ஸ்ரீ சிவ நாமாவளி ஸ்தோத்ரம்‌ 
ஹே சந்த்ரசூட மதனாந்தக ஸுலபாணே 
ஸ்தாணோ கிரீஸ கிரிஜேஸ மஹேஸ சம்போ 
பூதேஸ பீதபஸுதந மாமநாதம்‌ 
ஸம்ஸாரதுக்க கஹநாத்‌ ஜகதீஸ ரக்ஷ 
ஹே பார்வதி ஹ்ருதயவல்லப சந்த்ர மெளலே 
பூதாதிப்‌ ப்ரமதநாத கிரீஸசாப 
ஹே வாமதேவ பவருத்ர பினாகபாணே 
ஸம்ஸாரதுக்க கஹநாத்‌ ஜகதீஸ ரக்ஷ 
ஹே நீலகண்ட விருஷபத்வஜ பஞ்சவக்த்ர 
லோகேஸ ஸேஷவலய ப்ரமதேஸ ஸர்வ 
ஹே தூர்ஜடே பசுபதே கிரிஜாபதே மாம்‌ 
ஸம்ஸாரதுக்க கஹநாத்‌ ஜகதீஸ ரக்ஷ 


164 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஹே விஸ்வநாத சிவ சங்கர தேவதேவ 
கங்காதர ப்ரமதநாயக நந்திகேச 
பாணேஸ்வராந்தகரிபோ ஹர லோகநாத 
ஸம்ஸாரதுக்க கஹநாத்‌ ஜகதீஸ ரக்ஷ 
வாராணாஸீபுரபதே மணிகர்ணிகேஸ 
வீரேஸதக்ஷமககால விபோ கணேச 
ஸர்வக்ஞ ஸர்வ ஹ்ருதயைக நிவாஸ நாத 
ஸம்ஸாரதுக்க கஹநாத்‌ ஜகதீஸ ரக்ஷ 
ஸ்ரீமன்‌ மஹேஸ்வர க்ருபாமய ஹே தயாலோ 
ஹே வ்யாம கேஸ ஸிதிகண்ட கணாதிநாத 
பஸ்மாங்கராக ந்ருகபால கபாலமால 
ஸம்ஸாரதுக்க கஹநாத்‌ ஜகதீஸ ரக்ஷ 
கைலாஸசைல விநிவாஸ வ்ருஷாகபே ஹே 
ம்ருத்யுஞ்ஜய த்ரிநயன த்ரிஜகந்நிவாஸ 
நாராயணப்ரிய மதாபஹ சச்திநாத 
ஸம்ஸாரதுக்க கஹநாத்‌ ஜகதீஸ ரக்ஷ 
விஸ்வேஸ விஸ்வபவநாஸக விஸ்வரூப 
விஸ்வாத்மக த்ரிபுவநைக குணாதிகேஸ 
ஹே விஸ்வநாத கருணாலய தீனபந்தோ 
ஸம்ஸார துக்க கஹநாத்‌ ஜகதீஸ ரக்ஷ 
கெளரீ விலாஸபவநாய மஹேஸ்வராய 
பஞ்சாநநாய சரணாகத கல்பகாய 
ஸர்வாய ஸர்வஜகதாமதிபாய தஸ்மை 
ஸம்ஸார துக்க கஹநாத்‌ ஜகதீஸ ரக்ஷ 
அதிபீஷண கடுபாஷண யமகிங்கரபடலீ 
க்ருததாடன பரிபீடன மரணாகமஸமயே 
உமயா ஸஹ மம சேதஸி யமஸாஸந நிவஸந்‌ 
சிவசங்கர சிவசங்கர ஹரமே ஹர துரிதம்‌ 


* 


165 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ த்வாதச நீயோதிர்லிங்க ஸ்தோத்ரம்‌ 
ஸெளாராஷ்ட்ர தேசே விசதே(அதிரம்யே 
ஜ்யோதிர்‌ மயம்‌ சந்த்ரகலாவதம்ஸம்‌ 
பக்தி ப்ரதானாய க்ருபாவதீர்ணம்‌ 
தம்‌ ஸோமநாதம்‌ சரணம்‌ ப்ரபத்யே 1 


ஸ்ரீசைல ச்ருங்கே விபுதாதிஸங்கே 
துலாத்ரி துங்கே (அபிமுதா வஸந்தம்‌ 
தமர்ஜுனம்‌ மல்லிகபூர்வமேகம்‌ 
நமாமி ஸம்ஸார ஸமுத்ர ஸேதும்‌ 2 


அவந்திகாயாம்‌ விஹிதாவதாரம்‌ 
முக்திப்ரதானாய ச ஸஜ்ஜனானாம்‌ 
அகாலமிருத்யோ: பரிரக்ஷணார்த்தம்‌ 
வந்தேமஹாகாலமஹம்‌ ஸுரேசம்‌ 3 


காவேரிகா நர்மதயோ: பவித்ரே 
ஸமாகமே ஸஜ்ஜனதாரணாய 

masu மாந்தாத்ருபுரே வஸந்தம்‌ 
ஓம்கார மீசம்‌ சிவமேக மீடே 


பூர்வோத்தரே ப்ரஜ்வலிகாநிதானே 

ஸதாவசந்தம்‌ கிரிஜா ஸமேதம்‌ 
ஸுரா ஸுரா ராதித பாத பத்மம்‌ 

ஸ்ரீ வைத்ய நாதம்‌ ஹிததம்‌ நமாமி 
யாம்யே ஸதங்கே நகரே (அதி ரம்யே 

விபூஷி தாங்கம்‌ விவிதைச்ச போகை : 
ஸத்பக்தி முக்தி ப்ரதமீச மேகம்‌ 

ஸ்ரீ நாகநாதம்‌ சரணம்‌ பரபத்யே 
ஸஹ்யாத்ரி சீர்ஷேவிமலே வசந்தம்‌ 

"கோதாவரி தீர பவித்ர தேசே 
யத்தா சனாத்‌ பாதகமாசுநாசம்‌ 

ப்ரயாதிதம்‌ த்ரயம்பகமீச மீடே 


166 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மஹாத்ரிபார்ச்வே ச தடேர மந்தம்‌ 
ஸம்ரீஜ்யமானம்‌ ஸததம்‌ முனீந்த்ரை: 

ஸுரா ஸுரைர்‌ யக்ஷ மஹோர காத்யை: 
கேதாரமீசம்‌ சிவமேக SCL 


ஸீதாம்பரபர்ணீ ஜலராசியோகே 
நிபத்ய சேதும்‌ விசிகைர ஸங்க்யை 

ஸ்ரீராமசந்த்ரேண ஸமர்பிதம்‌ தம்‌ 
ராமேஸ்வராக்யம்‌ நியதம்‌ நமாமி 


யம்‌ டாகினீ சாகினிகா ஸமாஜே 
நிஷேவ்யமாணம்‌ பிசிதாசனைஸ்ச 
ஸதைவ பீமாதி பத ப்ரஸித்தே 
பீம சங்கரம்‌ பக்த ஹிதம்‌ நமாமி 


ஸானந்த மானந்தவனே வஸந்தம்‌ 
ஆனந்த கந்தம்‌ ஹத பாப வ்ருந்தம்‌ 

வாராணஸீநாதம்‌ அனாதநாதம்‌ 
ஸ்ரீவிஸ்வநாதம்‌ சரணம்‌ ப்ரபத்யே 


இலாபுரேரம்ய விசாலகே(அஸ்மின்‌ 
ஸமுல்லஸந்தம்‌ ச ஜகத்‌ வரேண்யம்‌ 
வந்தே மஹோதார தரஸ்வபாவம்‌ 


க்ருஷ்ணே ச்வராக்யம்‌ சரணம்‌ ப்ரபத்யே. 


ஜ்யோதிர்மய த்வாச லிங்கானாம்‌ 
சிவாத்மனாம்‌ ப்ரோக்தமிதம்‌ க்ரமேண 

ஸ்தோத்ரம்‌ படித்வா மஜஜோ(-) திபக்த்யா 
பலம்‌ ததாலோக்ய நிஜம்‌ பஜேச்ச ( 


RANK 


167 


https://archive.org/details/muthulakshmiacademy 


12 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஹாலாஸ்ய மஹாத்மியத்தில்‌ உள்ள 
0 o 
வருணக்ருத நமச்சிவாய அஷ்டகம்‌ 
கல்யாணசைல பரிகல்பித கார்முகாய 
மெளர்வீக்ருதாகில மஹோரக நாயகாய 
ப்ருத்வீரதாய கமலாபதிஸாயகாய 


ஹாலாஸ்யமத்ய நிலயாய நம: சிவாய 


பக்தார்த்தி பஞ்ஜனபராய பராத்பராய 
காலாப்ரகாந்தி கரளாங்கித கந்தராய 
பூதேச்வராய புவனத்ரய காரணாய 


ஹாலாஸ்யமத்ய நிலயாய நம: சிவாய 


பூதாரமூர்த்தி பரிம்‌ (mu பதாம்புஜாய 
ஹம்ஸாப்ஜஸம்‌ பவஸுதூர ஸுமஸ்தகாய 
ஜ்யோதிர்மயஸ்புரித திவ்யவபுர்தராய 


ஹாலஸ்யமத்ய நிலயாய நம:சிவாய 


காதம்பகானன நிவாஸகுதூஹலாய 
காந்தார்த்தபாக கமனீய களோபராய 
காலாந்தகாய கருணாம்ருத ஸாகராய 


ஹாலஸ்யமத்ய நிலயாய நம;சிவாய 


விச்வேச்வராய விபுதேச்வர பூஜிதாய 
வித்யாவிசிஷ்ட விதிதாத்ம ஸுவைபவாய 
வித்யாப்ரதாய விமலேந்த்ர விமானகாய 


ஹாலாஸயமத்ய நிலயாய நம:சிவாய 


ஸம்பத்ப்ரதாய ஸகலாகமமஸ்தகேஷு 
ஸங்கோஷிதாத்ம விபவாய ஸதாசிவாய 

ஸர்வாத்மனே ஸகலதுக்க ஸமூலஹந்த்ரே 
ஹாலராயமத்ய நிலயாய நம:சிவாய 


168 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கங்காதராய கருடத்வஜ வந்திதாய 
கண்டஸ்புரத்‌ புஜக குண்டல மண்டிதாய 

கந்தர்வ கின்னர ஸுகீத குணாத்மகாய 
ஹாலஸ்யமத்ய நிலயாய நம:சிவாய 


பாணிம்ப்ரக்ருஹ்ய மலயத்வஜபூப புத்ர்யா: 
பாண்ட்யேச்வர: ஸ்வயமபூத்‌ பரமேச்வரோய: 

தஸ்மை ஜகத்ப்ரதித ஸுந்தர பாண்ட்யநாமனே 
ஹாலஸ்யமத்ய நிலயாய நம:சிவாய 


கீர்வாணதேசிக கிராமபி தூரகம்யத்‌ 
வக்தும்‌ மஹத்வமிஹ கோபத: ப்ரவீண: 
சம்போ க்ஷமஸ்வ பகவச்‌ சரணாரவிந்த 
பக்த்யா க்ருதாம்‌ ஸ்துதிமிமாம்‌ மம ஸுந்தரேச 
DEDEDE 
ஸ்ரீமார்க்கபந்து பஞ்சகம்‌ 
சம்போ மஹாதேவ தேவ சிவ சம்போ மஹாதேவ 
தேவேச சம்போ சம்போ மஹாதேவ தேவ 
பாலாவநம்ரத்‌ கிரீடம்‌ பாலநேத்ராச்ச்சிஷா தக்தபஞ்சேஷுகீடம்‌ 
சூலாஹதாராதிகூடம்‌ சுத்த மர்தேந்து சூடம்‌ பஜே மார்கபந்தும்‌ 
அங்கே விராஜத்புஜங்க மப்ரகங்காகதரங்காபிரோமாத்தமாங்கம்‌ 
ஓங்காரவாடீகுரங்கம்‌ ஸித்த ஸம்ஸேவிதாங்க்ரிம்‌ பஜே மார்கபந்தும்‌ 
நித்யம்‌ சிதானந்தரூபம்‌ நிஹ்னுதாசேஷ லோகேச வைரிப்பரதாபம்‌ 
கார்த்தஸ்வராகேந்த்ரசாபம்‌ க்ருத்தி வாஸம்‌ பஜே திவ்ய லள்மார்க்கபந்தும்‌ 


3 


கந்தர்ப்ப தர்ப்பக்ன மீசம்‌ காலகண்டம்‌ மஹேசம்‌ மஹாவ்யோமகேசம்‌ 
குந்தாபதந்தம்‌ ஸுரேசம்‌ கோடிஸுர்யப்ரகாசம்‌ பஜே மார்கபந்தும்‌ 4 


மந்தாரபூதேருதாரம்‌ மந்தராகேந்த்ரஸாரம்‌ மஹாகெளர்யதூரம்‌ 
ஸிந்தூரதூரப்ரசாரம்‌ ஸிந்துராஜாதி தீரம்‌ பஜே மார்கபந்தும்‌ 


169 


https://archive.org/details/muthulakshmiacademy 


5 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அப்பய்ய யஜ்வேந்த்ர கீதம்‌ ஸ்தோத்ரராஜம்‌ 
படேத்யஸ்து பக்த்யா ப்ரயாணே 

தஸ்யார்த்தஸித்திம்‌ விதத்தே மார்கமத்யே(அபயம்‌ 
சாசுதோஷேர்‌ மஹேச: 


Www 
ஸ்ரீ காலபைரவ பஞ்சரத்னம்‌ 


கட்கம்கபாலம்‌ டமரும்த்ரிசூலம்‌ ஹஸ்தாம்புஜே ஸந்ததம்‌ த்ரிணேத்ரம்‌ 
திகம்பரம்‌ பஸ்மவிபூஷிதாங்கம்‌ நமாம்யஹம்‌ பைரவமிந்துசூடம்‌ 1 
கவித்வதம்‌ ஸத்வரமேவ மோதான்‌ நதாலயே சம்பு மனோபிராமம்‌ 


நமாமி யாநீக்ருத ஸாரமேயம்‌ பவாப்தி பாரம்‌ கமயந்த மாஸு 2 


ஜராதி துக்கெளக விபேத தக்ஷம்‌ விராகி ஸம்ஸேவ்ய பாதாரவிந்தம்‌ 
நராதிபத்வ ப்ரத மாஸு நந்த்ரே ஸுராதிபம்‌ பைரவ மானதோஸ்மி 3 
சமாதி ஸம்பத்‌ ப்ரதமானதேப்யோ ரமா தவாத்யர்சித பாதபத்மம்‌ 
சமாதி நிஷ்டை ஸ்தரஸாதிகம்யம்‌ நமாம்யஹம்‌ பைரவமாதிநாதம்‌ 4 
கிராமகம்யம்‌ மனஸோபி தூரம்‌ சராசரஸ்ய ப்ரபவாதி ஹேதும்‌ 
கராக்ஷ்யச்‌ சூன்ய மதாபிரம்யம்‌ பராவரம்‌ பைரவ மானதோஸ்மி 5 


++++ 


ஸ்ரீ காலபைரவாஷ்டகம்‌ 
தேவராஜ ஸேவ்யமான பானாங்க்ரிபங்கஜம்‌ 
வ்யாலயஜ்ஞஸுத்ர மிந்துசேகரம்‌ கருபாகரம்‌ 
நாரதாதியோகிப்ருந்த வந்திதம்‌ திகம்பரம்‌ 
காசிகாபுராதிநாதம்‌ காலபைரவம்‌ பஜே 
பானுகோடி பாஸ்வரம்‌ பவாப்தி தாரகம்‌ பரம்‌ 


நீலகண்ட்ட மீப்ஸிதார்த்த தாயகம்‌ த்ரிலோசனம்‌ 
காலகால மம்புஜாக்ஷ மக்ஷசூல மக்ஷரம்‌ 
காசிகாபுராதிநாத காலபைரவம்‌ பஜே 


170 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சூலடங்க பாச தண்டபாணி மாதிகாரணம்‌ 
ச்யாமகாய மாதிதேவ மக்ஷரம்‌ நிராமயம்‌ 
பீமவிக்ரமம்‌ ப்ரபும்‌ விசித்ர தாண்டவப்ரியம்‌ 


காசிகாபுராதிநாத காலபைரவம்‌ பஜே 


புக்திமுக்திதாயகம்‌ ப்ரசஸ்த சாரு விக்ரஹம்‌ 
பக்தவத்ஸலம்‌ ஸ்த்திதம்‌ ஸமஸ்தலோக விக்ரஹம்‌ 

நிக்வணன்‌ மனோஜ்ஞஹேம கிங்கிணீலஸத்கடிம்‌ 
காசிகாபுராதிநாத காலபைரவம்‌ பஜே 


தர்மஸேதுபாலகம்‌ த்வதர்மமார்க்க நாசகம்‌ 


கர்மபாசமோசகம்‌ ஸுசர்மதாயகம்‌ விபும்‌ 


ஸ்வர்ணவர்ணசேஸபாச சோபிதானனங்க நிர்மலம்‌ 


காசிகாபுராதிநாத காலபைரவம்‌ பஜே 


ரத்னபாதுகா ப்ரநபாபி ராமபாத யுக்மகம்‌ 
நித்யமத்விதிய இஷ்டதைவதம்‌ நிஞ்ஜனம்‌ 

ம்ருத்யுதர்ய நாசனம்‌ கராலதம்ஷ்ட்ர பூக்ஷணம்‌ 
காசிகாபுராதிநாத காலபைரவம்‌ பஜே 


அட்டஹாச பின்ன பத்மஜாண்ட கோசஸந்ததிம்‌ 
த்ருஷ்டிபாத நஷ்டபாப ஜாலமுக்ரசாஸனம்‌ 
அஷ்டஸித்தி தாயகம்‌ கபால மாலிகாதாரம்‌ 


காசிகாபுராதிநாத காலபைரவம்‌ பஜே 


பூதஸங்க நாயகம்‌ விசாலகீர்த்திதாயகம்‌ 


காசிவாஸ லோகபுண்ய பாபசோதகம்‌ விபும்‌ 
நீதிமார்ககோவிதம்‌ புராதனம்‌ ஜகத்பதிம்‌ 
காசிகாபுராதிநாத காலபைரவம்‌ பஜே ' 


காலபைரவாஷ்டகம்‌ படந்தி யே மனோஹரம்‌ 
ஜ்ஞானமுக்தி ஸதனம்‌ விசித்ர புண்ய வர்தனம்‌ 
சோகமோஹதைன்ய லோப கோபதாப நாசனம்‌ 


தே ப்ரயாந்தி காலபைரவாங்க்ரி ஸந்நிதிம்‌ த்ருவம்‌ 


171 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பன்னிரு திருமுறைப்பாடல்கள்‌ தொகுப்பு 
நால்வர்‌ துதி 
பூழியர்கோன்‌ வெப்பொழித்த புகலியர்கோன்‌ கழல்போற்றி! 
ஆழிமிசைக்‌ கல்மிதப்பில்‌ அணைந்த பிரானடி போற்றி! 
வாழிதிரு நாவலூர்‌ வன்தொண்டர்‌ பதம்‌ போற்றி! 
ஊழிமலி திருவாதவூரர்‌ திருத்தாள்‌ போற்றி! 
திருஞானசம்பந்தர்‌ 
பரசமய கோளரியைப்‌ பாலறா வாயனைப்‌ பூம்பழனம்‌ சூழ்ந்த 
சிரபுரத்துத்‌ திருஞான சம்பந்தப்‌ பெருமானைத்‌ தேயமெல்லாம்‌ 
குரவையிடத்‌ தமிழ்வேதம்விரித்தருளும்‌ கவுணியர்தம்‌ குலதீபத்தை 
விரவிஎமை ஆளுடைய வென்றிமழ இளங்களிற்றை 
விரும்பிவாழ்வாம்‌ 
திருநாவுக்கரசர்‌ 
இடையறாப்‌ பேரன்பும்‌ மழைவாரும்‌ 
இணைவிழியும்‌ உழவாரத்திண்‌ 
படையறாத்‌ திருக்கரமும்‌ சிவபெருமான்‌ 
திருவடிக்கே பதித்த நெஞ்சும்‌ 
நடையறாப்‌ பெருந்துறவும்‌ வாக்சப்‌ 
பெருந்தகைதன்‌ ஞானப்பாடல்‌ 
தொடையறாச்‌ செவ்வாயும்‌ சிவவேடப்‌ 
பொலிவழகும்‌ துதித்துவாழ்வாம்‌. 
சுந்தரர்‌ 
ஒருமணத்தைச்‌ சிதைவுசயெது வல்வழக்கிட்டு 
ஆட்கொண்ட உவனைக்கொண்டே 
இருமணத்தைக்‌ கொண்டருளிப்‌ பணிகொண்ட 
வல்லாளன்‌ எல்லாம்‌ உய்யப்‌ 
பெருமணச்சீர்த்‌ திருத்தொண்டத்‌ தொகைவிரித்த 
பேரருளின்‌ பெருமாள்‌ என்றுந்‌ 
திருமணக்கோ லப்பெருமாள்‌ மறைப்பெருமாள்‌ 
எமதுகுல தெய்வமாமால்‌ 
172 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மாணிக்கவாசகர்‌ 


பெருந்துறையில்‌ சிவபெருமான்‌ அருளுதலும்‌ 
பெருங்கருணைப்‌ பெற்றிநோக்கிக்‌ 
கரைந்துகரைந்‌ திருகண்ணீர்‌ மழைவாரத்‌ 
துரியநிலை கடந்துபோந்து 
திருந்துபெருஞ்‌ சிவபோகக்‌ கொழுந்தேறல்‌ 
வாய்மடுத்துத்‌ தேக்கிச்‌ செம்மாந்து 
இருந்தருளும்‌ பெருங்கீர்த்தி 
வாதவூரடிகளடி இணைகள்போற்றி 
தெய்வச்‌ சேக்கிழார்‌ 
தூக்குசீர்த்திருத்‌ தொண்டத்‌ தொகைவிரி 
வாக்கினாற்‌ சொலவல்ல பிரான்‌எங்கள்‌ 
பாக்கியப்பயனாப்‌ பதி குன்றைவாழ்‌ 
சேக்கி ழானடி சென்னிஇருந்துவாம்‌. 


திருச்‌ ர்‌ அருளியவை 
ருமுறைகள்‌ 
பிடிஅதன்‌ உருஉமை கொளமிகு கரியது 
வடிகொடு தனதடி வழிபடும்‌ அவர்‌இடர்‌ 
கடி கணபதி வர அருளினன்‌ மிகுகொடை 
வடிவினர்‌ பயில்‌ வி வலமுறை இறையே. 


நீர்‌ பரந்த நிமிர்புன்சடை மேலோர்‌ நிலாவெண்‌ மதிசூடி 
ஏர்பரந்தஇன வெள்வளை சோரஎன்‌ உள்ளம்கவர்கள்வன்‌ 

ஊர்பரந்த உலகின்முத லாகிய ஓர்‌ஊர்‌ இதுவென்னப்‌ 
பேர்பரந்த பிரமாபுர மேவிய பெம்மான்‌ இவனன்றே 


மறை கலந்து ஒலிபாடலோடு ஆடலராகி மழுவேந்தி 

இறைகலந்து இனைவெள்வளை சோர என்‌உள்ளம்‌ கவர்கள்வன்‌ 
கறை கலந்த கடியார்‌ பொழில்‌ நீடுயர்‌ சோலைக்‌ கதிர்சிந்தப்‌ 

பிறை கலந்த பிரமாபுர மேவிய பெம்மான்‌ இவனன்றே. 


173 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வேதம்‌ மலிந்த ஒலி விழவின்னொலி வீணையொலி 
கீதம்‌ மலிந்துடனே கிளரத்‌ திகழ்‌ பெளவ மறை 

ஓத மலிந்து உயர்வான்‌ முகடேற ஓண்மால்‌ வரையான்‌ 
பேதை யொடும்‌ இருந்தான்‌ பிரமாபுரம்‌ பேணுமினே. 

பூதத்தின்‌ படையினீர்‌ பூங்கொன்றைத்‌ தாரினீர்‌ 
ஓதத்தின்‌ ஒலியோடும உம்பர்‌ வானவர்‌ புகுந்து 

வேதத்தின்‌ இசைபாடி விரைமலர்கள்‌ சொரிந்து ஏத்தும்‌ 
பாதத்தீர்‌ வேணுபுரம்‌ பதியாகக்‌ கொண்டீரே. 


கண்ணுதலானும்‌ வெண்ணீற்றினானும்‌ கழலார்க்கவே 
பண்ணிசை பாடநின்றாடி னானும்‌ பரஞ்சோதியும்‌ 
புண்ணிய நான்மறையோர்கள்‌ ஏத்தும்‌ புகலிந்நகர்ப்‌ 
பெண்ணின்‌ நல்லாளொடும்‌ வீற்றிருந்த பெருமானன்றே 
மத்தக்களிற்றுரி போர்க்கக்‌ கண்டு மாதுமை பேதுறலும்‌ 
சித்தந்தெளிய நின்றாடி ஏறூர்‌ தீவண்ணர்‌ சில்பலிக்கென்று 
ஓத்தபடி வந்து என்னுள்ளம்‌ கொண்ட ஒருவர்க்குஇடம்‌ போலும்‌ 
துத்த நல்லின்னிசை வண்டுபாடும்‌ தோணிபுரந்தானே. 
நல்லானை; நான்‌ மறையோடு இயல்‌ ஆறங்கம்‌ 
வல்லானை: வல்லவர்‌ பான்‌ மலிந்தோங்கிய 
சொல்லானை; த்தொன்மதிற்‌ காழியே கோயிலாம்‌ 
இல்லானை; ஏத்த நின்றார்க்‌ குளது இன்பமே 
மண்ணில்‌ நல்ல வண்ணம்‌ வாழலாம்‌ வைகலும்‌ 
எண்ணில்‌ நல்லகதிக்கு யாதும்‌ ஓர்குறைவிலைக்‌ 
கண்ணில்‌ நல்லஃதுறும்‌ கழுமல வளநகர்ப்‌ 
பெண்ணில்‌ நல்லாளொடும்‌ பெருந்தகை இருந்ததே. 
ஞானத்திரளாய்‌ நின்ற பெருமான்‌ நல்ல அடியார்மேல்‌ 
ஊனத்‌ திரளை நீக்கும்‌ அதுவும்‌ உண்மைப்பொருள்‌ போலும்‌ 
ஏனத்திளோடு இனமான்‌ கரடி இழியும்‌ இரவின்‌ கண்‌ 
ஆனைத்திரள்‌ வந்து அணையுஞ்சாரல்‌ அண்ணாமலையாரே 


174 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பூவார்‌ மலர்‌ கொண்டு அடியார்‌ தொழுவார்‌ புகழ்வார்‌ வானோர்கள்‌ 
மூவார்‌ புரங்கள்‌ எரிந்த அன்று மூவர்க்கு அருள்‌ செய்தார்‌ 

தூமா மழைநின்று அதிர வெருவித்‌ தொறுவின்‌ நிறைஓடும்‌ 
ஆமாம்‌ பிணைவந்து அணையும்‌ சாரல்‌ அண்ணாமலையாரே 


பெருகும்புனல்‌ அண்ணாமலை பிறைசேர்கடல்‌ நஞ்சைப்‌ 
பருகுந்தனை துணிவார்பொடி அணிவாரது பருகிக்‌ 

கருகும்மிட றுடையார்கமழ்‌ சடையார்கழல்‌ பரவி 
உருகும்மனம்‌ உடையார்தமக்கு குறுநோயடை யாவே. 


அலையார்‌ புனல்‌ சூடி ஆகத்‌ தொருபாகம்‌ 
மலையான்‌ மகளோடு மகிழ்ந்தான்‌ உலகேத்தச்‌ 

சிலையால்‌ எயில்‌ எய்தான்‌ சிற்றன்‌ பலந்தன்னைத்‌ 
தலையால்‌ வணங்குவார்‌ தலையா னார்களே 


கற்றாங்கு எரியோம்பிக்‌ கலியை வாராமே 
செற்றார்‌ வாழ்தில்லைச்‌ சிற்றம்பலம்மேய 

முற்றா வெண்திங்கள்‌ முதல்வன்‌ பாதமே 
பற்றாநின்றாரைப்‌ பற்றா பாவமே. 


ஆடினாய்‌ நறுநெய்யோடு பால்தயிர்‌: 
அந்தணர்‌ பிரியாத சிற்றம்பலம்‌ 

நாடினாய்‌ இடமா; நறுங்ககொன்றை நயந்தவனே 
பாடினய்‌ மறையோடு பல்கீதமும்‌; 

பல்சடைப்பனி கால்கதிர்‌ வெண்திங்கள்‌ 
குடினாய்‌ அருளாய்‌ சுருங்க எம தொல்வினையே. 


விங்குவிளை கழனி மிகு கடைசியர்கள்‌ 
பாடல்‌ விளையாடல்‌ அரவம்‌ 

மங்கு லொடு நீள்கொடிகள்‌ மாடமலி 
நீடுபொழில்‌ மாகறலுளான்‌ 

கொங்குவிரி கொன்றையொடு கங்கைவளர்‌ 
திங்களணி செஞ்சடையினான்‌ 

செங்கண்‌ விடையண்ணல்‌ அடிசேர்பவர்கள்‌ 
தீவினைகள்‌ தீரும்‌ உடனே. 

l 475 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


இடையீர்‌ போகா இளமுலையாளை ஓர்‌ 
புடையீரே! புள்ளிமான்‌ உரி 

உடையீரே! உம்மை ஏத்துதும்‌; ஓத்தூர்ச்‌ 
சடையீரே! உம தாளே. 


எரித்தவன்‌ முப்புரம்‌ எரியின்‌ மூழ்கத்‌ 
தரித்தவன்‌ கங்கையைத்‌ தாழ்சடைமேல்‌ 

விரித்தவன்‌ வேதங்கள்‌; வேறுவேறு 
தெரித்தவன்‌ உறைவிடம்‌ திருவல்லமே 


நொச்சியே வன்னிகொன்‌ றைமதி கூவிளம்‌ 
உச்சியே புனைதல்வே டம்விடை யூர்தியான்‌ 
கச்சியே கம்பம்மே யகறைக்‌ கண்டனை 


நச்சியே தொழுமின்நும்‌ மேல்வினை நையுமே 


வேயனைய தோள்உமை ஓர்பாகமதுவாக விடையேறி; சடைமேல்‌ 
தூயமதி சூடி சுடுகாட்டில்‌ நடமாடி மலைதன்னை வினவில்‌ 
வாய்கலசமாக வழிபாடு செயும்‌ வேடன்‌ மலராகும்‌ நயனம்‌ 
காய்கணையினால்‌ இடந்து ஈசனடிகூடு காளத்திமலையே 
கரும்புதேன்‌ கட்டியுங்‌ கதலியின்‌ கனிகளும்‌ 
அரும்புநீர்‌ முகலியின்‌ கரையினி லணிமதி 
ஒருங்குவார்‌ சடையினன்‌ காளத்தி யொருவனை 
விரும்புவார்‌ அவர்கள்தாம்‌ விண்ணுல காள்வரே 
விடையவன்‌ விண்ணும்‌ மண்ணும்‌ தொழநின்றவன்‌ 
குலு வெண்மழுவாள்‌ 
படையவன்‌ பாய்புலித்தோல்‌உடைக்‌ கோவணம்‌ பல்கரந்தைச்‌ 
சடையவன்‌ சாமவேதன்‌ சசிதங்கிய சங்கவெண்தோடு 
உடையவன்‌ ஊனமில்லி உறையும்‌ இடம்‌ ஒற்றியூரே 
நீதி நின்னையல்லால்‌ நெறியாதும்‌ நினைந்து அறியேன்‌ 
ஓத்‌ நான்மறைகள்‌ மறையோன்தலை ac i 
ம்‌ ஒன்றினையும்‌ 
சேத்‌ சேதமில்லாத்‌ திருவான்மியூர்‌ உறையுர்‌ யு 
ஆதீ உன்னை அல்லால்‌ அடையாத எனது ஆதரவே 


176 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆதல்‌ செய்தான்‌ அரக்கர்தங்கோனை அருவரையின்‌ 
நோதல்‌ செய்தான்‌ நொடிஅளவில்‌ கண்விரலால்‌ ஊன்றிப்‌ 
பேர்தல்‌ செய்தான்‌ பெண்மகள்‌ தன்னோடு ஒருபாகம்‌ 
காதல்‌ செய்தான்‌ காதல்செய்‌ கோயில்‌ கழுக்குன்றே. 


எண்ணார்‌ எயிலெய்தான்‌ இறைவன்‌ அனலேந்தி 
மண்ணார்‌ முழுவதிர முதிராமதி சூடிப்‌ 

பண்ணார்‌ மறைபாடப்‌ பரமன்‌ அதிகையுள்‌ 
விண்யோர்‌ பரவநின்றாடும்‌ வீரட்டானத்தே. 


தேவா சிறியோம்‌ பிழையைப்‌ பொறுப்பாய்‌ பெரியோனே 
ஆவாவென்றங்‌ கடியார்‌ தங்கட்‌ குஅருள்‌ செய்வாய்‌ 
ஓவா உவரி கொள்ள உயர்ந்தா ய்‌என்றேத்தி 
மூவா முனிவர்‌ வணங்கும்‌ கோயில்‌ முதுகுன்றே. 


உள்ளத்தீரே போதுமின்‌ உறுதியாவது அறிதிரேல்‌ 
அள்ளற்சேற்றிற்‌ காலிட்டு இங்கு அவலத்துள்‌ அழுந்தாதே 

கொள்ளப்பாடு கீதத்தான்‌ குழகன்‌ கோவலூர்‌ தனுள்‌ 
வெள்ளந்தாங்க சடையினான்‌ வீரட்டானம்‌ சேர்துமே 


கண்காட்டு நுதலானும்‌ கனல்‌ காட்டும்‌ கையானும்‌ 
பெண்காட்டும்‌ உருவானும்‌ பிறைகாட்டும்‌ சடையானும்‌ 

பண்காட்டும்‌ இசையானும்‌ பயிர்காட்டும்‌ புயலானும்‌ 
வெண்காட்டில்‌ உறைவானும்‌ விடைகாட்டும்‌ கொடியானே 


வாசநலஞ்‌ செய்திமையோர்‌ நாள்தோறும்‌ மலர்தூவ 

ஈசன்‌ எம்பெருமானார்‌ இனிதாக உறையுமிடம்‌ 
யோசனை போய்ப்‌ பூக்கொணர்ந்து அங்குஒருநாளும்‌ ஒழியாமே 
பூசனை செய்து இனிதிருந்தான்‌ புள்ளிருக்கு வேளூரே 


விதியானை விண்ணவர்‌ தாம்தொழுதேத்திய 
நெதியானை நீள்சடைமேல்‌ நிகழ்வித்த வான்‌ 

மதியானை வண்பொழில்‌ சூழ்ந்தமணஞ்சேரிப்‌ 
பதியானைப்‌ பாடவல்லார்‌ வினைபாறுமே 


177 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தீவினை யாயின தீர்க்க நின்றான்‌ திருநாரையூர்‌ மேயான்‌ 
பூ வினைமேவு சடைமுடியான்‌ புடைசூழப்‌ பல பூதம்‌ 
ஆவினில்‌ ஐந்தும்‌ கொண்டாட்டு கந்தான்‌ அடங்கார்‌ மதில்‌ மூன்றும்‌ 
ஏவினை எய்தழித்தான்‌ கழலே பரவா எழுவோமே. 
மாருஞ்‌ சோதி மலரானும்‌ அறிகிலா வாய்மையான்‌ 
காலங்‌ காம்பு வயிரங்‌ கடிகையன்‌ பொற்கழல்‌ 
கோல மாய்க்‌ கொழுந்‌ தீன்று பவளந்‌ திரண்டதோர்‌ 
ஆல நீழ லுளானும்‌ ஐயாறுடை ஐயனே. 
புலன்‌ஐந்தும்‌ பொறிகலங்கி நெறிமயங்கி 
அறிவழிந்திட்டு ஐமேல்‌ உந்தி 
அலமந்த போதாக அஞ்சேல்‌என்று 
அருள்செய்வான்‌ அமருங்கோயில்‌ 
வலம்வந்த மடவார்கள்‌ நடமாட 
முழுவதிர மழை என்றஞ்சிச்‌ 
சிலமந்தி அலமந்து மரமேறி 
முகில்பார்க்கும்‌ திருவையாறே 


சந்தம்‌ ஆர்குழலாள்‌உமை தன்னொரு கூறுடை 
எந்தையான்‌ இமையாத முக்கண்ணன்‌ எம்பிரான்‌ 
மைந்தன்‌ வார்பொழில்சூழ்‌ மழபாடி மருந்தினைச்‌ 
சிந்தியா எழுவார்‌ வினையாயின தேயுமே. 
தாரமாய மாதராள்‌ தானோர்‌ பாகமாயினான்‌ 
ஈரமாய புன்சடை ஏற்ற திங்க்ள சூடினான்‌ 
ஆரமாயமாமாபுடை ஆனைக்காவில்‌ அண்ணலை 
வாரமாய்‌ வணங்குவார்‌ வல்வினைகள்‌ மாயுமே 
நன்றுடையாை தீயது இல்லானை நரைவெள்ளேறு 
ஒன்றுடையானை உமையொரு பாகம்‌உடையானைச்‌ 
சென்றடையாத திருவுடையானைச்‌ சிராப்பள்ளி 


குன்றுடையானைக்‌ கூறஎன்னுள்ளங்‌ குளிரும்மே 


178 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வினவினேன்‌ அறியாமையில்‌ உரைசெய்ம்மினீர்‌ 
அருள்வேண்டுவீர்‌ 

கனைவிலார்‌ புனல்காவிரிக்‌ கரை மேய 
கண்டியூர்‌ வீரட்டன்‌ 

தனமுனே தனக்கின்மையோ தமர்‌ ஆயினார்‌ 
அண்டம்‌ ஆளத்‌ தான்‌ 

வனம்‌ நில்‌ வாழ்க்கை கொண்டு 
ஆடிப்பாடி இவ்வையம்மாப்‌ பலிதேர்ந்ததே 


பண்ணின்‌ நேர்மொழியாளை யொர்பானார்‌ 
மண்ணுகோலம்‌ உடை அம்மலரானொடும்‌ 
கண்ணன்‌ நேடஅரியார்‌ கருகாவூர்‌எம்‌ 
அண்ணல்‌ வண்ணம்‌அழலும்‌ அழல்வண்ணமே. 
வடிவுடையவாள்‌ தடங்கண்‌ உமைஅஞ்ச ஒர்வாரணத்தைப்‌ 
பொடியணிமேனி மூடஉரி கொண்டவன்‌ புன்சடையான்‌ 
கொடி நெடுமாடம்‌ ஓங்கும்‌ குழகன்‌ குடமூக்கிடமா 
இடிபடுவானம்‌ ஏத்தஇருந்தான்‌ அவன்‌ எம்மிறையே 


வாரார்‌ கொங்கை மாதோர்‌ பாகம்‌ஆக வார்சடை 
நீரார்‌ கங்கை திங்கள்சூடி நெற்றி ஒற்றைக்கண்‌ 
கூரார்‌ மழுஒன்றேந்தி அந்தண்குழகன்‌ குடமூக்கில்‌ 
காரார்‌ கண்டத்து எண்தோள்‌ எந்தை காரோணகாரே 


பொன்நேர்தருமேனியனே புரியும்‌ 

மின்நேர்‌ சடையாய்‌ விரை காவிரியின்‌ 
நன்னீர்‌ வயல்‌ நாகேச்சர நகரின்‌ 

மன்னே என வல்வினை மாய்ந்து அறுமே 


குளிர்ந்தார்‌ சடையன்‌ கொடுஞ்சிலை விற்காமன்‌ 
விளிந்தான்‌ அடங்க வீந்தெய்தச்‌ செற்றான்‌ 
தெளிந்தார்‌ மறையோர்‌ திருப்பறியலூரில்‌ 
மிளிர்ந்தார்‌ மலர்ச்சோவை வீரட்டத்தானே 
179 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நடைமரு திரிபுரம்‌ எரியுண நகைசெய்த 
படைமரு தழல்‌எழ மழுவல பகவன்‌ 

புடைமரு திளமுகில்‌ வளம்‌அமர்‌ பொதளிய 
இடைமரு (து அடையநம்‌ இடர்கெடல்‌ எளிதே. 


பண்பொலி நான்மறை பாடிஆடிப்‌ பலஊர்கள்போய்‌ 
உண்பலி கொண்டுழல்‌ வானும்‌ வானின்‌ ஒளிமல்கிய 

கண்பொலி நெற்றி வெண்திங்களானும்‌ கடவூர்தனுள்‌ 
வெண்பொடி பூசியும்‌ வீரட்டானத்து அரன்‌அல்லனே 


வரிய மறையார்‌ பிறையார்‌ மலையோர்‌ சிலையா வணக்கி 
எரிய மதில்கள்‌ எய்தார்‌ எறியுமுசலம்‌ உடையார்‌ 
கரிய மிடறும்‌ உடையார்‌ கடவூர்மயானம்‌ அமர்ந்தார்‌ 


பெரியவிடை மேல்‌ வருவார்‌ அவர்‌எம்‌ பெருமானடிகளே. 


மாதர்‌ மடப்பிடியும்‌ மடஅன்னமும்‌ அன்னதோர்‌ 
நடைஉடை மலைமகள்‌ துணைஎன மகிழ்வார்‌ 
பூதஇனப்‌ படைநின்று இசைபாடவும்‌ ஆடுவர்‌ 
அவர்படர்‌ சடைந்‌ நெடுமுடியதோர்‌ புனலர்‌ 
வேதமொடு ஏழிசை பாடுவர்‌ ஆழ்கடல்‌ வெண்டிரை 
இரைந்நுரை கரைபொருது விம்மிநின்றயலே 
தாதவிழ்‌ புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டறை 
எழில்பொழில்குயில்‌ பயில்‌ தருமபுரம்பதியே. 


. போகம்‌ஆர்த்த பூண்முலையாள்‌ தன்னோடும்‌ பொன்கலம்‌ 
பாகம்‌ ஆர்த்த பைங்கண்‌ வெள்ளேற்று அண்ணல்‌ பரமேட்டி 

ஆகம்‌ ஆர்த்த தோலுடையன்‌ கோவண ஆடையின்‌ மேல்‌ 
நாகம்‌ ஆர்த்த நம்பெருமான்‌ மேயது நள்ளாறே. 

நஞ்சினை யுண்டிருள்‌ கண்டர்பண்‌ (டுஅந்தக னைச்செற்ற 
வெஞ்சின மூவிலைச்‌ சூலத்தர்‌ வீழிமி ழலையார்‌ 

அஞ்சனக்‌ கண்ணுமை பங்கினர்‌ கங்கையங்‌ காடிய 


மஞ்சனச்‌ செஞ்சடை யாரென வல்வினை மாயுமே 
180 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மேவில்‌ ஒன்றர்‌ விரிவுற்ற இரண்டினர்‌ மூன்றுமாய்‌ 
நாவின்நாலர்‌ உடல்‌அஞ்சினர்‌ ஆறர்‌ ஏழ்‌ஓசையர்‌ 

தேவில்‌எட்டர்‌ திருவாஞ்சியமேவிய செல்வனார்‌ 
பாவந்தீர்ப்பர்‌ பழிபோக்குவர்‌ தம்‌ அடியார்கட்கே 


பூதஞ்சேர்ந்த திசைபாடலர்‌ ஆடலர்‌ பொலிதர நலமார்ந்த 
பாதஞ்சேர்‌ இணைச்சிலம்பினர்கலம்பெறு கடல்‌எழுவிடமுண்டார்‌ 
வேதம்‌ ஓரியநாவுடையான்‌ இடம்‌ விற்குடிவீரட்டம்‌ 
சேரும்‌ நெஞ்சினர்க்‌ கல்லதுஉண்டோ பிணிதீவினை கெடுமாறே. 


கல்லூர்ப்‌ பெருமணம்‌ வேண்டா கழுமலம்‌ 
பல்லூர்ப்‌ பெருமணம்‌ பாட்டு மெய்யாய்த்தில்‌ 

சொல்லூர்ப்‌ பெருமணஞ்‌ சூடலரே தொண்டர்‌ 
நல்லூர்ப்‌ பெருமண மேய நம்பானே. 


குகைக்‌ கொண்டார்‌ இடர்தீர்த்தல்‌ கடனன்றே குளிர்பொய்கைத்‌ 
துறைக்‌ கெண்டை கவர்குருகே துணைபிரியா மடநாராய்‌ கறைக்‌ 
கண்டன்‌ பிறைச்சென்னிக்‌ கணபதீச்சரம்‌ மேய 
சிறுத்தொண்டன்‌ பெருமான்சீர்‌ அருள்‌ஒருநாள்‌ பெறலாமே. 


சடையாய்‌ எனுமால்‌ சரண்நீ எனுமால்‌ 

விடையாய்‌ எனுமால்‌ வெருவாவிழுமால்‌ 
மடையார்‌ குவளை மலரும்‌ மருகல்‌ 

உடையாய்‌ தகுமோ இவளுண்மெலிவே. 
கருத்த னேகரு தார்புரம்‌ மூன்றெய்த 

ஒருத்த னேஉமை யாளொரு கூறனே 
திருத்த னேதிரு ஆரூர்‌எம்‌ தீவண்ண 

அருத்த வென்னெனை அஞ்சல்‌என்‌ னாததே 
சதுர்‌அம்மறை நான்‌ துதிசெய்த வணங்கும்‌ 

மதுரம்பொழில்‌ சூழ்மறைக்காட்டுறை மைந்தா 
இதுநன்கு இறைவைத்து அருள்செய்க எனக்கு உன்‌ 

கதவம்‌ திருக்காப்புக்‌ கொள்ளும்‌ கருத்தாலே, 


181 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மந்திரமாவது நீறு வானவர்மேலது நீறு 
சுந்தராவது நீறு துதிக்கப்படுவது நீறு 
தந்திரமாவது நீறு சமயத்திலுள்ளது நீறு 
செந்துவர்வாயுமை பங்கன்‌ திருஆல வாயான்‌ திருநீறே. 
வீடலால வாயிலாய்‌ விழுமியார்‌ கணின்கழல்‌ 
பாடலால வாயிலாய்‌ பரவநின்ற பண்பனே 
காடலால வாயிலாய்‌ கபாலிநீள்கடிம்மதில்‌ 


கூடலால வாயிலாய்‌ குலாயதென்ன கொள்கையே 


குற்றம்நீ குணங்கள்நீ கூடல்‌ ஆலவாயிலாய்‌ 
சுற்றம்நீ பிரானும்நீ தொடர்ந்‌ திலங்குசோதிநீ 
கற்றநூற்‌ கருத்தும்‌ நீ அருத்தம்‌ இன்பம்‌ என்றிவை 
முற்றும்நீ புகழ்ந்து முன்‌உரைப்பது என்முகம்மனே? 
மங்கையர்க்கரசி வளவர்கோன்‌ பாவை 
வரிவளைக்‌ கைம்மடமானி 
பங்கயச்‌ செல்வி பாண்டிமா தேவி 
பணிசெய்து நாடொறும்‌ பரவப்‌ 


பொங்கழ லுருவன்‌ பூதநா யகன்‌ 
நால்வேதமம்‌ பொருள்களும்‌ அருளி 
அங்கயற்கண்ணி தன்னொடும்‌ அமர்ந்த 
ஆலவா யாவதும்‌ இதுவே. 
நவணங்கு இயல்பாம்‌ அஞ்செழுத்தோதி 
நல்லராய்‌ நல்லியல்பு ஆகும்‌ 
கோவணம்‌ பூதி சாதனம்‌ கண்டயம்‌ 
தொழுதெழு குலச்சிறை போற்ற 
ஏவணங்கு இயல்பாம்‌ இராவணன்‌ 
திண்டோள்‌ இருபதும்‌ நெரிதர ஊன்றி 
ஆவணம்‌ கொண்ட சடைமுடி 


அண்ணல்‌ ஆலவாயாவதும்‌ இதுவே. 


182 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மைத்தகுமேனி வாளரக்கன்றன்‌ மகுடங்கள்‌ 
பத்தினதிண்‌ தோள்‌ இருபதுஞ்செற்றான்‌ பரங்குன்றைச்‌ 
சித்தமது ஒன்றிச்‌ செய்கழல்‌ உன்னிச்‌ சிவனென்று 
நித்தலும்‌ஏத்தத்‌ தொல்வினைநம்‌ மேல்‌ நில்லாவே. 
மானன நோக்கிவை தேகிதன்னை ஒருமாயையால்‌ 
கானதில்‌ வவ்விய காரரக்கன்‌ உயிர்‌ செற்றவன்‌ 
ஈனமிலாப்‌ புகழ்‌ அண்ணல்‌ செய்த இராமேச்சுரம்‌ 
ஞானமும்‌ நன்‌ பொருளாகி நின்றதொரு நன்மையே. 


மானமாமடப்‌ பிடி வன்கையால்‌ அலகிடக்‌ 
கானமார்‌ கடகரி வழிபடும்‌ கானப்பேர்‌ 

ஊனமாம்‌ உடம்பினில்‌ உறுபிணிகெட எண்ணில்‌ 
ஞானமா மலர்கொடு நணுகுதல்‌ நன்மையே. 


மருந்தவை மந்திரம்‌ மறுமை நன்னெறியவை மற்றும்‌ எல்லாம்‌ 
அருந்துயர்‌ கெடும்‌ அவர்‌ நாமமே சிந்தைசெய்‌ நன்னெஞ்சமே 

பொருந்து தண்புறவினிற்‌ கொன்றைடொன்‌ சொரிதரத்துன்று பைம்பூம்‌ 
செருந்தி செம்பொன்மலர்‌ திருநெல்வேலி உறைசெல்வர்தாமே. 


துறைபல சுனைமூழ்கித்‌ தூமலர்‌ சுமந்தோடி 
மறையொலி வாய்மொழியால்‌ வானவர்‌ மகிழ்ந்தேத்தச்‌ 
சிறையொலி கிளிபயிலும்‌ தேனினம்‌ ஒலியோவாப்‌ 
பறைபடு விளங்கு அருவிப்‌ பருப்பதம்‌ பரவுதுமே. 


நீடல்மேவு நிமிர்புன்‌ சடைமேலொர்‌ நிலாமுளை 
சூடல்மேவு மறையின்‌ மறையா லோர்சுலா அழல்‌ 

ஆடல்மேவு மவர்மேய அனேகதங்காவதம்‌ 
பாடல்மேவு மனத்தார்‌ வினைபற்றறுப்‌ பார்களே. 


ஊழி ஊழி உணர்வார்கள்‌ வேதத்தின்‌ ஒண்பொருள்களால்‌ 
வாழி எந்தை எனவந்திறைஞ்சும்‌ இடம்‌ என்பரால்‌ 
மேழி தாங்கி உழுவார்கள்‌ போலவ்விரை தேரிய 
கேழல்‌ பூழ்தி கிளைக்க மணிசிந்தும்‌ கேதாரமே 


183 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மாவினுரிவைமங்கை வெருவமூடி முடிதன்மேல்‌ 

மேவுமதியு நதியும்வைத்த விறைவர்‌ கழலுன்னும்‌ 
தேவர்தேவர்‌ திரிசூலத்தர்‌ திரங்கன்‌ ணமுகவன்சேர்‌ 

காவும்‌ பொழிலுங்கடுங்கற்சுனை சூழ கயிலை மலையாரே. 


தாதார்கொன்றை தயங்கு முடியர்‌ முயங்கு மடவாளைப்‌ 
போதார்‌ பாகம்‌ ஆகவைத்த புனிதர்‌ பினமல்கும்‌ 
மூதார்‌ உலகின்முனிவருடனாய்‌ அறம்நான்கு அருள்செய்த 
காதார்குழையர்‌ வேதத்திரளர்‌ கயிலை மலையாரே 
வேயுறு தோளிபங்கன்‌ விடமுண்ட கண்டன்‌ 
மிக நல்லவீணை தடவி 
மாசுஅறு திங்கள்‌ கங்கைமுடி மேல்‌அணிந்து 
என்‌உளமே புகுந்த அதனால்‌ 
ஞாயிறு திங்கள்‌ செவ்வாய்‌ புதன்‌ வியாழன்‌ வெள்ளி 
சனி பாம்பிரண்டு உடனே 
ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல 
அடியாரவர்க்கு மிகவே. 
மந்திரம்‌ நான்மறையாகி வானவர்‌ 
சிந்தையுள்‌ நின்று அவர்தம்மை ஆள்வன 
செந்தழல்‌ ஓம்பிய செம்மை வேதியர்க்கு 
அந்தி உள்மந்திரம்‌ அஞ்செழுத்துமே. 
வாழ்க அந்தணர்‌ வானவர்‌ ஆன்‌ இனம்‌ 
வீழ்க தண்புனல்‌ வேந்தனு மோங்குக 
ஆழ்க தீயது எல்லாம்‌ அரன்‌ நாமமே 
சூழ்க வையகமும்‌ துயர்‌ தீர்கவே, 


00900 


184 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அப்பர்‌ பி ரன்‌ அருளியவை 
4, 5, 0ம்‌ திருமுறைகள்‌ 
நெஞ்சம்‌ உமக்கே யிடமாக வைத்தேன்‌ 
நினையா தொருபோது மிருந்‌ தறியேன்‌ 
வஞ்சம்‌ இதுவொப்‌ பதுகண்‌ டறியேன்‌ 
வயிற்றோடு துடக்கி முடக்கியிட 
நஞ்சாகிவந்த தென்னை நலிவதனை 
நணுகாமற்‌ றூரந்து கரந்துமிடீர்‌ 
அஞ்சே லுமென்னீர்‌ அதிகைக்‌ கெடில 
வீரட்டானத்‌ துறைஅம்‌ மானே! 
நம்பனே எங்கள்‌ கோவே நாதனே ஆதிமூர்த்தி 
பங்கனே பரம யோகி என்றென்றே பரவி நாளும்‌ 
செம்பொனே பவளக்குன்றே திகழ்மலர்ப்‌ பாதம்‌ காண்பான்‌ 
அன்பனே அலந்து போனேன்‌ அதிகைவீ ரட்டனீரே 
உறுகயிறூசல்போல ஒன்றுவிட்டொன்று பற்றி 
மறு கயிறூசல்‌ போல்‌ வந்துவந்துலவு நெஞ்சம்‌ 
பெறு கயிறூசல்போலப்‌ பிறை புலர்குசடையாய்‌ பாதத்‌ 
தறுகயிறூ சலானேன்‌. அதிகை வீரட்டனீரே 
செல்வியைப்‌ பாகம்கொண்டார்‌ சேந்தனை மகனாகக்‌ கொண்டார்‌ 
மல்லிகைக்‌ கண்ணியோடு மாமலர்க்‌ கொன்றை சூடிக்‌ 
கல்வியைக்‌ கரையிலாத காஞ்சி மாநகர்‌ தன்னுள்ளால்‌ 
எல்லியை விளங்க நின்றார்‌ இலங்கு மேற்றளியனாரே 


கூடினார்‌ உமைதன்னோடே குறிப்புடை வேடம்‌ கொண்டு 
சூடினார்‌ கங்கையாளைச்‌ சுவறிடு சடையர்‌ போலும்‌ 
பாடினார்‌ சாம வேதம்‌ பைம்‌ பொழில்‌ பழனைமேயார்‌ 
ஆடினார்‌ காளி காண ஆலங்காட்டு அடிகளாரே. 
தேனப்‌ பூவண்டுண்ட கொன்றையான்‌ காண்‌ 
திருவேகம்பத்தான்‌ காண்‌ தேனார்ந்துக்க 
ஞானப்பூங்கோதையாள்‌ பாகத்தான்காண்‌ 
நம்பன்காண்‌ ஞானத்தொளியானான்‌ காண்‌ 


185 


https://archive.org/details/muthulakshtniacademy Ex 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வான்ப்பேரூரும்‌ அறியஓடி 
மட்டித்து நின்றாள்‌ காண்‌ வண்டார்சோலைக்‌ 
கானப்‌ பேரூரன்‌ காண்‌ கறைக்கண்டான்‌ காண்‌ 


காளத்தியான்‌ அவன்‌ என்‌ கண்‌ உளானே. 


கடிய விடை ஏறிக்‌ காளகண்டர்‌ 
கலையோடு மழுவாளோர்‌ கையிலேந்தி 
இடியபலி கொள்வார்‌ போவாரால்லார்‌ 
எல்லாம்தான்‌ இவ்வடிகள்‌ யாரென்பாரே(ல்‌ 
வடிவுடைய மங்கையும்‌ தாமும்‌ எல்லாம்‌ 
வருவாறை எதிர்கொண்டோம்‌ மயிலாப்புள்ளே 
செடிபடுவெண்தலை ஒன்று ஏந்திவந்து 
திருவொற்றியூர்‌ புக்கார்‌ தீயவாறே. 


விண்டமாமலர்‌ கொண்டு விரைந்து நீர்‌ 
அண்ட நாயகன்‌ தன்னடி சூழ்மின்கள்‌ 

பண்டு நீர்‌ செய்த பாவம்‌ பறைந்திடும்‌ 
வண்டுசூழ்‌ பொழில்‌ வான்மியூர்‌ ஈசனே 


மூவிலை வேற்கையானை மூர்த்தி தன்னை 

முதுவிணைக்‌ காடுடையானை முதலானானை 
ஆவினில்‌ ஐந்து உகந்தானை அமரர்கோனை 

ஆலாலம்‌ உண்டுகந்த அம்மான்தன்னை 
பூவினின்மேல்‌ நான்முகனும்‌ மாலும்‌ போற்றப்‌ 

புணர்வரிய பெருமானைப்‌ புனிதன்‌ தன்னைக்‌ 
காவலனைக்‌ கழுக்குன்றம்‌ அமர்ந்தான்தன்னைக்‌ 

கற்பகத்தைக்‌ கண்ணாரக்‌ கண்டேன்‌ நானே 
வழித்தலைப்‌ படவும்‌ மாட்டேன்‌ வைகலும்‌ தூய்மைசெய்து 

பழித்திலேன்‌ பாசமற்றுப்‌ பரமநான்‌ பரவ மாட்டேன்‌ 
ee ce என்நினைந்திருக்கமாட்டேன்‌ 

தலைக்குந்‌ தெண்ணீர்க்கோவல்லீரட்டலீரே 


து 186 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கருவாய்‌ கிடந்து உன்‌ கழலே நினையும்‌ கருத்துடையேன்‌ 
உருவாய்த்‌ தெரிந்து உன்றன்‌ நாமம்பயின்றேன்‌ உனதருளால்‌ 
திருவாய்ப்‌ பொலியச்‌ சிவாய நம என்று நீறணிந்தேன்‌ 
தருவாய்‌ சிவகதி நீ பாதிரிப்புலியூர்‌ அரனே. 


புழுவாய்ப்‌ பிறக்கினும்‌ புண்ணியா நின்னடி என்‌ மனத்தே 
வழுவாது இருக்க வரந்தர வேண்டும்‌ இவ்வையகத்தே 

தொழுவார்க்கு இரங்கி இருந்து அருள்செய்‌ பாதிரிப்புலியூர்ச்‌ 
செழுநீர்ப்‌ புனல்கங்கை செஞ்சடைமேல்‌ வைத்த தீவண்ணணே 


ஓதி மாமலர்கள்‌ தூவி உமையவள்‌ பங்கா மிக்க 
சோதியே துளங்கும்‌ எண்தோள்‌ சுடர்மழுப்‌ படையினானே 
ஆதியே அமரர்‌ கோவே அணி யணாமலை உளானே 
நீதியால்‌ நின்னை அல்லால்‌ நினையுமா நினைவிலேனே 


பைம்பொனே பவளக்குன்றே பரமனே பால்வெண்‌ ணீற்றாய்‌ 
செம்பானே மலர்‌ செய்பாதா சீர்தரு மணியே மிக்க 

அம்பொனே கொழித்து வீழும்‌ அணியணா மலையுளானே 
என்பொனே உன்னையல்லால்‌ ஏதும்‌ நான்‌ நினைவிலேனே 


வட்டனை மதிசூடியை வானவர்‌ 
சிட்டனைத்‌ திருவண்ணாமலையனை 

இட்டனை இகழ்ந்தார்‌ புரமூன்றையும்‌ 
அட்டனை அடியேன்‌ மறந்துய்வனோ 


தேடிச்‌ சென்று திருந்தடி ஏத்துமின்‌ 
நாடிவந்தவர்‌ நம்மையுமாட்கொள்வர்‌ 

ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ 
ஓடிப்‌ போம்‌ நமதுள்ள வினைகளே 


கண்டந்தான்‌ கறுத்தான்‌ காலன்‌ ஆருயிர்‌ 
பண்டு கால்தொடு பாய்ந்த பரமனார்‌ 

அண்டத்தோங்கும்‌ அண்ணாமலை கைதொழ 
விண்டு போகும்‌ நம்‌ மேலை வினைகள்‌ 


187 


https://archive.org/details/muthulakshmiacademy சி j 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
அன்னம்‌ பாலிக்கும்‌ தில்லைச்‌ சிற்றம்பலம்‌ 

பொன்‌ அம்பாலிக்கும்‌ மேலும்‌ இப்பூமிசை 
என்னம்‌ பாலிக்கும்‌ ஆறுகண்டு இன்புற 

இன்னம்‌ பாலிக்குமோ இப்பிறவியே 
அல்லல்‌ என்செயும்‌ அருவினை என்செயும்‌ 

தொல்லை வல்வினைத்‌ தொந்தத்தான்‌ என்செயும்‌ 
தில்லை மாநகர்ச்‌ சிற்றம்‌ பலவனார்க்கு 

எல்லை யில்லதோர்‌ அடிமைபூ ண்டேனுக்கே 
பனைக்கை மும்மத வேழமுரித்தவன்‌ 

நினைப்பவர்‌ மனங்கோயிலாக்‌ கொண்டவன்‌ 
அனைத்து வேடமா அம்பலக்கூத்தனை 


தினைத்தனைப்‌ பொழுதும மறந்துய்வனோ 


பத்தனாய்‌ பாடமாட்டேன்‌ பரமனே பரமயோகீ 

எத்தினாற்‌ பத்திசெய்வேன்‌ என்னைநீ இகழ வேண்டா 
முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற 

அத்தா உன்‌ ஆடல்‌ காண்பான்‌ அடியனேன்‌ வந்தவாறே 
ஊன்நோக்கும்‌ இன்பம்‌ வேண்டி உழலாதே 

வான்நோக்கும்‌ வழியாவத நின்மினோ 
தான்நோக்கும்‌ தன்னடியவர்‌ நாவினில்‌ 

தேன்நோக்குமட்‌ திருவெண்காடு அடைநெஞ்சே. 


விரிக்கும்‌ அரும்பதம்‌ வேதங்களும்‌ ஓது விழுமியநூல்‌ 
உரைக்கில்‌ அரும்பொருள்‌உள்ளுவர்‌ கேட்கில்‌ உகம்முற்றும்‌ 
இரிக்கும்‌ பறையொடு பூதங்கள்‌ பாடக்‌ கழுமலவன்‌ 
நிருத்தம்‌ பழம்படி ஆடும்‌ கழல்நம்மை ஆள்வனவே. 
சிந்தித்‌ தெழுமனமே நினையாமன்‌ கழுமலத்தைப்‌ 
பந்தித்த வல்வினை தீர்க்கவல்லானைப்‌ பசுபதியை 
சந்தித்த கால மறுத்தும்‌ என்றெண்ணி இருந்தவர்க்கு 
முந்தித்தொழுகழல்‌ நாடடொறும்‌ நந்தம்மை யாள்வனவே. 


188 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


உள்ளம்‌ உள்கி உகந்து சிவனென்று 

மெள்ள உள்க வினைகெடும்‌ மெய்ம்மையே 
புள்ளினார்‌ பணிபுள்ளிருக்கு வேளூர்‌ 

வள்ளல்‌ பாதம்‌ வணங்கித்‌ தொழுமினே. 


பேர்‌ ஆயிரம்பரவி வானோர்‌ ஏத்தும்‌ 
பெம்மானைப்‌ பிரிவில்லா அடியார்க்கென்றும்‌ 
வாராத செல்வம்‌ வருவிப்பானை 
மந்திரமும்‌ தந்திரமும்‌ மருந்துமாகித்‌ 
தீராநோய்‌ தீர்த்தருள வல்லான்‌ தன்னைத்‌ 
திரிபுரங்கள்‌ தீ எழுத்திண்‌ சிலைகைக்‌ கொண்ட 
போரானைப்‌ புள்ளிருக்கு வேளூரானைப்‌ 
போற்றாதே ஆற்ற நாள்‌ போக்கினேனே! 


ஆத்தமாம்‌ அயனும்‌ மாலும்‌ அன்றிமற்றொழிந்த தேவர்‌ 
சோத்தம்‌எம்பெருமான்‌ என்றுதொழுது தோத்திரங்கள்‌ சொல்லத்‌ 
தீர்த்தமாம்‌ அட்டமிமுன்‌ சீருடை ஏழுநாளும்‌ 
கூத்தராய்‌ வீதி போந்தார்‌ குறுக்கை வீரட்டனாரே. 


ஆலாலமணிமிடற்று அணியா அடக்கினானை 
ஆலதன்‌ கீழ்‌அறம்‌ நால்வர்க்கருள்‌ செய்தானைப்‌ 
பாலாகித்‌ தேனாகிப்‌ பழமுமாகிப்‌ 
பைங்கரும்பாய்‌ அங்கருத்தும்‌ சுவை ஆனானை 
மேலாய வேதியர்க்கு வேள்வியாகி 
வேள்வியின்‌ இன்பயனாய விமலன்‌ தன்னை 
நாலாய மறைக்கு இறைவன்‌ ஆயினானை 
நாரையூர்‌ நன்னகரிற்‌ கண்டேன்‌ நானே. 


மாதர்ப்‌ பிறைக்கண்ணியானை மலையான்‌ மகளொடுப்‌ பாடிப்‌ 
போதொடு நீர்சுமந்து ஏந்திப்‌ புகுவார்‌ அவர்பின்புகுவேன்‌ 
யாதும்‌ சுவடுபடாமல்‌ ஜயாறடைகின்றபோது 
காதன்‌ மடப்பிடியோடும்‌ களிறுவருவன கண்டேன்‌ 
கண்டேன்‌ அவர்‌ திருப்பாதம்‌ கண்டு அறியாதன கண்டேன்‌. 
189 


https://archive.org/details/muthulakshmiacademy j து 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


எல்லா உலகமும்‌ ஆனாய்‌ நீயே 
ஏகம்பம்‌ மேவி இருந்தாய்‌ நீயே 
நல்லாரை நன்மை அறிவாய்‌ நீயே 
ஞானச்‌ சுடர்விளக்‌ காய்‌ நின்றாய்‌ நீயே 
பொல்லா வினைகள்‌ அறுப்பாய்‌ நீயே 
புகழ்ச்‌ சேவடி என்மேல்‌ வைத்தாய்‌ நீயே 
செல்வாய செல்வம்‌ தருவாய்‌ நீயே 
திருவையாறகலாத செம்பொற்சோத்‌ 


வஞ்சமின்றி வணங்கு மின்வைகலும்‌ 
வெஞ்சொல்‌ இன்றி விலகுமின்‌ வீடற 

நைஞ்சு நைஞ்சு நின்றுள்‌ குளிர்வார்க்கெலாம்‌ 
அஞ்சல்‌ என்றிடும்‌ ஆனைக்கா அண்ணலே. 


தாயுமாய்‌ எனக்கே தலை கண்ணும்‌ஆய்‌ 
பேயனேனையும்‌ ஆண்ட பெருந்தகை 

தேயநாதன்‌ சிராப்பள்ளி மேவிய | 

நாயனார்‌ என நம்வினை நாசமே | 


வான மதியமும்‌ வாளரவும்‌ புனலோடு .சடைத்‌ 

தானம்‌ இது வென வைத்துழல்வான்‌ தழல்போல்‌உருவன்‌ 
கான மறிஒன்றுகையுடையான்‌ கண்டியூர்‌ இருந்த 

ஊனமில்‌ வேதம்‌ உடையனை நாமடி யுள்குவதே. 
பூத்தானாம்‌ பூவின்‌ நிறந்தானுமாம்‌ 

பூக்குளால்‌ வாசமாய்‌ மன்னி நின்ற 
கோத்தானுங்‌ கோல்வளையாள்‌ கூறுனாகுங்‌ 

கொண்ட சமயத்தார்‌ தேவனாகி 
ஏத்தாதார்க்‌ கென்றுமிடரே துன்பம்‌ 


ஈவானாம்‌ என்னெஞ்சத்‌ துள்ளேநின்று 
காத்தானாங்‌ காலன்‌ அடையா வண்ணங்‌ 


கண்ணாங்‌ கருகாவூர்‌ எந்தை தானே. 


190 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தொண்டராகித்‌ தொழுது பணிமினோ 
பண்டை வல்வினை பற்றற வேண்டுவீர்‌ 

விண்டவர்‌ புரம்மூன்று ஒரு மாத்திரைக்‌ 
கொண்டவன்‌ உறையுங்குட மூக்கிலே 


சொன்மலிந்த மறைநான்கு ஆறங்கமாகிச்‌ 
சொற்பொருளும்‌ கடந்த சுடர்ச்சோதி போலும்‌ 
கன்மலிந்த கயிலைமலை வாணர்‌ போலும்‌ 
கடல்நஞ்சம்‌ உண்டு இருண்டகண்டர்‌ போலும்‌ 
மன்மலிந்த மணிவரைத்‌ திண்தோளர்‌ போலும்‌ 
மலையரையன்‌ மடப்பாவை மணாளர்‌ போலும்‌ 
கொன்மலிந்த மூவிலை வேற்குழகர்‌ போலும்‌ 
குடந்தைக்‌ கீழ்க்கோட்டத்து எங்கூத்தனாரே. 


பறையின்‌ ஓசையும்‌ பாடலின்‌ ஓசையும்‌ 
மறையின்‌ ஓசையும்‌ வைகும்‌ அயலெலாம்‌ 

இறைவன்‌ எங்கள்‌ பிரான்‌ இடைமருதினில்‌ 
உறையுள்‌ ஈசனை உள்கும்‌ என்‌ உள்ளமே. 


திருவேயென்‌ செல்வமே தேனே வானோர்‌ 
செழுஞ்சுடரே செழுஞ்சுடர்நற்‌ சோதீ மிக்க 
உருவேஎன்‌ உறவேஎன்‌ ஊனே, ஊனின்‌ 
உள்ளமே உள்ளத்தின்‌ உள்ளே நின்ற 
கருவேஎன்‌ கற்பகமே கண்ணே கண்ணிற்‌ 
கருமணியே மணியோடு பாவாய்‌ காவாய்‌ 
அருவாய வல்வினைநோய்‌ அடையா வண்ணம்‌ 
ஆவடுதண்‌ டுறையுறையும்‌ அமர ரேறே. 


பதத்து எழும்‌ மந்திரம்‌ அஞ்செழுத்து ஓதிப்‌ பரிவினொடும்‌ 
இதத்துஎழு மாணிதன்‌ இன்னுயிர்‌ உண்ணவெகுண்டு அடர்த்த 
கதத்து எழு காலனைக்‌ கண்குருதிப்‌ புனல்‌ ஆறொழுக 
உதைத்து எழு சேவடியான்‌ கடவூர்‌உறை உத்தமனே. 


191 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆரணப்‌ பொருளாம்‌ அருளாளனார்‌ 
வாரணத்துரிபோர்த்த மணாளனார்‌ 

நாரணன்‌ நண்ணிஏத்தும்‌ நள்ளாறனார்‌ 
காரணக்‌ கலைஞானக்‌ கடவுளே. 


அங்கம்‌ஆறும்‌ அருமறை நான்குடன்‌ 
தங்குவேள்வியர்‌ தாம்‌ பயிலும்நகர்‌ 
செங்கண்‌ மால்‌இடமார்‌ திருவாஞ்சியம்‌ 


தங்குவார்‌ நம்‌அமரர்க்கு அமரரே. 


பெருந்தகையைப்‌ பெறற்கரிய மாணிக்கத்தைப்‌ 
பேணிநினைந்‌ தெழுவார்தம்‌ மனத்தேமன்னி 
இருந்தமணிவிளக்‌ கதனை நின்றபூமேல்‌ 
எழுந்தருளி இருந்தானை எண்தோள்வீசி 
அருந்திறன்‌ மாநாடமாடும்‌ அம்மான்‌ தன்னை 
அங்கனகச்‌ சுடர்க்குன்றை அன்றாலின்கீழ்த்‌ 
திருந்து மறைப்பொருள்‌ நால்வர்க்‌ கருள்செய்தானை 
செங்காட்டங்‌ குடியதனுள்‌ கண்டேன்‌ நானே. 


ஆயிரந்‌ தாமரை போலும்‌: ஆயிரஞ்‌ சேவடியானும்‌ 
ஆயிரம்‌ பொன்வரை போலும்‌ ஆயிரந்தோளுடையானும்‌ 
ஆயிரம்‌ ஞாயிறுபோலும்‌ ஆயிரம்‌ நீண்முடியானும்‌ 
ஆயிரம்‌ பேருகந்தானும்‌ ஆரூர்‌ அமர்ந்த எம்மானே. 
நிலைபெறுமாறு எண்ணுதியேல்‌ நெஞ்சேநீவா 
நித்தலும்‌ எம்பிரானுடைய கோயில்புக்குப்‌ 
புலாவதன்‌ முன்‌ அலகிட்டு மெழுக்குமிட்டு 
பூமாலை புனைந்தேத்திப்‌ புகழ்ந்துபாடித்‌ 
தலையாரக்‌ கும்பிட்டுக்‌ கூத்தும்‌ ஆடிச்‌ 
சங்கரா! சயபோற்றி! போற்றி! என்றும்‌ 
அலை புனல்சேர்‌ செஞ்சடை எம்‌ ஆதிஎன்றும்‌ 
ஆரூராஎன்றென்றே அலறாநில்லே. 


192 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அங்கையுள்‌ அனலும்‌ வைத்தார்‌ அறுவகைச்சமயம்‌ வைத்தார்‌ 
தம்கையில்‌ வீணை வைத்தார்‌ தம்மடி பரவ வைத்தார்‌ 

திங்களைக்‌ கங்கையொடு திகழ்தரு சடையுள்‌ வைத்தார்‌ 
மங்கையைப்‌ பாகம்‌ வைத்தார்‌ மாமறைக்‌ காடனாரே 


வேதியா! வேதகீதா! விண்ணவர்‌ அண்ணா! என்று 
ஓதியே மலர்கள்தூவி ஒருங்கி நின்‌ கழல்கள்‌ காணப்‌ 
பாதியோர்‌ பெண்ணை வைத்தாய்‌ படர்சடை மதியஞ்சூடும்‌ 
ஆதியே! ஆலவாயில்‌ அப்பனே! அருள்‌ செயாயே. 


வாயானை மனத்தானை மனத்துள்‌ நின்ற 
கருத்தானைக்‌ கருத்தறிந்து முடிப்பான்தன்னைத்‌ 
தூயானைத்‌ தூவெள்ளை ஏற்றான்‌ தன்னைச்‌ 
சுடர்த்திங்கள்‌ சடையானைத்‌ தொடர்ந்துநின்ற என்‌ 
தாயானைத்‌ தவம்‌ஆய தன்மையானைத்‌ 
தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும்‌ 
சேயானைத்‌ தென்கூடல்‌ திருவாலவாய்ச்‌ 
சிவன்‌ அடியே சிந்திக்கப்‌ பெற்றேன்‌ நானே. 


வாக்கினால்‌ இன்புரைத்து வாழ்கிலார்‌ தம்மைஎல்லாம்‌ 
போக்கினாற்‌ புடைத்து அவர்கள்‌ உயிர்தனை உண்டுமாறான்‌ 
தேக்கு நீர்‌ செய்த கோயில்‌ திரு இராமேச்‌ சுரத்தை 
நோக்கினால்‌ வணங்குவார்க்கு நோய்வினை நுணுகும்‌ அன்றே 


கற்றமா மறைகள்‌ பாடிக்‌ கடைதொறும்‌ பலியுந்தேர்வார்‌ 
வற்றலோர்‌ தலைகையேந்தி வானவர்‌ வணங்கிவாழ்த்த 

முற்ற ஓர்சடையின்‌ நீரைஏற்ற முக்கண்ணர்‌ தம்மைப்‌ 
பற்றினார்க்‌ கருள்கள்‌ செய்து பருப்பதும்‌ நோக்கினாரே. 


கடியவன்‌ கண்சிவந்து கயிலை நன்மலையையோடி 
வடிவுடை மங்கை அஞ்ச எடுத்தலும்‌ மருவ நோக்கிச்‌ 

செடிபடத்‌ திருவிரலால்‌ ஊன்றலும்‌ சிதைந்து வீழ்ந்தான்‌ 
வடிவுற ஊன்றினானேல்‌ மறித்து நோக்கில்லையன்றே 


193 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
நங்க டம்பனைப்‌ பெற்றவன்‌ பங்கினன்‌ 
தென்க டம்பைத்‌ திருக்கரக்‌ கோயிலான்‌ 
தன்க டன்‌அடி யேனையுந்‌ தாங்குதல்‌ 
என்க டன்பணி செய்து கிடப்பதே. 


அடுத்தானை உரித்தானை அருச்சுனற்குப்‌ பாசுபதம்‌ 
கொடுத்தானைக்‌ குலவரையே சிலையாகக்‌ கூரம்பு 
தொடுத்தானைப்‌ புரமெரியச்‌ சுனைமல்கு கயிலாயம்‌ 


எடுத்தானைத்‌ தடுத்தானை எம்மனத்தே வைத்தேனே. 


செங்க ணானும்‌ பிரமனுந்‌ தம்முளே 
எங்குந்‌ தேடித்‌ திரிந்தவர்‌ காண்கிலார்‌ 
இங்குற்‌ றேனென்றி லிங்கத்தே தோன்றினான்‌ 
பொங்கு செஞ்சடைப்‌ புண்ணிய மூர்த்தியே 
மாசில்‌ வீணையும்‌ மாலை மதியமும்‌ 
வீசுதென்றலும்‌ லீங்கு இளவேனிலும்‌ 
மூசுவண்டு அறை பொய்கையும்‌ போன்றதே 
ஈசன்‌ எந்தை இணையடி நீழலே 


நமச்சிவாயவே ஞானமும்‌ கல்வியும்‌ 
நமச்சிவாயவே நானறிவிச்சையும்‌ 
நமச்சிவாயவே நா நவின்றேத்துமே 
நமச்சிவாயவே நன்னெறிகாட்டுமே 
விறகில்‌ தீயினன்‌ பாலிற்படு நெய்போல்‌ 
மறைய நின்றுளன்‌ மாமணிச்‌ சோதியான்‌ 
உறவுகோல்‌ நட்டு உணர்வுகயிற்றினால்‌ 
முறுகவாங்கிக்‌ கடைய முன்நிற்குமே 
வேத நாயகன்‌ வேதியர்‌ நாயகன்‌ 
மாதின்நாயகன்‌ மாதவர்‌ நாயகன்‌ 
ஆதிநாயகன்‌ ஆதிரை நாயகன்‌ 
பூதநாயகன்‌ புண்ணிய மூர்த்தியே, 


194 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அத்தாவுன்‌ அடியேனை அன்பால்‌ ஆர்த்தாய்‌ 
அருள்நோக்கில்‌ தீர்த்தநீர்‌ ஆட்டிக்‌ கொண்டாய்‌ 
எத்தனையும்‌ அரியநீ எளியை ஆனாய்‌ 


எனையாண்டு கொண்டிரங்கி என்று கொண்டாய்‌ 


பித்தனேன்‌ பேதையேன்‌, பேயேன்‌, நாயேன்‌ 
பிழைத்தனகள்‌ எத்தனையும்‌ பொறுத்தா யன்றே 
இத்தனையும்‌ எம்பரமோ, ஐய ஐயோ 
எம்பெருமான்‌ திருக்கருணை இருந்த வாறே, 
சிவனாகித்‌ திசைமுகனாய்த்‌ திருமாலாகிச்‌ 
செழுஞ்சுடராய்த்‌ தீயாகி நீருமாகிப்‌ 
புவனாகிப்‌ புவனங்கள்‌ அனைத்துமாகிப்‌ 
| பொன்னாகிமணியாகி முத்துமாகிப்‌ 
பவனாகிப்‌ பவனங்களன்‌ அனைத்துமாகிப்‌ 
பசுவேறித்‌ திரிவானோர்‌ பவனாய்நின்ற 
தவனாய தலையாலங்காடன்றன்னைச்‌ 


சாராதேசால நாட்போக்கினேனே. 


சொற்றுணை வேதியன்‌ சோதி வானவன்‌ 
பொற்றுணைத்‌ திருந்தடி பொருந்தக்‌ கைதொழக்‌ 
கற்றுணைப்‌ பூட்டியோர்‌ கடலிற்‌ பாய்ச்சினும்‌ 
நற்றுணை யாவது நமச்சி வாயவே! 
திருச்சிற்றம்பலம்‌ 


NAS ZN TAN YA 


TANTS AS 


195 


https://archive.org/details/muthulakshmiacademy 


SS ene 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
0 66 9 
௬ ரத்தி சுவாமிகள்‌ ளியவை 
ந்தரமூர்த்தி ௬ அரு 
ம்‌ திருமுறை 


ஊனாய்‌ உயிர்‌ ஆனாய்‌ உடல்‌ ஆனாய்‌ உலகு ஆனாய்‌ 


வானாய்‌ நிலம்‌ ஆனாய்‌ கடல்‌ ஆனாய்‌ மலை ஆனாய்‌ 


தேனார்‌ பெண்ணைத்‌ தென்பால்‌ வெண்ணெய்நல்லூர்‌ அருட்டுறையுள்‌ 


ஆனாய்‌ உனக்கு ஆளாய்‌ இனி அல்லேன்‌ எனலாமே 


காரூர்‌ புனல்‌ எய்திக்‌ கரை கல்லித்‌ திரைக்கையால்‌ 
பாரூர்‌ புகழ்‌ எய்தித்‌ திகழ்‌ பன்‌ மாமணி உந்திச்‌ 
சீரூர்‌ பெண்ணைத்‌ தென்பால்‌ வெண்ணெய்‌ நல்லூர்‌ அருட்டுறையுள்‌ 
ஆரூரான்‌ எம்பெருமாற்கு ஆள்‌ அல்லேன்‌ எனலாமே. 
எள்கல்‌இன்றி இமையவர்‌ கோனை 
ஈசனை வழிபாடு செய்வாள்‌ போல்‌ 
உள்ளத்து (உள்கி உகந்து உமை நங்கை 
வழிபடச்‌ சென்று நின்றவாகண்டு 
வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி 
வெருவி ஓடித்தழுவ வெளிப்பட்ட 
கள்ளக்‌ கம்பனை எங்கள்‌ பிரானைக்‌ 


காணக்‌ கண்‌ அடியேன்‌ பெற்றவாறே. 


நொந்தா ஒண்சுடரே நுனையே நினைத்திருந்தேன்‌ 
வந்தாய போயறியாய்‌ மனமே புகுந்து நின்ற 
சிந்தாய்‌ எந்தைபிரான்‌ திருமேற்றளி உறையும்‌ 
எந்தாய்‌ உன்னையல்லால்‌ இனிஏத்த மாட்டேனே. 
வண்டார்‌ குழலி உமைநங்கைபங்கா! கங்கை மணவாளா! 
விண்டார்‌ புரங்கள்‌ எரிசெய்த விடையாய்‌! வேதநெறியானே! ' 
பண்டு ஆழ்வினைகள்‌ பலதீர்க்கும்‌ பரமா! 


i பழையனூர்மேவிய 
அண்டா! ஆலங்காடா! 


உன்‌ அடியார்க்கு அடியேன்‌ ஆவேனே 
196 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அழுக்கு மெய்கொடு(உன்‌ திருவடி அடைந்தேன்‌ 
அதுவும்‌ நான்படப்‌ பாலது ஒன்றானால்‌ 
பிழுக்கை வாரியும்‌ பால்‌ கொள்வர்‌ அடிகேள்‌ 
பிழைப்பனாகிலும்‌ திருவடிப்‌ பிழையேன்‌ 
வழுக்கி வீழினும்‌ திருப்பெயரல்லால்‌ 
மற்று நான்‌ அறியேன்‌ மறுமாற்றம்‌ 
ஒழுக்க என்கணுக்கொரு மருந்துரையாய்‌ 
ஒற்றியூரெனும்‌ ஊருறைவானே. 


கங்கை தங்கிய சடையுடைக்‌ கரும்பே 
கட்டியே பலர்க்குங்களை கண்ணே 
அங்கை நெல்லியின்‌ பழத்திடை அமுதே 
அத்தா என்னிடர்‌ ஆர்க்கெடுத்துரைக்கேன்‌ 
சங்கும்‌ இப்பியுஞ்‌ சலஞ்சலம்‌ முரல 
வயிரம்‌ முத்தொடு பொன்மணி வரன்றி 
ஓங்கு மாகடல்‌ ஓதம்வந்‌ துலவும்‌ 
ஒற்றி யூரெனும்‌ ஊருறை வானே 


கொன்று செய்த பொடுமையாற்‌ பல சொல்லவே 
நின்ற பாவம்வினைகள்‌ தாம்‌ பலநீங்கவே 

சென்று சென்று தொழுமின்‌ தேவர்பிரானிடம்‌ 
கன்றினோடு பிடி சூழ்‌ கழுக்குன்றமே 


முன்னே எம்‌ பெருமானை மறந்தென்‌ கொல்‌ மறவாது 
ஒழிந்தென்‌ கொல்‌ மறவாத சிந்தையால்‌ வாழ்வேன்‌ 
பொன்னே! நன்மணியே! வெண்முத்தே! செம்பவளக்‌ 
குன்றமே! ஈசன்‌ என்று (வன்னையே புகழ்வேன்‌ 
அன்னே! என்‌ அத்தா! என்றமரரால்‌ அமரப்‌ 
படுவானை அதிகை மாநகருள்‌ வாழ்பவனை 
என்னே என்நெறி கெடில வட வீரட்டானத்து 
உறைவானை இறை போதும்‌ இகழ்வன்‌ போலியானே 


197 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வாயாடி மாமறை ஒதி ஓர்வேதியனாகி வந்து 
தீயாடியார்‌ சினக்கேழலின்‌ பின்சென்றோர்‌ வேடுவனாய்‌ 


வேயடியார்‌ வெண்ணெய்றல்லூரில்‌ வைத்தென்னையாளும்‌ கொண்ட 


நாயாடியார்க்‌ கிடமாவதுநந்‌ திருநாவலூரே 


மங்கை யோர்‌ கூறமர்ந்தீர்‌ மறை நான்கும்‌ விரித்துரைத்தீர்‌ 
திங்கள்‌ சடைக்‌ கணிந்தீர்‌ திகழும்‌ முதுகுன்றமர்ந்தீர்‌ 
கொங்கை நல்லாள்‌ பரவை குணம்கொண்டிருந்தாள்‌ முகப்பே 
அங்கணனே அருளாய்‌ அடியேன்‌ இட்டளம்‌ கெடவே 
முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கும்‌ மூர்த்திஎன்னப்‌ 
பட்டானைப்‌ பத்தராய்ப்‌ பாவிப்பார்‌ பாவமும்‌ வினையும்போக 
விட்டானை மலைஎடுத்த இராவணனைத்‌ 
தலைபத்தும்‌ நெரியக்காலால்‌ 
தொட்டானைப்‌ புலியூர்ச்‌ சிற்றம்பலத்தெம்‌ 
பெருமானைப்‌ பெற்றாமன்றே 


குடமெடுத்து நீரும்‌ பூவும்‌ கொண்டுதொண்டர்‌ ஏவல்செய்ய 
நடமெடுத்து ஒன்றுஆடிப்பாடி நல்குவீர்நீர்புல்கும்‌ வண்ணம்‌ 
வடமெடுத்த கொங்கை மாதோர்‌ பாகமாக வார்கடல்வாய்‌ 
விடம்மிடற்றி வைத்ததென்னே வேலைசூழ்‌ வெண்காடனீரே 
பிழைத்த பிழை ஒன்றறியேன்‌ நான்‌ 
பிழையைத்‌ தீரப்பணியாமே 
மழைக்கண்‌ நல்லார்‌ குடைந்தாட மலையும்‌ 
நிலனும்‌ கொள்ளாமைக்‌ 
கழைக்கொள்‌ பிரசம்‌ கலந்தெங்கும்‌ கழனி 
மண்டிக்‌ கையேறி 
அழைக்குந்‌ திரைக்‌ காவிரிக்‌ கோட்டத்து 
ஐயாறுடைய அடிகளோ. 


கண்ணாய்‌ ஏழுலகும்‌ கருத்தாய அருத்தமுமாய்ப்‌ 
பண்ணார்‌ இன்தமிழாய்ப்‌ பரமாய்‌ பரஞ்சுடரே 

மண்ணார்‌ பூம்பொழில்‌ சூழ்‌ மழபாடியுள்‌ மாணிக்கமே 
அண்ணா நின்னையல்லால்‌ இனி யாரை நினைக்கேனே 


198 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நெறியே நின்மலனே நெடுமால்‌அயன்‌ போற்றிசெய்யும்‌ 
குறியே நீர்மையனே கொடியேரிடை யாள்தலைவா 

மறிசேர்‌ அங்கையனே மழபாடியுள்‌ மாணிக்கமே 
அறிவே நின்னையல்லால்‌ இனியாரை நினைக்கேனே. 


மறைகள்‌ ஆயின நான்கும்‌ மற்றுள பொருள்களும்‌ எல்லாம்‌ 
துறையும்‌ தோத்திரத்‌ திறையும்‌ தொன்மையும்‌ நன்மையுமாய 

அறையும்‌ பூம்புனல்‌ ஆனைக்காவுடை ஆதியை நாளும்‌ 
இறைவன்‌ என்றடிசேர்வார்‌ எம்மையும்‌ ஆளுடையாரே 


குற்றந்‌ தன்னொடு குணம்பல பெருக்கிக்‌ 
கோல நுண்ணிடையா ரொடுமயங்கிக்‌ 
கற்றிலேன்‌ கலைகள்‌ பலஞானம்‌ 
கடியவாயின கொடுமைகள்‌ செய்தேன்‌ 
பற்றலாவதோர்‌ பற்றுமற்‌ நில்லேன்‌ 
பாவியேன்‌ பலபாவங்கள்‌ செய்தேன்‌ 
எற்றுளேன்‌ எனக்கு உய்வகை அருளாய்‌ 
இடை மருதுறை எந்ததைபிரானே 


குறைவிலா நிறைவே! குணக்குன்றே! 
கூத்தனே! குழைக்‌ காதுடையானே! 
உறவிலேன்‌ உனையன்றி மற்றடியேன்‌ 
ஒருபிழை பொறுத்தால்‌ இழிவுண்டே 
சிறைவண்டார்‌ பொழில்சூழல்‌ திருஆருர்ச்‌ 
செம்பொனே! திருவாவடுதுறையுள்‌ 
அறவனே! எனைஅஞ்சல்‌ என்றருளாய்‌ 
ஆர்‌எனக்குறைவு? அமரர்கள்‌ ஏறே. 
அன்றாலின்‌ நிழற்கீழ்‌ அறம்‌ நால்வர்க்கருள்‌ புரிந்து 
கொன்றாய்‌ காலன்உயிர்‌ கொடுத்தாய்‌ மறையோனுக்குமான்‌ 
கன்றாரும்‌ கரவா கடவூர்த்‌ திருவீரட்டத்துள்‌ 
என்தாதை பெருமான்‌ எனக்கார்துணை நீ அலதே. 


199 


https://archive.org/details/muthulakshmiacademy — x 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கற்பகத்தினைக்‌ கனகமால்‌ வரையைக்‌ 
காமகோபனைக்‌ கண்ணுதலானைச்‌ 
சொற்பதப்பொருள்‌ இருள்‌ அறுத்து] அருளுந் 
தூயசோதியை வெண்ணெய்நல்லூரில்‌ 
அற்புதப்பழ ஆவணம்‌ காட்டி 
அடியனா என்னை ஆளது கொண்ட 
நற்பதத்தை நள்ளாறனை அமுதை 
நாயினேன்‌ மறுந்‌(து) என்‌ நினைக்கேனே. 


பொருவனார்‌ புரிநூலர்‌ புணர்முலை உமையவளோடு 
மருவனார்‌ மருவார்பால்‌ வருவதும்‌இல்லை நம்மடிகள்‌ 

திருவனால்‌ பணிந்தேத்தும்‌ திகழ்திரு வாஞ்சியத்துறையும்‌ 
ஒருவனார்‌ அடியாரை ஊழ்வினை நலியஒட்டாரே. 


ஏழிசையாய்‌ இசைப்பயனாய்‌ இன்னமுதாய்‌ என்னுடைய 
தோழனுமாய்‌ யான்செய்யும்‌ துரிசுகளுக்கு உடனாகி 
மாழைஒண்கண்‌ பரவையைத்தந்து ஆண்டாளை மதியில்லா 
ஏழையேன்‌ பிரிந்திருக்கேன்‌ என்‌ ஆரூர்‌ இறைவனையே 
மீளாஅடிமை உமக்கே ஆளாய்ப்‌ பிறரை வேண்டாதே 
மூளாத்தப்போல்‌ உள்ளே கனன்று முகத்தால்‌ மிகவாடி 
ஆளாயிருக்கும்‌ அடியார்‌ தங்கள்‌ அல்லல்‌ சொன்னக்கால்‌ 
வாளங்கு இருப்பீர்‌ திருவாரூரீர்‌ வாழ்ந்து போதீரே. 


அங்கங்களும்‌ மறைநான்குடன்‌ விரித்தான்‌ இடம்‌ அறிந்தோம்‌ 
தெங்கங்களும்‌ நெடும்பெண்ணையும்‌ பழம்வீழ்‌ மண்ற்படப்பைச்‌ 
சங்கங்களும்‌ இலங்கு இப்பியும்‌ வலம்புரிகளும்‌ இடறி 
வங்கங்களும்‌ உயர்கூம்பொடு(ம்‌) வணங்கும்‌ மறைக்காடே 
மன்னிப்‌ புனங்காவல்‌ மடமொழியாள்‌ புன்ங்காக்கக்‌ 
கன்னிக்‌ கிளிவந்து கவைக்‌ கோலிக்‌ கதிர்‌ கொய்ய 
என்னைக்‌ கிளி மதியாதென்று எடுத்துக்கவண்‌ ஒலிப்ப 
தென்னற்கிளி திரிந்தேறிய சீபர்ப்பத மலையே 


200 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பண்ணின்‌ தமிழ்‌ இசைபாடலின்‌ பழவேய்‌ முழவதிரக்‌ 
கண்ணின்‌ ஒளிகனகச்சுனை வயிரம்மவை சொரிய 

மண்ணின்றன மதவேழங்கள்‌ மணிவாரிக்‌ கொடெறிய 
கிண்ணென்றிசை முரலுத்‌ திருக்கேதாரம்‌ எனீரே. 


அரஒலி ஆகமங்கள்‌ அறிவார்‌ அறி தோத்திரங்கள்‌ 
விரவிய வேதஒலி விண்எலாம்‌ வந்து எதிர்ந்திசைப்ப 

வரம்மலி வாணன்வந்து வழிதந்தெனக்கு ஏறுவதோர்‌ 
சிரம்மலியானை தந்தான்‌ நொடித்தான்‌ மலைஉத்தமனே. 


தேனைக்‌ காவல்‌ கொண்டு விண்ட கொன்றைச்‌ செழுந்தாராய்‌ 
வானைக்‌ காவல்‌ கொண்டு நின்றார்‌ அறியா நெறியானே 

ஆனைக்‌ காவில்‌ அரனே பரனே அண்ணாமலையானே 
ஊனைக்‌ காவில்‌ கைவிட்டு உன்னைஊப்பார்‌ உணர்வாரே. 


- திருச்சிற்றம்பலம்‌ 
4444 


மாணிக்கவாசக சுவாமிகள்‌ அருளியவை 
எட்டாம்‌ திருமுறை 
வானாகி மண்ணாகி வளியாகி ஒளியாகி 
ஊனாகி உயிராகி உண்மையுமாய்‌ இன்மையுமாய்க்‌ 
கோளாகி யான்‌எனதென்‌ றவரவரைக்‌ கூத்தாட்டு 
வானாகி நின்றாயை என்சொல்லி வாழ்ததுவனே. 


குறைவிலா நிறைவே, கோதிலா அமுதே 
ஈறிலாக்‌ கொழுஞ்சுடர்க்‌ குன்றே 

மறையுமாய்‌ மறையின்‌ பொருளுமாய்‌ வந்தென்‌ 
மனத்திடை மன்னிய மன்னே 

சிறைபெறா நீர்போற்‌ சிந்தைவாய்ப்‌ பாயும்‌ 
திருப்பெருந்‌ துறையுறை சிவனே 

இறைவனே நீயென்‌ உடலிடம்‌ கொண்டோய்‌ 
இனியுனை என்‌இரக்‌ கேனே. 


201 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சோதியாய்த்‌ தோன்றும்‌ உருவமே அருவாம்‌ 
ஒருவனே சொல்லுதற்கு அரிய 

ஆதியே நடுவே அந்தமே, பந்தம்‌ 
அறுக்குமா னந்தமா கடலே 

தீதிலா நன்மைத்‌ திருவருட்‌ குன்றே 
திருப்பெருந்‌ துறையுறை சிவனே 

யாதுந்‌ போவதோர்‌ வகையெனக்‌ கருளாய்‌ 


வந்துநின்‌ இணையடி தந்தே. 


சோதியே! சுடரே! சூழொளி விளக்கே! 
கரிகுழற்‌ பணைமுலை மடந்தை 
பாதியே பரனே! பால்கொள்வெண்‌ ணீற்றாய்‌ 
பங்கயத்‌ துஅயனும்‌ மால்‌அறியா 
நீதியே செல்வத்‌ திருப்பெருந்‌ துறையில்‌ 
நிறைமலர்க்‌ குருந்த(ம்‌) மேவியசீர்‌ 
ஆதியே அடியேன்‌ ஆதரித்‌ துஅழைத்தால்‌ 
அதெந்துவே என்றுஅரு ளாயே. 
பண்சுமந்த பாடல்‌ பரிசு படைத்தருளும்‌ 
பெண்சுமந்த பாகத்தன்‌ பெம்மான்‌ பெருந்துறையான்‌ 
விண்சுமந்து கீர்த்தி வியன்மண்ட லத்து ஈசன்‌ 
கண்சமந்த நெற்றி கடவுள்‌ கலிமதுரை 
மண்சுமந்து கூலி கொண்டு அக்கோவால்‌ மொத்துண்டு 
புண்‌ சுமந்த பொன்மேனி பாடுதுங்காண்‌ அம்மானாய்‌. 
விண்‌ஆளும்‌ தேவர்க்கு மேலாய வேதியனை 
மண்‌ஆளும்‌ மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானைத்‌ 
தண்ணார்‌ தமிழ்‌அளிக்கும்‌ தன்பாண்டி நாட்டானைப்‌ 
பெண்‌ஆளும்‌ பாகனைப்‌ பேணு பெருந்துறையிற்‌ 
கண்‌ஆர்‌ கழல்காட்டி நாயேனை ஆட்கொண்ட 


அண்ணா மலையானைப்‌ பாடுதுங்காண்‌ அம்மானாய்‌ 
202 


aes https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


திருவார்‌ பெருந்துறை மேயபிரான்‌ என்பிறவிக்‌ 
கருவேர்‌ அறுத்தபின்‌ யாவரையுங்‌ கண்டதில்லை 

அருவாய்‌ உருவமும்‌ ஆயபிரான்‌ அவன்மருவும்‌ 
திருவாரூர்‌ பாடிநாம்‌ தெள்ளேணம்‌ கொட்டாமோ? 


முத்தனே முதல்வா முக்கணா முனிவா 
மொட்டறா மலர்பறித்‌ திறைஞ்சிப்‌ 
பத்தியாய்‌ நினைந்து பரவுவார்‌ தமக்குப்‌ 
பரகதி கொடுத்தருள்‌ செய்யும்‌ 
சித்தனே செல்வத்‌ திருப்பெருந்‌ துறையிற்‌ 
செழுமலர்க்‌ குருந்த மேவியசீர்‌ 
அத்தனே அடியேன்‌ ஆதரித்‌ தழைத்தால்‌ 
அதெந்துவே என்றரு ளாயே 


வேண்டேன்‌ புகழ்‌ வேண்டேன்‌ செல்வம்‌ 
வேண்டேன்‌ மண்ணும்‌ விண்ணும்‌ 
வேண்டேன்‌ பிறப்பிறப்புச்‌ சிவம்‌ 
வேண்டார்தமை நாளும்‌ 
தீண்டேன்‌ சென்று சேர்ந்தேன்‌ மன்னு 
திருப்பெருந்துறை யிறைதாள்‌ 
பூண்டேன்‌ புறம்போகேன்‌ இனிப்‌ 
புறம்‌ போகலொட்‌ டேனே 


சடையானே தழலாடீ தயங்குமூ விலைச்சூலப்‌ 
படையானே பரஞ்சோத்‌ பசுபத்‌ மழவெள்ளை 

விடையானே விரிபொழில்சூழ்‌ பெருந்துறையாய்‌ அடியேன்நான்‌ 
உடையானே உனைஅல்லா த(வறுதுணைமற்‌ றுஅஹியேனே 


முன்னை வினைஇரண்டும்‌ வேர்‌அறுத்து முன்னிற்றான்‌ 
பின்னைப்‌ பிறப்பறுக்கும்‌ பேராளன்‌ - தென்னன்‌ 

பெருந்துறையில்‌ மேய பெருங்கருணை யாளன்‌ 
வருந்துயரம்‌ தீர்க்கும்‌ மருந்து 

4 203 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பேராசை யிமிந்தப்‌ பிண்டமறப்‌ பெருந்துறையான்‌ 

சீரார்‌ திருவடி யென்தலைமேல்‌ வைத்தபிரான்‌ 
காரார்‌ கடல்நஞ்சை உண்டுகந்த காபாலி 

போரார்‌ புரம்பாடிப்‌ பூவல்லி கொய்யாமோ? 
மெய்தான்‌ அரும்பி விதிர்விதிர்த்தன்விரை யார்கழற்கென்‌ 

கைதான்‌ தலைவைத்துக்‌ கண்ணீர்ததும்பி வெதும்பி உள்ளம்‌ 
பொய்தான்‌ தவிர்ந்து உன்னைப்‌ போற்றி சயசய போற்றியென்னும்‌ 

கைதான்‌ நெகிழவிடேன்‌உடை யாய்‌ என்னைக்கண்டுகொள்ளே 
பூதங்கள்‌ ஐந்தாகிப்‌ புலனாகிப்‌ பொருளாகிப்‌ 

பேதங்கள்‌ அனைத்துமாய்ப்‌ பேதமிலாப்‌ பெருமையனைக்‌ 
கேதங்கள்‌ கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை 

வேதங்கள்‌ தொழுதேத்தும்‌ விளங்குதில்லை கண்டேனே. 
நானேயோ தவம்செய்தேன்‌ சிவாயநம எனப்பெற்றேன்‌ 

தேனாய்‌இன்‌ அமுதமுமாய்த்‌ தித்திக்கும்‌ சிவபெருமான்தானேவந்‌ 
துஎனதுள்ளம்‌ புகுந்து அடியேற குஅருள்செய்தான்‌ 

ஊனாரும உயிர்வாழ்க்கை ஒறுத்து அன்றே வெறுத்திடவே 
முத்திநெறி யறியாத மூர்க்கரொடு முயல்வேனைப்‌ 

பத்திநெறி அறிவித்துப்‌ பழவினைகள்‌ பாறும்‌ வண்ணம்‌ 
சித்தமலம்‌ அறுவித்துச்‌ சிவமாக்கி எனையாண்ட 

அத்தன்‌எனக்‌ கருளியவாறு ஆர்பெறுவார்‌ அச்சோவே 
கண்ணப்பன்‌ ஒப்பதோர்‌ அன்பின்மை கண்டபின்‌ 

என்னப்பன்‌ என்னொப்பில்‌ என்னையும்‌ஆட்‌ கொண்டருளி 
வண்ணப்‌ பணித்தென்னை வாவென்ற வான்கருணைச்‌ 

கண்ணபபொன்‌ நீற்றங்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ 
பூசுவதும்‌ வெண்ணீறு பூண்பதுவும்‌ பொங்கரவம்‌ 

பேசுவதும்‌ திருவாயால்‌ மறைபோலும்‌ காணேடீ 
பூகவதும்‌ பேசுவதும்‌ பூண்பதுவும்‌ கொண்டென்னை 

ஈசனவன்‌ எவ்வுயிர்க்கும்‌ இயல்பானான்‌ சாழலோ 


204 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அன்றே என்றன்‌ ஆவியும்‌ உடலும்‌ உடைமை எல்லாமும்‌ 
குன்றேஅனையாய்‌ என்னைஆட்‌ கொண்டபோதே கொண்டிலையோ 

இன்றோர்‌ இடையூ றுஎனக்குண்டோ எண்தோல்‌ முக்கண்‌ எம்மானே 
நன்றே செய்வாய்‌ பிழை செய்வாய்‌ நானேஇதற்கு நாயகமே. 


பால்நினைந்‌ தூட்டுந்‌ தாயினுஞ்‌ சாலப்‌ 
பரிந்து நீ பாவியே னுடைய 

ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி 
உலப்பிலா ஆனந்த மாய 

தேனினைச்‌ சொரிந்து புறம்புறம்‌ திரிந்த 
செல்வமே சிவபெருமானே 

யானுனைத்‌ தொடர்ந்து சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கு எழுந்து அருளுவ து இனியே 


காசணிமின்கள்‌ உலக்கை எல்லாம்‌ 
காம்பணிமின்கள்‌ கறைஉரரை 

நேசமுடைய அடியவர்கள்‌ நின்று நிலாவுக 
என்று வாழ்த்தி 

தேசமெல்லாம்‌ புகழ்ந்தாடும்‌ கச்சித்‌ திருவேகம்பன்‌ 
செம்பொற்கோயில்பாடிப்‌ 

பாசவினையைப்‌ பறித்து நின்றுபாடிப்‌ 
பொற்சுண்ணம்‌ இடித்து நாமே 


பிட்டுநேர்பட மண்சுமந்த பெருந்துறைப்‌ பெரும்பித்தனே 
சட்டம்‌ நேர்பட வந்திலாத சழக்கனேன்‌ உனைச்சார்ந்திலேன்‌ 
சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும்‌ கடையாய எம்‌ 
கட்டனேனையும்‌ ஆட்கொள்வான்‌ வந்துகாட்டினாய்‌ கழுக்குன்றிலே 


ஈசனேநீ அல்லதில்லை இங்கும்‌ அங்கும என்பதும்‌ 
பேசினேனொர்‌ பேதமின்மை பேதையென்ளன்‌ எம்பிரான்‌ 

நீசனேனை ஆண்டுகொண்ட நின்மலாஒர்‌ நின்லால்‌ 
தேசனே ஓர்‌ தேவர்‌ உண்மை சிந்தியாது சிந்தையே 


205 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அருளுடைச்‌ சுடரே அளிந்ததோர்‌ கனியே 
பெருந்திறல்‌ அருந்தவர்க்‌ கரசே 

பொருளுடைக்‌ கலையே புகழ்ச்சியைக்‌ கடந்த 
போகமே யோகத்தின்‌ பொலிவே 

தெருளிடத்து அடியார்‌ சிந்தையுட்‌ புகுந்த 
செல்வமே சிவபெருமானே 

இருளிடத்‌ துன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழுந்‌ தருளுவ தினியே? 


வெறுப்பனவே செய்யும்‌ என்‌ சிறுமையைநின்‌ பெருமையினால்‌ 
பொறுப்பவனே அராப்பூண்பவனே, பொங்கு கங்கைசடைச்‌ 
செறுப்பவனேநின்‌ திருவருளால்‌ என்‌ பிறவியை வேர்‌ 


அறுப்பவனே உடையாய்‌ அடியேன்‌ உன்‌ அடைக்கலமே. 


ஊசலாட்டுமிவ்‌ வுடலுயி ராயின இருவினை அறுத்தென்னை 
ஓசையாலுணர்‌ வார்க்குணர்‌ வரியவன்‌ உயர்வுதந்‌ தொளியாக்கிப்‌ 

பாசமானவை பற்றறுத்‌ துயர்ந்ததன்‌ பரம்பெருங்‌ கருணையால்‌ 
ஆசைதீர்த்தடி யாரடிக்‌ கூட்டிய அற்புதம்‌ அறியேனே 


ஞானவாள்‌ ஏந்துமையர்‌ நாதப்‌ பறையறைமின்‌ 
மானமா ஏறுமையர்‌ மதிவெண்‌ குடைகவிமின்‌ 
ஆனறீற்‌ றுக்கவசம்‌ அடையப்‌ புகுமின்கள்‌ 
வானவூர்‌ கொள்வோநாம்‌ மாயப்படை வாராமே 
இரங்கும்‌ நமக்கு அம்பலக்கூத்தன்‌ 
என்றென்று ஏமாந்து இருப்பேனே 
அரும்கற்‌ பனைகற்‌ பித்தாண்டாய்‌ ஆள்வார்‌ 
இலிமாடு ஆவேனோ 
நெருங்கும்‌ அடியார்‌ களும்நீயும்‌ 
நின்று நிலாவி விளையாடும்‌ 
மருங்கே சார்ந்து வரஎங்கள்‌ வாழ்வே 
வாவென்று அருளாயே 


206 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மானேர்‌ நோக்கி உமையாள்‌ பங்கா வந்திங்‌ காட்கொண்ட 
தேனேஅமுதே கரும்பின்‌ தெளிவே சிவனே தென்தில்லைக்‌ 

கோனே உன்தன்‌ திருக்குறிப்புக்‌ கூடு வார்நின்‌ கழல்கூட 
ஊனார்‌ புழுக்கூ டிதுகாத்திங்‌ கிருப்பதானேன்‌ உடையானே 


தன்மை பிறால்‌ அறியாத தலைவா பொல்லா நாயான 
புன்மை யேனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ 
என்னைநோக்கு வார்யாரே என்நான்செய்தேன்‌ எம்பெருமான்‌ 
பொன்னே திகழுந்‌ திருமேனி எந்தாய்‌ எங்குப்‌ புகுவேனே. 


திருச்சிற்றம்பலம்‌ 
kkk 


திருவிசைப்பா 
9. [1 
ஒன்பதாம்‌ திருமுறை 
ஒளிவளர்‌ விளக்கே! உலப்பிலா வொன்றே! 
உணர்வுசூழ்‌ கடந்ததோர்‌ உணர்வே! 
தெளிவளர்‌ பளிங்கின்‌ திரண்மணிக்‌ குன்றே! 
சித்தத்துள்‌ தித்திக்கும்‌ தேனே! 
அளிவளர்‌ உள்ளத்‌ துஆனந்தக்‌ கனியே! 
அம்பலம்‌ ஆடரங்‌ காக 
வெளிவளர்‌ தெய்வக்‌ கூத்துஉகந்‌ தாயைத்‌ 
கொண்டனேன்‌ விளம்புமா விளம்பே! 


கோலமே! மேலை வானவர்‌ கோவே! 
குணங்குறி இறந்ததோர்‌ குணமே! 

காலமே! கங்கை நாயகா! எங்கள்‌ 
காலகாலா! காம்‌ நாசா! 

ஆலமே அமுதுண்டம்‌ பலஞ்‌ செம்பொற்‌ 
கோயில்கொண்டாட வல்லானே! 

ஞாலமே! தமியேன்‌ நற்றவத்‌ தாயைத்‌ 
தொண்டனே நணுகுமா நணுகே 


207 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
நீறணி பவளக்‌ குன்றமே! நின்ற 
நெற்றிக்கண்‌ ணுடையதோர்‌ நெருப்பே! 
வேறணி புவன போகமே! யோக 
வெள்ளமே! மேருவில்‌ வீரா! 
ஆறணி சடையெம்‌ அற்புதக்கூத்தா! 
அம்பொன்செய்‌ அம்பலத்‌ தரசே 
ஏறணி கொடியெம்‌ மீசனே! உன்னைத்‌ 
தொண்டனேன்‌ இசையுமா நிசையே 


கருவளர்‌ மேகத்‌ தகடுதோய்‌ மகுடக்‌ 
கனகமா ளிகைகலந்‌ தெங்கும்‌ 
பெருவளர்‌ முத்தீ! நான்மறைத்ள தொழில்சால்‌ 
எழில்மிகு பெரும்பற்றப்‌ புலியூர்த்‌ 
திருவளர்‌ தெய்வப்‌ பதிவதி நிதியம்‌ 
திரண்டசிற்‌ றம்பலக்‌ கூத்தா! 
உருவளர்‌ இன்பச்‌ சிலம்பொலி அலம்பும்‌ 
உன்னடிக்‌ கீழது என்‌ னுயிரே. 
வண்டார்‌ குழலுமை நங்கை முன்னே 
மகேந்திரச்‌ சாரல்‌ வராகத்தின்பின்‌ 
கண்டார்‌ கவல வில்லாடி வேடர்‌ 
கடிநா யுடன்கை வளைந்தாய்‌! என்னும்‌ 
பண்டாய மலரயன்‌ தக்கன்‌ எச்சன்‌ 
பகலோன்‌ தலைபல்‌ பசுங்கண்‌ 
கொண்டாய்‌ என்னும்‌ குணக்குன்றே! என்னும்‌ 


குலாத்தில்லை அம்பலக்‌ கூத்தனையே, 


- திருமாளிகைத்தேவர்‌ 


208 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஏகநா யகனை இமையவர்க்‌(கு அரசை 
என்னயிர்க்‌(கு) அமுதினை எதிரில்‌ 
போகநா யகனைப்‌ புயல்வணற்‌(கு அருளிப்‌ 
பொன்னெடுஞ்‌ சிவிகையா வூர்ந்த 
மேகநா யகனை மிகுதிரு வீழி 
மிழலைவிண்‌ ணிழிசெழுங்‌ கோயில்‌ 
யோகநா யகனை யன்றிமற்‌ றொன்றும்‌ 
உண்டென உணர்கிலேன்‌ யானே. 


கற்றவர்‌ விழுங்குங்‌ கற்பகக்‌ கனியைக்‌ 
கரையிலாக்‌ கருணைமா கடலை 

மற்றவர்‌ அறியா மாணிக்க மலையை 
மதிப்பவர்‌ அறியா மணமணிவிளக்கைச்‌ 

செற்றவர்‌ புரங்கள்‌ செற்றஎஞ்‌ சிவனைத்‌ 
திருவீழி மிழலைவீற்‌ றிருந்த 

கொற்றவன்‌ தன்னைக்‌ கண்டுகண்‌(டு) உள்ளம்‌ 
குளிரஎன்‌ கண்குளிர்ந்‌ தனவே. 


திலக நுதல்‌உமை நங்கைக்கும்‌ 
திருவா வடுதுறை நம்பிக்கும்‌ 
குலக அடியவர்க்‌(கு என்னையாட்‌ 
கொடுத்தாண்டு கொண்ட குணக்டல்‌ 
அலதொன்றறு) அறிகின்றிலேம்‌ எனும்‌ 
அணியும்வெண்‌ ணீறுஅஞ்‌ செழுத்தலால்‌ 
வலதொன்‌ றிலள்‌ இதற்(குஎன்‌ செய்கேன்‌ 
வயலந்தண்‌ சாந்தையர்‌ வேதந்தனே! 


குணமணிக்‌ குருளைக்‌ கொவ்வைவாய்‌ மடந்தை 
படுமிடர்‌ குறிக்கொளா(து) அழகோ? 
மணமணி மறையோர்‌ வானவர்‌ வையம்‌ 
உய்யமற்(று அடியனேன்‌ வாழத்‌ 
தினமணி மாடத்‌ திருவிடைக்‌ கழியில்‌ 
திருக்குரா நீழற்கீழ்‌ நின்ற 
கணமணி பெருநீர்க்‌ கங்கைதன்‌ சிறவன்‌ 
கணபதி பின்னிளங்‌ கிளையே - சேந்தனார்‌ 


209 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தாயின்நேர்‌ இரங்குந்‌ தலைவ! ஓ என்றும்‌ 
தமியனேன்‌ துணைவ! ஓ என்றும்‌ 

நாயினேன்‌ இருந்து புலம்பினால்‌ இரங்கி 
நல்புரி பரமர்தங்‌ கோயில்‌ 

வாயில்நேர்‌ அரும்பு மணிமுக்‌(கு அலர 
வளரிளஞ்‌ சேனால்‌ மாந்தளிர்செந்‌ 

தீயின்நேர்‌ அரும்பும்‌ பெரும்‌ பற்றப்‌ புலியூர்த்‌ 
திருவளர்‌ திருச்சிற்றம்‌ பலமே 

நீலமே கண்டம்‌ பவளமே திருவாய்‌ 
நித்திலம்‌ நிரைத்து) இலங்‌ கினவே 

போலுமே முறுவல்‌ நிறையஆ அந்தம்‌ 
பொழியுமே திருமுகம்‌ ஓருவர்‌ 

கோலமே அச்சோ அழகிதே என்று 
குழைவரே கண்டவர்‌ உண்டது) 

ஆலமே ஆகில்‌ அவரிடங்‌ களந்தை 
அணிதிகழ்‌ ஆதித்தேச்‌ சரமே. 


திருநுதல்‌ விழியும்‌ பவளவாய்‌ இதழும்‌ 
திலகமும்‌ உடையவன்‌ சடைமேல்‌ 

புரிதரு மலரின்‌ தாதுநின்‌று ஊதப்‌ 
போய்வருந்‌ தும்பிகாள்‌ இங்கே 

கிரிதவழ்‌ முகிலின்‌ கீழ்த்தவழ்‌ மாடம்‌ 
கெழுவுகம்‌ பலைசெய்கீழ்க்‌ கோட்டூர்‌ 

வருதிறல்‌ மணியம்‌ பலவனைக்‌ கண்(டு! என்‌ 
மனத்தையுங்‌ கொண்டுபோ துமினே. 


அம்பரா! அனலா! அணிலமே! புவிநீ! 
அம்புவே! இந்துவே! இரவி! 
உம்பரால்‌ ஒன்றும்‌ அறிவொணா அணுவாய்‌! 
ஒழிவற நிறைந்தஓண்‌ சுடரே! 
மொய்ம்பராய்‌ நலஞ்சொல்‌ மூதறி வாளர்‌ 
முதத்தலை அகத்தமர்ந்‌(து எனக்கே 
எம்பிரா னாகி ஆண்டநீ மீண்டே 
எந்தையும்‌ தாயுமா யினையே. 


` 210 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அன்னமாய்‌ விசும்பு பறந்‌(து அயன்‌ தேட 
அங்ஙனே பெரியநீ சிறிய 
என்னையாள்‌ விரும்பி என்மனம்‌ புகுந்த 
எளிமையை என்றும்‌(ம்‌) நான்‌ மறக்கேன்‌ 
முன்னம்மா லறியா ஒருவனும்‌ இருவா 
முக்கணா! நாற்பெருந்‌ தடந்தோள்‌ 
கன்னலே! தேனே! அமுதமே! கங்கை 
கொண்டசோ ளேச்சரத்‌ தானே! 


செம்பொன்‌! பவளக்குன்றமே! நின்ற 
திசைமுகன்‌ மால்முதற்‌ கூட்டத்‌(து) 
அன்பரா எவர்கள்‌ பருகும்‌ஆ ரமுதே! 
அத்தனே! பித்தனே னுடைய 
சம்புவே! அணுவே! தாணுவே! சிவனே! 
சங்கரா! சாட்டியக்‌ குடியார்க்‌(கு) 
இன்பனே! எங்கும்‌ ஒழிவற நிறைந்‌(துஏழ்‌ 
இருக்கையில்‌ இருந்தவாறு இயம்பே. 
சித்தனே அருளாய்‌ செங்கணா! அருளாய்‌ 
சிவபுர நகருள்வீற்‌ றிருந்த 
அத்னே! அருளாய்‌ அமரனே! அருளாய்‌ 
அமரர்கள்‌ அதிபனே! அருளாய்‌ 
தத்துநீர்ப்‌ படுகர்த்‌ தண்டலைச்‌ சூழல்‌ 
சாட்டியக்‌ குடியுள்‌ஏழ்‌ இருக்கை 
முத்தனே! அருளாய்‌ முதல்வனே! அருளாய்‌ 
முன்னவா துயர்கெடுத்‌(து) எனக்கே 


இந்திலோகம்‌ முழுவதும்‌ பணிகேட்டடு) 
இணையடி தொழுதெழத்‌ தாம்போய்‌ 
ஐந்தலை நாகம்‌ மேகலை அரையா 
அகந்தொறும்‌ பலிதிரி அடிகள்‌ 
தந்திரி வீணை கீதமும்‌ பாடச்‌ 
சாதிகின்னரங்‌ கலந்தது] ஒலிப்ப 
மந்திர கீதற்‌ தீங்குழல்‌ எங்கும்‌ 
மருவிடம்‌ திருவிடை மருதே 


211 


- கருவூர்த்வேர்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கைகுவான்‌ முத்தின்‌ சரிவளை பெய்து 
கழுத்திலோர்‌ தனிவடங்‌ கட்டி 

முக்கண்நா யகராய்ப்‌ பவனிபோந்‌(து இங்ஙன்‌ 
முரிவதோர்‌ முரிவுமை அளவும்‌ 

தக்கசீர்க்‌ கங்கை அளவுமன்று என்னோ? 
தம்மொருப்‌ பா(டுஉல குஅதன்மேல்‌ 

மிக்கச்‌ ராரூர்‌ ஆதியாய்‌ வீதி 
விடங்கராய்‌ நடம்குலா வினரே. 


முத்துவயிரமணி மாணிக்க மாலை கண்மேல்‌ 
தொத்து மிளிர்வனபோல்‌ தூண்டு விளக்கேய்ப்ப 
எத்திசையும்‌ வானவர்கள்‌ ஏத்தும்‌ எழில்தில்லை 
அத்தனுக்கும்‌ அம்பலமே ஆடரங்கம்‌ ஆயிந்தே. 
அகலோக மெல்லாம்‌ அடியவர்கள்‌ தற்சூழப்‌ 
புகலோக முண்டென்று புகுமிடமிநீ தேடாதே 
புவலோக நெறிபடைத்த புண்ணியங்கள்‌ நண்ணியசீர்ச்‌ 
சிவலோகம்‌ ஆவதுவுந்‌ தில்லைச்சிற்‌ றம்பலமே. 
- பூந்துருத்தி நம்பி காடநம்பி 
பாரோர்முழுதும்‌ வந்திறைஞ்சப்‌ பதஞ்சலிக்‌(கு) ஆட்டுகந்தான்‌ 
வாரார்முலையான்‌ மங்கைபங்கன்‌ மாமறையோர்‌ வணங்கச்‌ 
சீரான்மல்கு தில்லைச்செம்பொன்‌ அம்பலத்‌ தாடுகின்ற 
காரார்மிடற்றுஎங்‌ கண்டனாரைக்‌ காண்பதும்‌ என்றுகொலோ? 


நெடியானோடு நான்முகனும்‌ வானவரும்‌ நெருங்கி 
முடியான்முடிகள்‌ மோதிஉக்க முழுமணியின்‌ திரளை 
அடியார்‌அலகி னால்திரட்டும்‌ அணிதில்லை அம்பலத்துக்‌ 
கடியார்கொன்றை மாலையானைக்‌ காண்பதும்‌ என்றுகொலோ? 
- கண்டராதித்தர்‌ 
ஆயாத சமயங்கள்‌ அவரவர்கள்‌ முன்பென்னை 
நோயோடு பிணிநலிய இருக்கின்ற அதனாலே 
போயாவித்‌ தொழும்பனைத்தம்‌ பிரான்‌இகழும்‌ என்பித்தாய்‌ 
நாயேனைத்‌ திருத்தில்லை நடம்பயிலும்‌ நம்பானே! 


212 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நின்றுநினைந்து! இருந்துகிடந்‌ தெழுந்துதொழும்தொழும்பனேன்‌ 
ஒன்றியொரு கால்நினையாதி ருந்தாலும்‌ இருக்கவெட்டாய்‌ 

கன்றுபிரி கற்றாப்போல்‌ கதறுவித்தி வரவுநில்லாய்‌ 
நன்றிதுவோ? திருத்தில்லை நடம்‌ பயிலும்‌ நம்பானே! 


மண்ணோடு விண்ணளவும்‌ மனிதரோடு வானவர்க்கும்‌ 
கண்ணாவாய்‌ கண்ணாகாதது ஒழிதலும்நான்‌ மிகக்கலங்கி 
அண்ணாவோ என்றுஅண்ணார்‌(து) அலமந்து விளித்தாலும்‌ 
நண்ணாயால்‌ திருத்தில்லை நடம்பயிலும்‌ நம்பானே. 
- வேணாட்டடிகள்‌ 


படங்கொள்பாம்பணை யானொடுபிரமன்‌ பரம்பரமா! அருளென்று 
தடங்கையால்‌ தொழவுந்‌ தழலாடுசிற்‌ றம்பலவன்‌ 

தடங்கைநான்குமுத்‌ தோள்களுந்‌ தடமார்பினிற்‌ பூண்கள்மேற்றிசை 
விடங்கொள்‌ கண்டமன்றே வினையேனை மெலிவித்ததே. 


வைத்த பாதங்கள்‌ மாலவன்‌ காண்கிலேன்‌ மலரவன்முடிதேடி 
எய்த்து வந்திழுந்தின்னமும்‌ துதிக்கின்றார்‌ எழில்மறை அவற்றாலே 
செய்தத்தலைக்‌ கமலம்‌ மலர்ந்தோங்கிய தில்லை யம்பலத்‌ தானைப்‌ 
பத்தியாற்‌ சென்று கண்டிட என்மனம்‌ பதைபதைப்‌ பொழியாதே 


சித்தர்‌ தேவர்‌ இயக்கர்‌ முனிவர்‌ தேளார்பொழில்‌ தில்லை 
அத்தா அருளாய்‌ அணியம்‌ பலவா என்றென்றும்‌ அவர்‌ ஏத்த 
முத்தும்‌ மணியும்‌ நிரந்த தலத்துள்‌ முளைவெண்‌ மதிசூடிக்‌ 
கொத்தார்‌ சடைகள்‌ தாழ நட்டம்‌ குழகன்‌ ஆடுமே. 
காண்பதி யான்‌என்றுகொல்‌ கதிர்மாமணி யைக்கனலை 
ஆண்பெண்‌ அருவுருவென்று அறிதற்கரி தாயவனைச்‌ 
சேண்பணை மாளிகைகுழ்‌ தில்லைமாநகர்ச்‌ சிற்றம்பலம்‌ 
மாண்புடை மாநடஞ்செய்‌ மறையோன்‌ மலர்ப்பாதங்களே 
- திருவாலியழுதனார்‌ 


அரும்புனல்‌ அலமருஞ்‌ சடையினானை 
அமரர்கள்‌ அடிபணிந்து அரற்றஅந்‌ நாள்‌ 

பெரும்புரம்‌ எரிசெய்த சிலையின்வார்த்தை 
பேசவும்‌ நையும்‌ என்‌ பேதை நெஞ்சம்‌ 


213 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கருந்தட மலர்புரை கண்ட வண்டார்‌ 
காரிகை யார்முன்‌(ப என்‌ பெண்மைதோற்றேன்‌ 
திருந்திய மலரடி நடையினாலே 
தில்லையம்‌ பலத்‌(து எங்கள தேவதேவே! 
வானவர்கள்‌ வேண்ட வளர்நஞ்சை உண்டார்தாம்‌ 
ஊனமிலா என்கை ஒளிவளைகள்‌ கொள்வாரோ? 
தேனல்வரி வண்டறையுந்‌ தில்லைச்‌ சிற்றம்பலவர்‌ 
நானமரோ என்னாதே நாடகமே ஆடுவரே 
என்னை வலிவாரார்‌ என்ற இலங்கையர்கோன்‌ 
மன்னும்‌ முடிகள்‌ நெரித்த மணவாளர்‌ 
செந்நெல்‌ விளைகழனித்‌ தில்லைச்சிற்‌ றம்பலவர்‌ 
முன்னந்தான்‌ கண்டறிவார்‌ ஒவ்வார்‌இம்‌ மூத்தரே. 
சேயிழை யார்க்கினி வாழ்வரிது 
திருச்சிற்றம்‌ பலத்தெங்கள்‌ செல்வனே! நீ 
தாயினும்‌ மிகநல்லை என்றடைந்தேன்‌ 
தனிமையை நினைகிலை சங்கரா உன்‌ 
பாயிரும்‌ புலியத ளின்னுடையும்‌ 
பையமே லெடுத்தபொற்‌ பாதமுங்கண்‌(டு) 
ஏயிவள்‌ இழந்தது சங்கம்‌ ஆவா 
எங்களை ஆளுடை ஈசனேயோ 
அறவ னே!அன்று பன்றிப்‌ பினேகிய 
மறவ னே! எனைவாதைசெய்‌ யேல்‌எனும்‌ 
சிறைவண்‌ டார்பொழில்‌ தில்லையு ளீர்‌எனும்‌ 
பிறைகு லாம்நுதற்‌ பெய்‌ வளையே! 


- புருடோத்தம நம்பி 


அன்று அருக்கனைப்‌ பல்லிறுத்து) ஆனையைக்‌ 
கொன்று காலனைக்‌ கோளிழைத்‌ தீர்‌எனும்‌ 
தென்ற லார்டொழில்‌ தில்லையு afit! இவள்‌ 
ஒன்றும்‌ ஆகிலள்‌ உம்பொ ருட்டே - சேதிராயர்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
RK 


214 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


0 ° 0 ° 
பத்தாம்‌ திருமுறை திருமந்திரம்‌ 
சிவனொடு ஒக்குந்‌ தெய்வந்‌ தேடினும்‌ இல்லை 
அவனொடுஓப்‌ பார்‌ இங்கு யாவரும்‌ இல்லை 
புலனங்கடந்தன்று பொன்னொளி மின்னுந்‌ 
தவனச்‌ சடைமுடித்‌ தாமரை யானே. 


தீயினும்‌ வெய்யன்‌ புனலினுந்‌ தண்ணியன்‌ 
ஆயினும்‌ ஈசன்‌ அருளறி வார்‌இல்லை 
சேயினும்‌ நல்லன்‌ அணியன்ந்தி அன்பர்க்குத்‌ 
தாயினும்‌ நல்லன்‌ தாழ்சடை யோனே. 
பிறப்பிலி பிஞ்ஞகன்‌ பேர ௬ுளாளன்‌ 
இறப்பிலி யாவர்க்கும்‌ இன்பம்‌ அருளும்‌ 
துறப்பிலி தன்னைத்‌ தொழுயின்‌ தொழுதால்‌ 
மறப்பிலி மாயா விருத்தமும்‌ ஆமே. 


அப்பனை நந்தியை ஆரா அமுதினை 
ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை 

எப்பரிசாயினும்‌ ஏத்துமின்‌ ஏத்தினால்‌ 
அப்பரி (சி ஈசன்‌ அருள்‌ பெறலாமே 


சினஞ்செய்த நஞ்சுண்ட தேவர்‌ பிரானைப்‌ 
புனஞ்செய்த நெஞ்சிடை போற்றவல்‌ லார்க்குக்‌ 

கனஞ்செய்த வாணுதல்‌ பாகனும்‌ அங்கே 
இனஞ்செய்த மான்போல்‌ இணங்கி நின்‌ றானே. 


அந்திவண்ணா அரனே! சிவனே! என்று 
சிந்தை செய்வண்ணந்‌ திருந்தடி யார்தொழ 
முந்திவண்ணா முதல்வா பரனே என்று 
வந்தில்‌ வண்ணன்‌எம்‌. மனம்புகுந்‌ தானே. 
கண்டேன்‌ கமழ்தரு கொன்றையி னான்‌அடி 
கண்டேன்‌ கரியுரி யான்றன்‌ கழலினை 
கண்டேன்‌ கமல மலர்‌உறை வான்‌அடி 
கண்டேன்‌ கழலதுஎன்‌ அன்பினுள்‌ யானே 


215 


https://archive.org/details/muthulakshmiacadem, 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சிவசிவ என்கிலர்‌ தீவினை யாளர்‌ 
சிவசிவ என்றிடத்‌ தீவினை மாளுஞ்‌ 

சிவசிவ என்றிடத்‌ தேவரும்‌ ஆவர்‌ 
சிவசிவ என்னச்‌ சிவகதி தானே. 


சிவாய நமவெனச்‌ சித்தம்‌ ஒருக்கி 
அவாயம்‌ அறவே அடிமைய தாக்கிச்‌ 

சிவாய சிவசிவ வென்றென்றே சிந்தை 
அவாயங்‌ கெடநிற்க ஆனந்த மாமே. 


ஆளும்‌ மலர்ப்பதந்‌ தந்த கடவுளை 
நாளும்‌ வழிபட்டு நன்மையுள்‌ நின்றவர்‌ 
கோளும்‌ வினையும்‌ அறுக்குங்‌ குரிசிலின்‌ 
வாளு மனத்தொடும்‌ வைத்தொழிந்‌ தேனே. 
சிவன்சக்திசீவன்‌ செறுமல மாயை 
அவன்சேர்த்த பாசமலம்‌ ஐந்து அகலச்‌ 
சிவன்சக்தி தன்னுடன்‌ சீவனார்‌ சேர 
அவஞ்சேர்த்த பாசம்‌ அணுககி லாவே 


நமவென்னு நாமத்தை நாவில்‌ ஒடுக்கிக்‌ 
சிவவென்னு நாமத்தைச்‌ சிந்தையுள்‌ ஏற்றப்‌ 
பவமது தீரும்‌ பரிசு மதற்றால்‌ 
அவமதி தீரும்‌ அறும்‌ பிறப்பன்றோ. 


கூடிய பாதம்‌ இரண்டும்‌ படிமிசை 
பாடிய கையிரண்‌ டெட்டும்‌ பரந்தெழுந்‌ 
தேடு முகம்ஜந்து செங்கணின்‌ மூவைந்து 
நாடுஞ்‌ சதாசிவ நல்லொளி முத்தே. 


சக்தி சிவமாம்‌ இலிங்கமே தாபரஞ்‌ 
சத்தி சிவமாம்‌ இலிங்கமே சங்கமஞ்‌ 

சத்தி சிவமாம்‌ இலிங்கமே சதாசிவஞ்‌ 
சத்தி சிவமாகுந்‌ தாபரந்‌ தானே. 


216 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தேவர்‌ பிரானைத்‌ திசைமுக நாதனை 
நால்வர்‌ பிரானை நடுவுற்ற நந்தியை 

ஏவர்‌ பிரானென்‌ நிறைஞ்சுவா ரவ்வழி 
யாவர்‌ பிரானடி அண்ணலு மாமே. 


உலகம தொத்துமண்‌ ணொத்துயர்‌ காற்றை 
அலர்கதிர்‌ அங்கியொத்‌ தாதிப்‌ பிரானும்‌ 

நிலவிய மாமுகில்‌ நீரொத்து மீண்டச்‌ 
செலவொத்‌ தமர்திகைத்‌ தேவர்பி ரானே. 


நிறம்பல எவ்வண்ணம்‌ அவ்வண்ணம்‌ ஈசன்‌ 
அறம்‌ பல எவ்வண்ணம்‌ அவ்வண்ணம்‌ இன்பம்‌ 
மறம்பல எவ்வண்ணம்‌ அவ்வண்ணம்‌ பாவம்‌ 
புறம்பல காணினும்‌ போற்ற கிலாரே. 


bet 


பதினோராம்‌ திருமுறை 
திருவாலவுடையார்‌ அருளிய திருமுகப்பாசுரம்‌ 


மதிமலி புரிசை மாடக்‌ கூடல்‌ 

பதிமிசை நிலவு பால்நிற வரிச்சிற(கு) 

அன்னம்‌ பயில்பொழில்‌ ஆல வாயில்‌ 
மன்னிய சிவன்யான்‌ மெரிதரு மாற்றம்‌ 


உருவக்‌ கொண்மூப்‌ படியெனப்‌ பாவலர்க்‌(கு 
உரிமையின்‌: உரிமையின்‌ உதவி ஒளிதிகழ்‌ 
குருமா மதிபுரை குலவிய குடைக்கீழச்‌ 
செருமா உகைக்குஞ்‌ சேரலன்‌ காண்க 
பண்பா லியாழ்பயில்‌ பாண பத்திரன்‌ 
தன்போல்‌ என்பால்‌ அன்பன்‌ தன்பால்‌ 
காண்பது கருதிப்‌ போந்தனன்‌ 
மாணப்பொருள்‌ கொடுத்து வரவிடுப்‌ பதுவே - திருமுகப்பாசுரம்‌ 


217 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


எனக்கு இனிய எம்மானைட ஈசனை யான்‌ என்றும்‌ 
மனக்கினிய வைப்பாக வைத்தேன்‌-எனக்கு அவனைக்‌ 

கொண்டேன்‌ பிரானாகக்‌ கொள்வதுமே இன்புற்றேன்‌ 
உண்டே எனக்கு அரியது ஒன்று. 


அவனே இருசுடர்‌ தீ ஆகாசம்‌ ஆவான்‌ 
அவனே புவி புனல்‌ காற்றாவான்‌ அவனே 
இயமானனாய்‌ அட்டமூர்த்தியமாய்‌ ஞான 
மயனாகி நின்றானும்‌ வந்து 
பாம்பும்‌ மதியும்‌ மடமானும்‌ பாய்புலியும்‌ 
தாம்‌ பயின்று தாள்‌ அருவி தூங்குதலால்‌ ஆம்பொன்‌ 
உருவடிவில்‌ ஒங்கொளி சேர்‌ கண்ணுதலான்‌ கோலத்‌ 
திருவடியின்‌ மேய சிலம்பு 
முடிமேற்‌ கொடு மதியான்‌ முக்கணான்‌ நல்ல 
அடிமேற்கொடு மதியோங்‌ கூற்றைப்‌ படிமேல்‌ 
குனிய வலமாம்‌ அடிமை கொண்டாடப்‌ பெற்றோம்‌ 
இனி அவலம்‌ உண்டோ எமக்கு 


சங்கரனைத்‌ தாழ்ந்த சடையாளை அச்சடைமேல்‌ 
பொங்கரவம்‌ வைத்து உகந்த புண்ணியனை ஆங்கொரு நாள்‌ 
ஆவா என்று ஆழாமைக்‌ காப்பானை எப்பொழுதும்‌ 
ஓவாது நெஞ்சே உரை 
வேதியனை வேதப்‌ பொருளானை வேதத்துக்கு 
ஆதியனை ஆதிரை நன்னாளனைச்‌ சோதிப்பான்‌ 
வல்லேன்‌ மாய்ப்புக்க மாலவனும்‌ மாட்டாது 
கில்லேன்‌ மா என்றான்‌ கீழ்‌ 
தொல்லை வினை வந்து குழாமுன்‌ தாழாமே 
ஒல்லை வணங்கி உமையென்னும்‌ மெல்லியல்‌ ஓர்‌ 
கூற்றானைக்‌ கூற்றுருவம்‌ காய்ந்தானை வாய்ந்திலங்‌ 
நீற்றானை நெஞ்சே நினை Sats 
அடித்தலத்தில்‌ அன்று அரக்கன்‌ ஐந்நான்கு தோளும்‌ 
முடித்தலமும்‌ நீ முரித்தவாறு என்‌ முடித்தலத்தில்‌ 
ஆறாடி ஆறா அனலாடி அவ்வனலின்‌ 
நீறாடி நெய்யாடி நீ - காரைக்கால்‌ அம்மையார்‌ 
218 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும்‌ 
கோடுகின்றார்‌ மூப்புங்‌ குறுகிற்று - நாடுகின்ற 

நல்லச்‌ சிற்றம்பலமே நண்ணாமுன்‌ நன்நெஞ்சே 
தில்லைச்சிற்ற றம்பலமே சேர்‌ 


இழவாடிச்‌ சுற்றத்தார்‌ எல்லாருங்‌ கூடி 
விழவாடி ஆவி-விடாமுன்னம்‌ மழபாடி 
ஆண்டானை ஆரமுதை அன்று அயன்மால்‌ காணாமை 
நீண்டானை நெஞ்சே நினை 


என்‌ நெஞ்சே உன்னை இரந்தும்‌ உரைக்கின்றேன்‌ 
கன்னஞ்செய்‌ வாயாகிற்‌ காலத்தால்‌ வன்னெஞ்சேய்‌ 
மாகம்பத்து ஆனை உரித்தானை வண்கச்சி 
ஏகம்பத்‌ தானை இறைஞ்சு - ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ நாயனார்‌ 


விரிகின்ற ஞாயிறு போன்றது மேனி அஞ்‌ ஞாயிறு (ஞழ்ந்து! 
எரிகின்ற வெங்கதிர்‌ ஒத்தது செஞ்சடை அச்சடைக்கீழ்ச்‌ 

சரிகின்ற காரிருள்‌ போன்றது கண்டம்‌ அக்காரிருட்‌ கீழ்ப்‌ 
புரிகின்ற வெண்முகில்‌ போன்றுள தால்‌ எந்தை ஒண்பொடியே 


சங்கரன்‌ சங்கக்‌ குழையன்‌ சரணார விந்தத்‌ தன்னை 
அங்கரம்‌ கூப்பித்‌ தொழுதாட்‌ படுமின்‌ தொண்டீர்‌ நமனார்‌ 

கிங்கரர்‌ தாம்‌ செய்யும்‌ கீழா யினமிறை கேட்டலுமே 
இங்கரம்‌ ஆயிரம்‌ ஈர என்‌ நெஞ்சம்‌ எரிகின்றதே 


எம்‌ இறை வன்‌ இமையோர்‌ தலை வன்‌ உமையாள்‌ கணவன்‌ 
மும்முறையாலும்‌ வணங்கப்‌ படுகின்ற முக்கண்‌ நக்கற்கு 
எம்முறை யாள்‌ இவள்‌ என்பிழைத்‌ தாட்கிறை என்பிழைத்தான்‌ 
இம்முறையாலே கவரத்‌ கருதிற்று எழிற்கலையே 
பொய்யா நரகம்‌ புகினுந்‌ துறக்கம்‌ புகினும்‌ புக்கிங்கு 
உய்யா உடம்பினோ (டு) ஊர்வ நடப்ப பறப்ப என்று 
நையா விளியினும்‌ நானிலம்‌ ஆளினும்‌ நான்மறை சேர்‌ 
மையார்‌ இடற்றான்‌ அடிமற வாவரம்‌ வேண்டுவனே. 
- சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ 
219 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அரணம்‌ ஒரு மூன்றும்‌ ஆரழலாய்‌ வீழ 
முரண்‌ அம்புகோத்த முதல்வன்‌ - சரணமே 
காணுமால்‌ உள்ள வன்றன்‌ காளத்தி கைதொழுது 
பேணுமால்‌ உள்ளம்‌ பெரிது. 


கணக்கிட்டுக்‌ கொண்டிருந்து காலனார்‌ நம்மை 
வணக்கி வலைப்படா முன்னம்‌ பிணக்கின்றிக்‌ 

காலத்தால்‌ நெஞ்சே கயிலாயம்‌ மேவியநற்‌ 
சூலத்தான்‌ பாதந்தொழு. 


வரமாவ தெல்லாம்‌ வடகயிலை மன்னும்‌ 
பரமாஉன்‌ பாதார விந்தம்‌ சிரமார 

எற்றிடும்போ தாகவந்‌ தென்மனத்தில்‌ எப்பொழுதும்‌ 
வைத்திடுநீ வேண்டேன்யான்‌ மற்று 


அடியும்‌ முடியும்‌ அரியும்‌ அயனும்‌ 
படியம்‌ விசும்பும்பாய்ந்‌ தேறி நொடியுங்கால்‌ 
இன்ன தெனஅறியா இங்கோயே ஓங்காரம்‌ 
அன்னதென நின்றான்‌ மலை. 
வழுகிதழ்க்‌ காந்தள்மேல்‌ வண்டிருப்ப ஒண்தீ 
முழுகியதென்‌ றஞ்சிமுது மந்தி பழகி 
எழுந்ததெழுந்து கைநெரிக்கும்‌ ஈங்கோயே திங்கட்‌ 


கொழுந்ததெழுந்த செஞ்சடையான்‌ குன்று - நக்கீரதேவ நாயனார்‌ 


அந்தி மதிமுகிழான்‌ அந்தியஞ்‌ செந்நிறத்தான்‌ 
அந்தியே போலும்‌ அவிர்சடையான்‌ அந்தியில்‌ 

தூங்கிருள்சேர்‌ யாமமே போலும்‌ சுடுநீற்றான்‌ 
வீங்கிருள்சேர்‌ நீல மிடறு. 


தேவனைப்‌ பூதப்‌ படையனைக்‌ கோதைத்‌ திருவிதழிப்‌ 


பூவனைக்‌ காய்சினப்‌ போர்விடை தன்னொடும்‌ போற்றநின்ற 
மூவனை ஈருரு வாயமுக்‌ கண்ணனை முன்னுமறை 


நாவனை நான்மற வேன்‌இவை நான்வல்ல ஞானங்களே 


220 


https://archive.org/details/muthulakshmiacademy i 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மாலை ஒருபால்‌ மகிழ்ந்தானை வண்கொன்றை 
மாலை ஒருபால்‌ முடியானை மாலை 

ஒளியானை உத்தமனை உண்ணாநஞ்‌ சுண்டற்‌ 
கொளியானை ஏத்தி உளம்‌ 


விரையார்‌ புனற்கங்கை சேர்சடையான்‌ பொன்னார்‌ 
விரையார்‌ பொழிறபுறந்தை மேயான்‌ விரையாநீறு 

என்பணிந்தான்‌ ஈசன்‌ இறையான்‌ எரியாடி 
என்பணிந்தான்‌ ஈசன்‌ எனக்கு 


பண்பாய நான்மறையான்‌ சென்னிப்‌ பலிதேர்ந்தான்‌ 
பண்பாய பைங்கொன்றைத்‌ தார்‌அருளான்‌ பண்பால்‌ 
திருமாலு மங்கைச்‌ சிவற்கடிமை செய்வான்‌ 
திருமாலு மங்கைச்‌ சிவன்‌ - கபில தேவ நாயனார்‌ 


ஒன்றுரைப்பீர்‌ போலப்‌ பலஉரைத்திட்‌ டுஓயாதே 
ஒன்றுரைப்பீர்‌ ஆயின்‌ உறுதுணையாம்‌ ஒன்றுரைத்துப்‌ 

பேரரவம்‌ பூண்டு பெருந்தலையில்‌ உண்டுழலும்‌ 
பேரரவம்‌ பூணும்‌ பிரான்‌ 


உற்றுரையாய்‌ நன்னெஞ்சே ஓதக்‌ கடல்‌ வண்ணன்‌ 
உற்றுரையா வண்ணம்‌ஒன்‌ றானானை உற்றரையா 

ஆனை உரித்தானை அப்பனை எப்பொழுதும்‌ 
ஆனையரித்‌ தானை அடைந்து. 

மாயனைஞர்‌ பாகம்‌ அமர்ந்தானை வானவரும்‌ 
மாயவரு மால்கடல்நஞ்‌ சுண்டானை மாய 

வருவானை மாலை ஒளியானை வானின்‌ 
உருவானை ஏத்தி உணர்‌ 


வாய்த்த அடியார்‌ வணங்க மலரோன்மால்‌ 


வாய்த்த அடிமுடி யுங்காணார்‌ வாய்த்த 
சலந்தரனைக்‌ கொன்றிட்டுச்‌ சங்கரனார்‌ என்னோ 
சலந்தரனாய்‌ நின்றவா தாம்‌. 


221 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மதியாருஞ்‌ செஞ்சடையான்‌ வண்கொன்றைத்‌ தாரான்‌ 
மதியாரும்‌ மாலுடைய பாகம்‌ மதியாரும்‌ 

அண்ணா மலைசேரார்‌ ஆரோடுங்‌ கூடாகி 
அண்ணா மலைசெர்‌ வரால்‌ 


தீயான மேனியனே செம்பவளக்‌ குன்றமே 
தீயான சேராமற்‌ செய்வானே தீயான 
செம்பொற்‌ புரிசைத்‌ திருவாரூ ராய்‌ என்னைச்‌ 


செம்பொற்‌ சிவலோகஞ்‌ சேர்‌. -பரணதேவ நாயனார்‌ 


இதுநீர்‌ ஒழிமின்‌ இடைதந்‌ துமைஇமை யத்தரசி 

புதுநீர்‌ மணத்தும்‌ புலியத ளேஉடை பொங்குகங்கை 
முதுநீர்‌ கொழித்த இளமணல்‌ முன்றில்மென்‌ நோட்டதிங்கட்‌ 
செதுநீர்‌ ததும்பத்‌ திவளஞ்செய்‌ செஞ்சடைத்‌ தீவண்ணரே. 


நெறிவிரவு கொன்றை நெடும்படற்கீழ்க்‌ கங்கை 
எறிதிரைகள்‌ ஈர்த்தெற்ற ஏறிப்‌ பொறிபிதிர 

ஈற்றராக்‌ கண்படுக்கும்‌ இண்டைச்‌ சடைச்செங்கண்‌ 
ஏற்றரால்‌ தீரும்‌ இடர்‌ 


பொருளாக யான்‌ இரந்தால்‌ புல்லநொக்கின்‌ போது 
அருளாய்மற்‌ றல்லாதார்‌ வேண்டின்‌ தெருளாத 
பான்மறா மான்மறிக்கைப்‌ பைங்கட்‌ பகட்டுரியான்‌ 


தான்மறான்‌ பைங்ககொன்றைத்‌ தார்‌. இளம்பெருமானடிகள்‌ 


நானே பிறந்த பயன்படைத்‌ தேன்‌அயன்‌ நாரணன்‌எம்‌ 
கோனே எனத்தில்லை அம்பலத்‌ தேநின்று கூத்துகந்த 
தேனே திருவுள்ள மாகிஎன்‌ தீமையெல்லாம்‌ அறுத்துத்‌ 
தானே புகுந்தடி யேன்மனத்‌ தேவந்து சந்திக்கவே. 
மானும்‌ மழுவும்‌ திருமிடற்றில்‌ வா 
தானும்‌ பிறையும்‌ தரித்‌ 
வெள்ளத்தே தோன்றிக்‌ ௧ 
உள்ளத்தே நின்ற ஒளி 


வாழும்‌ இருள்‌ 
திருக்கும்‌ வானவர்க்கு 
மமலத்தே வீற்றிருந்தென்‌ 


222 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மெய்த்தொண்டர்‌ செல்லும்‌ நெறிஅறி யேன்மிக நற்பணிசெய்‌ 
கைத்தொண்டர்‌ தம்மிலும்‌ நற்றொண்‌ டுவந்திலன்‌ உண்பதற்கே 

பொய்த்‌ தொண்டு பேசிப்புறம்புற மே உன்னைப்‌ போற்றுகின்ற 
இத்தொண்டே னேன்பணி கொள்ளுதி யோகச்சி ஏகம்பனே 


தருக்கவற்‌ றான்மிக்க முப்புரம்‌ எய்தஎன்‌ தன்தலையை 
நெருக்கவற்‌ றோட மழுவாள்‌ விசைத்தது நெற்களென்றும்‌ 

பருக்கவற்‌ றாங்ச்சி ஏகம்பர்‌ அத்தர்நம்‌ பாம்புகளின்‌ 
திருகவற்‌ நாலிட்‌ டருளும்‌ கடகத்‌ திருக்கரமே. 


சென்றேறி விண்ணுறும்‌ அண்ணா மலைதிகழ்‌ வல்லம்மென்யூ 
வின்றேறல்‌ பாய்திரு மாற்பேறு பாசூர்‌ எழில்‌ அழுந்தூர்‌ 
வன்றே ரவன்திரு விற்பெரும்‌ பேறு மதில்‌ஒற்றியூர்‌ 
நின்றேர்‌ தருகச்சி ஏகம்பம்‌ மேயார்‌ நிலாவியவே. 


கல்லாப்பிழையும்‌ கருதாப்‌ பிழையும்‌ கசிந்துருகி 
நில்லாப்‌ பிழையும்‌ நினையாப்‌ பிழையுநின்‌ னஞ்செழுத்தைச்‌ 
சொல்லாப்‌ பிழையுந்‌ துதியாப்‌ பிழையுந்‌ தொழரப்பிழையும்‌ 
எல்லாப்‌ பிழையும்‌ பொறுத்தருள்வாய்‌ கச்சி ஏகம்பனே. 
நல்கும்‌ புகழ்க்கட வூர்நன்‌ மறையவன்‌ உய்யநண்ணிக்‌ 
கொல்நின்ற கூற்றைக்‌ குமைத்தவெங்‌ கூற்றும்‌ குளிர்திரைகள்‌ 
மல்குந்‌ திருமறைக்‌ காட்டமிர்‌ தென்றும்‌ மலைமகள்தான்‌ 
புல்கும்‌ பொழிற்கச்சி ஏகம்பம்‌ மேவிய பொன்மலையே. 


நிலாவு புகழ்த்திரு வோத்தூர்‌ திருவாமாத்தூர்‌ நிறைநீர்‌ 
கலாவு சடையோன்‌ புலிவலம்‌ வில்வெங்‌ கொச்சை தொண்டர்‌ 
குலாவு திருப்பனங்‌ காடுநன்‌ மாகறல்‌ கூற்றல்‌ வந்தால்‌ 
அலாயென்‌ றடியார்க்‌ கருள்புரி ஏகம்பர்‌ ஆலயமே 
- பட்டினத்துப்‌ பிள்ளையார்‌. 


மாயவன்‌ முந்நீர்த்‌ துபின்றவன்‌ அன்று மருதிடையே 
போயவன்‌ காணாத பூங்கழல்‌ நல்ல புலத்தினர்‌ நெஞ்‌ 

சேயவன்‌ சிற்றம பலத்துள்நின்‌ றாடுங்‌ கழல்‌எவர்க்கும்‌ 

__ தாயவன்‌ தன்பொற்‌ கழல்‌என்‌ தலைமறை நன்னிழவே. 


223 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


உண்டேன்‌ அவரருள்‌ ஆரமிர்‌ தத்தினை உண்டலுமே 
கண்டேன்‌ எடுத்த கழலும்‌ கனலும்க வித்தகையும்‌ 

ஒண்தேன்‌ மொழியினை நோக்கிய நோக்கும்‌ ஒளிநகையும்‌ 
வண்தேன்‌ மலர்த்தில்லை அம்பலத்‌ தாடும்‌ மணியினையே 


விளவைத்‌ தளர்வித்த விண்டுவும்‌ தாமரை மேல்‌ அயனும்‌ 
அளவிற்‌ கறியா வகை நின்ற அன்றும்‌ அடுக்கல்‌ பெற்ற 
தளர்வில்‌ திருநகை யாளும்நின்‌ பாகங்கொல்‌ தண்புலியூர்க்‌ 
களவிற்‌ கனியுரை யுங்கண்ட வார்சடைக்‌ கங்கையனே. 
பொடியேர்‌ தருமே னியன்‌ ஆகிப்‌ பூசல்‌ புகஅடிக்கே 
கடிசேர்‌ கணைகுளிப்‌ பக்கண்டு கோயிற்‌ கருவியில்லா 
வடியே படஅமை யும்கணை என்ற வரகுணன்‌ தன்‌ 
முடியே தருகழல்‌ அம்பலத்‌ தாடிதன்‌ மொய்கழலே 
நண்ணிய தீவினை நாசஞ்‌ செலுத்தி நமனுலகத்‌ 
தெண்ணினை நீக்கி இமையோர்‌ உலகத்‌ திருக்கலுற்றீர்‌ 
பெண்ணினொர்‌ பாகத்தன்‌ சிற்றம்‌ பலத்துப்‌ பெரநடனைக்‌ 
கண்ணினை யார்தரக்‌ கண்டுகை யாரத்‌ தொழுமின்களே 
- நம்பியான்டார்‌ நம்பி 
திருசிற்றம்பலம்‌ 
kkk 
சேக்கிழார்‌ சுவாமிகள்‌ அருளிச்செய்த 
9 னி 6. 0 
பன்னிரண்டாம்‌ திருமுறை 
எண்ணில்‌ ஆகமம்‌ இயம்பிய இறைவர்தாம்‌ விரும்பும்‌ 
உண்மை யாவது பூசனை எனவுரைத்‌ தருள 
அண்ண லார்தமை அர்ச்சனை புரிய ஆ தரித்தாள்‌ 
பெண்ணின்‌ நல்லவ ளாயின பெருந்தவக்‌ கொழுந்து 
தூயவெண்‌ ணீறு துதைந்தபொன்‌ மேனி 
மாயன்‌ சேவடி சைவரும்‌ சிந்தையும்‌ apige 
அத பி்‌ தும்‌ கலை 
15 உடையார்‌ புகுந்தனர்‌ வீதியுள்ளே 
224 


UD தாழ்வடமும்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஞானத்தின்‌ திருவுருவை நான்மறையின்‌ தனித்துணையை 
வானத்தின்‌ மிசையின்றி மண்ணில்வளர்‌ மதிக்கொழுந்தைத்தே 
தேனக்க மலர்க்கொன்றைச்‌ செஞ்சடையார்‌ சீர்தொடுக்குங்‌ 


கானத்தின்‌ எழுபிறப்பைக்‌ கண்களிப்பக்‌ கண்டார்கள்‌. 


அண்ணா மலைஅங்‌ கமரர்பிரான்‌ வடிவு போன்று தோன்றுதலும்‌ 
கண்ணால்‌ பருகிக்‌ கைதொழுது கலந்து போற்றும்‌ காதலினால்‌ 
உண்ணா மலையாள்‌ எனனும்‌ பதிகம்‌ பாடித்தொண்டர்‌ உடன்போந்து 


தெண்ணீர்‌ முடியார்‌ திருவண்ணாமலையைச்‌ சென்று சேர்வுற்றார்‌ 


ஆதியாய நடுவு மாகி அளவிலா வளவு மாகிச்‌ 
சோதியாய்‌ கணர்வுமாகித்‌ தோன்றிய பொருளு மாகிப்‌ 
பேதியா வேக மாகிப்‌ பெண்ணுமா யாணு மாகிப்‌ 
போதியா நிற்கும்‌ தில்லைப்‌ பொதநடம்‌ போற்றி போற்றி. 


மண்ணிற்‌ பிறந்தார்‌ பெறும்பயன்‌ மதிசூடும்‌ 

அண்ணலார்‌ அடியார்தமை யமுதுசெய்‌ வித்தல்‌ 
கண்ணினால்‌ அவர்நல்விழாப்‌ பொலிவுகண்‌ டார்தல்‌ 

உண்மையா மெனின்‌ உலகர்முன்‌ வருகென உரைப்பார்‌. 
இறவாத இன்பஅன்பு வேண்டிப்பின்‌ வேண்டுகின்றார்‌ 

பிறவாமை வேண்டும்‌ மீண்டும்பிறப்புண்டே லுன்னையென்றும்‌ 
மறவாமை வேண்டுமின்னும்‌ வேண்டுநான்‌ மகிழ்ந்துபாடி 

அறவாநீ யாடும்போதுன்‌ னடியின்கீ ழிருக்கவென்றார்‌. 

திருச்சிற்றம்பலம்‌ 
Oe Se ae Ma 


225 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ அபிராமி பட்டர்‌ அருளிச்செய்‌ 
ஸ்ரீ காலஸம்ஹார மூர்த்தி பதிசும்‌ 


அந்த ரத்தமரர்‌ மந்த ரத்தையொலி 
அலைக டற்றரை நிறுத்தி நின்று 

அழலு றக்கடைய அதனி டத்துடைய 
அமுத முற்றடையும்‌ அண்ணலார்‌ 

கந்த ரத்திடை கறுப்பி னார்கவுரி 
கண்க ளித்திடு முறுப்பினார்‌ 

கால காலகட வூரர்‌ கோலமது 
கண்டு தண்டனிட வல்லபேர்‌ 

பந்தம்‌ ஆசையவ மான நிந்தையோடு 
பழிப்ப சத்திய மனப்பயம்‌ 

படிறு வஞ்சனை அனர்த்தமா கொடுமை 
பாப மீறுகொலை சஞ்சலம்‌ 

தொந்த மோகம்‌ அவி வேக மாக சதி 
துயர மூடமுழு வைரநீள்‌ 

தோதகங்‌ குடிலம்‌ அவகுணந்‌ தவறு 
சோகமுந்‌ தவிரு வார்களே 

வெங்க யத்துரியர்‌ பங்க யர்க்கரியர்‌ 
வேத வாம்பரியர்‌ தீதிலர்‌ 

வீரர்‌ விஞ்சுகர்‌ விநோதர்‌ கஞ்சுகர்‌ 
வெற்றிமால்‌ மகிழும்‌ அத்தனார்‌ 

கங்கணத்தர்மிகு வெங்க ணத்தலைவர்‌ 
களத்தி சைந்தபொருநிர்த்தனர்‌ 

கால காலகட வூரர்‌ கோலமது 
கண்டு தண்டனிட வல்லபேர்‌ 

திங்கள்‌ வெண்குடை கவிப்ப மும்முரசு 
சென்று சென்றெதிர்‌ ஒலிப்ப எண்‌ 

திசை புரக்குமனர்‌ கைமுகிழ்ப்ப இகல்‌ 
எவ்வருந்‌ திறைய யளப்பமே 

மங்கை மார்கவரி கால சைப்பநெடு 
மகர தோரண வளப்பமாய்‌ 

மத்த யானைமிசை வெற்றி யாளரென 
வைய கந்தனில்‌ இருப்பரே. 


226 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


திருகு வெள்ளெயிறு வரிநெ டுங்கயிறு 
செய்ய குஞ்சியொடு நஞ்செனச்‌ 

சீறு கோபமுடன்‌ ஏறு தீபவிழி 
தெறும்‌இடிக்குரல்மு ழக்கியே 

கருமலைக்குநிகர்‌ எருமை யிற்பெரிய 
கால்மலைக்‌ குவடுபோல்‌ வருங்‌ 

கால காலகடவூ ரா கோலமது 
கண்டு தண்டனிட வல்லபேர்‌ 

பெரும முப்படை இலங்கு செஞ்சடை 
பொருந்து வெள்விடை திருந்துவெண்‌ 

பூதி யாகமொடு தோகை பாகமழல்‌ 
பொங்கு நாகமணி கங்கணம்‌ 

பெருகு கங்கைநதி முடி விளங்குவதி 
பிஞ்சு மாமதி கொழுந்தழல்‌ 

பெய்த பெற்றிபெறும்‌ ஒற்றை நெற்றிவிழி 
பெற்றி ௬ப்பர்‌அடை யாளமே 3 


பெண்ணி டும்பரி புரத்தி னாரொலி 
பிறந்தி டும்பரி புரத்தினார்‌ 

பிறைமு டிக்குளணி கங்கை யார்மறைப்‌ 
பொருளை வைத்துளணி கங்கையார்‌ 

கண்ணி சைந்ததொரு மூன்றினா (hu 
கயிலை தாழநக மூன்‌ நினார்‌ 

கால காலகடவூரர்‌ கோலமது 
கண்டு தண்டனிட வல்லபேர்‌ 

மண்ண எந்தச ரணர்க்கு மென்முளரி 
மாலை யாபர ணர்க்குமோர்‌ 

வச்சி ரத்திறை வருக்கும்‌ எண்‌ திகிரி 
மாத்தி ரத்துறை வருக்குமே 

விண்ண வர்க்குமிகு பண்ண வர்க்குமுயர்‌ 
வித்த கர்க்குமதி யொத்துவாழ்‌ 

மெய்த்த வத்துநிலை பெற்ற வர்க்குமவர்‌ 
மேலி ரப்பர்‌ அடையாளமே 4 


227 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


உரகு குண்டலர்‌ நெருங்கி விண்டலர்‌ 

உறைந்த வண்டுமுரல்‌ கொன்றையார்‌ 
உத்த ரீகமல ரொப்பி லாதசிலை 

ஒத்த நெற்றிமுலை மங்கையார்‌ 
கரக பாலர்திரி சூலர்‌ நீலமணி 
கண்டர்‌ புண்டரிக ஆடையார்‌ 

கால காலகட வூரர்‌ கோலமது 
கண்டு தண்டனிட வல்லபேர்‌ 

விரக மானதில்‌ உணங்கிடார்‌ உலகை 
வேண்டி ஈனரை வணங்கிடார்‌ 

வெகுளி யானது செறிந்திடார்‌ உடல்‌ 
வேதனைப்பட அறிந்திடார்‌ 

நரக மென்பதினி எய்திடார்‌ கருமம்‌ 
நல்ல(து) அல்லதவர்‌ செய்திடார்‌ 

நமனிருந்த ததிசை கண்டிடார்‌ இறுதி 
நாளுமே பகுதி யாவரே 


துலைநி றுக்குமொரு வணிக னுக்குமது 
சூத னுக்குமநு நீதிசேர்‌ 

தொல்‌ புவிக்கரச னுக்குமிக்‌ கதமிழ்‌ 
சொல்லு மோர்புலவ னுக்குமெய்க்‌ 

கலையனுக்குமதி நடுவ னக்குமுனி 
காத லர்க்குமினி தருள்செயுங்‌ 

கால காலகட வூரர்‌ மேவிவளர்‌ 
கயிலை போலவரு மயிலனர்‌ 

முலைய ரும்பிவரு பனசமே இனிய 
மொழியும்‌ இன்பமுறு வனசமே 

முத்தை யொத்தமணி மூரனே அளிகள்‌ 
மொய்த்த தோள்களின்‌ வேரலே 

சிலையி ரண்டனைய புருவமே இரதி 
தேவி யொத்தவள்‌ உருவமே 

திருமிடற்‌ றழகு சங்கமே அமுது 
சிந்து மாணடிபு சங்கமே, 


228 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


விதிசி ரத்தையரி பழியர்‌ அஞ்சுகணை 
வேளுரத்‌ தையெரி விழியர்மா 
மேருவிற்‌ கையினர்‌ நேர்கடுக்‌ கையினர்‌ 
வேள்வியிற்‌ பணியும்‌ வள்ளலார்‌ 
கதிர வன்றனது தந்தம்‌ அம்புவியில்‌ 
உதிர வன்பொடு புடைத்திடும்‌ 
கால காலகடவூரர்‌ மேவிவளர்‌ 
கயிலை போலவரு மயிலனார்‌ 
மதியில்‌ நஞ்சமு மிருக்குமோ கரிய 
மஞ்சு மாலிகை கரிக்குமோ? 
வாளரா அமுதம்‌ ஊறுமோள? கனக 
வரையிலே புளக மீறுமோ? 
எதிர்கலன்பல திருத்துமோ? இடையில்‌ 
இலகுமே கலைபொ ருத்துமோ? 
விளங்கு தோட்கழை வியக்குமோ? இனிமை 
விண்டசொற்கழை விளங்குமே. 


இகல நறிந்துவரு பகையி னார்புரம்‌ 
எரித்திடுங்‌ கொடிய நகையினார்‌ 
எரிம முப்படை வலத்தினார்‌ முடியில்‌ 
ஏறு மீறிய சலத்தினார்‌ 
ச்கன மண்டலமும்‌ உருவி நின்றுவிதி 
காணொ ஸணாததொரு தாணுவார்‌ 
கால காலகட வூரர்‌ மேவிவளர்‌ 
கயிலை போலவரு மயிலனார்‌ 
முகம திக்குவமை புகலுவார்‌ அளிகள்‌ 
மொய்குழற்‌ குவமை நுவலுவார்‌ 
முலையி னுக்குவமை பகருவார்‌ இனிய 
மொழியி னுக்குவமை மொழிகுவார்‌ 
நகையி னுக்குவமை கூறுவார்‌ சரண 
நடையி னுக்குவமை பேசுவார்‌ 
நயமறிந்‌ திளமை சொல்லுவார்‌ எவரம்‌ 
நடுவ நிந்தவர்கள்‌ இல்லையே 


229 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சிறைய னந்தர்நறை யெழுவனத்‌ தர்‌இவர்‌ 
தினமத்‌ திடைதி யானமே 

செய்து தங்கள்வரம்‌ எய்து தற்குரிய 
தேவ தேவர்பரி பூரணர்‌ 

கறையிடற்‌ றலைவர்‌ அலைகடற்‌ பரியர்‌ 
கதிதரும்‌ குரவை வெருவிலார்‌ 

கால காலகட வூரர்‌ கோலமது 
கண்டு கைதொழுது கொண்டுகாண்‌ 

எறிதி ரைப்பறை முழுக்கி அங்கைதனில்‌ 
இக்கு வார்சிலைவ ணக்கிநீள்‌ 

இரு தலைக்குமளி நரி றுக்கிமுன்‌ 
எழுந்து மீசையை முறுக்கிவேள்‌ 

வெறிம லர்க்கணை யெடுத்ததுங்‌ கொடிய 
வேக மாயது தொடுத்ததும்‌ 

மெய்யி னிற்பட விடுத்ததுஞ்‌ செவியில்‌ 
விண்டுள விண்டுசொல வேணுமோ? 


குயில்மொ ழிப்புர்‌ முலைக்கருங்‌ கணொடு 
கோதை பாதியுறை ஜோதியார்‌ 
கொக்க ரித்துவரு தக்க னாருயிர்‌ 
குறைத்தெ முந்திடு மறத்தினார்‌ 
கயிலை நாதர்கண நாதர்‌ பூதியணி 
காய தாயகமு மாயினார்‌ 
கால காலகட வூரர்‌ கோலமது 
கண்டு கைதொழுது வண்டுகாள்‌ 
அயலி னுங்கொடிய அம்பினால்‌ மதுர 
ஆர வாரமிசை வேயினால்‌ 
அந்த ரந்தனில்‌ அசைந்து நின்று 
அம்புலிக்‌ கொடிய தீயினால்‌ 
துயில்து றந்துமெய்‌ மறந்து வாடிமிக 
சோக மோகம்‌ பிந்துளத்‌ 
தோதகப்‌ படவும்‌ நானகப்‌ படுதல்‌ 
சொல்லுவீர்‌ மதளை வெல்லவே, 


அடரும்‌ 


230 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ சிவத்துதித்‌ துளிகள்‌ 
கல்லார்க்கும்‌ கற்றவர்க்கும்‌ களிப்பருளும்‌ களிப்பே 
காணார்க்கும்‌ கண்டவர்க்கும்‌ கண்ணளிக்கும்‌ கண்ணே 
வல்லார்க்கும்‌ மாட்டார்க்கும்‌ வரமளிக்கும்‌ வரமே 
மதியார்க்கும்‌ புதிப்பவர்க்கும்‌ மதிகொடுக்கும்‌ மதியே 
நல்லார்க்கும்‌ பொல்லார்க்கும்‌ நடுவில்நின்ற நடுவே 
நரர்களுக்கும்‌ சுரர்களுக்கும்‌ நலம்‌ கொடுக்கும்‌ நலமே 
எல்லார்க்கும்‌ பொதுவில்‌ நடம்‌ இடுகின்ற சிவமே 
என்னரசே யான்புகலும்‌ இசையும்‌ அணிந்தருளே. 


அன்பெனும்‌ பிடியுள்‌ அனப்படும்‌ மலையே 
அன்பெனும்‌ குடில்‌ புகும்‌ அரசே 

அன்பெனும்‌ வலைக்குள்‌ படுபரம்‌ பொருளே 
அன்பெனும்‌ கரத்தமர்‌ அமுதே 

அன்பெனும்‌ கடத்துள்‌ அடங்கிடும்‌ கடலே 
அன்பெனும்‌ உயிர்‌ஒளிர்‌ அறிவே 

அன்பெனும்‌ அணுவுள்‌ அமைந்தபேர்‌ ஒளியே 
அன்புருவாம்‌ பர சிவமே 


பெற்ற தாய்தனை மகமறந்‌ தாலும்‌ 
பிள்ளை யைப்பெறுந்‌ தாய்மறந்‌ தாலும்‌ 
உற்ற தேகத்தை உயிர்‌ மறந்தாலும்‌ 
உயிரே மேவிய உடல்மறந்‌ தாலும்‌ 
கற்ற நெஞ்சகங்‌ கலைமறந்‌ தாலும்‌ 
கண்கள்‌ நின்றிமைப்‌ பதுமறந்‌ தாலும்‌ 
நற்த வத்தவர்‌ உள்ளிருந்‌ தோங்கும்‌ 
நமச்சி வாயத்தை நான்‌ மறவேனே. 
தாயாகித்‌ தந்தையுமாய்த்‌ தாங்குகின்ற தெய்வம்‌ 
தன்னைநிக ரில்லாத தனித்தலைமைத்‌ தெய்வம்‌ 
வாயார வாழ்த்து கின்றோர்‌ மனத்தமர்ந்த தெய்வம்‌ 
மலரடியென்‌ சென்னிமிசை வைத்த பெருந்‌ தெய்வம்‌ 
231 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


காயாகி கனியாகிச்‌ கலந்தினிக்குந்‌ தெய்வம்‌ 


கருணைநிதித்‌ தெய்வமுற்றும்‌ காட்டுவிக்குந்‌ தெய்வம்‌ 


சேயாக எனைவளர்க்கும்‌ தெய்வமாக தெய்வம்‌ 


சிற்சபையில்‌ விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம்‌ 


கோடையிலே இளைப்பாற்றிக்‌ கொள்ளும்வகை கிடைத்த 


குளிர்தருவே தருநிழலே நிழல்‌ கனிந்த கனியே 
ஓடையிலே யூருகின்ற தீஞ்சுவைத்‌ தண்ணீரே 

உகந்ததண்ணீ ரிடைமலர்ந்த சுகந்தமண மலரே 
மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே 

மென்காற்றில்‌ விளைசுகமே சுகத்திலுறும்‌ பயனே 
ஆடையிலே எனைமணந்த மணவாளா பொதுவில்‌ 

ஆடுகின்ற அரசே என்‌ அலங்கல்‌ அணிந்தருளே 
பரமன்நீ என்று பணிந்துருகிப்‌ பாடி 

கரம்‌ சேர்த்துநீர்சோரக்‌ கண்கள்‌ - வரங்கேட்ட 
என்னவா வின்படியே ஈந்தாய்‌ இதற்கருணை 

மன்னவா காணேன்கைம்‌ மாறு 


என்ன தவப்பயனோ ஏழையேற்‌ கென்றறியேன்‌ 
முன்னமறை காணாத முக்கண்ணா - நின்னையே 

தேடுகைக்கும்‌ சோணகிரித்‌ தேசிகனே நின்புகழைப்‌ 
பாடுகைக்கும்‌ பெற்ற பயன்‌ 


-வள்ளலார்‌ 


- குகை நமச்சிவாயர்‌ 


உன்னிடத்தில்‌ ஒப்புவித்த உள்ளத்தால்‌ எப்பொழுதும்‌ 


உன்னைக்கண்டு எல்லாமும்‌ உன்னுருவாய்‌ - அன்னியமல்‌ 


அன்புசெயும்‌ அன்னோன்‌ அருணாசலாவெல்கும்‌ 

இன்புருவாம்‌ உன்னில ஆழ்ந்தே! 

அண்ணா மலையுனை எண்ணான்‌ எனனை 
அண்ணாந்து ஏங்கிட எண்ணாதே 

மண்ணா மலவுடல்‌ எண்ணா அகமென 


மண்ணா மாய்ந்திட வொண்ணாதே 


232 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தண்ணார்‌ அளிசெறி கண்ணாடு ஒருகிறி 
பண்ணாது என்னிரு கண்ணாளா 

பெண்ணான்‌ அலியுரு நண்ணா வொளியுரு 
வண்ணா என்னக நண்ணாயே! 


கருணையால்‌ என்னை ஆண்டந்‌ எனக்குன்‌ 
காட்சிதந்து அருளிலை என்றால்‌ 

இருள்நலி உலகில்‌ ஏங்கியே பதைத்துஇவ்‌ 
உடல்விடில்‌என்‌ கதியென்னாம்‌ 


அருணனைக்‌ காணாது அலருமோ கமலம்‌ 
அருணனுக்கு அருணனாம்‌ அன்னி 
அருணன்‌(இனி சுரந்தங்கு அருவியாய்ப்‌ பெருகும்‌ 
அருணன்மா மலையெனும்‌ அன்பே! 
- மஹான்ரமண மஹரிஷி 


தந்தை தாயும்நீ என்னுயிர்த்‌ துணையும்நீ சஞ்சல மது தீர்க்க 
வந்த தேசிக வடிவும்நீ உனை அலால்‌ மற்றொரு துணைகாணேன்‌ 
அந்தம்‌ ஆதியும்‌ அளப்பருஞ்‌ சோதியே ஆதியே அடியார்தம்‌ 
சிந்தைமேவிய தாயுமா னவனெனும்‌ சிரகிரிப்‌ பெருமாளே 
- தாயுமானவர்‌ 


அஞ்சசெழுத்தால்‌ உள்ளம்‌ அரனுடைமை கண்டரனை 
அஞ்செழுத்தா ல்‌அர்ச்சித்‌ து இதயத்தில்‌ - அஞ்செழுத்தால்‌ 
குண்டலியிற்‌ செய்தோமம்‌ கோதண்டஞ்‌ சானிக்கில்‌ 
அண்டனாம்‌ சேடனாம்‌ அங்கு! 
- சிவஞான போதம்‌ 
சிவமே சிவமாக யானினைந்தாற்‌ போல 
சிவமாகி யேயிருப்ப தன்றிச்‌ சிவமென்று 
உணர்வாரு மங்கே யுணர்வழியச்‌ சென்று 
புணர்வாரு முண்டோ புவி 
- திருக்களிற்றுப்படியார்‌ 
233 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நமச்சிவாய அஞ்செழுத்தும்‌ நிற்குமே நிலைகளும்‌ 
நமச்சிவாய மஞ்சுதஞ்சுபு ராணமான மாய்கையை 
நமச்சிவாய அஞ்செழுத்தும்‌ நம்முள்ளே இருக்கவே 
நமச்சிவாய உண்மையை நன்குரைசெய்‌ நாதனே! 
-சிவவாக்கியர்‌ 


மானாட மழுவாட மதியாடப்‌ புனலாட மங்கை சிவகாமியாட 
மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட 
கோனாட வானுலக கூட்டமெல்லாமாட குஞ்சர முகத்கனாட 
குண்டல மிரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தைமுருகேசனாட 
ஞான சம்பந்தரோடு இந்திரர்‌ பதினெட்டு .முனியாட பாலகருமாட 
நரைதும்பை யறுகாட நந்தி வாகனமாட நாட்டியப்‌ பெண்களாட 
வினையோட உனைபாட எனைநாடி இதுவேளை விருதோடு ஆடிவருவாய்‌ 
ஈசனே சிவகாமிநேசனேஎனைன்ற தில்லைவாழ்‌ நடராஜனே 
- நடராஜப்பத்து 
பூவண்ணம்‌ பூவின்‌ மணம்‌ போல மெய்போத மின்பம்‌ 
ஆவண்ணம்‌ மெய்கொண்டு அவன்தன்வலி ஆணைதாங்கி 
மூவண்ணறன்‌ சந்நிதி முத்தொழில்‌ செய்ய வாளா 
மேவண்ணல்‌ அன்னான்‌ விளையாட்டின்‌ வினையை வெல்வாம்‌. 
பூவில்‌ நாயகன்‌ பூமகள்‌ நாயகன்‌ 
காவின்‌ நாயகன்‌ ஆதிக்‌ கடவுளர்க்‌(கு) 
ஆவி நாயகன்‌ அங்கயற்கண்ணிமா 
தேவி நயகன்‌ சேவடி ஏத்துவாம்‌ 
உண்மைஅறிவு ஆனந்த உருவாகி 
எவ்வுயிர்க்கும்‌ உயிராய்‌ நீரின்‌ 
தண்மை. அல்‌ வெம்வயெனத்‌ தனை அது 
ருந்து சரா சரங்கள்‌ ஈன்ற 
பெண்மைஉரு ஆகியதன்‌ ஆனந்தக்கொடி 
மகிழ்ச்சி பெருக யார்க்கும்‌ 
ன ம்‌ அம்பலத்துள்‌ ஆடியருள்‌ 
பரொளியை அகத்துள்‌ வைப்பாம்‌! -பரஞ்சோதிமுனி 


234 - 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மங்களத்‌ துளிகள்‌ 
நமஸ்தே நமஸ்தே விபோ விஸ்வ மூர்ததே 
நமஸ்தே நமஸ்தே சிதா நந்த மூர்த்தே 
நமஸ்தே நமஸ்தே தபோ யோக கம்ய 
நமஸ்தே நமஸ்தே ச்ருதிக்‌ ஞான கம்ய. 


கைலாஸ வாஸிநம்‌ சம்பும்‌ ஜ்யோதிர்மண்டலமத்யதம்‌ 
தபோ மூர்த்திம்‌ மஹாதேவம்‌ சங்கரம்‌ சரணம்‌ வ்ரஜே 
தேவானாம்‌ ஈச்வரம்‌ சம்பும்‌ லோகத்ரய விபூஷணம்‌ 
தேவ தேவம்‌ த்ரயீ மூர்த்திம்‌ சங்கரம்‌ சரணம்‌ வ்ரஜே. 
அவித்யா க்ரஸ்த ஜீவானாம்‌ ஞானசம்‌ முக்திதம்‌ சிவம்‌ 
ஜடத்வாதி நிவிருத்யர்த்தம்‌ சங்கரம்‌ சரணம்‌ வ்ரஜே 
அஷ்டமூர்த்திதரம்‌ சம்பும்‌ சுபகர்மபலப்ரதம்‌ 
சாந்தம்‌ சிவம்‌ சுபம்‌ சுத்தம்‌ சங்கரம்‌ சரணம்‌ வ்ரஜே. 


பஞ்சப்ரஹ்மாத்மகம்‌ சம்பும்‌ பஞ்சபாண நிவர்த்தகம்‌ 


பஞ்ச ச்லோகைக ஸ்துதம்‌ தேவன்‌ சங்கரம்‌ சரணம்‌ வ்ரஜே. 


பவாய சந்திர சூடாய நிர்கணாய குணாத்மனே 
காலகாலாய ருத்ராய நீலக்ரீவாய மங்களம்‌ 
வ்ருஷபாரூடாய பீமாய வ்யாக்ர சர்மாம பராயச 
பசூனாம்பதயே துப்யம்‌ கெளரீகாந்தாய மங்களம்‌ 
பஸ்மோத்தூளிக தேஹாய வியானபஜ்ஞோப வீதினே 
ருத்ராக்ஷமாலா பூஷாய வியோமகேசாய மங்களம்‌ 
ஸுர்ய சந்த்ராக்னி நேத்ராய நம: கைலாஸ வாஸிநே 
ஸச்சிதானந்த ரூபாய பரமதேசாய மங்களம்‌ 


ம்ரத்யுஞ்ஜயாய ஸாம்பாய ஸ்ருஷ்டி ஸ்திதிதவன்‌ த காரிணே 
த்தியம்பகாய ஸாந்தாய த்ரிலோகேசாய மங்களம்‌. 
கங்காதாராய ஸோமாய நமோ ஹரிஹராத்மனே 
உக்ராய த்ரிபுரக்கினாய வாமதேவாய மங்களம்‌ 
ஸத்யோஜாதாய சர்வாய பவ்யஜ்ஞான ப்ரதாயினே 
ஈசானாய நமஸ்துப்யம்‌ பஞ்ச வக்த்ராய மங்களம்‌ 
235 


https://archive.org/details/muthulakshmiacademy 


2 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸதாசிவ ஸ்வரூபாய நமஸ்தத்‌ புருஷாயச 
அகோராயச கோராய மஹாதேவாய மங்களம்‌ 
ஸ்ரீ சாமுண்டா பிரேரிதேன ரசிதம்‌ மங்களாஸ்பதம 


தஸ்யாபீஷ்ட த்ரதம்‌ சமப்யோ ய:படேன்‌ மங்களாஷ்டகம்‌ 


வாழ்க அந்தணத்‌ வானவர்‌ அனினம்‌ 
வீழ்க தண்புனல்‌ வேந்தனும்‌ ஒங்குக 
ஆழ்க தீயதெல்‌ லாம்‌ அரன்‌ நாமமே 
சூழ்க வையக முந்துயர்‌ தீர்கவே “சம்பந்தர்‌ 
ஆதியாய்‌ நடுவும்‌ ஆகி அளவிலா அளவும்‌ ஆகிச்‌ 
சோதியாய்‌ உணர்வும்‌ ஆகித்‌ தோன்றிய பொருளும்‌ ஆகிப்‌ 
போதியா ஏகம்‌ ஆகிப்‌ பெண்ணுமாய்‌ ஆணும்‌ ஆகிப்‌ 
போதியா நிற்கும்‌ தில்லைப்‌ பொதுநடம்‌ போற்றி போற்றி 
-சேக்கிழார்‌ 
கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி 
அற்புதக்‌ கோல நீடி அருமறைச்‌ சிரத்தின்‌ மேலாம்‌ 
சிற்பர வியோம மாகும்‌ திருச்சிற்றம்‌ பலத்துள்‌ நின்று 
பொற்புடன்‌ நடம்‌ செய்கின்ற பூங்குழல்‌ போற்றி போற்றி 
- பெரியபுராணம்‌ 
வென்றுளே புலன்களைந்தார்‌ மெய்யுணருள்ளத்‌ தொறுஞ்‌ 
சென்றுளே அமுதம்‌ ஊற்றும்‌ திருவருள்‌ போற்றி ஏற்றுக்‌ 
குன்றுளே இருந்துகாட்சி கொடுத்தருள்‌ கோலம்‌ போற்றி 
மன்றுளே மாறி ஆடும்‌ மறைச்சிலம்படிகள்‌ போற்றி 
மல்குக வேதவேள்வி வழங்குக சுரந்து வானம்‌ 
பல்குக வளங்களெங்கும்‌ பரவுக அறங்கள்‌ இன்பம்‌ 
நல்குக உயிர்கட்கெல்லாம்‌ நான்மறைச்‌ சைவம்‌ ஓங்கிப்‌ 


புல்குக உலகமெல்லாம்‌ பரவலன்‌ செங்கோல்‌ வாழ்க 


- திருவிளையாடற்புராணம்‌ 


236 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வாழியென்‌ ஆண்டவன்‌ வாழிஎங்‌ கோனருள்‌ வாய்மையென்றும்‌ 

வாழியெம்‌ மான்புகழ்‌ வாழியென்‌ நாதன்‌ மலர்ப்பதங்கள்‌ 

வாழிமெய்ச்‌ சுத்தசன்‌ மார்க்கப்‌ பெருநெறி மாண்புகொண்டு 
வாழியில்‌ வையமும்‌ வானமும்‌ மற்றவும்‌ வாழியவே 


-வள்ளலார்‌ 


மன்னுக தில்லை! வளர்கநம்‌ பக்தர்கள்‌! வஞ்சகர்‌ போய்‌அகல! 
பொன்னின்செய்‌ மண்டபத்துள்ளே புகுந்து பவனி யெல்லாம்விளங்க 

அன்னநடை மடவாள்‌ உமைகோள்‌ அடியோ முக்கருள்‌ புரிந்து 
பின்னைப்பிறவி யறுக்க நெறிதந்த பித்தற்குப்‌ பல்லாண்டு கூறுதுமே 


-சேந்தனார்‌ 
வாழ்கவே வாழ்களன்‌ நந்தி திருவடி 
வாழ்கவே வாழ்க மலமறுத்‌ தான்பதம்‌ 
வாழ்கவே வாழ்க மெய்ஞ்ஞானத்‌ தவன்தாள்‌ 
வாழ்கவே வாழ்க மலமிலான்‌ பாதமே - திருமந்திரம்‌ 


போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்கு கின்றேன்‌ 
போற்றியோ நமச்சிவாய புகலிடம்‌ பிறிதொன்‌ நில்லை 
போற்றியோ நமச்சிவாய புறம்‌ எனைப்‌ போக்கல்‌ கொண்டாய்‌ 
போற்றியோ நமச்சிவாய சயசய போற்றி போற்றி! 


ஆடக மதுரை அரசே போற்றி! 
இடரைக்‌ களையும எந்தாய்‌ போற்றி! 
ஈச போற்றி இறைவ போற்றி! 
முத்தா போற்றி முதல்வா போற்றி! 
அத்தா போற்றி அரனே போற்றி! 
அண்ணாமலையெம்‌ அண்ணா போற்றி! 
கண்ணார்‌ அமுதக்கடலே போற்றி! 
சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி! 
தென்னாடுடைய சிவனே போற்றி! 
எந்நாட்டவர்க்கும்‌ இறைவா போற்றி! 


237 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அஞ்சேல்‌ என்றுஇங்கு அருளாய்‌ போற்றி! 
நஞ்சே அமுதா நயந்தாய்‌ போற்றி! 
அத்தா போற்றி ஐயா போற்றி! 
நித்தா போற்றி நிமலா போற்றி! 


பத்தா போற்றி பவனே போற்றி! 
திருக்கழுக்குன்றிற்‌ செல்வா போற்றி! 
அருவமும்‌ உருவமும்‌ ஆனாய்‌ போற்றி! 
ஆராவமுதே அருளே போற்றி! 
புரம்பல எரித்த புராண போற்றி! 
பரம்பரஞ்‌ சோதிப்‌ பரனே போற்றி! 
போற்றி போற்றி புயங்கப்‌ பெருமான்‌ 
போற்றி போற்றி புராண காரண 
போற்றி! போற்றி! சய சய போற்றி! 


- திருவாசகம்‌ 
சங்கரனே நின்பாதம்‌ போற்றி! போற்றி! 


சதாசிவனே நின்பாதம்‌ போற்றி! போற்றி! 
பொங்கரவா நின்பாதம்‌ போற்றி! போற்றி! 
புண்ணியனே நின்பாதம்‌ போற்றி! போற்றி! 
அங்கமலத்‌(து அயனோடு மாலுங்‌ காணா 
அனலுருவா நின்பாதம்‌ போற்றி! போற்றி! 
செங்கமலத்‌ திருப்பாதம்‌ போற்றி! போற்றி! 
திருமூலட்டானனே போற்றி! போற்றி! -திருநாவுக்கரசு நாயனார்‌ 
அன்பருக்‌ கன்பா போற்றி அயனும்‌ அரியும்‌ ஆகித்‌ 
தென்புலக்‌ குறைவு நீங்கச்‌ சிவமென நிறைந்தாய்‌ போற்றி! 
முன்பிலா நடுவும்‌ இல்லா முடிவிலாப்‌ பி 


. ` . CG ரமம்‌ ன 
இன்பமே திருக்குற்றலாத்‌ திறைவனே C a 


பாற்றி! போற்றி! 


- திருக்குற்றால குறவஞ்சி 
வையம்நீடுக மாமழை மன்னுக 


மெய்வி ரும்பிய அன்பர்‌ விளங்குக 
சைவ நன்னெறி தாம்தழைத்‌ தோங்குக 
தெய்வ வெண்திருநீறு சிறக்கவே. 


238 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வான்முகில்‌ வழாது பெய்க மலிவளம்‌ சுரக்க மன்னன்‌ 
கோன்மறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள்‌ வாழ 
நான்மறை அறங்கள்‌ ஓங்க நற்றவம்‌ வேள்விமல்க 
மேன்மைகொள்‌ சைவநீதி விளங்குக உலகம்‌ எல்லாம்‌ 
- சுந்தபுராணம்‌ 
- திருச்சிற்றம்பலம்‌ 
ஒல்லும்‌ 


ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வர பூஜா விதானம்‌ 
ஸ்ரீ மஹாகணபதி ஸங்கரஹ பூஜை 


முதலில்‌ ஆசமனம்‌ செய்யுவம்‌. (கையில்‌, புஷ்பம்‌. அக்ஷதை எடுத்துக்‌ 
கொண்டு) சுக்லாம்பரதரம்‌ விஷ்ணும்‌ சசிவர்ணம்‌ சதுர்புஜம்‌ 
ப்ரஸன்னவதனம்‌ த்யாயேத்‌ ஸர்வவிக்னோப சாந்தயே (என்று சொல்லிக்‌ 
கொண்டே குட்டிக்‌ கொள்ளவும்‌. 


ப்ராணாயாமம்‌ : ஓம்‌ பூ: ஓம்‌ புவ: ஓம்‌ சுவ: ஓம்‌ மஹ: ஓம்‌ ஜனக: ஓம்‌ 
தப: ஓம்‌ சத்யம்‌ ஓம்‌ தத்சவிதுர்‌ வரேண்யம்‌ பர்க்கோ தேவஸ்ய தீமஹிம்‌ 
தியோ யோந: ப்ரசோதயாத்‌ ஓமாப: ஜ்யோதீரச: அம்ருத ப்ரஹ்ம 
பூர்புவஸ்ஸுவரோம்‌. 


ததேவ லக்னம்‌ ஸுதினம்‌ ததேவ தாராபலம்‌ சந்த்ரபலம்‌ ததேவ 
வித்யாபலம்‌ தெய்வபலம்‌ ததேவ லக்ஷ்மீபதே தேங்க்ரியுகம்‌ ஸ்மராமி. 


மமோபாத்த ஸமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம்‌ 
கரிஷ்யமாணஸ்ய கர்மன: அவிக்னேன பரிஸமாப்த்யர்த்தம்‌ - ஆதெள 
மஹாகணபதி பூஜாம்‌ கரிஷ்யே (உத்தரணியால்‌ ஜலம்‌ எடுத்து கைகளை 
துடைத்துக்‌ கொள்ளவும்‌) (மஞ்சள்‌ பிள்ளையார்‌ செய்து கையில்‌ புஷ்பம்‌ 
அக்ஷதை எடுத்துக்‌ கொண்டு) 

மந்திரம்‌ : ஓம்‌ கணாணாம்‌ த்வா கணபதிகும்‌ ஹவாமஹே கவிம்‌ 
கவீனாம்‌ முபமஸ்த்ரவஸ்தமம்‌ ஜ்யேஷ்டராஜம்‌ ப்ரஹ்மணாம்‌ 
ப்ரஹ்மணஸ்பதே ஆன: ச்ருண்வன்‌ ஊதிபி: ஸீத ஸாதனம்‌. 


239 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அஸ்மின்‌ ஹரித்ராபிம்பே ஸுமுகம்‌ மஹாகணபதிம்‌ த்யாயாமி. 
அவாஹயாமி, ஆஸனம்‌ ஸமர்ப்பயாமி, பதயோ: பாத்யம்‌ ஸமர்ப்பயாமி 
அர்க்யம்‌ ஸமர்ப்பயாமி, ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி, ஸ்நாபயாமி. 
ஸ்நாநானந்தரம்‌ ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி - வஸ்த்ரார்த்தம்‌ ஆக்ஷ்தான்‌ 
ஸமர்ப்பயாமி, உபவீதார்த்தம்‌ அக்ஷதான்‌ ஸமர்ப்பயாமி, ஆபரணார்த்தம்‌ 
அக்ஷதான்‌ ஸமர்ப்பயாமி, திவ்ய பரிமள கந்தான்‌ (சந்தனம்‌) தாரயாமி, 
ஹரித்ராசூர்ணம்‌ (குங்குமம்‌) ஸமர்ப்பயாமி, அக்ஷதான்‌ ஸமர்ப்பயாமி, 
புஷ்பை: பூஜயாமி. 


அர்ச்சனை : ஓம்‌ ஸுமுகாய நம: ஓம்‌ ஏகதந்தாய நம: ஒம்‌ கபிலாய 
நம: ஓம்‌ கஜகர்ணகாய நம: ஓம்‌ லம்போதராய நம: ஓம்‌ விகடாய நம: ஓம்‌ 
விக்னராஜாய நம: ஓம்விநாயகாய நம: ஒம்‌ தூமதேகவே நம: ஓம்‌ 
கணாத்யக்ஷாய நம: ஒம்‌ பாலசந்த்ராய நம: ஓம்‌ கஜானனாய நம: ஓம்‌ 
வக்ரதுண்டாய நம: ஓம்‌ சூர்பகர்ணாய நம: ஓம்‌ ஹேரம்பாய நம: ஓம்‌ 
ஸ்கந்தபூர்வஜாய நம: ஓம்‌ மஹாகணபதயே நம: நானாவித பரிமளபத்ர 
புஷ்பாணி ஸமர்ப்பயாமி, தூப தீபார்த்தம்‌ அக்ஷதான்‌ ஸமர்ப்பயாமி. 


நைவேத்யம்‌ : ஓம்‌ பூர்ப்புவஸ்ஸுவ: தத்ஸவிதுர்வரேண்யம்‌ பர்கோ 
தேவஸ்ய தீமஹி தியோயோன: ப்ரசோதயாத்‌ தேவஸவித: ப்ரஸுவ 
ஸத்யம்‌ த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி, அம்ருதோ பஸ்தரணமஸி ஓம்‌ 
பராணாய ஸ்வாஹா, ஓம்‌ அபானாய ஸ்வாஹா, ஓம்‌ வயானாய ஸ்வாஹா. 
ஓம்‌ உதானாய ஸ்வாஹா, ஓம்‌ ஸமானாய ஸ்வாஹ்‌. ஓம்‌ ப்ரஹ்மணே 
ஸ்வாஹா, ஓம்‌ ப்ரஹ்மண்ய ஆத்மா அம்ருதத்வாய மஹாகணபதயே நம: 
கதளீ பலம்‌ நிவேதயாமி மத்யே மத்யே பானீயம்‌ ஸமர்ப்பயாமி. மஹா 


நைவேத்யம்‌ நிவேதயாமி. நிவேதானந்தரம்‌ ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி. 
அம்ருதாபிதானமஸி. 


தாம்பூலம்‌ : பூகி பலஸமாயுக்தம்‌ நாகவல்லீ தளைர்யுதம்‌ கர்பூர சூர்ண 


ஸம்யுக்தம்‌ தாம்பூல்‌ ம்ப்ரதிக்ருஹ்யதாம்‌ மஹா கணபதயே நம: தாம்பூலம்‌ 
ஸமர்ப்பயாமி. கர்ப்பூர நீரா 


$ ony ஒனம்‌ தர்சயாமி மஹா கணபதயே நம: 
ராஜனாநந்தரம்‌ ஆசமநீயம்‌ ஸமர்ப்பயாமி. ஸமஸ்தோபசாரன்‌ 
ஸமர்ப்பயாமி. 


240 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ப்ரார்த்தனை : வக்ரதுண்ட மகாகாய ஸுர்யகோடி ஸமப்ரபா 
நிர்விக்னம்‌ குருமே தேவ ஸர்வ கார்யேஷு ஸர்வதா (நமஸ்காரம்‌ (பூஜை 
செய்த புஷ்பத்தை எடுத்து கண்ணில்‌ ஒத்திக்‌ கொள்ளவும்‌. 


விக்னேஸ்வர பூஜை ஸமாப்தம்‌. இனி ப்ரதான பூஜை ஆரம்பம்‌. 


NZNZNZNIZ 


JIN AN AN AWS 


ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வர பூஜைக்கான 
ப்ரதான ஸங்கல்பம்‌ 


சங்கல்பம்‌ : சுக்லாம்பரதரம்‌ விஷ்ணும்‌ சசிவர்ணம்‌ சதுர்புஜம்‌ 
ப்ரஸன்னவதனம்‌ த்யாயேத்‌ ஸர்வவிக்னோப சாந்தயே (என்று சொல்லிக்‌ 
கொண்டே குட்டிக்‌ கொள்ளவும்‌) 


ப்ராயணாயாமம்‌ : ஓம்‌ பூ: ஓம்‌ புவ: ஓம்‌ சுவ: ஓம்‌ மஹ: ஓம்‌ ஜன: 
ஓம்‌ தப: ஓம்‌ சத்யம்‌ ஓம்‌ தத்சவிதுர்‌ வரேண்யம்‌ பர்க்கோ தேவஸ்ய 
தீமஹிம்‌ தியோ யோந: ப்ரசோதயாத்‌ ஓமாப: ஜ்யோதீரச: அம்ருத ப்ரஹ்ம 
பூர்புவஸ்ஸுவரோம்‌. 


சங்கல்பம்‌ : மமோபாத்த ஸமஸ்த துரிதக்ஷய த்வாரா ஸ்ரீபரமேஸ்வர 
ப்ரீத்யர்த்தம்‌ ஸுபே சோபனே முஹார்த்தே ஆத்ய ப்ரஹ்மண: த்விதீய 
பரார்த்தே ச்வேத வராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்த்ரே, 
அஷ்டாவிம்சதி தமே, கலியுகே, ப்ரதமே பாதே, ஜம்பூத்வீபே, 
பாரதவர்ஷே, பரத கண்டே மேரோ: தக்ஷிணே பார்ச்வே ஸகாப்தே 
அஸ்மின்‌ வர்த்தமானே வ்யாவஹாரிகே ப்ரபவாதி ஷஷ்டி 


ஸம்வத்ஸராணாம்‌ மத்யே ...... (வருஷத்தின்‌ பெயரி நாம ஸஸ்வத்ஸரே 
தக்ஷிணாயனே அல்லது உத்தராயணே ............ ருதெள (ருதுவின்‌ 
பெயர்‌............ மாஸே (மாதத்தின்‌ பெயர்‌ .......பக்ஷே (பக்ஷத்தின்‌ பெயரி 


ee யாம்‌ (திதியின்பெயரி சுபதிதெள ...... வாஸரயுக்தாயாம்‌ (கிழமையின்‌ 
பெயர்‌ ... நக்ஷத்ர யுக்தாயாம்‌ (நக்ஷத்திரத்தின்‌ பெயர்‌) சுபயோக சுகபரண 
ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம்‌ அஸ்யாம சுபதிதெள மம ஸஹ 
குடும்பானாம்‌ க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுராரோக்ய 
ஐஸ்வர்யாணாம்‌ அபிவ்ருத்யர்த்தம்‌ ஸமஸ்த மங்களாவாப்த்யர்த்தம்‌ 
தர்மார்த்த காமமோக்ஷ சதர்வித பல புருஷார்த்த ஸித்யர்த்தம்‌ 


241 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸர்வாபீஷ்ட ஸித்யர்த்தம்‌ ஜ்ஞான வைராக்ய ஸித்யர்த்தம்‌ சிவராத்ரி / 
ப்ரதோஷ புண்ய காலே ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வர ப்ரஸாத ஸித்யர்த்தம்‌ 
யாவத்‌ சக்ய த்யான ஆவாஹ னாதி ஷோடஸோபசார பூஜாம்‌ கரிஷ்யே. 
தங்கம்‌ கலஸ பூஜாஞ்ச கரிஷ்யே (என்று சங்கல்பம்‌ செய்து ஜலத்தை 
கையினால்‌ ஸ்பரிசித்து பிறகு கணபதியை உத்யானனம்‌ செய்யவும்‌ 


ஸ்ரீ விக்நேக்வர உத்யாபனம்‌ : ஓம்‌ கணாணாம்‌ த்வா கணபதிகும்‌ 
ஹவாமஹே கவிம்‌ கவீனாம்‌ முபமஸ்த்ரவஸ்தமம்‌ ஜ்யேஷ்டராஜம்‌ 
பரஹ்மணாம்‌ ப்ரஹ்மணஸ்பதே ஆன: ச்ருண்வனங ஊதிபி: ஸீத 
ஸாதனம்‌. அஸ்மின்‌ ஹரித்ராபிம்பே ஸுமுகம்‌ ஸ்ரீ மஹாகணபதிம்‌ 
யதாஸ்தானம்‌ ப்ரதிஷ்டாபயாமி, சோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாயச 
(என்று சொல்லி புஷ்பத்தைப்‌ போட்டு விநாயகரை வடக்கே நகர்த்தவும்‌ 


கலஸ பூஜை - (தீர்த்த பாத்திரத்தை கந்தம்‌, குங்குமம்‌, புஷ்பம்‌ 
இவைளால்‌ அலங்கரித்து வலது கையினால்‌ மூடிக்‌ கொண்டு) கலசஸ்ய 
முகே விஷ்ணு: கண்ட்டே ருத்ர: ஸமாஸ்ரித: மூலே தத்ர ஸ்த்திதோ 
ப்ரஹ்மா மத்யே மாத்ருகணா: ஸ்ம்ருதா: குக்ஷெ)ளது ஸாகரா: ஸர்வே 
ஸப்த த்வீபா வஸுந்தரா ரிக்வேதோ (அத யஜுர்‌ வேத: ஸாம வேதோ 
ப்யதா்வண: அங்கைச்ச ஸஹிதா: ஸ்வே கலஸாம்பு ஸமாச்ரிதா ஆயாந்து. 
ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வர பூஜார்த்தம்‌ துரிதக்ஷயகாரகா: கங்கே ௪ யமுனே 
Macnee ஸரஸ்வதீ நர்மதே ஸிந்து காவேரி ஜலேஸ்மின்‌ 
ce அடல்‌ லா தீரவ்யங்களையும்‌ தன்னையும்‌ 


அத்தன்‌ ae ; e தேவானாம்‌ - கமனார்த்தந்‌ து 

- கண்டாரவம்‌ கரோம்யாதெள - 6 i ந்சனம்‌ 
(என்று சொல்லி மணி அடிக்கவும்‌) eal 
(த்யானாவாஹனாதி - ஷோடசோப 

சார பூஜா) 

(த்யாயாமி தக்ஷிணாமூர்த்திம்‌ நீல; D ௧௩ 
உமாகாந்தம்‌ நித்யகல்யாண ரூபி ந வ பகஙதத 
ர்வாங்கம்‌ ருத்ராக்ஷ£பரணான்விதம்‌ 


அஸ்மின்‌ பிம்பே ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வரம்‌ த்யாயாமி புஷ்பம்‌) 


242 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆவாஹயாமி தேவேச மாதிமத்யாந்தவர்ஜிதம்‌ ஆதாரம்‌ ஸர்வ லோகானா 
மாச்ரிதார்த்தி விநாசனம்‌ அஸ்மின்‌ பிம்பே சாம்ப பரமேஸ்வரம்‌ 
ஆவாஹயாமி (புஷ்பம்‌) 

ஆஸனம்‌ க்ருஹ்யதாமீச நிர்மலம்‌ ஸ்வர்ணநிர்மிதம்‌ ஆதாரம்‌ 
ஸர்வலோகானாம்‌ அந்தகாஸுரஸுதன ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய 
நம்‌:ஆஸனம்‌ ஸமர்ப்பயாமி (புஷ்பம்‌) 

பாத்யம்‌ க்ருஹாண பகவன்‌ பாவனம்‌ பரமேச்வர பார்வதீ ஹ்ருதயானந்த 
பாபம்‌ ஸர்வம்‌ வ்யபோஹய ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம: பாத்யம்‌ 
ஸமர்ப்பயாமி (புஷ்பம்‌) 


அர்க்யம்‌ க்ருஹாண கிரிச கந்த புஷ்பாகடிதைர்யுதம்‌ அகமஜ்ஞான 
மகிலம்‌ நீலகண்ட நிவாரய ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம: அர்க்யம்‌ 
ஸமர்ப்பயாமி (புஷ்பத்துடன்‌ தீர்த்தம்‌) 

க்ருஹாணா சமனார்த்தாய கங்காதி ஸரிதாஹ்ருதம்‌ விமலம்‌ ஜலமீசான 
வ்யாதீன்மே விநிவாரய ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம: ஆசமனீயம்‌ 
ஸமர்ப்பயாமி (தீர்த்தம்‌) 

ரஸோஸி ரஸ்யவர்கேஷு ஸுக ரூபோஸி சங்கர மதுபர்க்கம்‌ ஜகந்நாத 
தாஸ்யே துப்யம்‌ மஹேச்வர ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம : மது பர்க்கம்‌ 
ஸமர்ப்பயாமி 


பஞ்சாம்ருதம்‌ க்ருஹாணேதம்‌ பன்னகேச்வர பூஷண பஞ்சவக்த்ர 
நமஸ்துப்யம்‌ பஞ்ச பாபானி நாசன ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம: 
பஞ்சாம்ருதம்‌ ஸமர்ப்பயாமி (தேன்‌, பால்‌, தீர்த்தம்‌) 

கங்கா க்லின்ன ஜடாபார ஸோம ஸோமார்த்த சேகர ஸஹ்யஜாதி 
ஸரித்தோயை: ஸ்நானம்‌ குரு ஸதாசிவ ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம: 
ஸ்நானம்‌ ஸமர்ப்பயாமி (தீர்த்தம்‌) 

மந்தா கின்யா ஸமாநீதம்‌ ஹேம மம்போருஹ வாஸிதம்‌ ஸ்நாநாய தேமயா 
பக்த்யா நீரம்‌ ஸ்லீக்ரியதாம்‌ விபோ ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம: 
சுத்தோகஸ்நாநம்‌ ஸமர்ப்பயாமி : (தீர்த்தம்‌) ஸ்நானானந்தரம்‌ 


ஆசமநீயம்‌ ஸமர்ப்பயாமி. 
243 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
கஜு-சாமதரானந்த கரளாங்கித கந்தர துகூலம்‌ க்ருஹ்யதாம்‌ தேவ 


துர்க்கதிம்‌ மே நிவாரய ஸ்ரீ சாம்ய பரமேஸ்வராய நம: வஸ்த்ரம்‌ 
ஸமர்ப்பயாமி (இலவம்பஞ்சுமாலை) 


உபவீதம்‌ க்ருஹாணேச பவித்ரம்‌ பரமம்‌ சுபம்‌ உமாகாந்த நமஸ்துப்ய 


முத்தமம்‌ தேஹி மே பலம்‌ ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம: உபவீதம்‌ 
ஸமர்ப்பயாமி (அக்ஷதை) 


குண்டாலாங்கத முக்யானி குண்டலீச்வர பூஷண பூஷணாணி 


க்ருஹாணேச பூதி பூஷித விக்ரஹ ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம: 
ஆபரணானி ஸமர்ப்பயாமி (புஷ்பம்‌ 


கந்தம்‌ குங்கும்‌ ஸம்யுக்தம்‌ ம்ருகநாபி ஸமன்விதம்‌ மஹாதேவ 
க்ருஹாணேச மஹாபாப விநாசன ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம: கந்தம்‌ 


ஸமர்ப்பயாமி கந்தானாமுபரி ஹரித்ரா சூர்ணம்‌ ஸமர்ப்பயாமி. (சந்தனம்‌ 
இட்டு பிறகு குங்குமம்‌ இடவும்‌) 


அக்ஷ்தான்க்ஷதவிபோ நக்ஷத்ரேச விபூஷண சுத்தஸ்படிக ஸங்காச 
ஸ்வாமின்‌ ஸ்வீகுரு சங்கர ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம: அக்ஷதான்‌ 


ஸமர்ப்பயாமி (அகடிதை ஸமர்ப்பிக்கவும்‌) 


மல்லிகா குந்த மந்தார கமலாதீனி சங்கர புஷ்பாணி பில்வ பத்ராணி 
கருஹாண கருணாநிதே ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம : புஷ்பாணி 
ஸமர்ப்பயாமி (புஷ்பம்‌ ஸமர்ப்பிக்கவும்‌) (புஷ்பத்துடன்‌ தீர்த்தம்‌) 


kkk 


244 


https://archive.org/details/muthulakshmiacademy 


க 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அங்க பூஜை 
ஓம்‌ ஸிவாய நம: பாதெள பூஜயாமி 
ஓம்‌ ஸர்வாய நம: குல்பெள பூஜயாமி 
ஓம்‌ ருத்ராய நம: ஜானுந்‌ பூஜயாமி 
ஓம்‌ ஈசாநாய நம: ஜங்கே பூஜயாமி 
ஓம்‌ பரமாத்மனே நம; ஊரு பூஜயாமி 
ஓம்‌ ஹராய நம: ஜகனம்‌ பூஜயாமி 
ஓம்‌ ஈஸ்வராய நம: குஹ்யம்‌ பூஜயாமி 
ஓம்‌ ஸ்வர்ணரேதஸே நம: கடிம்‌ பூஜயாமி 
ஓம்‌ மஹேஸ்வராய நம: நாபிம்‌ பூஜயாமி 
ஓம்‌ பரமேஸ்வராய நம: உதரம்‌ பூஜயாமி 
ஓம்‌ ஸ்படிகாபரணாய _ நம: வக்ஷ்ஸ்தலம்‌ பூஜயாமி 
ஓம்‌ த்ரிபுரஹந்த்ரே நம: பாஹுன்‌ பூஜயாமி 
ஓம்‌ ஸர்வ அஸ்த்ரதாரிணே நம: ஹஸ்தான்‌ பூஜயாமி 
ஓம்‌ நீலகண்டாய நம: கண்டம்‌ பூஜயாமி 
ஓம்‌ வாசஸ்பதயே நம: முகம்‌ பூஜயாமி 
ஓம்‌ த்ரயம்பகாய நம; நேத்ராணி பூஜயாமி 
ஓம்‌ பாலசந்த்ராய நம; வலாடம்‌ பூஜயாமி 
ஓம்‌ கங்காதராய நம: ஜடாமண்டலம்‌ பூஜயாமி 
ஓம்‌ ஸதாஸிவாய நம: சிர: பூஜயாமி 
ஓம்‌ ஸர்வேஸ்வராய நம; ஸர்வாண்யங்கானி பூஜயாமி 
HHH 
245 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அஷ்டோத்தர 


சத நாமாவளி பூஜை 


(அர்ச்சனை செய்யவும்‌) 


ஓம்‌ சிவாய நம: 
ஓம்‌ மஹேஸ்வராய நம: 
ஓம்‌ சம்பவே நம: 
ஓம்‌ பிநாகிநே நம: 
ஓம்‌ சசிகேராய நம: 
ஓம்‌ வாமதேவாய நம: 
ஓம்‌ விருபாக்ஷாய நம: 
ஓம்‌ கபர்த்தினே நம: 
ஓம்‌ நீலலோஹிதாய நம: 
ஓம்‌ சங்கராய நம: 
ஓம்‌ சூல வாணயே நம: 
ஓம்‌ கட்வாங்கினே நம: 


ஓம்‌ விஷ்ணுவல்லபாய நம: 
ஓம்‌ சிபிவிஷ்டாய நம: 
ஓம்‌ அம்பிகாநாதாய நம: 


ஓம்‌ ஸ்ரீ கண்டாய நம: 
ஓம்‌ பக்தவத்ஸலாய நம: 
ஓம்‌ பவாய நம: 
ஓம்‌ சர்வாய நம: 
ஓம்‌ த்ரிலோகேசாய நம 
ஓம்‌ சிதிகண்டாய நம: 
ஓம்‌ சிவாப்ரியாய நம: 
ஓம்‌ உக்ராய நம: 
ஓம்‌ கபாலினே நம: 
ஓம்‌ காமாரயே நம: 
ஓம்‌ அந்தகாரலாரஹூதநாய நம: 
ஓம்‌ கங்காதராய நம: 
ஓம்‌ லலாடாக்ஷாய நம: 


ஓம்‌ காலகாலாய நம: 
ஓம்‌ க்ருபாநிதயே நம: 30 
ஓம்‌ பீமாய நம: 
ஓம்‌ பரஸுஹஸ்தாய நம: 
ஓம்‌ ம்ருகபாணயே நம: 
ஓம்‌ ஜடாதராய நம: 
ஓம்‌ கைலாஸவாஸினே நம: 
ஓம்‌ கவசினே நம: 
10 ஓம்‌ கடோராய நம: 
ஓம்‌ த்ரிபுராந்தகாய நம: 
ஓம்‌ வ்ருஷாங்காய நம: 
ஓம்‌ வ்ருஷபாரூடாய நம: 40 


ஓம்‌ பஸ்மோத்ததூளித 


விக்ரஹாய நம: 
ஓம்‌ ஸாமப்ரியாய நம: 
ஓம்‌ ஸர்வமாயா நம: 
ஓம்‌ த்ரயீமூர்த்தயே நம: 
ஓம்‌ அநீஸ்வராய நம: 
: 20 ஓம்‌ ஸர்வஜ்ஞாய நம: 
ஓம்‌ பரமாத்மனே நம: 
ஓம்‌ ஸோமஸூர்யாக்நி 
லோசனாய நம: 
ஓம்‌ ஹவிஷே நம: 
ஓம்‌ யக்ஞமயாய நம: 50 
ஓம்‌ ஸோமாய நம: 
ஓம்‌ பஞ்சவக்த்ராய நம: 
ஓம்‌ ஸதாசிவாய நம: 


246 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ விஸ்வேஸ்வராய 
ஓம்‌ வீரபத்ராய 

ஓம்‌ கணநாதாய 

ஓம்‌ ப்ரஜாபதயே 

ஓம்‌ ஹிரண்யரேதஸே 
ஓம்‌ துர்த்ர்ஷாய 

ஓம்‌ கிரீசாய 

ஓம்‌ அறகாய 

ஓம்‌ புஜங்கபூஷணாய 
ஓம்‌ பர்க்காய 

ஓம்‌ கிரிதன்வனே 
ஓம்‌ கிரிப்ரியாய 

ஓம்‌ புராராதயே 

ஓம்‌ பகவதே 

ஓம்‌ ப்ரமதாதிபாய 


ஓம்‌ ம்ருத்யுஞ்ஜாய 
ஓம்‌ ஸூக்ஷ்மதனே 
ஓம்‌ ஜகத்வ்யாபினே 
ஓம்‌ ஜகத்குரவே 

ஓம்‌ வ்யோமகேசாய 
ஓம்‌ மஹாஸேனஜனகாய 
ஓம்‌ சாருவிக்ரமாய 
ஓம்‌ ருத்ராய 

ஓம்‌ பூதபதயே 

ஓம்‌ ஸ்தாணவே 


: 60 


: 70 


நம: 
நம: 80 


ஓம்‌ அஹிர்புத்ன்யாய 
ஓம்‌ திகம்பராய 

ஓம்‌ அஷ்டமூர்த்தியே 
ஓம்‌ அநேகாத்மனே 

ம்‌ ஸாத்விகாய 

D சுத்தவிக்ரஹாய 
D சாஸ்வதாய 

D கண்டபரசவே 

ம்‌ அஜாய 

D பாசவிமோசகாய 
D ம்ருடாய 

D பசுபதயே 

D தேவாய 

ஓம்‌ மஹாதேவாய 
ஓம்‌ அவ்யயாய 

ஓம்‌ ஹரயே 

ஓம்‌ பநேத்ரபிதே 

ஓம்‌ அவ்யக்தாய 

ஓம்‌ தக்ஷ£த்வரஹராய 


ஓம்‌ ஹராய 

ஓம்‌ பூஷதந்தபிதே 
ஓம்‌ அவ்யக்ராய 
ஓம்‌ ஸஹஸ்ராக்ஷ£ய 
ஓம்‌ அபவர்க்‌ ப்ரதய 
ஓம்‌ அனந்தாய 

ஓம்‌ தாரகாய 

ஓம்‌ பரமேஸ்வராய 


247 


https://archive.org/details/muthulakshmiacademy 


நம: 
நம: 


நம; 
நம:100 


நம: 
நம: 
நம: 
நம்‌: 

நம: 

நம: 

நம: - 
நம:108 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சாம்ப பரமேஸ்வராய நம: நானாவித பரிமள டபபாணி 
நம்‌: ந புஷ்‌ 
ஸமர்ப்பயாமி. 


தூபம்‌ : தஸாங்கம்‌ குக்லோபேதம்‌ ஸுகந்தம்‌ ச மநோஹரம்‌ ஆக்ரோய: 
ஸ்ர்வதேவானாம்‌ தூபோயம்‌ ப்ரதி க்ருஹ்யதாம்‌ ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய 
நம: தூபம்‌ ஆக்ராபயாமி. ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி. 


தீபம்‌ : ஸாஜ்யம்‌ த்ரிவார்த்தி ஸம்யுக்தம்‌ வஸ்நினா யோஜிதம்‌ மயா தீபம்‌ 
க்ருஹாண தேவேஸ த்ரைலோக்ய திமிராபஹம்‌ ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய 
நம: தீபம்‌ தர்சயாமி. தூப தீபாநந்தரம்‌ ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி. 
(தீர்த்தம்‌ விடவும்‌ 

நைவேத்யம்‌ : ஓம்‌ பூர்ப்புவஸ்ஸுவ: தத்ஸவிதுர்வரேண்யம்‌ பர்கோ 
தேவஸ்யதீமஹி தியோயோன: ப்ரசோதயாத்‌ தேவஸவித: ப்ரஸுவ ஸத்யம்‌ 
த்வர்த்கேன பரிஷிஞ்சாமி, அம்ருதோபஸ்தரணமஸி, ஓம்‌ ப்ராணாய 
ஸ்வாஹா, ஓம்‌ அபானாய ஸ்வாஹா, ஓம்‌ வ்யானாய ஹ்வாஹா, ஓம்‌ 
உதரனாய ஸ்வாஹா, ஓம்‌ ஸமானாய ஸ்வாஹா, ஓம்‌ ப்ரஹ்மணே 
ஸ்வாஹா, ப்ரும்மணிம ஆத்மா அம்ருதத்வாய நைவேத்யம்‌ க்ருஹ்யதாம்‌ 
தேவ பகதிம்மே ஹ்யசலாம்‌ குரு சிவேப்ஸிதம்‌ வரம்‌ தேஹி பரத்ர ச 
பராம்‌ கதிம்‌ ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம: மஹா நைவேத்யம்‌ 
நிவேதயாமி, அம்ருதாபிதாநமஸி நிவேத்யாநந்தரம்‌ ஆசமனீயம்‌ 


ஸமர்ப்பயாமி. 


தாம்பூலம்‌ : பூகி பலஸமாயுக்தம்‌ நாகவ்‌ யுதம்ளர்‌ கர்பூரசூர்ண ஸம்யுக்தம்‌ 


தாம்பூலம்‌ ப்ரதிக்ருஹ்ய தாம்‌ ஸ்ரீசாம்ப பரமேஸ்வர நம : தாம்பூலம்‌ 
ஸமர்ப்பயாமி 


நீராஜனம்‌ : ஸோமா வா ஏதஸ்ய ராஜ்ய மாதத்தே யோ ராஜாஸன்‌ 
ராஜ்யோ வா ஸோமேன யஜதே தேவஸுவா மேதானி ஹ்வீகும்வி 
பவந்தி ஏதாவந்தோவை தேவானாகும்‌ ஸவா: த ஏவாஸ்மை ஸவான்‌ 
ப்ரயச்சந்தி த ஏனம்‌ புனஸ்‌ ஸுவந்தே ராஜயாய தேவஸு ராஜா பவதி 
ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம: கர்ப்பூர நீராஜனதீபம்‌ தர்சயாமி. 
நீராஜநாநநதரம்‌ ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி. 

புஷ்பாஞ்ஜலி ்‌ புஷ்பாஞ்ஜலிம்‌ ப்ரதாஸ்யாமி க்ருஹாண கருணாநிதே 
நீலகண்ட விருபாக்ஷ வாமார்த்த கிரிஜ ப்ரபோ ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வரா! 
நம: புஷ்பாஞ்ஜலிம்‌ ஸமர்ப்பயாமி, 


248 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மந்தர புஷ்பம்‌ : Guro) பாம்‌ புஷ்பம்‌ வேத புஷ்பவான்‌ ப்ரஜாவான்‌ 
பசுமான்‌ பவதி சந்த்ரமா வா அபாம்‌ புஷ்பவான்‌ ப்ரஜாவான்‌ பசுமான்‌ 
பவதி ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம : மந்த்ர புஷ்பம்‌ ஸமர்ப்பயாமி 
ஸ்வர்ண புஷடபம்‌ : நாநா ரத்ன ஸமாயுக்தம்‌ வஜ்ர நான ஸமன்விதம்‌ 
முக்தா கேசரஸம்யுக்தம்‌ ஸ்வர்ண புஷ்பம்‌ தாதாம்‌ யஹம்‌ ஸ்ரீசாம்ப 
பரமேஸ்வராய நம: ஸ்வர்ண புஷ்பம்‌ ஸமர்ப்பயாமி. 


ப்ரதக்ஷிணம்‌ : யாநி காநிச பாபாநி ஜன்மாந்தர க்ருதானி ச தானி தானி 
விநஸ்யந்தி ப்ரதக்ஷிண பதேபதே வந்தே சம்பும்‌ உமாபதிம்‌ ஸுரகுரும்‌ 
வந்தே ஜகத்காரணம்‌ வந்தே பன்னக பூஷணம்‌ ம்ருகதரம்‌ வந்தே பசூநாம்‌ 
பதிம்‌ வந்தே ஸுர்ய சசாங்க வன்ஹி நயனம்‌ வந்தே முகுந்த ப்ரியம்‌ 
வந்தே பக்த ஜனாஸ்ர யஞ்சவரதம்‌ சிவம்‌ சங்கரம்‌ ஸ்ரீசாம்ப 
பரமேஸ்வராய நம: அனந்தகோடி ப்ரதக்ஷிண நமஸ்காரான்‌ ஸமர்ப்பயாமி. 
நமஸ்காரம்‌ : நம சிவாய ஸோமாய சம்பவே சங்கராய ச - நமோ 
ஹாலாஸ்யநாதாய ஸச்சிதானந்தமூர்த்யே - மஹாதேவ நமஸ்தேஸ்து 
மன்மதாரே நமோஸ்து து - அம்ருதேச நமஸ்துப்யம்‌ ஆச்ரிதார்த்த 
ப்ரதாயினே - சிவம்‌ சிவகரம்‌ சாந்தம்‌ சிவாத்மானம்‌ சிவோத்தமம்‌ - சிவ 
மார்க ப்ரணேதாரம்‌ ப்ரணதோஸமி ஸதாசிவம்‌ - மஹாதேவம்‌ 
மஹேசானம்‌ மஹேச்வரமுபாபதிம்‌ மஹாஸேன குரும்‌ வந்தே மஹாபய 
நிவாரணம்‌ - ம்ருத்யுஞ்சாயாய ருத்ராய நீல கண்டாய சம்பவே 
அம்ருதேசாய சர்வாய மஹாதேவாய தே நம: 

ப்ரார்த்தனை : த்ராஹிமாம்‌ தேவதேவேஸ தருணேந்து ஸிகாமணே 
ஈப்ஸிதம்‌ தேஹி மே தேவ தயாராஸே நமோஸ்துதே ஸோமநாத ஜகந்நாத 
ஸர்வைஸ்வர்ய ஸம்ருத்தித மம தாரித்ரிய முன்‌ மூல்ய காமான்‌ பூரயபூரய 
(என்று ப்ரார்த்தனை செய்யவும்‌) 

சத்ரம்‌ ஸமர்ப்பயாமி. சாமரம்‌ ஸமர்ப்பயாமி, வ்யஜனம்‌ ஸமர்ப்பயாமி. 
கீதம்‌ ஸ்ராவயாமி. ந்ருத்யம்‌ தர்ஸயாமி, வாத்யம்‌ கோஷயாமி 
ஆந்தோளிகாம்‌ ஸமர்ப்பயாமி. அஸ்வான்‌ ஆரோகயாமி, கஜான்‌ 
ஆரோகாயாமி ஸமஸ்த ராஜோபசார தேவோபசாரா பூஜாம்‌ ஸமர்ப்பயாமி. 
அர்க்யம்‌ : சுக்லாம்பரதம்ரம்‌ விஷ்ணும்‌ சசிவர்ணம்‌ சதுர்ப்புஜம்‌ 
ப்ரஸன்ன வதனம்‌ த்யாயேத்‌ ஸர்வவிக்னோபசாந்தயே அத்ய பூர்வோத்த 
ஏவங்குண விசேஷண விஸிஷ்டாயாம்‌ அஸ்யாம்‌ (திதி) யாம்‌ 


249 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸுபதிதெள ஸ்ரீசாம்ப பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம்‌ ஸ்ரீசாம்பபரமேஸ்வர 
பூஜாபல ஸம்பூர்ணதா ஸித்யர்த்தம்‌ க்ஷ்ரார்க்ய ப்ரதானம்‌ கரிஷ்யே. 

நம: சிவாய ஸாம்பாய ஸர்வ பாபஹராய ச சிவராத்ரெள மயாதத்த 
மிதமர்க்யம்‌ க்ருஹாணபோ சாம்பசிவாய நம: இதமர்க்யம்‌ இதமர்க்கயம்‌. 
இதமர்க்யம்‌. 

மயா க்ருதான்யசேஷாணி பாபானி நுத சங்கர சிவராத்ரெள மயா தத்தம்‌ 
க்ருஹாணார்க்யம்‌ ப்ரஹீதமே ஸ்ரீ சாம்பபரமேச்வராய நம: இதமர்க்யம்‌, 
இதமர்க்யம்‌, இதமர்க்யம்‌. 

ஆகாசதிக்‌ சரீராய க்ரஹநக்ஷத்ர மாலினே ஸுர ஸிந்து நிவாஸாய 
தத்தமர்க்யம்‌ மயா சிவ ஸ்ரீசாம்பபரமேச்சவராய நம: இதமர்க்யம்‌, 
இதமர்க்யம்‌, இதமர்க்யம்‌. 

வ்யோமகேச நமஸ்துப்யம்‌ ஸோமாத்மன்‌ வ்யோமரூபிணே 
நக்ஷத்ரமாலினே தேவ க்ருஹாணார்க்ய மிதம்‌ ப்ரபோ 
ஸ்ரீசாம்பபரமேச்வராய நம: இதமர்க்யம்‌, இதமர்க்யம்‌, இதமர்க்யம்‌. 
அம்பிகாயை நமஸ்துப்யம்‌ நமஸ்தே தேவி பார்வதி க்ருஹாணார்க்யம்‌ 
மயா தத்தம்‌ ஸுப்ரிதா வரதா பவ அம்பிகாயை நம: இதமர்க்யம்‌, 
இதமர்க்யம்‌, இதமர்க்யம்‌. 

ஸுப்ரஹ்மண்ய மஹாபாக கார்த்திகேய ஸுரோத்தம க்ருஹாணார்க்ய 
மிதம்‌ தத்தம்‌ ஸுப்ரிதோ வரதோ பவ ஸுப்ரஹ்மண்யாய நம: இதமர்க்யம்‌ 
இதமர்க்யம்‌ இதமர்க்யம்‌. 


நந்திகேச மஹாபாக சிவத்யான பராயண க்ருஹாணார்க்ய மிதம்‌ தத்தம்‌ 
நந்திகேச நமோஸ்து தே நந்திகேசாய நம: இதமர்க்யம்‌, இதமர்க்யம்‌, 
இதமர்க்யம்‌. 

நீலகண்ட பதாம்போஜ பரிஸ்புரித மானஸ க்ருஹாணார்க்ய மிதம்‌ தத்தம்‌ 
சண்டிகேச நாமோஸ்து தே ச்டிகேசாய நம: இதமர்க்யம்‌, இதமர்க்யம்‌. 
இதமர்க்யம்‌. : 


அனயா பூஜயா அர்க்ய ப்ரதானேன ௪ ஸபரிவார: ஸாம்பசிவ: ப்ரீயதாம்‌ 
புனர்பூஜை : சுக்லாம்பரதம்‌ விஷ்ணும்‌ சசிவர்ணம்‌ சகர்ப்பலம்‌ ரஸல்‌ 
pi ப்‌ ௩ ௯. ஸனன 
வதனம்‌ த்யாயேத்‌ ஸர்வவிக்னோப சாந்தயே. ல்‌ டம்‌ 
250 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ பூ: ஓம்‌ புவ: ஓம்‌ சுவ: ஓம்‌ மக: ஓம்‌ ஜன: ஓம்‌ தப: ஓம்‌ சத்யம்‌ ஓம்‌ 
தத்சவிதுர்‌. வரேண்யம்‌ பர்க்கோ தேவஸ்ய தீமஹிம்‌ தியோ யோந: 
ப்ரசோதயாத்‌ ஓமாப: ஜ்யோதீரச: அம்ருத ப்ரஹ்ம பூர்புவஸ்ஸுவரோம்‌. 
மமோபாத்த ஸமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீபரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம்‌ 
ஸ்ரீசாம்ப பரமேஸ்வர ப்ரஸாத ஸித்யர்த்தம்‌ ஸ்ரீசாம்ப பரமேஸ்வர 
புனர்ப்பூஜாம்‌ ச கரிஷ்யே அப உபஸ்ப்ருச்ய (கையை அலம்பவும்‌) 


ஸ்ரீசாம்ப பரமேஸ்வர ஸ்வாமிநே நம: ஆஸனம்‌ ஸமர்ப்பயாமி பாதயோ: 
பாத்யம்‌ ஸமர்ப்பயாமி, அர்க்யம்‌ ஸமர்ப்பயாமி, ஆசமனீயம்‌ 
ஸமர்ப்பயாமி, மதுவாக்கம்‌ ஸமர்ப்பயாமி, ஸ்நானம்‌ ஸமர்ப்பயாமி, 
ஸ்நானானந்தரம்‌ ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி வஸ்த்ரம்‌ ஸமர்ப்பயாமி, 
உத்தரீய ஆபரணம்‌ ஸமர்ப்பயாமி, திவ்யகந்தான்‌ தாரயாமி, கந்தஸ்யோபரி 
ஹரித்ராகுங்குமம்‌ ஸமர்ப்பயாமி, அக்ஷதான்‌ ஸ்மர்ப்பயாமி, புஷ்பை: 
பூஜயாமி 

ஓம்‌ பவாய தேவாய நம: ஓம்‌ ருத்ராய தேவாய நம: ஒம சர்வாய நம: 
ஓம்‌ உக்ராய தேவாய நம: ஓம்‌ ஈசானாய தேவாய நம: ஓம்‌ பீமாய 
தேவாய நம: ஓம பசுபதயே தேவாய நம: ஓம்‌ மகதே தேவாய நம: 


ஸ்ரீசாம்ப பரமேஸ்வர ஸ்வாமிநே நம: நானாவித பரிமள புஷ்பாணி 
ஸமர்ப்பயாமி, தூபமாக்ரபாயமி, தீபம்‌ தர்சயாமி, பூர்ப்புவஸ்ஸவ: கதலீபலம்‌ 
மஹா நைவேத்யம்‌ நிவேதயாமி, அம்ருதாபிதானமஸி ஆசமனீயம்‌ 
ஸமர்ப்பயாமி, தாம்பூலம்‌ ஸமர்ப்பயாமி, உத்தர நீராஜனம்‌ ஸமர்ப்பயாமி 
ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி, சாந்தம்‌ பத்மாஸநஸ்தம்‌ செசித்ரமகுடம்‌ 
பஞ்சவக்த்ரம்‌ த்ரிணேத்ரம்‌ சூலம்‌ வஜ்ரஞ்ச கட்கம்‌ பரசுமப்பயதம்‌ 
தக்ஷப்பாகே வஸந்தம்‌ நாகம்‌ பாசஞ்ச கண்டாம்‌ ப்ரளய தவஹீம்‌ 
பார்வதீசம்‌ நமாமி, சாம்ப பரமேஸ்வர ஸ்வாமிநே நம: அநந்த கோடி 
ப்ரதகூடிண நமஸ்காரான்‌ ஸமர்ப்பயாமி. ஸ்ரீ சாம்ப பரமேஸ்வராய நம: 
யதாஷ்டானம்‌ ப்ரதிஷ்டாபயாமி. சோபனார்த்தே க்ஷமோண 
புனராகமனாயச்‌ (என்று சொல்லி புஷ்பத்தைப்‌ போட்டு வடக்கே நகர்த்தவும்‌) 


251 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


Ub ருத்ர SMr நாமாவளி 


ஓம்‌ நமோஹிரண்யபாஹவே 
ஓம்‌ ஸேனான்யே 
ஓம்‌ திசாஞ்ச பதயே 
ஓம்‌ வ்ருக்ஷேப்யோ 
ஓம்‌ ஹரிகேசேப்யோ 
ஓம்‌ பசூனாம்பதயே 
ஓம்‌ ஸஸ்பிஞ்ஜராய 
ஓம்‌ த்விஷீமதே 
ஓம்‌ பத்னாம்‌ பதயே 
ஓம்‌ ப்பலுசாய 
ஓம்‌ லிவ்யாதினே 
ஓம்‌ அன்னானாம்‌ பதயே 
ஓம்‌ ஹரிகேசாய 
ஓம்‌ உபவீதினே 
ஓம்‌ புஷ்டானாம்‌ பதயே 
ஓம்‌ பவஸ்ய ஹேத்யை 
ஓம்‌ ஜகதாம்‌ பதயே 
ஓம்‌ ருத்ராய 
ஓம்‌ ஆததாவினே 
ஓம்‌ க்ஷேத்ராணாம்‌ பதயே 
ஓம்‌ ஸுதாய 
ஒம்‌ அஹந்த்பாய 
ஓம்‌ வனானாம்‌ பதயே 
ஓம்‌ ரோஹிதாய 
ஓம்‌ ஸ்தபதயே 
ஓம்‌ வருஷாணாம்‌ பதயே 
ஓம்‌ மந்த்ரினே 
ஓம்‌ வாணிஜாய 
ஓம்‌ காணாம்‌ பதயே 
ஓம்‌ புவந்தயே 
ஓம்‌ வாரிவல்க்ருதாய 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம; 
நம: 
நம: 
நம; 
நம; 
நம: 
நம: 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம; 
நம: 


ஓம்‌ ஓஷத்னாம்‌ பதயே 

ஓம்‌ உச்சைர்க்கோஷாய 

ஓம்‌ ஆக்ரந்தயதே 

ஓம்‌ பத்த்ளாம்‌ பதயே 

ஓம்‌ க்ருத்ஸ்னலீதாய 

ஓம்‌ தாவதே 

ஓம்‌ லத்வனாம்‌ பதயே 

ஓம்‌ லஹமானாய 

ஓம்‌ நிவ்யாதிளே 

ஓம்‌ ஆவ்யாதீனீளாம்‌ பதயே 

ஓம்‌ ககுபாய 

ஓம்‌ நிஷங்கிணே 

ஓம்‌ ஸ்தேளாளாம்‌ பதயே 

ஓம்‌ நிஷங்கிணே 

ஓம்‌ இஷாதிமதே 

ஓம்‌ தஸ்காரணாம்‌ பதயே 

ஓம்‌ வஞ்சதே 

ஓம்‌ பரிவஞ்சதே 

ஓம்‌ ல்தாயூனாம்‌ பதயே 

ஓம்‌ நிசேரவே 

ஓம்‌ பரிசராய 

ஓம்‌ அரண்யாளாம்‌ பதயே 

ஓம்‌ ஸ்ருகாலிப்யோ 

ஓம்‌ ஜிகாகும்லத்ப்யோ 

ஓம்‌ முஷ்ணதாம்‌ பதயே 

ஓம்‌ அஸிமத்ப்யோ 

ஓம்‌ நக்தஞ்சரத்ப்யோ 

ஓம்‌ ப்ரக்ருந்தானாம்‌ பதயே 

ஓம்‌ உஷ்ணீஷிணே 

ஓம்‌ கிரசராய 

ஓம்‌ குலுஞ்சாளாம்‌ பதயே 
252 


https://archive.org/details/muthulakshmiacademy 


40 


50 


60 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ இஷுமத்ப்யோ 
ஓம்‌ தள்வாவிப்யோ 
ஓம்‌ வோ 

ஓம்‌ ஆதன்வானேப்யோ 
ஓம்‌ ப்ரதிததானேயோ 
ஓம்‌ வோ 

ஓம்‌ ஆயச்சத்ப்யோ 
ஓம்‌ விஸ்ருஜத்ப்யோ 
ஓம்‌ வோ 

ஓம்‌ அஸ்யத்ப்யோ 
ஓம்‌ வித்யத்ப்யோ 
ஓம்வோ 

ஓம்‌ அஸீனேப்யோ 
ஓம்‌ சயானேப்யோ 
ஓம்வோ 

ஓம்‌ அஸீனேப்யோ 
ஓம்‌ சயானேப்யோ 
ஓம்வோ 

ஓம்‌ ஸ்வபத்ப்யோ 
ஓம்‌ ஜாக்ரதப்யோ 
ஓம்‌ வோ 

ஓம்‌ திஷ்டத்ப்யோ 
ஓம்‌ தாவத்ப்பச்ச 
ஓம்வோ 

ஓம்‌ ஸபாப்யச்ச 

ஓம்‌ ஸபாபதிப்யோ 
ஓம்‌ வோ 

ஓம்‌ அச்வேப்யோ 
ஓம்‌ அச்வபதிப்யோ 
ஓம்‌ வோ 

ஓம்‌ ஆவ்யாதினீப்யோ 
ஓம்‌ விவித்யந்தீப்யோ 
ஓம்‌ வோ. 


https://archive.org/details/muthulakshmiacademy 


நம: 


10 


80 


ஓம்‌ உகணாப்யோ 
ஓம்‌ த்ருஹத்ப்போ 
Qb Gar 
ஓம்‌ க்ருத்ஸேப்யோ 
ஓம்‌ க்ருத்ஸபதிப்யோ 
ஓம்வோ 
ஓம்‌ வ்ராதேப்யோ 
ஓம்‌ வ்ராதபதிப்யோ 
ஓம்வோ 
ஓம்‌ கணேப்யோ 
ஓம்‌ கணபதிப்யோ 
ஓம்வோ 
ஓம்‌ விருபேப்யோ 
ஓம்‌ விச்வரூபேப்யோ 
gú Garn 
ஓம்‌ மஹத்ப்யோ 
ஓம்‌ க்ஷல்லகேப்யோ 
ஓம்வோ 
ஓம்‌ ரதிப்யோ 
ஓம்‌ அரதேப்யோ 
ஓம்‌ வோ 
ஓம்‌ ரதேப்யோ 
ஓம்‌ ரதபதிப்யோ 
gtd Gaur 
ஓம்‌ ஸேநாப்யோ 
ஓம்‌ ஸேநாளிப்யோ 
ஓம்வோ 
ஒம்‌ 958600" 
ஓம்‌ ஸங்க்ரஹித்ருப்யோ 
ஓம்வோ 
ஓம்‌ தக்ஷப்யோ 
ஓம்‌ ரதகாரேப்யோ 
ஓம்வோ 

253 


100 


120 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ குலாலேப்யோ 
ஓம்‌ கர்மாரேப்யோ 
ஓம்‌ வோ 
ஓம்‌ புஞ்ஜிஷ்டேப்யோ 
ஓம்‌ நிஷாதேப்யோ 
ஓம்வோ 
ஓம்‌ இஷுக்ருத்ப்யோ 
ஓம்‌ தன்வக்ருத்ப்யோ 
ஓம்வோ 
ஓம்‌ ம்ருகயுப்யோ 
ஓம்‌ ச்வனிப்யோ 
ஓம்வோ 
ஓம்‌ ச்லப்யோ 
ஓம்‌ ச்வபதிப்யோ 
ஓம்வோ 
ஓம்‌ பவாய 
ஓம்‌ ருத்ராய 
ஓம்‌ சர்வாய 
ஓம்‌ பசுபதயே 
ஓம்‌ நீலக்ரீவாய 
ஓம்‌ சிதிகண்டாய 
ஓம்‌ கபர்திணே 
ஓம்‌ வயுப்தகேசாய 
ஓம்‌ ஸஹஸ்ராக்ஷ£ய 
ஓம்‌ சததன்வனே 
ஓம்‌ கிரிசாய 
ஓம்‌ சிபிலிஷ்டாய 
ஓம்‌ மீடுஷ்டமாய 
ஓம்‌ இஷுமதே 
ஓம்‌ ஹ்ரஸ்வாய 
ஓம்‌ வாமனாய 
ஓம்‌ ப்ருஹதே 
ஓம்‌ வர்ஷீயலே 


நம; 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம்‌: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம; 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம்‌: 


நம: 
நம; 
நம; 
நம: 
நம; 
நம: 
நம; 
நம; 
நம்‌; 
நம; 
நம: 
நம; 


180 


140 


190 


ஓம்‌ வ்ருத்தாய 

ஓம்‌ ஸம்வ்ருத்வனே 

ஓம்‌ அக்ரியாய 

ஓம்‌ ப்ரதமாய 

ஓம்‌ ஆசவே 

ஓம்‌ அஜிராய 

ஓம்‌ சீக்ரியாய 

ஓம்‌ சீப்யாய 

ஓம்‌ ஊர்ம்யாய 

ஓம்‌ அவஸ்வன்யாய 

ஓம்‌ ஸ்ரோதஸ்யாய 

ஓம்‌ த்வீப்யாய 

ஓம்‌ ஜ்யேஷ்டாய 

ஓம்‌ கநிஷ்டாய 

ஓம்‌ பூர்வஜாய 

ஓம்‌ அபரஜாய 

ஓம்‌ மத்யமாய 

ஓம்‌ அபகல்பாய 

ஓம்‌ ஜகன்யாய 

ஓம்‌ புத்ளியாய 

ஓம்‌ ஸோப்யாய 

ஓம்‌ ப்ரதிஸாயாய 

ஓம்‌ யாம்யாய 

ஓம்‌ க்ஷேம்யாய 

ஓம்‌ உர்வர்யாய 

ஓம்‌ கல்யாய 

ஓம்‌ ச்லோக்யாய 

ஓம்‌ அவஸான்யாய 

ஓம்‌ வன்யாய 

ஓம்‌ கக்ஷயாய 

ஓம்‌ சரவாய 

ஓம்‌ ப்ரதிச்ரவாய 

ஓம்‌ ஆசுஷேணாய 
254 


https://archive.org/details/muthulakshmiacademy 


160 


170 


- 190 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ ஆசுரதாய 
ஓம்‌ சூராய 
ஓம்‌ அவபிந்ததே 
ஓம்‌ வர்மிணே 

ஓம்‌ வரூதினே 

ஓம்‌ பில்மினே 

ஓம்‌ கவசினே 

ஓம்‌ ச்ருதாய 

ஓம்‌ ச்ருத்ஸேனாய 
ஓம்‌ துந்துப்யாய 
ஓம்‌ ஆஹனன்யாய 
ஓம்‌ த்ருஷ்ணவே 
ஓம்‌ ப்ரம்ருசாய 
ஓம்‌ தூதாய 

ஓம்‌ ப்ரஹிதாய 
ஓம்‌ நிஷங்கிணே 
ஓம்‌ இஷுதிமதே 
ஓம்‌ தகஷ்ணேஷவே 
ஓம்‌ ஆயுதிளே 
ஓம்‌ ஸ்வாயுதாய 
ஓம்‌ ஸுதன்வனே 
ஓம்‌ ஸ்ருத்யாய 
ஓம்‌ பத்யாய 

ஓம்‌ காட்யாய 

ஓம்‌ நீப்யாய 

ஓம்‌ ஸூத்யாய 
ஓம்‌ ஸரஸ்யாய 
ஓம்‌ நாத்யாய 

ஓம்‌ வைசந்தாய 
ஓம்‌ கூப்யாய்‌ 

ஓம்‌ அவட்யாய 
ஓம்‌ வர்ஷ்யாய 
ஓம்‌ அவர்ஷ்யாய 


நம; 


நம: 
நம: 
நம; 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 


https://archive.org/details/muthulakshmiacademy 


200 


210 


220 


ஓம்‌ மேக்யாய 
ஓம்‌ வித்யுத்யாய 
ஓம்‌ ஈத்ரியாய 
ஓம்‌ ஆதப்யாய 
ஓம்‌ வாத்யாய 
ஓம்‌ ரேஷ்மியாய 
ஓம்‌ வாஸ்தவ்யாய 
ஓம்‌ வாஸ்துபாய 
ஓம்‌ ஸோமாய 
ஓம்‌ ருத்ராய 

ஓம்‌ தாம்ராய 

ஓம்‌ அருணாய 
ஓம்‌ சங்காய 

ஓம்‌ பசுபதயே 
ஓம்‌ உக்ராய 

ஓம்‌ பீமாய 

ஓம்‌ அக்ரேவதாய 
ஓம்‌ தூரேவதாய 
ஓம்‌ ஹந்த்ரே 

ஓம்‌ ஹற்யலே 
ஓம்‌ வ்ருக்ஷேப்யோ 
ஓம்‌ ஹரிகேசேப்யோ 
ஓம்‌ தாராய 

ஓம்‌ சம்பவே 

ஓம்‌ மயோபவே 
ஓம்‌ சங்கராய 

ஓம்‌ மயலகராய 
ஓம்‌ நமசிவாய 
ஓம்‌ சிவதராய 
ஓம்‌ தீர்த்யாய 

ஓம்‌ கூல்யாய 

ஓம்‌ பார்யாய 

ஓம்‌ அவார்யாய 


255 


நம: 
நீம்‌: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம; 
நம: 
நம: 
நம: 
நம; 
நம: 
நம: 
நம: 


நம: 
நம; 


230 


240 


250 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ ப்ரதரணாய 
ஓம்‌ உத்தரணாய 
ஓம்‌ ஆதார்யாய 
ஓம்‌ ஆலாத்யாய 
ஓம்‌ சஷ்ப்யாய 
ஓம்‌ பேன்யாய 
ஓம்‌ ஸிகத்யாய 
ஓம்‌ ப்ரவாஹ்யாய 
ஓம்‌ இரிண்யாய 
ஓம்‌ ப்ரபத்யாய 
ஓம்‌ கிசிலாய 
ஓம்‌ கஷயணாய 
ஓம்‌ கபர்தினே 
ஓம்‌ புலஸ்தயே 
ஓம்‌ கோஷ்ட்யாய 
ஓம்‌ தல்ப்யாய 
ஓம்‌ கேஹ்யாய 
ஓம்‌ தல்ப்யாய 
ஓம்‌ கேஹ்யாய 
ஓம்‌ காட்யாய 
ஓம்‌ கஸ்வரேஷ்டாய 
ஓம்‌ ஹ்ரதய்யாய 
ஓம்‌ நிவேஷப்யாய 
ஓம்‌ பாலவ்யாய 


நம; 
நம; 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம; 
நம: 
நம; 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம்‌: 


260 


210 


080 


ஓம்‌ ரஜஸ்யாய 

ஓம்‌ சுஷ்க்யாய 

ஓம்‌ ஹரித்யாய 

ஓம்‌ லோப்யாய 

ஓம்‌ லேப்யாய 

ஓம்‌ ஊர்வ்யாய 

ஓம்‌ ஸுர்ம்யாய 

ஓம்‌ பர்ண்யாய 

ஓம்‌ பர்ணசத்யாய 
ஓம்‌ அபசூரமாணாய 
ஓம்‌ அபிக்னதே 

ஓம்‌ ஆக்கிததே 

ஓம்‌ ப்ரக்கிததே 
ஓம்வோ 

ஓம்‌ கிரிகேப்யோ 
ஓம்‌ தேவானாஹ்ருதயே 


ஓம்‌ விணெகேப்யோப்யோ 


ஓம்‌ விசின்வத்கேப்யோ 
ஓம்‌ ஆநிர்ஹதேப்யோ 
ஓம்‌ ஆமீவத்கேப்யோ 


இதி ருத்ரத்ரிசதீ லமாப்தா 


256 


https://archive.org/details/muthulakshmiacademy 


நம: 
நம: 


— 


290 


300 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ சிவலஹஸ்ரநாம ஸ்தோத்ரம்‌ 


மங்களாசரணம்‌ 


சுக்லாம்பரதரம்‌ விஷ்ணும்‌ சசிவர்ணம்‌ சதுர்ப்புஜம்‌ 
. ப்ர ஸன்னவதனம்‌ த்யாயேத்‌ ஸர்வவிக்னோபசாந்தயே | 


நமோ$ஸ்து தே வ்யாஸ விசாலபுத்தே 
புல்லாரவிந்தாயத - பத்ர - நேத்ர | 

யேந த்வயா பாரததைல - பூர்ண : 
ப்ரஜ்வாலிதோ ஜ்ஞானமய : ப்ரதீப : 


வந்தே சம்பு - முமாபதிம்‌ ஸுரகுரும்‌ 
வந்தே ஜகத்‌ காரணம்‌ 
வந்தே பந்நக - பூஷணம்‌ ம்ருகதரம்‌ 
வந்தே பசூனாம்‌ பதிம்‌ 
வந்தே ஹூர்ய - சசாங்க - வஹ்னி - நயனம்‌ 
வந்தே முகுந்த ப்ரியம்‌ 
வந்தே பக்தஜனாச்ரயஞ்ச வரதம்‌ 
வந்தே சிவம்‌ சங்கரம்‌ 


“~~ 


பூர்வபாக : 
யுதிஷ்ட்டிர உவாச - 
த்வயா55பகேய நாமானி ச்ருதானீஹ ஐகத்பதே : | 


பிதாமஹேசாய விபோர்‌ : நாமான்யாசக்ஷ்வ சம்பவே ॥1॥ 

பப்ரவே விச்வரூபாய மஹாபாக்யஞ்ச தத்வத : | 

ஸுராஸுரகுரெள தேவே சங்கரேவ்யக்தயோனயே ॥2॥ 
257 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பீஷ்ம உவாச- 


அசக்தோ5ஹம்‌ குணான்‌ வக்தும்‌ மஹாதேவஸ்ய தீமத : | 


யோ ஹி ஸர்வகதோ தேவோ ந ச ஸர்வத்ர த்ருச்யதே ॥3॥ 


ப்ரஹ்ம - விஷ்ணு - ஸுரேசானாம்‌ ஸ்ரஷ்டா ச ப்ரபுரேவ ச 
ப்ரஹ்மாதய : பிசாசாந்தா யம்‌ ஹி தேவா உபாஸதே 


॥4॥ 
ப்ரக்ருதீனாம்‌ பரத்வேன புருஷஸ்ய ச ய: பர : | 
சிந்த்யதே யோ யோகவித்பிர்‌ ருஷிபிஸ்‌ தத்வதர்சிபி : | 
அக்ஷரம்‌ பரமம்‌ ப்ரஹ்ம அஸச்ச ஸதஸச்ச ய : ॥ 5॥ 


ப்ரக்ருதிம்‌ - புருஷஞ்சைவ க்ஷோபயித்வா ஸ்வதேஜஸா | 
ப்ரஹ்மாண - மஸ்ருஜத்‌ - தஸ்மாத்‌ தேவதேவ : ப்ரஜாபதி : ॥ 
கோ ஹி சக்தோ குணான்‌ வக்தும்‌ தேவ - தேவஸ்ய தீமத: | 
கர்ப்ப-ஜன்ம-ஜரா-யுக்தோ மர்த்யோ ம்ருத்யு ஸமன்வித : ॥ 


கோ ஹி சக்தோ பவம்‌ ஜ்ஞாதும்‌ மத்வித : பரமேச்வரம்‌ | 
GCs நாராயணாத்‌ புத்ர சங்கசக்ரகதாதராத்‌ 18 ॥ 
ஏஷ வித்வான்‌ குணச்ரேஷ்ட்டோ விஷ்ணு : பரமதுர்ஜய : | 
திவ்யசக்ஷு௩ர்‌ - மஹாதேஜா வீக்ஷ்யதே யோகசக்ஷுஷா ॥9॥ 
ருத்ரபக்த்யா து க்ருஷ்ணேன ஐகத்வ்யாப்தம்‌ மஹாத்மனா | 
தம்‌ ப்ரஸாத்ய ததா தேவம்‌ பதர்யாம்‌ கில பாரத 


10 1 
அர்த்தாத்‌ ப்ரியதரத்வஞ்ச ஸர்வலோகேஷு வை ததா | 
ப்ராப்தவானேவ ராஜேந்த்ர ஸுவர்ணாக்ஷான்‌ மஹேச்‌ 

த டப்ப வ 
பூணம்‌ வாஷஸஹஸ்ரம்‌ து தப்தவானேஷ மாதவ : | 
ப்ரஸாத்ய வரதம்‌ தேவம்‌ சராசரகுரும்‌ சிவம்‌ ॥ ॥ 12 ॥ 
யுகே யுகே து க்ருஷ்ணேன தோஷிதோ வை மஹேச்வர : | 
பக்த்யா பரமயா சைவ ப்ரீதச்சைவ மஹாத்மன : ॥ 11431 
வாமம்‌ பாதரசம்‌ தஸ்ய ஜகத்யோநேர்‌ - மஹாத்மன : | 
இதயப்‌ தருஷடவான்‌ ஸாக்ஷாத்‌ புத்ரார்த்தே ஹரிரச்யுத: ॥ 14 


2 
~ 


258 


https://archive.org/details/muthulakshmiacademy 


a 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


யஸ்மாத்‌ பரதரஞ்‌ சைவ நான்யம்‌ பச்யாமி பாரத | 
வ்யாக்யாதும்‌ தேவ : தேவஸ்ய சக்தோ நாமான்யசேஷத ॥ 15 
ஏஷ சக்தோ மஹாபாஹார்‌ - வக்தும்‌ பகவதோ குணான்‌ | 
விபூதிஞ்‌ சைவ கார்த்ஸ்ன்யேன ஸத்யாம்‌ மாஹேச்வரீம்‌ 


ப்‌ 116॥ 
ஸுராஸுரகுரோ தேவ விஷ்ணோ த்வம்‌ த்க்‌ 
சிவாய சிவரூபாய யன்மா5ப்ருச்சத்‌ யுதிஷ்ட்டிர : 1471 
நாம்னாம்‌ ஸஹஸ்ரம்‌ தேவஸ்ய தண்டினா ப்ரஹ்மவாதினா | 
நவேதிதம்‌ ப்ரஹ்மலோகே ப்ரஹ்மணோ யத்புரா5பவத்‌ ll 18 |i 
தவைபாயனப்ரப்ருதயஸ்‌ - ததா சேமே தபோதனா : | 
GU: ஸுவ்ரதா தாந்தா : ச்ருண்வந்து கததஸ்தவ 1149 Il 


வாஸுதேவ உவாச 
ந கதி : கர்மணாம்‌ சக்யா வேத்து - மீசஸ்ய தத்வத : | 
ஹிரண்யகர்ப்பப்ரமுகா தேவா : ஸேந்த்ரா 


மஹர்ஷய : ॥ 20॥ 
ந விதுர்‌ - யஸ்ய நிதன - மாதிம்‌ வா ஸூக்ஷமதர்சின : | 
ஸ கதம்‌ நாமமாத்ரேண சக்யோ ஜ்ஞாதும்‌ ஸதாம்‌ கதி : ll 21 
தஸ்யாஹ - மஸுரக்க்னஸ்ய காம்ச்சித்கவதோ குணான்‌ 
பவதாம்‌ கீர்த்தயிஷ்யாமி வ்ரதேசாய யதாததம்‌ 1221 


வைசம்பாயன உவாச — 
ஏவமுக்த்வா து பகவான்‌ குணாம்ஸ்தஸ்ய மஹாத்மன : | 
உபஸ்ப்ருச்ய சுசிர்பூத்வா கதயாமஸ தீமத : ॥ 23॥ 


வாஸுதேவ உவாச - 
தத : ஸ ப்ரயதோ பூத்வா மம தாத யுதிஷ்ட்டிர | 
ப்ராஞ்ஜலி : ப்ராஹ விப்ரர்ஷிர்‌ - நாமஸங்க்ரஹ - மாதித: ॥ 24 ॥ 


உபமன்யுருவாச - 
ப்ரஹ்மப்ரோக்தைர்‌ - ௬ஷிப்ரோக்தைர்‌ - வேதவேதாங்க 
ஸம்ப்பவை : 
ஸர்வலோகேஷ” விக்யாதம்‌ ஸ்துத்யம்‌ ஸ்தோஷ்யாமி 
நாமபி : ॥ 25 II 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மஹத்பிர்‌ - விஹிதைஸ்ஸத்யை : ஸித்தை : ஸர்வார்த்த 
ஸாதகை : | 
ர௬ுஷிணா தண்டினா பக்த்யா க்ருதைர்‌ - வேதக்ருதாத்மனா | 
யதோக்தை : ஸாதுபி : க்யாதைர்‌ - முனிபிஸ்தத்வதர்சிபி : | 
ப்ரவரம்‌ ப்ரதமம்‌ ஸ்வர்க்யம்‌ ஸர்வபூதஹிதம்‌ சுபம்‌ 1271 
ச்ருதை : ஸர்வத்ர ஜகதி ப்ரஹ்மலோகாவதாரிதை : | 
ஸத்யைஸ்தத்‌ பரமம்‌ ப்ரஹ்ம ப்ரஹ்மப்ரோக்தம்‌ ஸநாதனம்‌ 
வக்ஷ்யே யதுகுல ச்ரேஷ்ட ச்ருணுஷ்வாவஹிதோ மம il 
வரயைனம்‌ பவம்‌ தேவம்‌ பக்தஸ்த்வம்‌ பரமேச்வரம்‌ | 
தேன தே ச்ராவயிஷ்யாமி யத்தத்‌ ப்ரஹ்ம ஸநாதனம்‌ ॥ 
ந சக்யம்‌ விஸ்தராத்‌ க்ருத்ஸ்னம்‌ வக்தும்‌ சர்வஸ்ய கேநசித்‌ | 
யுக்தேனோபி விபூதீனா - மபி வர்ஷசதைரபி 


il 30 ll 
யஸ்யாதிர்‌ - மத்த்ய - மந்தஞ்‌ ச ஸுரைரபி ந கம்யதே | 
கஸ்தஸ்ய சக்னுயாத்‌ - வக்தும்‌ குணான்‌ கார்த்ஸ்ன்யேன 

மாதவ ॥31॥ 
கிம்‌ து தேவஸ்ய மஹத : ஸம்க்ஷிப்தார்த்தபதாக்ஷரம்‌ 
சக்திதச்சரிதம்‌ வக்ஷ்யே ப்ரஸாதாத்‌ தஸ்ய தீமத : 132॥ 
அப்ராப்ய து ததோ5னுஜ்ஞாம்‌ ந சக்ய : ஸ்தோதுமீச்வர : | 
யதா தேனாப்யனுஜ்ஞாத : ஸ்துதோ வை ஸ ததாமயா ॥33॥ 
அனாதிநிதனஸ்யாஹம்‌ ஜகத்யோநேர்‌ - மஹாத்மன : | 
நாம்னாம்‌ கஞ்சித்‌ ஸமுத்தேச்யம்‌ வக்ஷ்யாம்‌ - யவ்யக்த - 

யோநிந : ॥341 


வரதஸ்ய வரேண்யஸ்ய விச்வரூபஸ்ய தீமத : | 
சருணு promes சயம்‌ க்ருஷ்ண யதுக்தம்‌ பத்மயோநினா ॥ 
SEPMA — ஸஹஸ்ராணி யான்யாஹ ப்ரபிதாமஹ : ! 


தானி Mingu மனஸா தத்னோ க்ருதமிவோத்த்ருதம்‌ ॥351॥ 


260 


https://archive.org/details/muthulakshmiacademy 


a 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கிரே : ஸாரம்‌ யதா ஹேம புஷ்பரம்‌ யதா மது | 
க்ருதாத்‌ ஸாரம்‌ யதா மண்டஸ்ததைதத்‌ ஸாரமுத்த்ருதம்‌ ॥ 37 
ஸர்வபாபாபஹமிதம்‌ சதுர்வேத - ஸமன்விதம்‌ | 
ப்ரயத்னேனாதிகந்தவ்யம்‌ தார்யஞ்‌ ச ப்ரயதாத்மனா 1138 ॥ 
ஸர்வபூதாத்மபூதஸ்ய ஹரஸ்யாமிததேஜஸ : | 
அஷ்டோத்தர - ஸஹஸ்ரம்‌ து நாம்னாம்‌ சர்வஸ்ய மே ச்ருணு | 
யச்ச்ருத்வா மனுஜவ்யாக்க்ர ஸர்வான்‌ காமானவாப்ஸ்யஸி | 
I puro : ॥ 

அஸ்ய ஸ்ரீ சிவலஹஸ்ரநாமஸ்தோத்ர - மஹா மந்த்ரஸ்ய 
உபமன்யு ருஷி : | அனுஷ்டுப்‌ சந்த : ஸ்ரீ ஸாம்பஸதாசிவோ 
தேவதா ॥ 

ஸ்த்திர : ஸ்த்தாணுரிதி பீஜம்‌ | ஸ்ரீமான்‌ ஸ்ரீ வர்த்தனோ 
ஜகத்‌ இதி சக்தி : |தேவாதிபதிரிதி கீலகம்‌ | ்ரீ ஸாம்ப ஸதாசிவ 
- ப்ரஸாத - ஸித்த்யர்த்தே ஜபே விநியோக : ॥ 


த்யானம்‌ 
சாந்தம்‌ பத்மாஸனஸ்த்தம்‌ சசிதரமகுடம்‌ பஞ்சவக்த்ரம்‌ 
த்ரிணேத்ரம்‌ 
சூலம்‌ வஜ்ரஞ்ச கட்கம்‌ பரசு - மபயதம்‌ தக்ஷபாகே 
வஹந்தம்‌ | 
நாகம்‌ பாசஞ்ச கண்டாம்‌ - ப்ரலய - ஹுதவஹம்‌ 
ஸாங்குசம்‌ வாமபாகே 
நானாலங்கார - யுக்தம்‌ ஸ்படிகமணி - நிபம்‌ - பார்வதீசம்‌ 
நமாமி ॥ 


261 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


லம்‌ ப்ருதிவ்யாத்மனே கந்தம்‌ ஸமர்ப்பயாமி | 
ஹம்‌ ஆகாசாத்மனே புஷ்பை : பூஜயாமி | 
யம்‌ வாய்வாத்மனே தூபமாக்ராபயாமி | 

ரம்‌ அக்ன்யாத்மனே தீபம்‌ தர்சயாமி | 


வம்‌ அம்ருதாத்மனே அம்ருதம்‌ மஹா நைவேத்யம்‌ 


நிவேதயாமி | 
ஸம்‌ ஸர்வாத்மனே ஸர்வோபசாரபூஜாம்‌ ஸமர்ப்பயாமி ॥ 
fo fo of 


கிருஷ்ண உயாச ஸ்தோத்ரம்‌ 
ஓம்‌ ஸத்திர:ஸ்த்தாணு : ப்ரபுர்‌-பீம : ப்ரவரோ வரதோ வர : | 
ஸர்வாத்மா ஸர்வவிக்க்யாத : ஸர்வ : ஸர்வகரோ பவ : ॥ 1 
ஜடீ சர்மீ சிகண்டீ ச ஸர்வாங்க : ஸர்வபாவன : | 
ஹரச்ச ஹரிணாக்ஷச்ச : ஸர்வபூதஹர : ப்ரபு : 
ப்ரவ்ருத்திச்ச நிவ்ருத்திச்ச நியத : சாச்வதோ த்ருவ : | 
ச்மசானவாஸீ பகவான்‌ கசரோ கோசரோ5ர்த்தன : 


| 2॥ 


॥3॥ 


அபிவாத்யோ மஹாகர்மா தபஸ்வீ பூதபாவன : | 

உன்மத்தவேஷப்ரச்சன்ன: ஸர்வலோக ப்ரஜாபதி : 141 
மஹாரூபோ மஹாகாயோ வ்ருஷரூபோ மஹாயசா : | 
மஹாத்மா ஸர்வபூதாத்மா விச்வரூபோ மஹாஹனு : ॥ 5॥ 
லோகபாலோந்தர்ஹிதாத்மா ப்ரஸாதோ ஹயகர்த்தபி : | 
பவித்ரஞ்ச மஹாம்ச்சைவ நியமோ நியமாச்ரித : 


வடவர்‌ ஸ்வயம்பூத ஆதிராதிகரோ நிதி : | 

ஸஹஸ்ராக்ஷோ விசாலாக்ஷ : ஸோமோ நக்ஷத்ர ஸாதக : 1 7 Il 
சந்த்ர : ஸூர்ய : சனி : கேதுர்‌ - 
அத்ரி - ரத்ர்யா - 


6 I 


துர்‌ - க்ரஹோ க்ருஹபதிர்‌ வர : | 
நம்ஸகர்த்தா ம்ருகபாணார்ப்பணோ 


னக : ॥/8॥ 


262 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ல. 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மஹாதபா கோரதபா அதீனோ தீனஸாதக : | 
ஸம்வதஸரகரோ மந்த்ர : ப்ரமாணம்‌ பரமம்‌ தப : ॥9॥ 
யோகீ யோஜ்யோ மஹாபீஜோ மஹாரேதா மஹாபல : | 
ஸுவர்ணரேதா : ஸர்வஜ்ஞ : ஸுபீஜோ பீஜவாஹன : ॥10॥ 
தசபாஹுஸ்‌ : த்வநிமிஷோ நீலகண்ட உமாபதி : | 
விச்வரூப : ஸ்வயம்ச்ரேஷ்ட்டோ பலவீரோ5பலோ கண : ॥ 11 
கணகர்த்தா கணபதிர்‌ - திக்வாஸா : காம ஏவ ச | 
மந்த்ரவித்‌ - பரமோ மந்த்ர : ஸர்வபாவகரோ ஹர: 1121 
கமண்டலுதரோ தன்வீ பாணஹஸ்த : கபாலவான்‌ | 
அசனிீ சதக்னீ கட்கீ பட்டிசீ சாயுதீ மஹான்‌ 1131 
ஸ்ருவஹஸ்த : ஸுஃருபச்ச தேஜஸ்தேஜஸ்கரோ நிதி : | 
உஷ்ணிஷீ ச ஸுவக்த்ரச்ச உதக்ரோ விநதஸ்‌ - ததா l 14 11 
தீர்க்கச்ச ஹரிகேசச்ச ஸுதீர்த்த : க்ருஷ்ண ஏவ ச | 
ஸ்ருகாலரூப : ஸித்தார்த்தோ முண்ட : ஸர்வசுபங்கர : ॥ 15 ॥ 
அஜச்ச பஹுருபச்ச கந்ததாரீ கபர்த்யபி | 
ஊர்த்தவரேதா ஊர்த்தவலிங்க ஊர்த்தவசாயீ நப : ஸ்த்தல : ॥ 16 
Shoe சீரவாஸாச்ச ருத்ர : ஸேனாபதிர்‌ - விபு | 
அஹச்சரோ நக்தஞ்சரஸ்‌ - திக்மமன்யு : ஸுவர்ச்சஸ: ॥17॥ 
கஜஹா தைத்யஹா காலோ லோகதாதா குணாகர : | 
ஸிஹ்ம - சார்த்தூலரூபச்ச - ஆர்த்ரசர்மாம்பராவ்ருத : ॥18॥ 
காலயோகீ மஹாநாத ஸர்வகாமச்‌ சதுஷ்பத : | 
நிசாசர : ப்ரேதசாரீ பூதசாரீ மஹச்வர : 1191 
பஹுபூதோ பஹுதர : ஸ்வர்ப்பானு - ரமிதோ கதி : | 
ந்ருத்யப்ரியோ நித்யநர்த்தோ நர்த்தக : ஸர்வலாலஸ : ॥ 

263 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கோரோ மஹாதபா : பாசோ நித்யோ கிரிருஹோ நப : | 
ஸஹஸ்ரஹஸ்தோ விஜயோ வ்யவஸாயோ ஹ்யதந்த்ரித : ॥ 21 ॥ 


“~~ 


அதர்ஷணோ தர்ஷணாத்மா யஜ்ஞஹா காமநாசக : | 
தக்ஷயாகாபஹாரீ ச ஸஈுஸஹோ மத்யமஸ்‌ - ததா 


॥ 22 
'தேஜோபஹாரீ பலஹா முதிதோ%ர்த்தோ5ஜிதோ வர : | 
கம்பீரகோஷோ கம்பீரோ கம்பீரபலவாஹன : ॥ 23 
ந்யக்ரோதரூபோ ந்யக்ரோதோ வ்ருக்ஷகர்ணஸ்த்திர்விபு 
ஸுதீக்ஷ்ண - தசனச்சைவ மஹாகாயோ மஹானன : ॥24 
விஷ்வக்ஸேநோ ஹரிர்யஜ்ஞ : ஸம்யுகாபீடவாஹன : | 
தீக்ஷணதாபச்ச ஹர்யச்வ : ஸஹாய : கர்மகாலவித்‌ 1125! 
விஷ்ணுப்ரஸாதிதோ யஜ்ஞ : ஸமுத்ரோ படவாமுக : | 
ஹுதாசனஸஹாயச்ச ப்ரசாந்தாத்மா ஹுதாசன : ॥ 26 !! 
உக்ரதேஜா மஹாதேஜா ஜன்யோ விஜயகாலவித்‌ | 
ஜ்யோதிஷாமயனம்‌ ஸித்தி : ஸர்வவிக்ரஹ ஏவ ச ॥271 
சிகீ முண்டீ ஜடீ ஜ்வாலீ மூர்த்திஜோ மூர்த்தஜோ பலீ | 
வேணவீ பணவீ தாலீ கலீ காலகடங்கட : 128 ii 


நக்ஷத்ரவிக்ரஹமதிர்‌ - குணபுத்திர்‌ லயோ5கம : | 

ப்ரஜாபதிர்‌ - விச்வபா ஹுர்‌ - விபாக - ஸர்வதோ : முக : 11291! 
விமோசன : ஸுஸரணோ ஹிரண்ய - கவசோத்பவ : | 
மேட்ரஜோ பலசாரீ ச மஹீசாரீ ஸ்ருதஸ்ததா 
ஸர்வதூர்ய விநோதீ ௪ ஸர்வாதோத்ய பரிக்ரஹ : | 
வ்யாலரூபோ குஹாவாஸீ குஹோ மாலீ தரங்கவித்‌ 


130 Il 


341 


264 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


த்ரிதசஸ்‌-ஸ்த்ரிகாலத்ருக்‌-கர்ம-ஸர்வபந்த-விமோசன 3 | 
பந்தனஸ்த்வஸுரேந்த்ராணாம்‌ - யுதி - சத்ருவிநாசன :॥ 32 
ஸாங்க்யப்ரஸாதோ துர்வாஸா : ஸர்வஸாது - நிஷேவித : | 
ப்ரஸ்கந்தனோ விபாகஜ்ஞோ 5துல்யோ யஜ்ஞவிபாகவித்‌ ॥ 
ஸர்வவாஸ : ஸர்வசாரீ துர்வாஸா வாஸவோ?மர : | 
ஹைமோ ஹேமகரோ யஜ்ஞ : ஸர்வதாரீ தரோத்தம: ॥34॥ 
லோஹிதாக்ஷோ மஹாக்ஷச்ச விஜயாக்ஷோ விசாரத : | 
ஸங்க்ரஹோ நிக்ரஹ : கர்த்தா ஸர்ப்பசீரநிவாஸன : 1135 ll 
முக்யோ5முக்யச்ச தேஹச்ச காஹலி : ஸர்வகாமத : | 
ஸர்வகாலப்ரஸாதச்ச ஸுபலோ பலரூபத்ருக்‌ 1 36 Il 
x 


ஸர்வகாமவரச்சைவ ஸர்வத : ஸர்வதோமுக : | 


ஆகாசநிர்விரூபச்ச நிபாதீ ஹ்யவச : ௧௧ : 137 1 

ரெளத்ரரூபோ (அமம்சு - ராதித்யோ - பஹுரச்மி : 
ஸுவர்சஸீ | 

வஸு வேகோ மஹாவேகோ மனோவேகோ நிசாசர: ॥38॥ 

ஸர்வவாஸீ ச்ரியாவாஸீ உபதேசகரோ seq : | 

முனிராத்ம - நிராலோக : ஸம்பக்னச்ச ஸஹஸ்ரத : ॥139॥ 


பக்ஷ ச பக்ஷருபச்ச அதிதீப்தோ விசாம்பதி : | 
உன்மாதோ மதன : காமோ ஹ்யச்வத்தோ5ர்த்த கரோ 
we: ॥40॥ 


265 = 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வாமதேவச்ச வாமச்ச ப்ராக்தக்ஷிணச்ச வாமன : | 
ஸித்தயோகீ மஹர்ஷிச்ச ஸித்தார்த்த : ஸித்த - ஸாதக : ॥ 41 
பிக்ஷுச்ச பிக்ஷுருபச்ச விபணோ ம்ருது - ரவ்யய : | 


மஹாஸேனோ விசாகச்ச ஷஷ்டிபாகோ கவாம்பதி : 142 


வஜ்ரஹஸ்தச்ச விஷ்கம்ப்பீ சமூஸ்தம்ப்பன ஏவ ச | 
வ்ருத்தாவ்ருத்தகரஸ்‌ - தாலோ மதூர்‌ - மதுகலோசன : |i 43 
வாசஸ்பத்யோ வாஜஸனோ நித்யமாச்ரிதபூஜித : | 
ப்ரஹ்மசாரீ லோகசாரீ ஸர்வசாரீ விசாரவித்‌ 


44 
ஈசான - ஈச்வர : - காலோ நிசாசாரீ பினாகவான்‌ | 
நிமித்தஸ்தோ நிமித்தஞ்ச நந்திர்‌ - நந்திகரோஹரி : ॥45 

“ 
நந்தீச்வரச்ச நந்தீ ச நந்தனோ நந்திவர்த்தன : | 
பகஹாரீ நிஹந்தா ச காலோ. ப்ரஹ்மா பிதாமஹ: li 46 Il 


சதுர்முகோ மஹாலிங்கச்‌ - சாருலிங்கஸ்‌ - ததைவ ச | 
லிங்காத்யக்ஷ : ஸுஈராத்யக்ஷோ யோகாத்யக்ஷோ 

யுகாவஹ உ 147 il 
பீஜாத்த்யக்ஷோ பீஜகர்த்தா அத்யாத்மாகனுகதோ பல : | 


இதிஹாஸ : ஸகல்பச்ச கெளதமோ$த நிசாகர : 148 Il 


தம்போ ஹ்யதம்ப்போ வைதம்ப்போ வச்யோ வசகர : கலி : | 
லோககர்த்தா பசுபதிர்‌ - மஹாகர்த்தா ஹ்யநெளஷத : ॥ 49 ॥ 
அக்ஷரம்‌ பரமம்‌ ப்ரஹ்ம பலவச்சக்ர ஏவ ௪ | 

நீதிர்‌ - ஹ்யநீதி : சுத்தாத்மா சுத்தோ மான்யோ 


கதாகத : ॥50॥ 


266 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பஹுப்ரஸாத : ஸுஸ்வப்னோ தர்ப்ணோக5த த்வமித்ரஜித்‌ | 
வேதகாரோ மந்த்ரகாரோ வித்வான்‌ ஸமரமர்த்தன : ॥51॥ 
மஹாமேகநிவாஸீ ச மஹாகோரோ வசீகர : | 
அக்னிஜ்வாலோ மஹாஜ்வாலோ அதிதூம்ரோ ஹுதோ 
ஹவி : ॥ 521 

வ்ருஷண : சங்கரோ நித்யம்‌ வர்ச்சஸ்வீ தூமகேதன : | 
நீலஸ்ததாங்கலுப்தச்ச சோபனோ நிரவக்ரஹ : Il 53 ॥ 
ஸ்வஸ்தித : ஸ்வஸ்திபாவச்ச பாகீ பாககரோ லகு : | 
உத்ஸங்கச்ச மஹாங்கச்ச மஹாகர்ப்ப - பராயண : Il 54 ll 
க்ருஷ்ணவர்ண : ஸுவர்ணச்ச இந்த்ரியம்‌ ஸர்வதேஹினாம்‌ 
மஹாபாதோ மஹாஹஸ்தோ மஹாகாயோ 

மஹாயசா : ॥ 55 ॥ 

பு 


“~~ 


மஹாமூர்த்தா மஹாமாத்ரோ மஹாநேத்ரோ நிசாலய : | 
மஹாந்தகோ மஹாகர்ணோ மஹாஷ்ட்டச்ச 

மஹாஹனு : ॥56॥ 
மஹாநாஸோ மஹாகம்புர்‌ மஹாக்ரீவ : ச்மசானபாக்‌ | 
மஹாவக்ஷா மஹோரஸ்கோ ஹ்யந்தராத்மா 

ம்ருகாலய : ॥57॥ 
லம்பனோ லம்பிதோஷ்டச்ச மஹாமாய : பயோநிதி : | 
மஹாதந்தோ மஹாதம்ஷ்ட்ரோ மஹாஜிஹ்வா 


மஹாமுக : ॥ 58॥ 
மஹாநகோ மஹாரோமா மஹகோசோ மஹாஜட : | 
ப்ரஸன்னச்ச ப்ரஸாதச்ச ப்ரத்யயோ கிரிஸாதன : 59 ॥ 


ஸ்நேஹனோ5ஸ்நேஹனச்சைவ அஜிதச்ச மஹாமுனி : | 
வ்ருக்ஷாகாரோ வருக்ஷகேது — ரனலோ வாயுவாஹன : ॥60॥ 


267 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கண்டலீ மேருதாமா ச தேவாதிபதிரேவ ச | 
அதர்வசீர்ஷ : ஸாமாஸ்ய ருக்ஸஹஸ்ராமிதேக்ஷண : 


ட தது 


1611 
யஜு : பாதபுஜோ குஹ்ய : ப்ரகாசோ ஜங்கமஸ்ததா | 
அமோகார்த்த : ப்ரஸாதச்ச அபிகம்ய : ஸுதர்சன : 1621! 
உபகார : ப்ரிய : ஸர்வ : கனக : காஞ்சனச்சவி : | 
-நாபிர்‌ - நந்திகரோ பாவ : புஷ்கர : ஸ்த்தபதி: ஸ்த்திர : ॥63॥ 
த்வாதசஸ்த்ராஸனச்‌ சாத்யோ யஜ்ஞோ யஜ்ஞ 

ஸமாஹித : | 

நக்தம்‌ கலிச்ச காலச்ச மகர : காலபூஜித : ॥ 64 ॥ 
ஸகணோ கணகாரச்ச - பூதவாஹன - ஸாரதி : | 
பஸ்மசயோ பஸ்மகோப்தா - பஸ்மபூதஸ்‌ - தருர்கண : ॥ 65 ॥ 
லோகபாலஸ்‌ - ததா லோகோ மஹாத்மா ஸர்வபூஜித : | 
சுக்லஸ்‌ - த்ரிசுக்ல : ஸம்பன்ன: சுசிர்ப்பூதநிஷேவித : ॥ 66 ॥ 
ஆச்ரமஸ்த்த : க்ரியாவஸ்த்தா விச்வகர்ம - மதிர்‌ வர : | 
விசாலசாகஸ்‌ - தாம்ரோஷ்டோ ஹ்யம்புஜால : 

ஸுநிச்சல : ॥ 67 Il 
கபில : கபிச : சுக்ல ஆயுச்சைவ பரோ$பர : | 
கந்தர்வோ ஹ்யதிதிஸ்‌ - தார்க்ஷய : ஸுவிஜ்ஷஞேய : 

ஸுசாரத : ॥ 68 ॥ 
பரச்வதாயுதோ தேவ அனுகாரீ ஸுபாந்தவ | 
தும்பவீணோ மஹாக்ரோத ஊர்த்வரேதா ஜலேசய 9 || 69 ll 


உக்ரோ வம்சகரோ வம்சோ வம்சநாதோ ஹ்யநிந்தித : | 


ஸர்வாங்கரூபோ மாயாவீ ஸுஹ்ருதோ ஹ்யநிலோ5நல : ॥ 70! 


268 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பந்தனோ பந்தகர்த்தா ச ஸுஃபந்தனவிமோசன : | 
ஸயஜ்ஞாரி : ஸகாமாரிர்‌ - மஹாதம்ஷ்ட்ரோ 

மஹாயுத : ॥ 71 Il 
பஹுதா நிந்தித : சர்வ : சங்கர : சங்கரோ5 தன : | 
அமரேசோ மஹாதேவோ விச்வதேவ : ஸுராரிஹா ॥72॥ 
அஹிர்புத்ன்யோ 5 நிலாபச்ச சேகிதானோ ஹவிஸ்ததா | 
அஜைகபாச்ச காபாலீ த்ரிசங்கு - ரஜித : சிவ : N73 1 


தன்வந்தரிர்‌ - தூமகேது : ஸ்கந்தோ வைச்ரவணஸ்ததா | 
தாதா சக்ரச்ச விஷ்ணுச்ச மித்ரஸ்‌ த்வஷ்டா த்ருவோ 
தர : ॥74॥ 

ப்ரபாவ : ஸர்வகோ வாயு - ரர்யமா ஸவிதா ரவி : | 
உவங்குச்ச விதாதா ச மாந்தாதா பூதபாவன : 175 ॥ 
விபுர்‌ - வர்ணவிபாவீ ௪ ஸர்வகாமகுணாவஹ : | 
பத்மநாபோ மஹாகர்ப்பச்‌ - சந்த்ரவக்த்ரோ 

8னிலோ 5னல : ॥ 76 ॥ 


பலவாம்ச்சோபசாந்தச்ச புராண : புண்யசஞ்சுரீ | 


குருகர்த்தா குருவாஸீ குருபூதோ குணெளஷத : 1771 
ஸர்வாசயோ தர்ப்பசாரீ ஸர்வேஷாம்‌ ப்ராணினாம்பதி : | 
தேவதேவ : ஸுகாஸக்த : MEMS ஸர்வரத்னவித்‌ ॥78॥ 


கைலாஸகிரிவாஸீ ச ஹிமவத்கிரி - ஸம்ச்ரய : | 
கூலஹாரீ கூலகர்த்தா பஹுவித்யோ பஹுப்ரத : 791 


வணிஜோ வர்த்தகீ வ்ருக்ஷோ பகுலச்‌ - சந்தனச்‌ - சத : | 
ஸாரக்ரீவோ மஹாஜத்ரு - ரலோலச்ச - மஹெளஷத : |! 80 II 


269 


https://archive.org/details/muthulakshmiacademy 


. + . A . Ber ஆ 
6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸித்தார்த்தகாரீ ஸித்தார்த்தச்சந்தோ - 
வ்யாகரணோத்தர : i 

ஸிம்ஹநாத : ஸிம்ஹதம்ஷ்ட்ர : ஸிம்ஹக : ஸிம்ஹ 

வாஹந : ॥ 81 ॥ 
ப்ரபாவாத்மா ஜகத்காலஸ்த்தாலோ லோகஹிதஸ்த்தரு : | 
ஸாரங்கோ நவசக்ராங்க : கேதுமாலீ ஸபாவன : ॥ 82॥ 
பூதாலயோ பூதபதி - ரஹோராத்ர - மநிந்தித : | ॥ 83॥ 
வாஹிதா ஸர்வபூதானாம்‌ நிலயச்ச விபுர்ப்பவ : | 
அமோக : ஸம்யதோ ஹ்யச்வோ போஜன : ப்ராண 

தாரண : ॥84॥ 
த்ருதிமான்‌ மதியான்‌ தக்ஷ : ஸத்க்ருதச்ச யுகாதிப : | 
கோபாலிர்‌ - கோபதிர்‌ - க்ராமோ கோசர்மவஸனோ 


ஹரி உ i851 
ஹிரண்யபாஹுச்ச ததா குஹாபால : ப்ரவேசினாம்‌ : | 
ப்ரக்ருஷ்டாரிர்‌ - மஹாஹர்ஷோ ஜிதகாமோ 
ஜிதேந்த்ரிய : | 86 ॥ 
காந்தாரச்ச ஸுவாஸச்ச SU: ஸத்தோ ரதிர்‌ நர : 
மஹாகீதோ மஹாந்ருத்யோ ஹ்யப்ஸரோகண : 
ஸேவித : ॥ 87 ॥ 
மஹாகேதுர்‌ - மஹாதாதுர்‌ - நைகஸானுசரச்‌ - சல : | 
ஆவேதனிய - ஆதேச - ஸர்வகந்த - ஸுகாவஹ : 
தோரணஸ்‌ - தாரணோ வாத : பரிதீ பதிகேசர : 
ஸம்யோகோ - வர்த்தனோ வ்ருத்தோ அதிவ்ருத்தோ 


Il 88 il 


விக்கு : 1891 
நித்யமாத்மஸஹாயச்ச தேவாஸாரபதி : பதி : 


யுக்தச்ச யுக்தபாஹுச்ச தேவோ திவி ஸுபர்வண :  ॥90॥! 


270 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆஷாடச்ச ஸுஷாடச்ச த்ருவோ5த ஹரிணோ ஹர : | 
வபுராவர்த்தமானேப்ப்யோ வஸுச்ரேஷ்ட்டோ மஹாபத : 194 ॥ 
சிரோஹாரீ விமர்சச்ச ஸர்வலக்ஷண லக்ஷித : | 
அக்ஷச்ச ரதயோகீ ச ஸர்வயோகீ மஹாபல : ॥ 921 
ஸமாம்னாயோ$ஸ்மாம்னாயஸ்‌ - தீர்த்ததேவோ மஹாரத : | 
நிர்ஜிவோ ஜீவனோ மந்த்ர : சுபாக்ஷோ பஹுகர்க்கச : ॥93॥ 
ரத்னப்ரபூதோ ரத்னாங்கோ மஹார்ணவ - நிபானவித்‌ | 
மூலம்‌ விசாலோ ஹ்யம்ருதோ வ்யக்தாவ்யக்தஸ்த 

போநிதி : ॥ 94 ॥ 
ஆரோஹணோ 5 திரோஹச்ச சீலதாரீ மஹாயசா : | 
ஸேனாகல்போ மஹாகல்போ யோகோ யுககரோ 


ஹரி : ॥ 95 ॥ 
So 
யுகரூபோ மஹாரூபோ மஹாநாகஹநோ வத : | 
ந்யாய - நர்வபண : பாத : பண்டிதோ ஹ்யசலோபம : ॥ 96 Il 
பஹுமாலோ மஹாமால : சசீ ஹரஸுலோசன : | 
விஸ்தாரோ லவண : கூபஸ்‌ - த்ரியுக : ஸபலோதய : 197 Il 


த்ரிலோசனா விஷண்ணாங்கோ மணிவித்தோ ஜடாதர : | 
பிந்துர்‌ - விஸர்க்க : ஸுமுக : சர : ஸர்வாயுத : ஸஹ: ॥98॥ 


நிவேதன : ஸுகாஜாத : ஸுகந்தாரோ மஹாதனு : | 
கந்தபாலீ ச பகவானுத்தான : — ஸர்வகர்மணாம்‌ 99 ll 


மந்தானோ பஹுலோ வாயு : ஸகல : ஸர்வலோசன : | 
தலஸ்தால : கரஸ்தாலீ ஊர்த்வஸம்ஹநநோ மஹான்‌ ॥ 100 il 


211 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ச்சத்ரம்‌ ஸுச்சத்ரோ விக்க்யாதோ லோக : ஸர்வாச்ரய : க்ரம : | 
முண்டோ விரூபோ விக்ருதோ தண்டீ குண்டீ 
விகுர்வண : ॥ 101 il 
ஹர்யக்ஷ : ககுபோ வஜ்ரீ சதஜிஹ்வ : ஸஹஸ்ரபாத்‌ | 
ஸஹஸ்ரமூர்த்தா தேவேந்த்ர : ஸர்வதேவமயோ குரு : ॥ 102 ॥ 
ஸஹஸ்ரபாஹு : ஸர்வாங்க : சரண்ய : ஸர்வலோகக்குத்‌ | 
பவித்ரம்‌ த்ரிகக்ருன்மந்த்ர : கநிஷ்ட்ட : க்ருஷ்ணபிங்கல : ॥ 
ப்ரஹ்மதண்ட விநிர்மாதா சதக்னீ - பாச - சக்திமான்‌ | 
பத்மகர்ப்போ மஹாகர்ப்போ ப்ரஹ்மகர்ப்போ 
ஜலோத்பவ : ॥ 104 || 
கபஸ்திர்‌ - ப்ரஹ்மக்ருத்‌ ப்ரஹ்மீ ப்ரஹ்மவித்‌ ப்ரஹ்மணோ 
கதி : | 
அனந்தரூபோ நைகாத்மா திக்மதேஜா : ஸ்வயம்புவ : ॥ 105 | 


V 
~~ 


ஊர்த்வகாத்மா பசுபதிர்‌ - வாதரம்ஹா — மனோஜவ : | 


சந்தனீ - பத்மநாலாக்ர : ஸுரப்யுத்தரணோ நர : ॥ 106 il 


கர்ணிகார - மஹாஸ்ரக்வீ நீலமெளலீ : பிநாகத்ருத்‌ | 
உமாபதி - ருமாகாந்தோ ஜாஹ்னவீ - த்ருகுமாதவ : ॥ 107 | 
வரோ வராஹோ வரதோ வரேண்ய : ஸுமஹாஸ்வன : | 


மஹாப்ரஸாதோ தமன : சத்ருஹா ச்வேதபிங்கல : 11 108 |! 


பீதாத்மா பரமாத்மா ச ப்ரயதாத்மா ப்ரதானத்ருத்‌ | 
ஸர்வபார்ச்வமுகஸ்த்ர்யக்ஷோ தர்மஸாதாரணோ வர : ॥ 1091 
சராசராத்மா ஸுக்ஷ்மாத்மா அம்‌ 


au ருதோ கோவ்ருஷேச்வர : | 
ஸாத்யர்ஷிர்‌ - வஸு -. ராதித்‌ே oe 


யா விவஸ்வான்‌ 


ஸவிதா5ம்ருத : ॥ 110 ll 
272 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வ்யாஸ : ஸர்க : ஸுஸம்க்ஷேபோ விஸ்தர : பர்யயோ நர : | 
ருது : ஸம்வத்ஸரோ மாஸ : பக்ஷ : ஸங்க்யாஸமாபன : ॥ 141 ॥ 
கலா : காஷ்டா லவா மாத்ரா முஹூர்தாஹ : க்ஷபா : 
க்ஷணா : | 

விச்வக்ஷேத்ரம்‌ ப்ரஜாபீஜம்‌ லிங்கமாத்யஸ்து நர்கம : 11112 11 
ஸதஸத்வ்யக்த - மவ்யக்தம்‌ பிதா மாதா பிதாமஹ : | 
ஸ்வர்கத்வாரம்‌ ப்ரஜாத்வாரம்‌ மோக்ஷத்வாரம்‌ 

த்ரவிஷ்டபம்‌ ॥ 113 1 
நிர்வாணம்‌ ஹ்லாதனச்சைவ ப்ரஹ்மலோக : பராகதி : | 
தேவாஸுரவிநிர்மாதா தேவாஸுஃபராயண : 4141 


தேவாஸாரகுருர்‌ - தேவோ தேவாஸுர - நமஸ்க்ருத : | 
தேவாஸுர - மஹாமாத்ரோ தேவாஸுர - கணாச்ரய : ॥ 115 Il 
$ 


ச்‌ 


தேவாஸுர கணாத்த்யக்ஷோ தேவாஸுர - கணாக்ரணீ : | 
தேவாதிதேவோ தேவர்ஷிர்‌ தேவாஸுர - வரப்ரத : 1116 Il 


தேவாஸுரேச்வரோ விச்வோ தேவாஸுர - மஹேச்வர : | 
ஸர்வதேவமயோ$சிந்த்யோ தேவதாத்மாப்‌5த்ம 

ஸம்பவ : ॥117॥ 
உத்பித்‌ - த்ரிவிக்ரமோ வைத்யோ விரஜோ நீரஜோ மர : | 
ஈட்யோ ஹஸ்தீச்வரோ வ்யாக்ரோ தேவஸிஹ்மோ 

நரர்ஷப : 118 ॥ 
விபுதோ5க்ரவர : ஸூக்ஷ்ம : ஸர்வதேவஸ்‌ - தபோமய : | 
ஸுயுக்த : சோபனோ வஜ்ரீ ப்ராஸானாம்‌ ப்ரபவோ$வ்யய : ॥ 
குஹ: காந்தோ நிஜ : ஸர்க்க : பவித்ரம்‌ ஸர்வபாவன : | 
ச்ருங்கீ ச்ருங்கப்ரியோ பப்ரூ ராஜராஜோ நிராமய : ॥120॥ 


273 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy ; $ 


அபிராம : ஸுரகணோ விராம : ஸர்வஸாதன : | 
லலாடாக்ஷோ விச்வதேவோ ஹரிணோ 
ப்ரஹ்மவர்ச்சஸ : ॥ 121॥ 
ஸ்த்தாவராணாம்‌ பதிச்சைவ நியமேந்த்ரியவர்த்தன : | 
ஸித்தார்த்த : ஸித்தபூதார்த்தோ5சிந்த்ய : ஸத்யவ்ரத : 
சுசி : ॥122॥ | 
வ்ரதாதிப : பரம்‌ ப்ரஹ்ம பக்தானாம்‌ பரமாகதி : | 
விமுக்தோ முக்ததேஜாச்ச ஸ்ரீமான்‌ ஸ்ரீ வர்த்தனோ 
ஜகத்‌ | 123 | 
ஸ்ரீமான்‌ ஸ்ரீ வர்த்தனோ ஜகத்‌ ஒம்‌ நம இதி ॥ 
உத்தரபாக : 
யதா ப்ரதானம்‌ பகவானிதி பக்த்யா ஸ்துதோ மயா | 
யந்த்‌ ப்ரஹ்மாதயோதேவா விதுஸ்‌ தத்வேன நர்ஷய : 1! 
ஸ்தோதவ்ய - மர்ச்யம்‌ வந்த்யஞ்ச க : ஸ்தோஷ்யதி 
ஜகத்பதிம்‌ | 
பக்திம்‌ த்வேவம்‌ புரஸ்க்ருத்ய மயா யஜ்ஞபதிர்விபு : | 
ததோ$ப்யனுஜ்ஞாம்‌ ஸம்ப்ராப்ய ஸ்துதோ மதிமதாம்‌ 
வர : ॥2॥ 
சிவமேபி : ஸ்துவன்‌ தேவம்‌ நாமபி : புஷ்டிவர்த்தனை : ! 
நித்யயுக்த : சுசிர்ப்பக்த : ப்ராப்னோத்யாத்மான =. 


மாத்மனோ ॥31 


274 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ருஷயச்சைவ தேவாச்ச ஸ்துவந்த்யேதேன தத்பரம்‌ | 
ஸ்தூயமானோ மஹாதேவஸ்‌ - துஷ்யதே நியமாத்மபி: ॥4॥ 
பக்தானுகம்பீ பகவா - னாத்மஸமஸ்தாகரோ விபு : | 
ததைவ ச மனுஷ்யேஷு யே மனுஷ்யா : ப்ரதானத : ॥ 5 it 
ஆஸ்திக்யா ச்ரத்ததானச்ச - பஹுபிர்‌ - ஜன்மபி : ஸ்தவை!। 
பக்தயாஹ்யனன்ய - மீசானம்‌ பரம்‌ தேவம்‌ ஸநாதனம்‌ ॥6॥ 


2 
Sd 


கர்மணா மனஸா வாசா பாவேனாமிததேஜஸ : | 
சயானா ஜாக்ரமாணாச்ச வ்ரஜன்னுபவசம்ஸ்ததா ॥7॥ 
உன்மிஷந்நிமிஷம்ச்சைவ சிந்தயந்த : புன : புன : | 
ச்ருண்வந்த : ச்ராவயந்தச்ச கதயந்தச்ச தே பவம்‌ ॥8॥ 
ஸ்துவந்த : ஸ்தூயமானாச்ச. துஷ்யந்தி ச ரமந்தி ச | 
ஜன்மகோடி - ஸஹஸ்தேஷு நானாஸம்ஸார யோநிஷு ॥9॥ 
fe 

ஜந்தோர்‌ - விகதபாபஸ்ய பவே - பக்தி : ப்ரஜாயதே ! 
உத்பன்னா ச பவே பக்தி - ரனன்யா ஸர்வபாவத : ॥10॥ 
பாவிந : காரணே சாஸ்ய ஸர்வயுக்தஸ்ய ஸர்வதா | 
ஏதத்‌ தேவேஷு துஷ்ப்ராபம்‌ மனுஷ்யேஷு ச 

லப்யதே ॥111 
நிர்விக்னா நிச்சலா ருத்ரே பக்தி - ரவ்யபிசாரிணீ | 
தஸ்யைவ ச ப்ரஸாதேன - பக்தி HSUSWCS ந்ருணாம்‌ 
யேன யாந்தி பராம்‌ ஸித்திம்‌ தத்பாவகத - சேதஸ: 11 12 Il 


275 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


யே ஸர்வபாவானுகதா : ப்ரபத்யந்தே மஹேச்வரம்‌ | 
ப்ரபன்ன வத்ஸலோ தேவ : ஸம்ஸாரத்தான்‌ 

ஸமுத்தரேத்‌ ॥ 13॥ 
ஏவ மன்யே - விகுர்வந்தி தேவா : ஸம்ஸார மோசனம்‌ | 
மனுஷ்யாணாம்‌ ருதே தேவம்‌ நான்யா சக்திஸ்‌ - தபோ 

பலம்‌ ॥ 14 |! 

இதி தேனேந்த்ரகல்பேன பகவான்‌ ஸதஸத்பதி : | 
க்ருத்திவாஸா : ஸ்துத : க்ருஷ்ண தண்டினா சுபபுத்தினா ॥ 
ஸ்தவமேதம்‌ பகவதோ ப்ரஹ்மா ஸ்வய - மதாரயத்‌ | 
கீயதே ச ஸ புத்த்யேத ப்ரஹ்மா சங்கரஸந்நிதெள 116 11 
இதம்‌ புண்யம்‌ பவித்ரஞ்ச ஸர்வதா பாபநாசனம்‌ | 
யோகதம்‌ மோக்ஷ்தஞ்‌ சைவ ஸர்வகதம்‌ தோஷதம்‌ 
ததா ॥17॥ 
ஏவமேதத்‌ படந்தே ய ஏகபக்த்யா து சங்கரம்‌ 


யா கதிஸ்‌ - ஸாங்க்ய - யோகாணாம்‌ வ்ரஜந்த்யேதாம்‌ கதிம்‌ 
ததா | 18 Il 
ge 
ஸ்தவமேதம்‌ ப்ரயத்னேன ஸதா ருத்ரஸ்ய ஸந்நிதெள | 


அப்தமேகம்‌ சரேத்பக்த : ப்ராப்னுயாதீப்ஸிதம்‌ பலம்‌ ॥ 19॥ 


ஏதத்ரஹஸ்யம்‌ பரமம்‌ ப்ரஹ்மணோ ஹ்ருதி ஸம்ஸ்திதம்‌ | 
ப்ரஹ்மா ப்ரோவாச சக்ராய சக்ர : ப்ரோவாச 


ம்ருத்யவே ॥20॥ 
ம்ருத்யு : ப்ரோவாச ருத்ரேப்யோ ருத்ரேப்யஸ்‌ தண்டி 
மாகமத்‌ ! 


மஹதா தபஸா ப்ராப்தஸ்‌ தண்டினா ப்ரஹ்மஸத்மனி ॥ 24 ॥ 


216 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தண்டி : ப்ரோவாச சுக்ராய கெளதமாய ௪ பார்கவ : | 
வைவஸ்வதாய மனவே கெளதம : ப்ராஹ மாதவ ॥ 22 ll 


நாராயணாய ஸாத்யாய ஸமாதிஷ்டாய தீமதே | 
யமாய ப்ராஹ பகவான்‌ ஸாத்யோ நாராயணோகச்யுத : ॥ 23 ॥ 


நாசிகேதாய பகவானாஹ வைவஸ்வதோ யம : | 
மார்க்கண்டேயாய வார்ஷ்ணேய நாசிகேதோ 


8ப்யயாஷத ॥24॥ 


>, 
“Se 


மார்கண்டேயான்‌ மயா ப்ராப்தோ நியமேன 
ஜனார்த்தன : | 
தவாப்யஹ - மமித்ரக்ன ஸ்தவம்‌ தத்யாம்‌ 
ஹ்யவிச்ருதம்‌ ॥ 25॥ 
ஸ்வர்க்ய - மாரோக்ய - மாயுஷ்யம்‌ தன்யம்‌ வேதேன 
ஸம்மிதம்‌ | 
நாஸ்ய விக்க்னம்‌ - விகுர்வந்தி தானவா யக்ஷராக்ஷஸா : ॥ 
பிசாசா யாதுதானா வா குஹ்யகா புஜகா அபி ॥ 26 Il 


3, 
$% 


ய படேத சுசி : பார்த்த ப்ரஹ்மசாரீ ஜிதேந்த்ரிய : | 
அபக்ன - யோகோ வர்ஷம்‌ து ஸோ£ச்வமேத - பலம்‌ 

லபேத்‌ ॥27॥ 
ஜைகீஷவ்ய உவாச 
மமாஷ்ட - குண - மைச்வர்யம்‌ தத்தம்‌ பகவதா புரா | 
யத்னேனான்யேன பலினா வாராணஸ்யாம்‌ யுதிஷ்ட்டிர ॥ 
வாராணஸ்யாம்‌ யுதிஷ்ட்டிர ஒம்‌ நம இதி || 28 ll 


277 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy = 


கர்க்க உவாச - 


சது : ஷஷ்ட்யங்க - மததத்‌ கலாஜ்ஞானம்‌ மமாத்புதம்‌ | 
ஸரஸ்வத்யாஸ்தடே துஷ்டோ மனோயஜ்ஞேன பாண்டவ | 
மனோயஜ்ஞோன பாண்டவ ஓம்‌ நம இதி 200 | 
வைசம்பாயன உவாச 


தத : க்ருஷ்ணோப்ரவீத்‌ வாக்யம்‌ புனர்மதிமதாம்‌ வர : | 
யுதிஷ்ட்டிரம்‌ தர்மநிதிம்‌ புருஹ9த மிவேச்வர : | 
உபமன்யுர்‌ - மயி ப்ராஹ தபன்னிவ திவாகர : 


॥ 30 li 
அசுபை : பாபகர்மாணோ யே நரா : கலுவீக்ருதா : | 

ஈசானம்‌ ந ப்ரபத்யந்தே தமோராஜஸவ்ருத்தய : 

ஈச்வரம்‌ ஸம்ப்ரபத்யந்தே த்விஜா பாவித பாவனா : nq tt 
ஏவமேவ மஹாதேவ - பக்தா யே மானவா புவி | 

ந தே ஸம்ஸாரசகா இதி மே நிச்சிதா மதி : ॥ 

இதிமே நிச்சிதா மதி : ஒம்‌ நம இதி 


32 ॥ | 
இதி ஸ்ரீ மஹாபாரதே சதஸஹஸ்ரிகாயாம்‌ ஸம்ஹிதாயாம்‌ 
வையாஸிக்யாம்‌ அனுசாஸன - பர்வணி 
அஷ்டாதசோத்யாய :.॥ 
து : ஸ்வப்ன :- து: சகுன - துர்க்கதி - தெளர்மனஸ்ய - 
துர்ப்பிக்ஷ - துர்வ்யஸன - து : ஸஹ துர்யசாம்ஸி 
உத்பாத - தாப - விஷபீதி மஹத்க்ரஹார்த்திம்‌ 
வ்யாதீம்ச்ச - நாசயது - மே ஜகதாமதீச : ॥ 


ws சீவஸஹஸ்ரநாம ஸ்தோத்ரம்‌ ஸம்பூர்ணம்‌ 
ல்ல 


© 
ஸே 


278 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


திருத்தொண்டத்தொகை : பண்‌ - கொல்லிக்‌ கெளவாணம்‌ 
தில்லைவாழ்‌ அந்தணர்தம்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 
திருநீல கண்டத்துக்‌ குயவனார்க்‌ கடியேன்‌ 
இல்லையே என்னாத இயற்பகைக்கும்‌ அடியேன்‌ 
இளையான்றன்‌ குடிமாறன்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 
வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்‌ கடியேன்‌ 
விரிபொழில்சூழ்‌ குன்றையார்‌ விறன்மிண்டர்க்‌ கடியேன்‌ 
அல்லிமென்‌ முல்லையந்தார்‌ அமர்நீதிக்‌ கடியேன்‌ 
ஆரூரன்‌ ஆரூரில்‌ அம்மானுக்‌ காளே 1 
இலைமலிந்த வேல்நம்பி எறிபத்தர்க்‌ கடியேன்‌ 
ஏனாதி நாதன்றன்‌ அடியார்க்கு மடியேன்‌ 
கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்‌ கடியேன்‌ 
கடவூரிற்‌ கலயன்ற னடியார்க்கும்‌ அடியேன்‌ 
மலைமலிந்த தோள்வள்ளல்‌ மானக்கஞ்‌ சாறன்‌ 
எஞ்சாத வாட்டாயன்‌ அடியார்க்கு மடியேன்‌ 
அலைமலிந்த புனல்மங்கை ஆனாயர்க்‌ கடியேன்‌ 
ஆரூரன்‌ ஆரூரின்‌ அம்மானுக்‌ காளே. 2 
மும்மையா லுலகாண்ட மூர்த்திக்கு மடியேன்‌ 
முருகனுக்கும்‌ உருத்திர பசுபதிக்கு மடியேன்‌ 
செம்மையே திருநாளைப்‌ போவார்க்கு மடியேன்‌ 
திருக்குறிப்புத்‌ தொண்டர்தம்‌ மடியார்க்கு மடியேன்‌ 
மெய்ம்மையே திருமேனி வழிபடா நிற்க 
வெகுண்டெழுந்த தாதைதாள்‌ மழுவினா லெறிந்த 
அம்மையான்‌ அடிச்சண்டிப்‌ பெருமானுக்‌ கடியேன்‌ 
ஆரூரன்‌ ஆரூரி லம்மானுக்‌ காளே 3 
திருநின்ற செம்மையே செம்மையாக்‌ கொண்ட 
திருநாவுக்‌ கரையன்ற னடியார்க்கு மடியேன்‌ 
பெருநம்பி குலச்சிறைதன்‌ னடியார்க்கு மடியேன்‌ 
பெருமிழலைக்‌ குறும்பர்க்கும்‌ பேயார்க்கு மடியேன்‌ 
ஒருநம்பி அப்பூதி யடியார்க்கு மடியேன்‌ 
ஒலிபுனல்சூழ்‌ சாத்தமங்கை நீலநக்கர்க்‌ கடியேன்‌ 
அருநம்பி நமிநந்தி யடியார்க்கு மடியேன்‌ 
ஆரூரன்‌ ஆரூரி லம்மானுக்கு கன 4 
2 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வம்பறா வரிவண்டு மணம்நாற மலரும்‌ 

மதுமலர்நற்‌ கொன்றையா னடியலாற்‌ பேணா 
எம்பிரான்‌ சம்பந்த னடியார்க்கு மடியேன்‌ 

ஏயர்கோன்‌ கலிக்காம னடியார்க்கு மடியேன்‌ 
நம்பிரான்‌ திருமூல னடியார்க்கு மடியேன்‌ 

நாட்டம்மிகு தண்டிக்கும்‌ மூர்க்கர்க்கு மடியேன்‌ 
அம்பரான்‌ சோமாசி மாறனுக்கு மடியேன்‌ 

ஆரூரன்‌ ஆரூரி லம்மானுக்‌ காளே. 


வார்கொண்ட வனமுலையாள்‌ உமைபங்கன்‌ கழலே 
மறவாது கல்லெறிந்து சாக்கியர்க்கு மடியேன்‌ 
சீர்கொண்ட புகழ்வள்ளல்‌ சிறப்புலிக்கு மடியேன்‌ 
செங்காட்டங்‌ குடிமேய சிறுதொண்டர்க்‌ கடியேன்‌ 
கார்கொண்ட கொடைக்கழறிற்‌ றறிவார்க்கு மடியேன்‌ 
கடற்காழிக்‌ கணநாத னடியார்க்கு மடியேன்‌ 
ஆர்கொண்ட வேற்கூற்றன்‌ களந்தைக்கோ னடியேன்‌ 
ஆரூரன்‌ ஆரூரி லம்மானுக்‌ காளே. 
பொய்யடிமை யில்லாத புலவர்க்கு மடியேன்‌ 
பொழிற்கருவூர்த்‌ துஞ்சிய புகழ்ச்சோழர்க்‌ கடியேன்‌ 
மெய்யடியான்‌ நரசிங்க முனையரையர்க்‌ கடியேன்‌ 
விரிதிரைசூழ்‌ கடல்நாகை அதிபத்தர்க்‌ கடியேன்‌ 
கைதடிந்த வரிசிலையான்‌ கலிக்கம்பன்‌ கலியன்‌ 
கழற்சத்தி வரிஞ்சையர்கோ னடியார்க்கு மடியேன்‌ 
ஐயடிகள்‌ காடவர்கோ னடியார்க்கு மடியேன்‌ 
ஆருரன்‌ ஆரூரி லம்மானுக்‌ காளே 


கறைக்கண்டன்‌ கழலடியே காப்புக்கொண்‌ டிருந்த 
கணம்புல்ல நம்பிக்குங்‌ காரிக்கு மடியேன்‌ 

நிறைக்கொண்ட சிந்தையால்‌ நெல்வேலி வென்ற 
நின்றசீர்‌ நெடுமாற னடியார்க்கு மடியேன்‌ 
தொன்மயிலை வாயிலா னடியார்க்கு மடியேன்‌ 

அறைக்கொண்ட வேல்நம்பி முனையடுவார்க்‌ கடியேன்‌ 
ஆரூரன்‌ ஆரூரி லம்மானுக்‌ காளே. 


280 


https://archive.org/details/muthulakshmiacademy 


a 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கடல்சூழ்ந்த உலகெலாங்‌ காக்கின்ற பெருமான்‌ 
காடவர்கோன்‌, கழற்சிங்க னடியார்ககு மடியேன்‌ 
மடல்சூழ்ந்த தார்நம்பி இடங்கழிக்கும்‌ தஞ்சை 
மன்னவனாஞ்‌ செருத்துணைத னடியார்க்கு மடியேன்‌ 
புடைசூழ்ந்த புலியதள்மேல்‌ அரவாட ஆடிப்‌ 
பொன்னடிக்கே மனம்வைத்த புகழ்த்‌ துணைக்குமடியேன்‌ 
அடல்சூழ்ந்த வேல்நம்பி கோட்புலிக்கு மடியேன்‌ 
ஆரூரன்‌ ஆரூரி லம்மானுக்‌ காளே. 9 
பத்தராய்ப்‌ பணிவார்க ளெல்லார்க்கு மடியேன்‌ 
பரமனையே பாடுவா ரடியார்க்கு மடியேன்‌ 
சித்தத்தைச்‌ சிவன்பாலே வைத்தார்க்கு மடியேன்‌ 
திருவாரூர்ப்‌ பிறந்தார்க ளெல்லார்க்கு மடியேன்‌ 
முப்போதுந்‌ திருமேனி தீண்டுவார்க்‌ கடியேன்‌ 
முழுநீறு பூசிய முனிவர்க்கு மடியேன்‌ 
அப்பாலும்‌ அடிச்சார்ந்த அடியார்க்கு மடியேன்‌ 
ஆரூரன்‌ ஆரூரி லம்மானுக்‌ காளே. 10 
மன்னியசீர்‌ மறைநாவன்‌ நின்றவூர்ப்‌ பூசல்‌ 
வரிவளையாள்‌ மானிக்கும்‌ நேசனுக்கு மடியேன்‌ 
தென்னவனாய்‌ உலகாண்ட செங்கணார்க்‌ கடியேன்‌ 
திருநீல கண்டத்துப்‌ பாணனார்க்‌ கடியேன்‌ 
என்னவனாம்‌ அரனடியே அடைந்திட்ட சடையன்‌ 
இசைஞானி காதலன்‌ திருநாவ லூர்க்கோன்‌ 
அன்னவனாம்‌ ஆரூர னடிமைகேட்‌ டுவப்பார்‌ 
ஆரூரி லம்மானுக்‌ கன்பரா வாரே. ர] 


திருச்சிற்றம்பலம்‌ 


281 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


| 
| 
| 
| 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/muthulakshmiacademy | 


த்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


Qa 
ஓம்‌ சக்தி 


துர்காம்பிகை துணை 
o o 9 
வைஷ்ணவி - சுப்ரபாதம்‌ 


ஆனந்தருபி அகிலாங்க மணிஸ்வரூபி 
கோவிந்தரூபி குருரூபி விரிஞ்சரூபி 

அத்யாத்மரூபி அகிலாண்டசபிண்டரூபி 
அம்பாபுரேசி சிவ வைஷ்ணவி சுப்ராபதம்‌ 


பரிபூர்ணவல்லி பரமேஸ்வர பார்யவல்லி 
சிவகாமவல்லி ஜெகதீஸ்வரி ஸ்நேகவல்லி 

அபிராமவல்லி அரவிந்த நிவாஸவல்லி 
அம்பாபுரேசி சிவ வைஷ்ணவி சுப்ரபாதம்‌ 


காமாக்ஷி மந்தகமணி கருணா கடாக்ஷி 
வாமாக்ஷி நீல வனஜாக்ஷி மயாம்புஜாக்ஷி 
மீனாக்ஷபத்ம விமலாக்ஷி விசாலநேத்ரி 
அம்பாபுரேசி சிவ வைஷ்ணவி சுப்ரபாதம்‌ 
வேதாந்தசக்தி விபவே பரமாத்ம சக்தி 
போதாந்த சக்தி சிவசங்கரி போகக்தி 
நாதாந்த சக்தி நளினேக்ஷண ஞானசக்தி 
அம்பாபுரேசி சிவ வைஷ்ணவி சுப்ரபாதம்‌ 
தேவாதிதேவி சிவவாம நிவாசதேவி 
கைலாசதேவி கமனீய கதம்பதேவி 
ஸ்ரீ சக்ரதேவி நவகோண த்ரிகோணதேவி 
அம்பாபுரேசி சிவ வைஷ்ணவி சுப்ரபாதம்‌ 
ஸ்ரீமேரு சக்ரநிலயே சிவரூபி அம்பே 


ஹாலாஸ்யவாஸ மதுரே சதுரே கதம்பே 
ஞானபரகாசவதனே மதனாதி வந்த்யே 


அம்பாபுரேசி சிவ வைஷ்ணவி சுப்ரபாதம்‌ 


282 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பஞ்சாக்னி மத்ய தபஜோஜ்வல பத்ரகாளி 


தாஸானு தாஸசபலம்‌ தவபாத தூளி 


ஸ்ரீ சுப்ரமண்ய ஜனனீசிவ ராஜ்யராணி 


அம்பாபுரேசி சிவ வைஷ்ணவி சுப்ரபாதம்‌ 


காசிபுரோசி கமலாலய ஸ்ரீபுரோசி 


மத்யார்ஜுநேசி மதுராபுர சுந்தரேசி 


காஞ்சிபுரேசி தருணீ உரகாபுரேசி 


அம்பாபுரேசி சிவ வைஷ்ணவி சுப்ரபாதம்‌ 


ஸ்ரீரங்கராஜ ஸகஜே சிதிகண்டசண்டீ - 


காமப்ரதாயினி கலாநிதி காலகண்டி 


சோமாக்னி சூர்ய நயனத்ரய சுந்தராங்கி 


அம்பாபுரேசி சிவ வைஷ்ணவி சுப்ரபாதம்‌ 


ஸ்ரீ காமகோடி நிலயே ஜெகதீசபத்னீ 


அத்யந்த மத்யரஹிதே அபவர்கமத்யே 


ஸ்ரீ சோமசுந்தரமுகி சிகரீச புத்ரி 


அம்பாபுரேசி சிவ வைஷ்ணவி சுப்ரபாதம்‌ 


சண்டப்ரசண்டச பண்டாசுர சண்டமுண்டா 


சாரக்த பீஜமதுகைடப சத்ரு ரூபே 


ஹ்ருத்ருண்டரீக நிவ ஸே லலிதா வினோத 


அம்பாபுரேசி சிவ வைஷ்ணவி சுப்ரபாதம்‌ 


கங்காதிதீர்த்த வரகன்ய கனித்ய வந்த்யே 


காயித்ரி ரூபினி சிவே கருணா சமுத்ரே 


பக்தப்ரியேஷ்ட வரதே பரமானுகூலே 


அம்பாபுரேசி சிவ வைஷ்ணவி சுப்ரபாதம்‌ 


283 


https://archive.org/details/muthulakshmiacademy 


12 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ லலிதா ஸஹஸ்ரநாமம்‌ 
த்யானம்‌ 
சிந்தூ ராருண விக்ரஹாம்‌ த்ரிநயனாம்‌ 
மாணிக்ய மெளலிஸ்புரத்து தாராநாயக 
சேகராம்‌ ஸ்மிதமுகீம்‌ ஆபீனவக்ஷோருஹாம்‌! 
பாணீப்யாம்‌ அலிபூர்ணரத்னசக்ஷகம்‌ 
ரக்தோத்பலம்‌ பிப்ரதீம்ஸெளம்‌ யாம்‌ 
ரத்ன கடஸ்த ரக்தசரணாம்‌ 
த்யாயேத்‌ பராம்‌ அம்பிகாம்‌: 


அருணாம்‌ கருணாதரங்கி தாக்ஷீம்‌ 
த்ருக பாசாங்கு சபுஷ்ப பாண சாபாம்‌! 
அணிமாதிபி ராவ்ருதாம்‌ மயூகை : 
அஹமித்யேவ விபாவயே பவானம்‌!! 
த்யாயேத்‌ பத்மாஸநஸ்த்தாம்‌ 
விகஸிதவதநாம்‌ பத்மபத்ராயதாக்ஷீம்‌ 
ஹேமாபாம்‌ பீதவஸ்த்ராம்‌ 
கரகலித்‌ வஸத்‌ ஹேமபத்மாம்‌ வராங்கீம்‌ 
ஸர்வாலங்காரயுக்தாம்‌ ஸததமபயதாம்‌ 
பக்தநம்ராம்‌ பவானீம்‌ 
ஸ்ரீவித்யாம்‌ சாந்த மூர்த்திம்‌ 
ஸகலஸுரநுதாம்‌ ஸர்வஸம்பத்ப்ரதா த்ரீம்‌!! 
ஸகுங்குமவிலேபநா மளிகசும்பி 
கஸ்தூரிகாம்‌ 
ஸமந்தஹஸிதேக்ஷணாம்‌ ஸசரசாப 
பாசங்குசாம்‌! 
அஸேஷ ஜனமோஹநீம்‌ அருணமால்ய 


பூஷாம்பராம்‌ ஜபாகுஸுமபாஸீராம்‌ 
ஜபவிதெள ஸ்மரேதம்பிகாம்‌!! 


284 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ மாதா ஸமஹாரஜ்ஞீ 
ஸ்ரீமத்‌ ஸிம்ஹாஸனேஸ்வரீ! 
சிதக்னிகுண்ட ஸம்பூதா 


தேவகார்ய ஸமுத்யதா!! 1 
உத்யத்பானு ஸஹஸ்ராபா 

சதுர்பாஹுஸமன்விதா! 
ராகஸ்வரூப பாசாட்யா 

க்ரோதாகாராங்கு ஜோஜ்வலா! 2 


மனோருபேக்ஷு கோதண்டா 
பஞ்சதன்மாத்ர ஸாயகா! 
நிஜாருண ப்ரபாபூர 
மஜ்ஜத்‌ ப்ரஹ்மாண்ட மண்டலா!! 3 


சம்பகாசோக புந்நாக 
ஸெளகந்திக லஸத்கசா! 
குருவிந்தமணி ஸ்ரேணி 


கனத்கோடீர மண்டிதா!! 4 


அஷ்டமீ சந்த்ரவிப்ராஜ 
தளிகஸ்த்தல ஸோபிதா! 
முகசந்த்ர களங்காப 
ம்ருகநாபிவிசேஷகா!! 5 


வதனஸ்மர மாங்கல்ய 
Smam தோரண சில்லிகா! 
வக்த்ரலக்ஷ்மி பரீவாஹ 
சலன்மீநாபலோசனா!! 6 


நவ சம்பக புஷ்பாப 
நாஸா தண்டவிராஜிதா! 
தாராகாந்தி திரஸ்காரி 
நாஸாபரண பாஸுரா!! , 7 
கதம்பமஞ்ஜரீ க்ளுப்த 
கர்ணபூர மனோஹரா! 
தாடங்கயுகளீபூத 
தபநோடுபமண்டலா!! 8 


285 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பத்மராக சிலாதர்ச 
பரிபாவி கபோலபூ: 

நவ வித்ரும பிம்பஸ்ரீ 
ந்யக்காரி ரதனச்சதா!! 


ஸுத்த வித்யாங்குராகார 
த்விஜபங்க்தி த்வயோஜ்வலா! 
கற்பூர வீடிகாமோத 
ஸமாகர்ஷத்‌ திகந்தரா!! 10 


நிஜஸல்லாப மாதுர்ய 
விநிர்பர்த்ஸித கச்சபீ! 
மந்தமஸ்மித ப்ரபாபூர 
மஜஜ்த்காமேச மானஸா! ர 


அநாகலித ஸாத்ருச்ய 
சிபுகஸ்ரீவிராஜிதா! 
காமேச பத்த மாங்கல்ய 
ஸூத்ரஸோபித கந்தரா!! 12 


கனங்காங்கத கேயூர 
கமனீய புஜான்விதா! 
ரத்ன க்ரைவேய சிந்தாக 
லோல முக்தாபலான்விதா!! 13 


காமேஸ்வர ப்ரேமரத்ன 

| மணிப்ரதிபணஸ்தநீ! 

நாப்யாலவால ரோமாளி 
லதாபல குசத்வயி!! 


லக்ஷ்யரோம லதாதாரதா 
ஸமுன்னேய மத்யமா! 

ஸ்தனபார தலன்மத்ய 
பட்டபந்த வளித்ரயா!! 


286 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அருணாருன கெளஸும்ப 
வஸ்த்ர பாஸ்வத்கடீதடீ!! 

ரத்ன கிங்கிணிகா ரம்ய 
ரசநாதாம பூஷிதா!! 


காமேஸக்ஞாத ஸெளபாக்ய 
மார்தவோரு த்வயான்விதா! 
மாணிக்ய முகுடாகார 
ஜாநுத்வய விராஜிதா!! 


இந்த்ரகோப பரிக்ஷிப்த 
ஸ்மரதூணாப ஜங்கிகா! 

கூடகுல்பா கூர்மப்ருஷ்ட்ட 
ஜயிஷ்ணு ப்ரபதான்விதா!! 


நகதீதிதி ஸஜ்சன்ன 
நமஜ்ஜன தமோகுணா! 
பதத்வயப்ரபாஜால 
பராக்ருத ஸரோருஹா!! 


சிஞ்ஜான மணிமஞ்ஜீர 
மண்டித ஸ்ரீபதாம்புஜா 

மராளீ மந்தகமனா 
மஹாலாவண்ய சேவதி: 


ஸ்ர்வாருணா நவத்யாங்கீ 
ஸர்வாபரண பூஷிதா! 

சிவகாமேஸ்வராந்க ஸ்த்தா 
சிவா ஸ்வாதீனவல்லடா!! 


ஸுமேருமத்யஸ்ருங்கஸ்த்தா 
ஸ்ரீமந்நகர நாயிகா! 
சிந்தாமணி க்ருஹாந்தஸ்த்தா 
பஞ்சப்ரஹ்மாஸனலஸ்த்திதா!! 
287 


https://archive.org/details/muthulakshmiacademy 


18 


20 


21 


22 


ey. ee கைக்களை 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மஹாபத்மாடவீ ஸம்ஸ்த்தா 
கதம்பவன வாஸீநீ! 

ஸுதாஸாகர மத்யஸ்த்தா 
காமாக்ஷீ காமாதாயிநீ!! 


தேவர்க்ஷிகன ஸங்காத 
ஸ்தூயமாநா த்ம வைபவா! 

பண்டாஸுர வதோத்யுக்த 
ஸக்திஸேனாஸமன்விதா!! 


ஸம்பத்கரீ ஸமாரூட 

ஸீந்துர வ்ரஜஸேவிதா! 
அஸ்வாரூடா திஷ்டிதாஸ்வ 

கோடி கோடிபிராவ்ருதா!! 
சக்ர ராஜ ரதாரூட 

ஸர்வாயுத பரிஷ்க்ருதா! 
கேயசக்ர ராதாரூட 

மந்த்ரிணீ பரிஸேவிதா!! 


கிரிசக்ரரதாரூட 
தண்டநாத புரஸ்க்ருதா 
ஜ்வாலா மாலினிகா க்ஷிப்த 
வஹ்னி ப்ராகரா மத்யகா!! 


பண்ட ஸைன்ய வதோத்யுக்த 
ஸக்தி விக்ரமஹர்ஷிதா! 
நித்யா பராக்ரமாடோப 
நிரீக்ஷண ஸமுத்ஸுஹா!! 
பண்டபுத்ர வதோத்யுக்த 
பாலா விக்ரமநந்திதா! 
மந்த்ரிண்யம்பா விரசித 
விஷங்கவத தோஷிதா!! 


288 


https://archive.org/details/muthulakshmiacademy 


23 


24 


25 


26 


27 


28 


29 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


விஸுக்ர ப்ராணஹரண 
வாராஹீ வீர்யநந்திதா! 

காமேஸ்வர முகாலோக 
கல்பித ஸ்ரீகணேஸ்வரா!! 


மஹாகணேச நிர்பிந்ந 

விக்னயந்த்ர ப்ரஹர்ஷிதா! 
பண்டாஸுரேந்த்ர நிர்முக்த 

ஸஸ்த்ர ப்ரத்யஸ்த்ர வர்ஷிணீ!! 
கராங்குலி நகோத்பன்ன 

நாராயண தசாக்ருதி;! 
மஹாபாசுபதாஸ்த்ராக்னி 

நிர்தக்தாஸரஸைனிகா!! 


காமேஸ்வராஸ்த்ர நிர்தக்த 
ஸபண்டாஸுர ஸூன்யகா! 

ப்ரஹ்மோ பேந்த்ர மஹேந்த்ராதி 
தேவஸம்ஸ்துத வைபவா!! 


ஹரநேத்ராக்கினி ஸ்ந்தக்த 
காமஸஞ்ஜீவநெளஷதி:! 

ஸ்ரீ மத்வாக்பவகூடைக 
ஸ்வரூபமுகபங்கஜா!! 


கண்டாத; கடிபர்யந்த 
மத்யகூடஸ்வரூபிணி 

சக்தி கூடைகதாபன்ன 
கட்யதோபக தாரினி! 


மூலமந்த்ரா த்மிகா மூல 
கூடத்ரயகலேபரா! 

குலாம்ருதைகரஸிகா 
குலஸங்கேதபாலினி!! 


289 


https://archive.org/details/muthulakshmiacademy 


30 


31 


32 


35 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குலாங்கநா குலாந்தஸ்த்தா 
கெளலினீ குலயோகினி. 

அகுலா மையாந்தஸ்த்தா 
ஸமயாசாரதத்பரா!! 


மூலாதாரைக நிலயா 
ப்ரஹ்ம க்ரந்திவிபேதீனி! 
மணிபூராந்தருதிதா 
விஷ்ணுக்ரந்திவிபேதீனி!! 


ஆக்ஞாசக்ராந்தராளஸ்த்தா 
ருத்ரக்ரந்திவிபேதினீ 

ஸஹ்ஸ்ராராம்புஜாரூடா 
ஸுதாஸாராபிவர்ஷிணி!! 


தடில்லதாஸமருசி 
ஷட்சக்ரோபரி ஸம்ஸ்த்திதா! 
மஹாஸக்தி: குண்டலினீ 
பிஸதந்து தநியஸி!! 
பவானி பாவநாகம்யா 
பவாரண்யகுடாரிகா! 
பத்ரப்ரியா பத்ரமூர்த்தி 
பக்தஸெளபாக்ய தாயினி! 
பக்திப்பிரியா பக்திகம்யா 


பக்திவஸ்யா பயாபஹா! 
ஸாம்பவீ ஸாரதாராத்யா 


ஸர்வாணீ ஸர்மதாயினீ! 


ஸாங்கரீ ஸ்ரீகர்‌ ஸாத்வீ 
சரச்சந்த்ர நிபானனா 

சாதோதரீ சாந்திமதீ 
நிராதாரா நிரஞ்ஜநா!! 


290 


https://archive.org/details/muthulakshmiacademy 


னு 


38 


39 


40 


41 


42 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நிர்லேபா நிர்மலா நித்யா 
நிராகாரா நிராகுலா! 

நிர்குணா நிஷ்களா சாந்தா 
நிஷ்காமா நிருபப்லவா!! 


நித்யமுக்தா நிர்விகாரா 
நிஷ்ப்ரபஞ்சா நிராச்ரயா! 

நித்யஸுத்தா நித்யபுத்தா 
நிரவத்யா நிரந்தரா!! 


நிஷ்காரணா நிஷ்களங்கா 
நிருபாதிர்‌ நிரீஸ்வரா! 
நீராகா ராகதனா 
நிர்மதா மதநாஸினி! 


நிஸ்சிந்தா நிரஹங்காரா 
நிர்மோஹா மோஹநாசிநீ! 
நிர்மமா மமதாஹந்த்ரீ 
நிஷ்பாபா பாபநாசிநீ!! 
நிஷ்க்ரோதா க்ரோதசமநீ 
நிர்லோபா லோபநாசிநீ! 
நிஸ்ஸம்ஸயா ஸம்ஸயக்னீ 
நிர்பவா பவநாசிநீ!! 
நிர்விகல்பா நிராபாதா 
நிர்பேதா பேதநாசிநீ! 
நிர்நாசா ம்ருத்யுமதனீ 
நிஷ்க்ரியா நிஷ்பரிக்ரஹா!! 
நிஸ்துலா நீலசிகுரா 
நிரபாயா நிரத்யயா! 
துர்லபா துர்கமா துர்கா 
துக்கஹந்த்ரீ ஸுகப்ரதா!! 


291 


https://archive.org/details/muthulakshmiacademy 


45 


46 


47 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy E 


-இஷ்டதூராதுராசார 
\ சமநீ. தோஷவர்ஜிதா! 
ஸ்வர்க்ஞா ஸாந்த்ரகருணா 
ஸாமனாதிகவர்ஜிதா!! 51 
ஸர்வசக்திமயீ ஸர்வ 
மங்களா ஸத்கதிப்ரதா! 
ஸர்வேஸ்வரீ ஸர்வமயீ 
ஸர்வமந்த்ர ஸ்வரூபிணி! 52 
ஸர்வயந்த்ராத்மீகா ஸர்வ 
தந்த்ரரூபா மனோந்மனி! 
மஹேஸ்வரீ மஹாதேவி 


மஹாலக்ஷ்மீர்‌ ம்ருடப்ரியா!! 53 
மஹாரூபா மயாபூஜ்யா 

மஹாபாதகநாஸிநீ! | 
மஹாமாயா மஹஸத்வா 

மஹாலக்திர்‌ மஹாரதி!! 54 


மஹாபோகா மஹைஸ்வர்யா 
மஹாவீர்யா மஹாபலா! 
மஹாபுத்திர்‌ மஹாஸித்தி; 
மஹாயோகீஸ்வரேஸ்வரி! 55 


மஹாதந்த்ரா மஹாமந்த்ரா 
மஹாயந்த்ரா மஹாஸநா! 
மஹாயாகக்ரமாராத்யா 
மஹாபைரவ பூஜிதா! 56 


மஹேஸ்வர மஹாகல்ப 
மஹாதாண்டவ ஸாக்ஷிணி 
மஹாகாமேச மஹிக்ஷ்‌ 
மஹாத்ரிபுர ஸுந்தரி!! | 57 


292 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சதுஷ்ஷஷ்டியுப சாராட்யா 
ஸதுஷஷ்டி கலாமயீ! 

மஹாசதுஷஷ்டி கோடி 
யோகீநீ கணஸேவிதா!! 


மனுவித்யா சந்த்ரவித்யா 
சந்த்ரமண்டல மத்யகா 

சாரூரூபா சாருஹாஸா 
சாருசந்த்ர கலாதாரா!! 


சராசர ஜகன்னாத 
சக்ரராஜ நிகேதனா! 

பார்வதீ பத்மநயனா 
பத்மராகஸமப்ரபா!! 


பஞ்சப்ரே தாஸனாஸீனா 
பஞ்சப்ரஹ்ம ஸ்வரூபிணி 

சின்மயீ பரமானந்தா 
விஞ்ஞான கனரூபிணீ!! 


த்யான த்யாத்ரு த்யேயரூபா 
தர்மாதர்மவிவர்ஜிதா! 
விஸ்வரூபா ஜாகரிணீ 
ஸ்வபந்தீ தைஜஸா த்மிகா!! 


ஸுப்தா ப்ராக்ஞாத்மிகா துர்யா 
ஸர்வாவஸ்த்தா விவர்ஜிதா! 
ஸ்ருஷ்டிகர்த்ரீ ப்ரஹ்மரூபா 
கோப்த்ரீ கோவிந்தரூபிணீ!! 
ஸம்ஹாரிணீ ருத்ரரூபா 
திரோதானகரீஸ்வரி! 
ஸதாஸிவானுக்ரஹதா 
பஞ்சக்ருத்ய பராயணா!! 


293 


https://archive.org/details/muthulakshmiacademy 


58 


59 


60 


62 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பானுமண்டல மத்யஸ்தா 
பைரவீ பகமாலினி 
பத்மாஸனா பகவதீ 


பத்மநாப ஸஹோதரி! 


உன்மே ஷநிமேஷோத்பன்ன 
விபன்ன புவனாவளி! 

ஸ்ஹஸ்ரஸீர்‌ ஷவதனா 
ஸஹஸ்ராக்ஷீ ஸஹஸ்ரபாத்‌!! 


ஆப்ரஹ்ம கீடஜனனீ 
வர்ணாஸ்ரம விதாயினி 
நிஜாஜ்ஞா ரூபநிகமா 


புண்யாபுண்ய பலப்ரதா!! 


ச்ருதி ஸீமந்தஸிந்தூரீ 

க்ருத பாதாப்ஜதூளிகா! 
ஸகலாகம ஸந்தோஹ 

ஸுக்தி ஸம்புடமெளக்திகா!! 


புருஷார்த்ப்ரதா பூர்ணா 

போகின்‌ புவனேஸ்வரீ 
அம்பிகா அநாதிநிதனா 

ஹரி ப்ரஹமேந்த்ரஸேவிதா!! 


நாராயணி நாதரூபா 
நாமரூப விவர்ஜிதா! 
ஹ்ரீங்கார்‌ ஹ்ரீமத்‌ ஹ்ருத்யா 
ஹேயோபாதேய வர்ஜிதா!! 
ராஜராஜர்ச்சிதா ராக்ஞீ 
ரம்யா ராஜீவலோசனா! 
ரஞ்ஜ நீரமணி ரஸ்யா 
ரணத்கிங்கிணி மேகலா! 


294 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ரமா ராகேந்துவதனா 
ரதிரூபா ரதிப்ரியா! 
ரக்ஷாகரீ ராக்ஷஸக்னீ 
ராமா ரமணலம்படா!! 


காம்யா காமகலாரூபா 
கதம்ப குஸுமப்ரியா! 

கல்யாணீ ஜகதீகந்தா 
கருணாரஸ ஸாகரா!! 


கலாவதீ கலாலாபா 

காந்தா காதம்பரீப்ரியா! 
வரதா வாமநயனா 

வாருணீ மாவிஹ்வலா!! 


விஸ்வாதிகா வேதவேத்யா 
விந்த்யாசலநிவாஸினி 
விதாத்ரீ வேதஜனனீ 
விஷ்ணு மாயாவிலாஸநீ!! 


க்ஷேத்ரஸ்வரூபா கக்ஷேத்ரேசீ 
க்ஷேத்ரக்ஷேத்ரஞ பாலினி! 
க்ஷயவ்ருத்தி விநிர்முக்தா 
க்ஷேத்ரபால ஸமர்ச்சிதா!! 
விஜயா விமலா வந்த்யா 
வந்தாருஜன வத்ஸலா! 
வாக்வாதினீ வாமகேசீ 
வன்ஹி மண்டலவாஸின்‌ 


பக்திமத்‌ கல்பலதிகா 
பசுபாசவிமோசினி 

ஸம்ஹருதாசேஷ பாஷண்டா 
ஸதாசார ப்ரவர்திகா!! 


295 


https://archive.org/details/muthulakshmiacademy 


72 


14 


75 


76 


18 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தாபத்ரயாக்னி ஸந்தப்த 
ஸமாஹ்லாதன சந்த்ரிகா! 
தருணீ தாபஸாராத்யா 
தனுமத்யா தமோபஹா!! 
சிதிஸ்‌ தத்பதலக்ஷ்யார்த்தா 
சிதேகரஸ ரூபிணி! 
ஸ்வாத்மானந்த லகீபூத 
ப்ரஹ்மாத்யானந்த ஸந்ததி!! 


பராப்ரத்யக்‌ சிதீரூபா 
பச்யந்தீ பரதேவதா! 
மத்யமா வைகரீரூபா 


பக்தமானஸ ஹம்ஸிகா 


காமேச்வர ப்ராணநாடீ 
க்ருதக்ஞா காமபூஜிதா! 
ஸ்ருங்காராஸ ஸம்பூர்ணா 
ஜயாலந்த்ரஸ்த்திதா!! 
ஒட்யாண பீடநீலயா 
பிந்துமண்டல வாஸிநீ! 
ரஹோயாக க்ரமாராத்யா 
ரஹஸ்தர்பண தர்பிதா!! 


ஸத்யஃப்ரஸாதினீ விச்வ 
- ஸாக்ஷிணீ ஸாக்ஷிவர்ஜிதா! 
ஷடங்க தேவதாயுக்தா 
ஷாட்குண்ய பரிபூரிதா!! 
நித்யக்ளின்னா நிருபமா 
நிர்வாண ஸுகதாயினி! 
நித்யா ஷோடசிகாரூபா 
ஸ்ரீகண்டார்த்த ஸரீரிணி! 


296 


https://archive.org/details/muthulakshmiacademy 


79 


80 


8] 


82 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ப்ரபாவதீ ப்ரபாரூபா 

ப்ரஸித்தா பரமேச்வரி 
மூலப்ரக்ருதி ரவ்யக்தா 

வ்யக்தா வ்யக்தஸ்வரூபிணீ! 
வ்யாபினீ விவிதாகாரா 

வித்யாவித்யா ஸ்வரூபிணி 
மஹோகாமேச நயன 

குமுதாஹ்லாத: கெளமுதீ!! 
பக்தயார்த தமோபேத 

பானுமத்‌ பானுஸந்ததி! 
சிவதூதீ சிவராத்யா 

சிவமூர்த்தி சிவங்கரீ! 


சிவப்ரியா சிவகரா 
சிஷ்டேஷ்டா சிஷ்டபூஜிதா! 
அப்ரமேயா -ஸ்வப்ரகாசா 
மனேவாசா மகோசரா!! 


சிக்சக்தி சேதனாரூபா 
ஜடசக்திர்‌ ஜடாத்மிகா! 
காயத்ரீ வ்யாஹ்ரதிஸ்‌ ஸந்த்யா 
த்விஜ ப்ருந்த நிஷேவிதா!! 
தத்வாஸநா தத்வமயீ 
பஞ்சகோஸாந்தர ஸ்த்திதா! 
நிஸ்ஸீமமஹிமா நித்ய . 
யெளவனா மதஸாலினி!! 


மதகூர்ணித ரக்தாக்ஷ 
மதபாடல கண்டபூ:! 

சந்தனத்ரவ நிக்தாங்கீ 
சம்பேய குஸுமப்ரியா!! 


297 


https://archive.org/details/muthulakshmiacademy 


86 


87 


89 


90 


92 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குசலா கோமளாகாரா 
குருகுல்யா குலேஸ்வரீ 
குலகுண்டாலயா கெளல 


மார்கதத்பர ஸேவிதா!! 


குமாரகண நாதாம்பா 
துஷ்டிபுஷ்டிர்‌ மதிர்த்ருதி! 
சாந்திஸ்‌ ஸ்வஸ்திமதீ காந்தி 
நந்தின்‌ விக்ன நாசி நீ! 
தேவஜோவத்‌ த்ரிநயனா 
லோலாக்ஷ்‌ காமரூபிணி! 
மாலினீ ஹம்ஸினீ மாதா 
மலயாசலவாஸீனி! 


ஸுமுகீ நளினீ ஸுப்ரூ 
சோபனா ஸீரநாயிகா! 
காலகண்ட்டீ காந்திமதீ 


க்ஷோபிணீ க்ஷூக்ஷ்மரூபிணி! 


வஜ்ரேஸ்வரீ வாமதேவி 
வயோவஸ்த்தா விவர்ஜிதா! 

ஸித்தேஸ்வரீ ஸித்தவித்யா 
ஸித்தமாதா யசஸ்வினீ! 


விசுத்தி சக்ரநிலயா 
ரக்தவர்ணா தரிலோசனா! 
க்கட்வாங்காதி ப்ரஹரனா 
வதனைக ஸமந்விதா!! 
பாயாஸான்னப்ரியா த்வக்ஸ்தா 
பசுலோக பயங்கரி 
அம்ருதாதி மஹாஸக்தி 
ஸம்வ்ருதா டாகினீஸ்வரி!! 


298 


https://archive.org/details/muthulakshmiacademy 


93 


94 


95 


96 


97 


98 


99 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அனாஹதாப்ஜ நிலயா 
ச்யாமாபா வதனத்வயா! 

தம்ஷ்டரோஜ்வலா அக்ஷமாலாதி 
தரா ருதிரஸம்ஸ்திதா!! 


காளராத்யாதிசக்த்யெளக 
வருதா ஸ்நிக்தெள தனப்ரியா! 
மஹாவீரேந்த்ர வரதா 
ராகிண்யம்பா ஸ்வரூபிணீ! 


மணிபூராப்ஜ நிலயா 
வதனத்ரய ஸம்யுதா! 

வஜ்ராதிகா யுதோபேதா 
டாமர்யாதி ப்ரீவ்ருதா!! 


ரக்தவர்ணா மாம்ஸநிஷ்ட்டா 
குடான்ன ப்ரீதமானஸா! 

ஸமஸ்தபக்த ஸுகதா 
லாகின்யம்பா ஸ்வரூபிணி! 


ஸ்வாதிஷ்ட்டானாம்புஜ கதா 
சதுர்வக்த்ர மனோஹரா! 

சூலாத்யாயுத ஸம்பன்னா 
பீதவர்ணாதிகர்விதா!! 


மேதோநிஷ்ட்டா மதுப்ரீதா 
பந்தியாதி ஸமன்விதா! 

தத்யன்னாஸக்த ஹ்ருதயா 
காகிநீ ரூபதாரிணீ 


மூலாராராம்புஜாரூடா 
பஞ்சவக்த்ராஸ்த்திஸம்ஸ்த்திதா! 
அசங்குசாதி ப்ரஹரணா 
வரதாதி நிஷேவிதா!! 


299 


https://archive.org/details/muthulakshmiacademy 


100 


101 


102 


103 


104 


105 


106 


நவர, அகி pp 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


முத்தெளதனாஸக்த சித்தா 
ஸாகின்யம்பா ஸ்வரூபீணி! 
ஆஜ்ஞா சக்ராப்ஜநிலயா 
சுக்லவர்ணா ஷடானனா!! 
மஜ்ஞா ஸம்ஸ்த்தா ஹம்ஸவதீ 
முக்யா சக்திஸமன்விதா! 
ஹரித்ரான்னைக ரஸிகா 
ஹாகினீ ரூபதாரிணீ 


ஸஹஸ்ரதள பத்மாஸ்தத்தா 
ஸர்வவர்ணோபசோபிதா! 
ஸர்வாயுததராஸுக்ல 
ஸம்ஸ்த்திதா ஸர்வதோமுகீ!! 
ஸர்வெளதன ப்ரீதசித்தா 
யாகின்யம்பா ஸ்வரூபிணி! 
ஸ்வாஹா ஸ்வதா மதிர்மேதா 
ஸ்ருதிஸ்ம்ருதிரனுத்தமா!! 
புண்யகீர்த்தி புண்யலப்யா 
புண்யஸ்ரவண கீர்த்தனா! 
புலோமஜார்சிதா பந்த 
மோசனி பர்பராலகா!! 
விமர்சரூபிணீ வித்யா 
வியதாதி ஜகத்ப்ரஸூ | 
ஸர்வவ்யாதி ப்ரசமனீ 
ஸர்வம்ருத்யு நிவாரிணீ!! 
அக்ரகண்யா அசிந்த்யரூபா 
கலிகல்மஷ நாசிநீ 
காத்யாயனீ காலஹந்த்ரீ 
கமலாக்ஷி நிஷேவிதா!! 


300. 


https://archive.org/details/muthulakshmiacademy 


107 


108 


109 


110 


111 


112 


113 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தாம்பூல பூரிதமுகீ 
தாடிமீ குஸுமப்ரபா! 
Loses மோஹினி முக்யா 
ம்ருடாநீ மித்ரரூபிணி! 114 


நித்யத்ருப்தா பக்தநிதி 
நியந்த்ரீ நிகிலேஸ்வரி! 
மைத்ர்யாதி வாஸனா லப்யா 
மஹாப்ரளய ஸாக்ஷிணீ! 115 


பராசக்தி பராநிஷ்ட்டா 
ப்ரக்ஞான கனரூபிணீ 
மாத்வீ பானலஸாமத்தா 
மாத்ருகா வர்ணரூபிணி! 116 


மஹாகைலாஸ fawr 
ம்ருணால ம்ருது தோர்லதா! 
மஹநீயா தயாமூர்தி 
மஹாஸாம்ராஜ்ய ஸாலீநீ!! 117 


ஆத்மவித்யா மஹாவித்யா 
ஸ்ரீ வித்யா காமஸேவிதா! 
ஸ்ரீஷோடசாக்ஷரீ வித்யா 
த்ரிகூடா காமகோடிகா!! 118 


கடாக்ஷ சிங்கரீபூத 
கமலா கோடி ஸேவிதா! 
சிரஸ்த்திதா சந்த்ரநிபா 
ப்பாலஸ்த்தேந்த்ர தனுஷ்ப்ரடா!! 119 


ஹ்ருதயஸ்தா ரவிப்ரக்யா 
த்ரிகோணாந்த்ர தீபிகா! 
தாக்ஷயாணீ தைத்யஹந்த்ரீ 


தக்ஷயக்ஞ விநாசிநீ!! 120 


301 


https://archive.org/details/muthulakshmiacademy 


of afew aes பண்ன 
ArH வடா 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தராந்தோளித தீர்க்காக்ஷி 
தரஹாஸோஜ்வலந்‌ முகி! 

குருமூர்த்திர்‌ குணநீதி 
கோமாதா குஹஜன்மபூ!! 


தேவேஸீ தண்டநீதிஸ்த்தா 
தஹராகாச ரூபிணி! 

பரதிபந்‌ முக்ய ராகாந்த 
திதிமண்டல பூஜிதா!! 


கலாத்மிகா கலாநாதா 
காவ்யாலாப வினோதினி 

ஸசாமரரமாவாணி 
ஸ்வயதக்ஷிண ஸேவிதா!! 


ஆதிசக்தி ரமேயாத்மா 
பரமா பாவனாக்ருதி! 
அனேக கோடி ப்ரஹமாண்ட 
ஜனனீ திவ்ய விக்ரஹா!! 


க்லீங்காரீ கேவலா குஹ்யா 
கைவல்யபத தாயினி 
த்ரிபுரா த்ரிஜகத்வந்த்யா 
த்ரிமூர்திஸ்‌ த்ரிதசேச்வரி! 
த்ரயக்ஷரீ திவ்யகந்தாட்யா 
ஸிந்தூர திலகாஞ்சிதா! 
உமா சைலேந்த்ரதனயா 
கெளரீ கந்தர்வஸேவிதா!! 
விஸ்வகர்ப்பா ஸ்வர்ணகர்ப்பா 
வரதா வாகதீஸ்வரீ 
த்யானகம்யா பரிச்சேத்யா 


ஞானதா ஞானவிக்ரஹா!! 


302 


https://archive.org/details/muthulakshmiacademy 


121 


122 


123 


124 


125 


126 


127 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸர்வேதாந்த ஸம்வேத்யா 
ஸத்யானந்த ஸ்வரூபிணி! 
லோபாமுத்ரார்ச்சிதா லீலா 
க்ளுப்த ப்ரஹமாண்ட மண்டலா!! 128 


அத்ருச்யா த்ருச்யரஹிதா 
விக்ஞாத்ரீ வேத்யவர்ஜிதா! 
யோகினீ யோகதா யோக்யா 
யோகானந்தா யுகந்தரா!! 129 


இச்சாசக்தி ஞானசக்தி 
க்ரியாசக்தி ஸ்வரூபிணி 
ஸர்வாதாரா ஸுப்ரதிஷ்ட்டா 
'ஸதஸத்ரூப தாரிணி! 130 


அஷ்டமூர்த்திரஜா ஜேத்ரீ 
லோகயாத்ரா விதாயினி! 
ஏகாகினீ பூமரூபா 
நிர்த்வைதா த்வைதவர்ஜிதா!! 131 
அன்னதா வஸுதா வ்ருத்தா 
ப்ரஹ்மாத்ம்யைக்ய ஸ்வரூபிணி! 
ப்ரஹதீ ப்ராஹ்மணீ ப்ராஹ்மீ 
ப்ரஹ்மானந்தா பலிப்ரியா! 132 


பாஷாரூபா ப்ருஹத்ஸேனா 
பாவபாவ விவர்ஜிதா! 
ஸுகாராத்யா ஸுபகரீ 
சோபனா ஸுலபா கதி! 133 


ராஜராஜேஸ்வரி ராஜ்ய 
தாயினி ராஜ்யவல்லபா! 
ராஜாத்க்ருபா ராஜபீட 
நிவேஸித நிஜாஸ்ரிதா!! 134 


303 


https://archive.org/details/muthulakshmiacademy 


வ ளத சமாக ட 


அக கனக்க tho: 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ராஜ்யலக்ஷ்ம்‌ கோசநாதா 
சதுரங்க பலேஸ்வரி! 
ஸாம்ராஜ்ய தாயின்‌ ஸத்ய 


ஸ்ந்தா ஸாகரமேகலா!! 


தீக்ஷிதா தைத்யசமனீ 
ஸ்ர்வலோக வசங்கரி! 
ஸர்வார்த்த தாத்ரீ ஸாவித்ரீ 
ஸச்சிதானந்த ரூபிணி! 
தேஸகாலாபரிச்சின்னா 
ஸர்வகா ஸர்வமோஹினி 
ஸரஸ்வதீ சாஸ்த்ரமயீ 
குஹாம்பா குஹ்யரூபிணி! 


ஸர்வோபாதி விநிர்முக்தா 
ஸதாசிவ பதிவ்ரதா! 

ஸம்ப்ரதாயேஸ்வரீ ஸாத்வீ 
குருமண்டல ரூபிணீ!! 


குலோத்தீர்ணா பகாராத்யா 
மாயாமதுமதீமஹி! 
கணாம்பா குஹ்யகாராத்யா 
கோமலாங்கீ குருப்ரியா!! 
ஸ்வதந்த்ரா ஸர்வதந்த்ரேசீ 
தக்ஷிணாமூர்த்தி ரூபிணி! 
ஸளகாதி ஸமாராத்யா 
சிவக்ஞான ப்ரதாயினீ! 
சித்கலானந்த கலிகா 
ப்ரமேரூபா ப்ரியங்கரீ। 
நாமபராயண ப்ரீதா 
நந்திவித்யா நடேச்வரீ! 


304 


https://archive.org/details/muthulakshmiacademy 


135 


136 


137 


138 


139 


140 


141 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மித்யா ஜகத்திஷ்ட்டான 
முக்திதா முக்திரூபிணி! 
லாஸ்யப்ரியா லயகரீ 
லஜ்ஜா ரம்பாதிவந்திதா!! 142 


பவதாவ ஸுதாவ்ருஷ்டி 
பாபாரண்ய தவானலா! 
தெளர்பாக்ய தூலவாதூலா 
ஜராத்வாந்த ரவிப்ரபா!! 143 


பாக்யாப்தி சந்தரிகா பக்த 
சித்தகேகி கநாகனா! 
ரோகபர்வத தம்போளி 
ம்ருத்யு தாரு குடாரிகா!! 144 


மஹேஸ்வர மஹாகாளீ 
மஹாக்ராஸா மஹாசனா! 
அபர்ணா சண்டிகா சண்ட 


முண்டாசுர நிஸூதினி! 145 


க்ஷராக்ஷராத்மிகா ஸர்வ 

லோகேசீ விச்வதாரிணி! 
த்ரிவர்கதாத்ரீ ஸுபகா 

த்ர்யம்பகா த்ரிகுணாத்மிகா!! 146 
ஸர்வகாபவர்கதா சுத்தா 

ஜபாபுஷ்ப நிபாக்ருதி! 
ஓஜோவத்‌ த்யுதிதாரா 

யக்ஞரூபா ப்ரியவ்ரதா!! 147 
துராராத்யா துராதர்ஷா 

பாடலீ குஸுமப்ரியா! 


மஹத்‌ மேருநிலயா 
மந்தார குஸுமப்ரியா!! 148 


305 


https://archive.org/details/muthulakshmiacademy 


களர்‌ 1 
டப்ப பப்‌ : 


ர்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வீராராத்யா விராட்ரூபா 
விரஜா விச்வதோமுகீ! 
ப்ரத்யக்ரூபா பராகாஸா!! 
ப்ராணாதா ப்ராணரூபிணீ!! 


மார்த்தாண்ட பைரவாராத்யா 
மந்த்ரிணீந்யஸ்த ராஜ்யதூ! 
த்ரிபுரேஸி ஜயத்ஸேனா 


நிஸ்த்ரை குண்யாபராபரர்‌!! 


ஸத்யஞானானந்தரூபா 
ஸாமரஸ்ய பராயணா! 
கபர்தினி கலாமாலா 


காமதுக்‌ காமரூபிணீ!! 


கலாநிதி காவ்யகலா 
ரஸ்க்ஞா ரஸஸேவதி!' 
புஷ்டா புரதனா பூஜ்யா 
புஷ்கரா புஷ்கரேக்ஷணா!! 


பரம்ஜ்யோதி பரம்‌ தாம 
பரமாணு பராத்பரா! 
பாசஹஸ்தா பாசஹந்த்ரீ 
பரமந்த்ர விபேதினி! 
மூர்த்தாமூர்த்தா நித்யத்ருப்தா 
முனிமானஸ ஹம்ஸிகா! 
ஸத்யவ்ரதா ஸத்யரூபா 
ஸர்வாந்தர்யாமினி ஸதி! 
ப்ரஹ்மாணீ ப்ரஹ்மஜ்னனீ 
பஹுரூபா புதார்சிதா! 
ப்ரஸவித்ரீ பிரசண்டாக்ஞா 
ப்ரதிஷ்ட்டா ப்ரகடாக்ருதி! 


306 


https://archive.org/details/muthulakshmiacademy 


149 


150 


151 


152 


153 


154 


155 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ப்ரணேச்வரீ ப்ராணதாத்ரீ 
பஞ்சாசத்‌ பீடரூபிணி 

விச்ருங்கலா விவிக்தஸ்த்தா 
வீரமாதா வியதப்ரஸு |! 


முகுந்தா முக்திநிலயா 
மூலவிகரஹ ரூபிணி! 

பாவக்ஞா பவரோகக்ணீ 
பவசக்ர ப்ரவர்தினி!! 


ச்சந்தஸ்ஸாரா சாஸ்த்ரஸாரா 
மந்த்ரஸாரா தலோதரீ! 

உதாரகீர்த்தி ௬த்தாம 
வைபவா வர்ணரூபிணீ!! 


ஜன்மம்ருத்யு ஜராதப்த 
ஜனவிஸ்ராந்தி தாயினி! 

ஸர்வோபநி ஷதுத்‌ குஷ்டா 
சாந்தியதீத கலாத்மிகா!! 


கம்பீரா ககநாந்தஸ்த்தா 
கர்விதா கானலோலுபா! 
கல்பனாரஹிதா காஷ்ட்டா 
காந்தா காந்தார்த விக்ரஹா!! 


கார்ய காரண நிர்முக்தா 
காமகேளீ தரங்கிதா! 
கனத்‌ கனகதாடங்கா 
லீலாவிக்ரஹ தாரிணீ!! 
அஜா க்ஷயவிநிர்முக்தா 
முக்தா க்ஷிப்ர ப்ரஸாதினீ 
அந்தர்முக ஸமாராத்யா 
பஹிர்முக ஸூதுர்லபா!! 


307 


https://archive.org/details/muthulakshmiacademy 


156 


157 


158 


159 


160 


161 


162 


ame த 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


த்ரயீ த்ரிவர்கநிலயா 

த்ரிஸ்த்தா த்ரிபுரமாலினி! 
நிராமயா நிராலம்பா 

ஸ்வாத்மாராமா ஸுதாஸ்ருதி! 163 
ஸம்ஸார பங்க நிர்மக்ன 

ஸமுத்தரண பண்டிதா! 
யக்ஞப்ரியா யக்ஞகர்த்ரீ 

யஜமான ஸ்வரூபிணீ!! 164 
தர்மாதாரா தனாத்யக்ஷா 

தன தான்ய விவர்தினி! 
விப்ரப்பரியா விப்ரருபா 

விச்வ ப்ரமணகாரிணீ! 165 


விச்வக்ராஸா வித்ருமாபா 
வைஷ்ணவீ விஷ்ஸரூபிணி! 
அயோனிர்‌ யோனிநிலயா 
கூடஸ்த்தா குலரூபிணீ!! 166 
விரகோஷ்ட்டீ ப்ரியா வீரா 
நைஷ்கர்ம்யா நாதரூபிணி!! 
விஞ்ஞான கலநாகல்யா 
விதக்தா பைந்தவாஸனா 167 


தத்‌ வாதிகா தத்வமயீ 
தத்வமர்த்த ஸ்வரூபிணி! 

ஸாமகானப்ரியா ஸெளம்யா 
ஸதாசிவ குடும்பினீ!! 


168 
ஸவயாபஸவ்ய மார்கஸ்த்தா 
ஸர்வாபத்‌ விநிவாரிணீ! 
ஸ்வஸ்த்தா ஸ்வபாவ மதுரா 
தீரா தீரஸமர்சிதா! 169 


308 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சைதன்யார்க்ய ஸமாராத்யா 
சைதன்ய குஸுமப்ரியா! 

ஸதோதிதா ஸதாதுஷ்டா 
கருணாதித்ய பாடலா!! 


தக்ஷிணா தக்ஷ்ணாராத்யா 
தரஸ்மேரு முகாம்புஜா! 

கெளலிநீ கேவேலானர்க்ய 
கைவல்யபத தாயின்‌! 


ஸ்தோத்‌ ரப்ரியா ஸ்துதி மதீ 
ச்ருதிஸம்ஸ்‌ துத வைபவா 

மனஸ்வினி மானவதீ 
மஹேஸிமங்களாக்ருதி!! 


விச்வமாதா ஜகத்தாத்ரீ 
விசாலக்ஷ விராகினீ! 

ப்ரகல்பா பரமோதாரா 
பராமோதா மனோமயீ!! 


வ்யோமகசே விமானஸ்த்தா 
வஜ்ரினீ வாமகேஸ்வரீ! 

பஞ்சயக்ஞப்ரியா பஞ்ச 
ப்ரதேமஞ்சாதி சாயினி!! 


பஞ்சம்‌ பஞ்சபூதேசீ 
பஞ்ச ஸங்க்யோகசாரீனி! 
சாச்வதீ சாச்வதைச்வர்யா 


சர்மதா சம்புமோஹினி!! 


தராதரஸுதா தன்யா 
தர்மினி தர்மவர்தினீ! 
லோகதிதா குணாதீதா 
ஸர்வதாதீதர்‌ ஸமர்த்மிகா!! 
309 


https://archive.org/details/muthulakshmiacademy 


170 


171 


172 


173 


174 


175 


176 


ததவ பன லா 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பந்தூக குஸுமப்ரக்யா 
பாலா லீலாவிநோதினி! 


ஸூமங்கலீ ஸுககரீ 


ஸுவேஷாட்யா ஸுவாஸிநீ!! 177 


ஸுவாஸிந்யர்ச்சன ப்ரீதா 
சோபனா சுத்தமானஸா! 
பிந்துதர்பண ஸந்துஷ்டா 
பூர்வஜா த்ரிபுராம்பிகா!! 178 


தசமுத்ரா ஸமாராத்யா 
த்ரிபுரா ஸ்ரீவசங்கரீ 
ஞானமுத்ரா ஞானகம்யா 
ஞானக்ஞோயஸ்வரூபினி!! 179 


யோநிமுத்ரா த்ரிகண்டேசி 
த்ரிகுணாம்பா தாகோணகா! 
அனகாத்புத சாரித்ரா 
வாஞ்சிதார்த்த ப்ரதாயினீ!! 180 


அப்யாஸாதிசய ஞாதா 
ஷடத்வாதீத ரூபிணி! 
அவ்யா | கருணாமூர்த்தி 
அக்ஞான த்வாந்த தீபிகா!! 181 
ஆபாலகோப விதிதா 
ஸர்வானுல்லங்க்ய சாஸனா! 
ஸ்ரீசக்ரரா ஜ நிலயா 


ஸ்ரீமத்‌ த்ரிபுர ஸுந்தரி!! 182 


ஸ்ரீசிவா சிவக்த்யைக்ய 
ரூபின்‌ லலிதாம்பிகா! 

ஏவம்‌ ஸ்ரீலலிதா தேவ்யா 
நாம்னாம்‌ ஸாஹஸ்ரகம்‌ ga! 183 


310 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தேவி நமஸ்காரம்‌ 
மங்கள ரூபியே சங்கரன்‌ தேவியே 
பொங்கும்‌ கருணைப்‌ பெருங்கடலே 
எங்கும்‌ வசிக்கும்‌ தயாநிதியே 
ஜெகதீஸ்வரியே நமஸ்காரம்‌ அம்மா 
தொண்டர்கள்‌ வாணியே ஸ்வயம்ப்ரகாசியே 
சுந்தரியே ஜெகதாம்பிகையே 
எண்திசையும்‌ புகழ்‌ ஏகாந்த ரூபியே 
ஈஸ்வரியே நமஸ்காரம்‌ அம்மா (ஜக) 


முக்கண்ணன்‌ தேவியே மோக்ஷஸ்வரூபியே 
சக்தியே ஸர்வலோக நாயகியே 
நித்ய கல்யாணியே நிஷ்கள ரூபியே 
ஈஸ்வரியே நமஸ்காரம்‌ அம்மா (ஜக) 


சங்கையர்தா சதானந்த ஸ்வரூபியே 
தாக்ஷாயணியே சிவரூபியே 
சத்குரு பாதத்தால்‌ ஆட்கொண்ட 
ஜோதியே சங்கரியே நமஸ்காரம்‌ மம்மா (சிவ) 
பாபவினாசினி பஞ்சாக்ஷர ரூபிணி ' 
பரிபூர்ணமாண பரஞ்சுடரே 
தேவியே சின்மயரூபியே 
ஸ்ரீலோகநாயகியே நமஸ்காரமமம்மா ஸ்ரீ 


மகிஷாசூரனை சம்ஹரித்த 
மஹாதேவியே நமஸ்காரம்‌ 
மனஸ்தாபம்‌ போக்கி நாடு தந்த 
மஹேஸ்வரியே நமஸ்காரம்‌ 
அண்டத்துகெல்லாம்‌ அதிபதியே 
ஜெகதாம்பிகையே நமஸ்காரம்‌ 
அபயம்‌ என்றோரை ரக்ஷித்திடும்‌ 
311 


க https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அம்மா உனக்கு நமஸ்காரம்‌ 
ப்ரணவமயமான பார்வதியே 
பரதேவதையே நமஸ்காரம்‌ 
சுத்தஸ்வரூப சுந்தரியே 
சிவகாமவல்லியே நமஸ்காரம்‌ 
ஞானஸ்வரூவபிணீ கல்யாணியே 
ஸ்ரீமந்‌ நாராயணியே நமஸ்காரம்‌ 
சாந்தஸ்வரூப சரீரணியே 
சிவசங்கரியே நமஸ்காரம்‌ 
ஐம்பத்தோர்‌ அக்ஷரமானவளே 
அம்மா உனக்கு நமஸ்காரம்‌ 
மூலாதாரி சரஸ்வதியே ஜெகன்‌ 
மோகினியே நமஸ்காரம்‌ 
மாயாதாரீயே லக்ஷ்மியே 
மாஹேஸ்வரியே நமஸ்காரம்‌ 
சண்டமுண்டாளனை சம்ஹரித்த 
சாமுண்டிதேவி நமஸ்காரம்‌ 
ரக்தபீஜனை சம்ஹரித்த 
பத்ரகாளி நமஸ்காரம்‌ 
சும்பநிசும்பானை சம்ஹரித்த 
துர்காதேவி நமஸ்காரம்‌ 
தூம்ரலோசனை சம்ஹரித்த 
துர்காதேவி நமஸ்காரம்‌ 
பண்டாசுரனை சம்ஹரித்த 
பத்ரகாளி நமஸ்காரம்‌ 
பகவான்‌ தேகத்தில்‌ பாதியன்றோ 
எங்கள்‌ பார்வதியே நமஸ்காரம்‌ 
எங்கள்‌ ரக்ஷிக்க வேண்டும்‌ 


இப்போ ஜகதீஸ்வரியே நமஸ்காரம்‌ 


312 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ லலிதாக்ஷ்டோத்தரசத நாமாவளி 


ஓம்ரஜதாசல ச்ருங்காக்ர 
மத்யஸ்தாயை நமோநம! 

ஹிமாசல மஹாவம்ச 
பாவனாயை நமோ நம!! 


ஸங்கரார்தாங்க ஸெளந்தர்ய 
சரீராயை நமோநம! 

லஸந்‌ மரகத ஸ்வச்ச 
விக்ரஹாயை நமோநம! 


மஹாதிசய ஸெந்தர்ய 
லாவண்யாயை நமோநம!! 

சசாங்க சேகர ப்ராண 
வல்லபாயை நமோநம!! 


ஸதா பஞ்சதசாத்மைக்ய 
ஸ்வரூபாயை நமோநம! 

வஜ்ரமாணிக்ய கடக 
கிரீடாயை நமோநம! ' 


கஸ்தூரி திலகோத்பாஸி 
நிடிலாயை நமோநம:! 

பஸ்ம ரேகாங்கித லஸந்‌ 
மஸ்தகாயை நமோநம! 


விகாம்போருஹ தள 
லோசனாயை நமோநம: 

சரசாம்பேய புஷ்பாப 
நாஸிகாயை நமோநம: 


லஸத்‌ கனக தாடங்க 
யுகளாயை நமோநம:! 

மணிதர்பண ஸங்காஸ 
கபோலாயை நமோநம்‌:!! 


313 


https://archive.org/details/muthulakshmiacademy 


10 


12 


14 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தாம்பூல பூரிதஸ்மேர 
பூதனாயை நமோநம:! 

ஸுபக்வ தாடிமீபீஜ 
ரதனாயை நமோநம:!! 


கம்புபூக ஸமச்சாய 
கந்தராயை நமோநம: 
ஸ்தூல முக்தாபலோதார 
ஸுஹாராயை நமோநம:!! 


giw பக்தமாங்கல்ய 
மங்களாயை நமோநம! 

பத்ம பாசாங்குச லஸத்‌ 
கராப்ஜாயை நமோநம:!! 


பத்மகைரவ மந்தார 
ஸுமாலின்யை நமோநம: 
ஸுவர்ண கும்ப யுக்மாப 
ஸுகுசாயை நமோநம!!! 
ரமணீய சதுர்பாஹூ 
ஸம்யுக்தாயை நமோநம! 
கனகாங்கத கேயூர 
பூஷிதாயை நமோநம! 


ப்ருஹத்‌ ஸெளவர்ண ஸெளந்தர்ய 


வஸநாயை நமோநம:! 
ப்ருஹந்‌ நிதம்பவிலஸத்‌ 
ரசனாயை நமோநம:!! 


ஸெளபாக்ய ஜாதச்ருங்கார 
_ மத்யாமாயை நமோநம: 
திவ்யபூஷண ஸந்தோஹ 
ரஞ்சிதாயை நமோநம! 


314 


https://archive.org/details/muthulakshmiacademy 


20 


22 


24 


26 


28 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பாரிஜாத குணாதிக்ய 
பாதாப்ஜாயை நமோநம:! 

ஸுபத்மராக ஸங்காச 
சரணாயை நமோ நம:!! 


காமகோடி மஹாபத்ம 
பீடஸ்தாயை நமோநம:! 

ஸ்ரீகண்டநேத்ர குமுத 
சந்த்ரிகாயை நமோநம:!! 


ஸசாமர ரமாவாணீ 
வீஜிதாயை நமோநம: 

பக்தரக்ஷ்ண தாக்ஷிண்ய 
கடாக்ஷாயை நமோநம:!! 


பூதேஸாலிங்கனோத்பூத 
புளகாங்க்யை நமோநம! 

அனங்க ஜனகாபாங்க 
வீக்ஷ்ண£யை நமோநம!!! 


ப்ரஹமோபேந்தர சிரோரத்ன 
ரஞ்ஜிதாயை நமோநம: 

சசீமுக்யாமரவதூ 
ஸேவிதாயை நமோநம:!! 


லீலாகல்பித ப்ருமாண்ட 
மண்டலாயை நமோநம:! 

அம்ருதாதி மஹாசக்தி 
ஸம்வ்ருதாயை நமோநம!!! 


ஏகாதபத்ர ஸாம்ராஜ்ய 
தாயிகாயை நமோநம: 

ஸனகாதி ஸமாராத்ய 
பாதுகாயை நமோநம:!! 


315 


https://archive.org/details/muthulakshmiacademy 2 


30 


32 


36 


40 


42 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தேவர்ஷிபிஸ்‌ ஸ்தூயமான 
வைபவாயை நமோநம:! 
கலாசோத்பவ துர்வாஸ: 
பூஜிதாயை நமோநம!!! 
மத்தேபவக்த்ர ஷட்வக்த்ர 
வத்ஸலாயை நமோநம! 
சக்ரராஜ மயாயந்த்ர 
மத்யவர்த்யை நமோநம:!! 


சிதகனி குண்டஸம்பூத 
ஸுதேஹாயை நமோநம:! 
சசாங்க கண்டஸம்யுக்த 


மகுடாயை நமோநம!!! 


மத்த ஹம்ஸவதூமந்த 
கமனாயை நமோநம:! 
வந்தாரு ஜனஸந்தோஹ 
வந்திதாயை நமோநம!!! 
அந்தர்முக ஜனானந்த 
பலதாயை நமோநம:! 
பதிவ்ர தாங்கனாபீஷ்ட 


பலதாயை நமோநம: 


அவ்யாஜ கருணாபூர 
பூரிதாயை நமோநம: 
நிதாந்த ஸச்சிதானந்த 
ஸம்யுக்தாயை நமோநம!!! 
ஸஹஸ்ர ஸுர்ய ஸம்யுக்த 
ப்ரகாசாயை நமோநம: 
ரத்னசிந்தாமணிக்ருஹ 


மத்யஸ்தாயை நமோநம! 


316 


https://archive.org/details/muthulakshmiacademy 


46 


50 


52 


54 


56 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஹா நிவ்ருத்தி குணாதிக்ய 
ரஹிதாயை நமோநம! 

மஹாபத்மாடவி மத்ய 
நிவாஸாயை நமோநம:!! 


ஜாக்ரத்‌ ஸ்வப்ன ஸுஷுப்தீனாம்‌ 


ஸாக்ஷிபூத்யை நமோநம:! 
மஹாதாபெளக பாபனாம்‌ 
வினாசிந்யை நமோநம:!! 


துஷ்டபீதி மஹாபீதி 
பஞ்ஜனாயை நமோநம: 

ஸமஸ்ததேவ தனுஜ 
ப்ரேரகாயை நமோநம!!! 


ஸமஸ்த ஹ்ருதயாம்போஜ 
நிலயாயை நமோநம:! 

அநாத மஹாபத்ம 
மந்திராயை நமோநம்‌:!! 


ஸஹஸ்ரார ஸ்ரோஜாத 
வாஸிதாயை நமோநம: 

புனராவருத்தி ரஹிதா 
புரஸ்த்தாயை நமோநம!!! 


வாணீகாயத்ரீ ஸாவித்ரீ 
ஸந்நுதாயை நமோநம! 

ரமாபூமிஸுதாரத்ய 
பதாப்ஜாயை நமோநம! 


லோபாமுத்ரார்‌ ச்சித ஸ்ரீமச்‌ 
சரணாயை நமோநம! 

ஸஹஸ்ர ரதி ஸெளந்தர்ய 
ஸரீராயை நமோநம!!! 


317 


https://archive.org/details/muthulakshmiacademy 


58 


60 


62 


70 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பாவநாமாத்ர ஸந்துஷ்ட 
ஹ்ருதயாயை நமோநம:! 
நத ஸம்பூர்ண விக்ஞான 


ஸித்திதாயை நமோநம:! 72 


த்ரிலோசன க்ருதோல்லாஸ 
பலதாயை நமோநம: 
ஸ்ரீஸுதாப்தி மணித்வீப 


மத்யகாயை நமோநம:!! 74 


தக்ஷாத்வர வினிர்பேத 
ஸாதனாயை நமோநம! 
ஸ்ரீ நாத ஸோதரீபூத 


ஸோபி தாயை நமோநம: 76 


சந்த்ர ஸேகர பக்தார்தி 
பஞ்ஜனாயை நமோநம: 
ஸர்வோபாதி வினிர்முக்த 


சைதன்யாயை நமோநம!!! 78 


நாமபாராயணபீஷ்ட 
பலதாயை நமோநம! 
ஸ்ருஷ்டி ஸ்திதி திரோதான 


ஸங்கல்பாயை நமோநம:।6 


ஸ்ரீஷோடசாக்ஷரீ மந்த்ர 
மத்யகாயை நமோநம! 
அனாத்யந்த ஸ்வயம்பூத 
திவ்யமூர்த்யை நமோநம! 82 
பக்த ஹம்ஸவதீமூக்ய 
நியோகாயை நமோநம! 
மாத்ருமண்டல்‌ ஸம்யுக்த 
லலிதாயை நமோநம!!! 


318 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பண்டதைத்ய மஹாபத்ம 
நாஸனாயை நமோநம:! 

க்ரூர பண்ட ஸிரச்சேத 
நிபுணாயை நமோநம!!! 


தராச்யுத ஸுராதீச 
ஸுகதாயை நமோநம:!! 

சண்டமுண்ட நிஸும்பாதி 
கண்டனாயை நமோநம:! 


ரக்தாக்ஷ ரக்தஜிஹ்வாதி 
ஸிக்ஷணாயை நமோநம!! 

மஹிஷாஸூர தோர்வீர்ய 
நிக்ரஹாயை நமோநம:!! 


அப்ரகேச மஹோத்ஸாஹ 
காரணாயை நமோநம! 

மஹேச யுக்த நடன 
தத்பாராயை நமோநம! 


நிஜபாத்ரு முகாம்போஜ 
சிந்தணாயை நமோநம: 
வ்ரூஷப த்வஜ விக்ஞான 
பாவனாயை நமோநம! 
ஜன்ம ம்ருத்யு ஜராரோக 
பஞ்ஜனாயை நமோநம்‌!! 
விதேஹ முக்தி விக்ஞான 
ஸித்திதாயை நமோநம!!! 
காமக்ரோதாதி ஷ்டவர்க 
நாசனாயை நமோநம! 
ராஜாராஜார்ச்சிதபத 
ஸரோஜாயை நமோநம:!! 


319 


https://archive.org/details/muthulakshmiacademy 


86 


90 


92 


94 


96 


98 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸர்வ வேதாந்த ஸித்தாந்த 
ஸுதத்வாயை நமோநம! 

ஸ்ரீவீரபக்த விக்ஞான 
நிதானாயை நமோநம! 


அசேஷ துஷ்ட தனுஜ 
ஸுதனாயை நமோநம! 

ஸாக்ஷாத்ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி 
மனோக்ஞாயை நமோநம:!! 


ஹயமேதாக்ர ஸம்பூஜ்ய 
மஹிமாயை நமோநம:! 
தக்ஷ்ப்ரஜாபதி ஸுத 
வேஷாட்யாயை நமோநம!!! 


ஸுமபாணேக்ஷ௩கோதண்ட 


= o மண்டிதாயை நமோநம! 
நித்யயெளவன மாங்கல்ய 


100 


102 


104 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


திரிசதை 


த்யானம்‌ 


அதிமதுர சாபஹஸ்தாம 
பரிமிதா மோதபாண ஸெளபாக்யாம்‌! 
அருணாம்‌ அதிசய கருணாம்‌ 
அபிநவகுண சுந்தரீம்‌ வந்தே!! 
அயக்ரீவ உவாச:- 


ககாரரூபா கல்யாணீ 
கல்யாண குணசாலினி! 

கல்யாணசைல நிலயா 
கமனீயா கலாவதீ!! 


SLOTS கல்மஷக்னீ 
கருணாம்ருத ஸாகர: ! 
கதம்பகாநனா வாசா 
கதம்பகுஸும-ப்ரியா!! 
கந்தர்ப்ப வித்யா கந்தர்ப்ப 
ஜனகா பாங்கவீக்ஷணா! 
கர்பூரவீடி ஸெளரப்ய 
கல்லோலித ககுத்படா!! 


கலிதோஷ ஹராகஞ்ச 
லோசனா கர்மவிக்ரஹா! 
கர்மாதிஸாக்ஷ்ணீ காரயித்ரீ 


கர்ம பலப்ரதா!! 


ஏகாரரூப சைகாக்ஷர்யை 
யேகானேகாக்ஷ்‌ ராக்ருதி! 


ஏதத்‌ ததித்நியர்தேச்யா 
சைகானந்த சிதாக்ருதி!! 


321 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஏவயித்யா கமாபோத்யா 
சைகபக்தி மதர்ச்சிதா! 

ஏகாக்ரசித்த நிர்த்யாதா 
சைஷனா ரஹிதாத்ருதா!! 


ஏலாஸுகந்தி சிகுரா 

சைன கூட விநாசினி! 
ஏகபோக சைகரஸா 

சைகைஸ்வர்ய ப்ரதாயினி!! 
ஏகாதபத்ர ஸாம்ராஜ்ய 

ப்ரதா சைகாந்த பூஜிதா ! 
ஏதமான ப்ரபாசைஜ 

தனேஜஜ்‌ ஜகதீஸ்வரி!! 


ஏகவீராதி ஸம்சேவ்யா 


சைகப்ராபவ ஸாலினி! 
ஈகாரரூபிணீ ஸித்ரீ 


சேப்ஸிதார்த்த ப்ரதாயினி! me 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஈஹா விரஹிதாசேச 

ஸக்தீரீக்ஷ ஸ்திமதானனா | 
லகாரரூபா லலிதா 

லக்ஷ்மீ வாணி நிஷேவிதா |! 


லாகினீ லலனாரூபா 
லஸத்தாடிம பாடலா | 

லஸந்தி கால ஸத்பாலா 
லலாட நயனார்ச்சிதா || 


லக்ஷ்ணோஜ்வல திவ்யாங்கீ 
லக்ஷ்கோட்யண்ட நாயிகா | 

லக்ஷ்யார்த்தோ லக்ஷணாகம்யா 
லப்தகாமா லதாதனூ ll 


லலாம ராஜ தனிகா 
லம்பமுக்தா லதாஞ்சிதா 
லம்போதர ப்ரஸுர்லப்யா 
லஜ்ஜாட்யா லயவர்ஜிதா || 


ஹ்ரீங்காரரூபா ஹ்ரீங்கார 

நிலயா ஹ்ரீம்‌ பதப்ரியா | 
ஹ்ரீங்கார பீஜா ஹ்ரீங்கார 

மந்த்ரா ஹ்ரீங்கார லக்ஷணா | 


ஹ்ரீங்கார ஜப ஸுப்ரீதா 

ஹ்ரீம்மதி ஹ்ரீம்‌ விபூஷணா 
ஹ்ரீம்‌ சீலா ஹ்ரீம்‌ பதா ராத்யா 

ஹ்ரீம்‌ கர்பா ஹ்ரீம்‌ பதா பிதா || 


ஹ்ரீங்காரவாச்யா ஹ்ரீங்கார 
பூஜ்யா ஹ்ரீங்கார பீடிகா | 

ஹ்ரீங்கார வேத்யா ஹ்ரீங்கார 
சிந்த்யா ஹ்ரீம்ஸரீரிணீ || 


323 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஹகாரரூபா ஹலத்ருத்‌ 
பூஜிதா யரி ணேக்ஷணா 
ஹரப்ரியா ஹராராத்யா 
ஹரிப்ரஹ்மேந்த்ர ஸேவிதா 


ஹயாரூடா ஸேவிதாங்கரி 
ஹயமேத ஸமர்ச்சிதா | 

ஹர்யக்ஷவாஹனா ஹம்ஸ 
வாஹனா ஹத தானவா 


ஹத்யாதிபாபசமனீ 

ஹரிதச்வாதி ஸேவிதா 
ஹஸ்திகும்‌ போத்துங்ககுசா 

ஹஸ்திக்ருத்தி ப்ரியாங்கனா 
ஹரித்ரா குங்கு மாதிக்தா 

ஹர்யச்‌ வாத்ய மரார்ச்சிதா 
ஹரிகேச ஸகீஹாதீ்‌ 

வித்யா ஹாலா மதாலஸா |! 


ஸகாரரூபா ஸர்வக்ஜா 
ஸர்வேசீ - ஸர்வ மங்களா | 
ஸர்வகர்த்ரீ ஸர்வதாத்ரீ 
ஸ்வர்வஹந்தரீ ஸனாதனீ 
ஸர்வாநவத்யா ஸர்வாங்க 
ஸுந்தரீ ஸர்வஸாக்ஷிணி! 
ஸர்வாத்மிகா ஸர்வஸெளக்ய 
தாத்ரீஸர்வ விமோஹினீ!! 
ஸர்வாதாரா ஸர்வகதா 
ஸர்வாவகுண்‌ வர்ஜிதா! 
ஸாவாருணா ஸர்வமாதா 
ஸர்வாபரண பூஷிதா!! 


324 


https://archive.org/details/muthulakshmiacademy 


20 


21 


22 


23 


24 


25 


26 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ககாராத்த்த : காலஹந்த்ரீ 
காமேசீ காமிதார்த்ததா! 
காமஸஞ்ஜீவினீ கல்யா 


கடினஸ்தன மண்டலா!! 


கரபோரு : கலானாத 
முகீ ௧௪ ஜிதாம்புதா! 
கடாக்ஷஸ்யந்தி கருணா 
கபாலி ப்ராணநாயிகா!! 


காருண்ய விக்ரஹா காந்தா 
காந்திதூத ஜபாவளி:! 

கலாலாபா கம்புகன்டீ 
கரநிர்ஜித பல்லவா!! 


கல்பவல்லி ஸமபுஜா 
கஸ்தூரீ திலகோஜ்வலா! 
ஹகரார்த்தோ ஹம்ஸகதீ 
ஹாடகா பரணோஜ்வலா!! 


ஹாரஹாரி குசாபோகா 
ஹாகீனி ஹல்யவர்ஜிதா! 
ஹரித்பதி ஸமாராத்யா 
ஹடாத்காரா ஹதாஸீரா!! 
ஹர்ஷப்ரதா யவிர்போக்த்ரீ 
ஹார்தஸந்த மாஸபஹா! 
ஹல்லீஹாலாஸ்ய ஸந்துஷ்டா 
ஹம்ஸ மந்த்ரார்ந்த ரூபிணி! 
ஹனோபாதான நிர்முக்தா 
ஹர்க்ஷிணீ ஹரிஸோதரி! 
ஹாஹா ஹுஹு முகஸ்துத்யா 
ஹானிவ்ருத்தி விவர்ஜிதா!! 


325 


https://archive.org/details/muthulakshmiacademy 


27 


28 


29 


30 


31 


32 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஹய்யங்க வீன ஹ்ருதயா 
ஹரிகோபாருணாம்சுகா! 

லகாராக்யா லதாபூஜ்யா 
லயஸ்தித்யுத்‌ பவேஸ்வரீ!3 


லாஸ்யதர்சன ஸந்துஷ்டா 
லாபாலாப விவர்ஜிதா 

லங்க்யேத ராக்ஞா லாவண்ய 
சாலினி லகுஸித்திதா 


லாக்ஷ£ரஸ ஸ்வர்ணாபா 
லஷ்மணாக்கரஜ பூஜிதா! 
லப்யேதரா லப்தசக்தி 
ஸுலபா லாங்கலாயுதா !! 


லக்ன சாமர ஹஸ்த ஸ்ரீ 

ஸாரதா பரி வீஜிதா ! 
லஜ்ஜாபத ஸமாராத்யா 

லம்படா லகுளேஸ்வரீ !! 
லப்தமானா லப்தரஸா 

லப்தஸ்ம்பத்‌ ஸமுன்னதி: | 
ஹ்ரீங்காரிணி ஹ்ரீங்கராதி 

ஹ்ரீம்மத்யா ஹ்ரீம்ஸிகாமணீ: ॥ 
ஹ்ரீங்கார குண்டாக்னிஸிகா 

ஹ்ரீங்கார ஸஸிசந்த்ரிகா 
ஹ்ரீங்கா பாஸ்கர ருசி 

ஹ்ரீடீங்காராம்போத சஞ்சலா!! 
ஹ்ரீங்கார கந்தாங்குரிகா 

ஹ்ரீங்காரைக பராயணா! 
ஹ்ரீங்கார தீர்கிகா ஹம்ஸீ 

ஹ்ரீங்காரோத்யான Cadat 


326 


https://archive.org/details/muthulakshmiacademy 


35 


36 


39 


40 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஹ்ரீங்காரா ரண்யஹரிணீ 
ஹ்ரீங்காரவாலா வல்லரி! 

ஹ்ரீங்கார பஞ்சரஸுகீ 
ஹ்ரீங்காரங்கண தீபிகா! 


ஹ்ரீங்கார கந்தரா ஸிம்ஹீ 
ஹ்ரீங்காரம்புஜ ப்ருங்கிகா! 

ஹ்ரீங்காரஸுமனோ மாத்வீ 
ஹ்ரீங்கார தருசாரிகா!! 


ஸகாராக்யா ஸமரஸா 
ஸகலாகம்‌ ஸம்ஸ்துதா! 

ஸர்வவேதாந்த தாத்பர்ய 
பூமிஸ்ஸத ஸதாஸ்ரய: ! 


ஸகலா ஸ்சிதானந்த: 
ஸாத்வீ ஸத்கதி தாயினி! 
ஸனகாதி முனித்யேயா 
ஸதாசிவ குடும்பினீ!! 


ஸகலாதிஷ்டான ரூபா 
ஸத்வரூபா ஸமாக்ருதி: ! 
ஸர்வப்ரபஞ்ச நிர்மாத்ரீ 
ஸமானாதிக வர்ஜிதா!! 
ஸர்வோத்துங்கா ஸங்கஹீனா 
ஸத்குணா ஸகலேஷ்டதா! 
ககாரிணீ காவ்யலோலா 
காமேஸ்வர மனோஹரா!! 


காமேச்வர ப்ராணநாடி 
காமேஸோத்ஸங்க வாஸிநீ ! 

காமேச்வரா லிங்கி தாங்கீ 
காமேச்வரா சுகப்ரதா !! 


327 


https://archive.org/details/muthulakshmiacademy 


4] 


42 


45 


46 


47 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


காமேச்வர ப்ரணயினீ 
காமேச்வர விலாஸீனி! 
காமேச்ர தபஸ்ஸித்தி: 
காமேச்வர மனப்ரியா!! 
கமேச்வர ப்ராணநாதா 
காமேச்வர விமோஹினி! 
காமேச்வர ப்ரஹ்மவித்யா 
காமேச்வர க்ருஹேஸ்வரீ!! 


காமேச்வரா ஹ்லாதகரீ 

காமேச்வர மஹேச்வரி! 
காமேச்வரீ காமகோடி 

நிலயா காம்க்ஷிதார்த்ததா!! 
லகாரிணீ லப்தரூபா 

லப்ததீர்‌ லப்தவாஞ்சிதா!! 
லப்தபாப மனோதூரா 

லப்தாஹங்கரா துர்க்கமா!! 
லப்தஸக்திர்‌ லப்ததேஹா 

லப்தைச்வர்ய ஸமுன்னதி! 
லப்தபுத்திர்‌ லப்தலீலா 

லப்தயெளவன சாலினீ!! 
லப்தாதிசய ஸர்வாங்க 


ஸெளந்தர்யா லப்தவிப்ரமா | 
லப்தராகா லப்தகதி: 


லப்த நாநாகம ஸத்தி; ॥ 
லப்தபோகா லப்தஸுகா 

லப்தஹாஷாபி பூஜிதா! 
ஹ்ரீங்காரமூர்த்தி ஹ்ரீங்கார 

ஸெளதச்ருங்க கபோதிகா!! 


328 


https://archive.org/details/muthulakshmiacademy 


49 


50 


51 


52 


53 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஹ்ரீங்கார துக்தாப்தி ஸுதா 
ஹ்ரீங்கார கமலேந்திரா! 
ஹரீங்காரமணி தீபார்ச்சி 
ஹ்ரீங்கார தருசாரிகா !! 55 


ஹ்ரீங்கார பேடகமணி 
ஹ்ரீங்கார தர்சபிம்பிகா! 
ஹ்ரீங்காரமய கோசாசிலதா 
ஹ்ரீங்கார ஸ்தான நர்த்தகீ !! 56 


ஹ்ரீங்கார ஸூக்தி காமுக்தா 

மணி ஹ்ரீங்கார போதிதா! 
ஹ்ரீங்காரமய ஸெளவர்ண 

ஸ்தம்பவித்ரும புத்ரிகா!! 57 
ஹ்ரீங்கார வேதோபனிஷத்‌ 

ஹ்ரீங்காராத்வர தக்ஷிணா 
ஹ்ரீங்கார நந்தனா ராம 

நவகல்பக வல்லரீ !! 58 
ஹ்ரீங்காரஹிம வத்கங்கா 

ஹ்ரீங்காரார்ணவ கெளஸ்துபா! 
ஹ்ரீங்கார மந்த்ர ஸர்வஸ்வா 

ஹ்ரீங்கார பரஸெளக்யதா:! 59 


HK 


329 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


துர்கா ஸ்தோத்திரம்‌ 
ஓம்‌ ஸ்ரீ கணேசாய நம: 
ஓம்‌ ஸ்ரீ துர்காயை நம: 
மாதர்மே மதுகைடபக்னி மஹிஷ 
ப்ராணாப ஹாரோத்யமே ! 
ஹோலாநிர்மித தூம்ரலோசனவதே 
ஹேசண்ட முண்டார்த்தினீ !! 
நிஸ்சேஷீகிருத ரக்தபீஜ தநுஜே 
நித்யே நிசும்பாபஹே ! 
சும்பத்வம்‌ சினிசம்ஹாரசுதுரிதம்‌ 
துர்கே நமஸ்தே அம்பிகே !! 


திருவிளக்கு ஏற்றும்‌ ஸ்லோகம்‌ 
சுபம்பவது கல்யாணி ஆயூராரோக்கிய சம்பதாம்‌ 
மம சத்ரு விநாசாய தீபஜோதி நமோஸ்‌ துதே 
மாங்கல்ய ஸ்லோகம்‌ 


மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரதே 


மங்களாத்தம்‌ மங்களேசி மாங்கல்யம்‌ தேஹிமேஸதா 


காத்யாயணி ஸ்லோகம்‌ 
கல்யாணம்‌ நடைபெற வேண்டிய ஸ்லோகம்‌ 
காத்யாயணி மஹாமாயே 
மஹாயோகின்யதீஸ்வரி 
நந்தகோப ஸுதம்தேவி 
பதிம்மே குருதே நம: 
ஸர்வமங்கள மாங்கல்யேசிவே 
ஸர்வார்த்த ஸாதிகே சரண்யே 
த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே! 


330 


https://archive.org/details/muthulakshmiacademy 


— 


O©mMmNnNOAARWD 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீதுர்கா அக்ஷ்டோத்திர சத நாமாவளி 


ஓம்‌ ஸ்ரீ துர்காயை நம: 
ஓம்‌ துக்க ஹந்திர்யை நம: 
ஓம்‌ துக்க நிவாரிண்யை நம: 
ஓம்‌ துர்விர்த்த சமன்யை நம: 
ஓம்‌ துர்க்கமாயை நம: 
ஓம்‌ சிவாயை நம: 
ஓம்‌ சிவதூத்யை நம: 
ஓம்‌ சிவசந்தோஷின்யை நம: 
ஓம்‌ சிவசக்தியை நம: 
ஓம்‌ சிவாகமாயை நம: 
ஓம்‌ காளின்யை நம: 
ஓம்‌ காந்த்யை நம: 
ஓம்‌ காம சேவிதாயை நம: 
ஓம்‌ காமின்யை நம்‌: 
ஓம்‌ காமேஸ்வர்யை நம: 
ஓம்‌ சண்ட்யை நம: 
ஓம்‌ சத்ரு நாஸின்யை நம: 
ஓம்‌ சத்கதிதாயை நம: 
ஓம்‌ சகலாகமஸம்துத்யை நம்‌: 
ஓம்‌ சகலேஷ்டதாயை நம்‌: 
ஓம்‌ கல்யாண்யை நம்‌: 
ஓம்‌ கல்யாண்ய கார்யாயை நம: 
ஓம்‌ கல்யாணசுந்தர்யை நம: 
ஓம்‌ கல்யாண்ய கல்யாண்யை நம: 
ஓம்‌ கல்யாண்ய நித்யாயை நம: 
ஓம்‌ சுபாயை DID 
ஓம்‌ சுலபாயை : Be. 
331 


https://archive.org/details/muthulakshmiacademy 


28. 
29. 
30. 
அ1, 
32. 
33. 
34. 
35. 
36. 
31. 
38. 
59. 
40. 
41. 
42. 
43. 
44, 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
51. 
52 


53. 
54. 
55. 
56... 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சுந்தர்யை 

சுரபூஜிதாயை 
சுந்தரேஸ்வர்யை 

வியாதி நிவாரிண்யை 
விக்ன ஹந்திர்யை 

வித்யா சொரூபிண்யை 
வித்வேஷின்யை 
விந்த்யாசல வாசின்யை 
பந்தன நாசின்யை 
பசுலோக பயங்கர்யை 
பர்வத வர்த்தின்யை 

பய நிவாரிண்யை 

பத்ம பிரியாயை 
ஸாவமோஹின்யை 

ஸர்வ சித்திப்ரதாயை 
ஸந்தான பலப்ரதாயை 
ஸர்வபீஷ்ட பலப்ரதாயை 
ஸந்த்யாகால்‌ பூஜந ப்ரியாயை 
ருக்வேத விலாசின்யை 
ருத்ரதாண்டவ சாக்ஷிண்யை 
ருக்மணி ப்ரியாயை 

ருத்ர ப்ரியாயை 

ருக்மணி பூஜன பூஜ்யானய 
தனேஸ்வர்யை 
தனரக்ஷிண்யை 
தனபாலின்யை 

தன நாயிகாயை 

தன வர்‌௯கிண்யை 


மந்திர கோஷ ரசிகானய 


332 


https://archive.org/details/muthulakshmiacademy 


Si 
58. 
59. 
60. 
61. 
62. 
63. 
64. 


65. 
66. 


67. 


68. 
69. 


70. 
71. 
72. 
73. 
74. 
1. 
16. 
77. 


78. 
79. 
80. 


81. 


82. 
83. 
84. 
85. 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 


மந்திரிணி சேவிதாயை 
மந்திர ஜெய சித்தி தாயை 
மந்திர ரூபாயை 

மந்திர பீஜமயாயை 
சூலின்யை 

சூன்ய பீடான்‌ நிவாரண்யை 
சூரலோக ஹாரயை 

சூன்ய கர்ம விநாசின்‌ 
சூன்யா சூன்ய விவர்ஜிதாயை 
ஓம்‌ ப்ரணவாயை 

ஓங்கார மாத்ர ரூபாயை 
மந்த்ர ஜபஸுப்ரீதாயை 

ஓம்‌ மந்த்ர ஸ்வரூபாயை 
ஓம்‌ மந்த்ர சக்த்யை 

ஐம்‌ பீஜாயை 

ஐம்‌ வாக்தேவ்யை 

ஐம்‌ வாக்விலாசின்யை 

ஐம்‌ கலாசொரூபின்யை 
ஐங்காரதேவ்யை 

ஹ்ரீம்‌ சக்ர ஸ்வரூபின்யை 
ஹ்ரீம்‌ மந்த்ர உச்சாடின்யை 
ஹ்ரீங்கார ஜப லாவண்யை 
ஹ்ரீம்‌ ஹரி சகோதர்யை 
ஹ்ரீங்கார மந்த்ர புவனாயை 
க்லீம்‌ வச்யாயை 

க்லீம்‌ தந்த்ர லீலாயை 

க்லீம்‌ சம்மோகின்யை 

க்லீம்‌ ஸித்திதாயை 

க்லீம்‌ ஜனவச்யாயை 


333 


https://archive.org/details/muthulakshmiacademy 


நம; 
நம; 
நம: 
நம; 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம; 
நம: 
நம்‌: 
நம: 
நம; 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம்‌: 
நம்‌: 
நம்‌: 
நம: 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


86. ஓம்‌ சாமுண்டாயை 


நம: 
87. ஓம்‌ சாஸ்த்ராமயை நம: 
88. ஓம்‌ சாம்பவ்யை நம: 
89. ஓம்‌ சாருஹாசாயை நம: 
90. ஓம்‌ சண்ட முண்ட விநாசின்யை நம: 
91. ஓம்‌ விச்வேஸ்வர்யை நம: 
92. ஓம்‌ விச்வ ரக்ஷிண்யை நம: 
93. ஓம்‌ விச்வ சொரூபிண்யை நம: 
94. ஓம்‌ விச்வேச்வர மகிஷ்யை நம: 
95. ஓம்‌ விச்வ சந்தோஷின்யை நம: 
96. ஓம்‌ ஹும்பட்‌ உச்சாடின்யை நம: 
97. ஓம்‌ ஹாம்பட்‌ துஷ்ட நாசின்யை நம: 


98. ஓம்‌ ஹூம்பட்‌ பயத்வம்‌ சின்யை 
99. ஓம்‌ ஹாம்பட்‌ துக்க நிவாரண்யை நம: 


100. ஓம்‌ ஹும்பட்‌ மந்த்ர சம்‌ ஸித்யை 


நம்‌: 
101. ஓம்‌ வனதுர்க்காயை நம: 
102. ஓம்‌ ஜாதவேதாய துர்க்காயை நம்‌: 
103. ஓம்‌ சாந்தி சபரி துர்க்காயை நம்‌: 
104. ஓம்‌ ஜ்வலத்‌ துர்க்காயை நம்‌: 
105. ஓம்‌ லவன துர்க்காயை நம: 
106. ஓம்‌ தீப தூர்க்காயை நம்‌: 
107. ஓம்‌ ஆசூரி துர்க்காயை நம்‌: 
108. ஓம்‌ மூலதுர்க்கா தேவ்யை நம்‌: 


ஓம்‌ ஸர்வ மங்கள மாங்கல்யே 
சிவே ஸர்வார்த்த சாதிகே! 

ஸரண்யே த்ரயம்பகே கெளரி 
நாராயணி நமோஸ்துதே! 


+++ 


334 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நவதுர்கா த்யானம்‌ 


துர்கே சூலினி ஜாதவேதஸி மயாசாந்த்யா ஹ்வயேசாபரி 
ஜ்வாலா துர்கி வராபிதே லவணகே தீபாபிதேஹ்யா ஸுரி 
ஏஹ்யம்பேபுரதோமமாத்ய பயக்ருதத்ரோகாரி பீடாதிமான்‌ 
வித்வஸ்தான்‌ குருதேஹி ஸெக்யமதுலம்‌ பக்திம்‌ ததா, 
வ்யாஹதாம்‌ !! 


ஸ்ரீ: ॥ 
ஸ்ரீ ஸெளந்தர்யலஹரீ 


முதல்பாகம்‌ 


9. 
ஆனந்தலஹரி 
சிவ : சக்த்யா யுக்தோ யதி பவதி சக்த ப்ரபவிதும்‌ 
நசேதேவம்‌ தேவோ நகலு குசல, ஸ்பந்திது - மபி! 
அதஸு-த்வாம்‌ ஆராத்யாம்‌ ஹரிஹர விரிஞ்சாதிபி-ரபி 
ப்ரணந்தும்‌ ஸ்தோதும்‌ வா கதமக்ருத-புண்ய ப்ரபவதி !! 1 


தநீயம்ஸம்‌ பாம்ஸும்‌ தவ சரண-பங்கேருஹ-பவம்‌ 
விரிஞ்சி ஸஞ்சின்வன்‌ விரசயதி லோகாந்‌-அவிகலம்‌ ! 
வஹத்யேனம்‌ செளரி : கதமபி ஸஹஸ்ரேண சிரஸாம்‌ 
ஹர : ஸம்க்ஷுத்யைனம்‌ பஜதி பஸிதோத்தூளன 
விதிம்‌ ! 2 


அவித்யானா-மந்தஸ்திமிர-மிஹிர-த்வீப-நகரி 

ஜடானாம்‌ சைதன்ய-ஸ்தபக-மகரந்த-ஸ்ருதிஜர்‌ | 

தரித்ராணாம்‌ சிந்தாமணி குணநிகா ஜன்மஜலதெள 
நிமக்நானாம்‌ தம்ஸ்ட்ரா முரரிபு-வராஹஸ்ய பவதி !! 3 


த்வதன்ய : பாணிப்யாம்‌ அபயவரதோ தைவதகண 

த்வமேகா நைவாஸி ப்ரகடித - வராபீத்யபிநயா 

பயாத்‌ த்ராதும்‌ தாதும்‌ பலமபி சவாஞ்சாஸமதிகம்‌ 

சரண்யே லோகானாம்‌ தவ ஹிசரணவேவ நிபுணெள |! 4 
335 


https://archive.org/details/muthulakshmiacademy 


lh a ence a 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஹரிஸ்‌-த்வா-மாராத்ய ப்ரணத-ஜன ஸெளபாக்ய (ஜனனீம்‌) 
புராநாரீ பூத்வா புரரிமபி க்ஷோபா மநயத்‌ | 
ஸமரோபித்வாம்‌ : நத்வாரதி நயன - லேஹ்யேனவபுஷா 
மநீனா-மப்‌-யந்த : ப்ரபவதி ஹி மோஹாய மஹதாம்‌ !! 


தனு : பெளஷ்பம்‌ மெளர்வீ மதுகரமயீ பஞ்ச விசிகா 
வஸந்த : ஸாமந்தோ மலயமருத்‌-ஆயோதன-ரத! 
ததாப்யேக : ஸர்வம்‌ ஹிமகிரிஸுதே காமபி க்ருபாம்‌ 
அபாங்காத்‌ தேலப்த்வா ஜகதிகம்‌ அனங்கோ விஜயதே !! 6 
க்வணத்‌ காஞ்சி-தாமா கரிகலப-கும்ப ஸ்தன-நதா 
பரிக்ஷ்ணா மத்யே பரிணத சரச்சந்த்ர-வதனா | 
தனுர்‌-பாணான்‌ பாசம்‌ ஸ்ருணி-மபி ததநா கரதலை: 
புரஸ்தா-தாஸ்தாம்‌ நபுரமதிது ராஹோ புருஷிகா !! 
ஸுதா-ஸிந்தோர்‌-மத்யே ஸுரவிடபி-வாடீ-ப்ரிவ்ருதே 
மணித்வீபே நீபோபவநவதி சிந்தாமணி-க்ருஹே ! 
சிவகாரே மஞ்சே பரமசிவ-பர்யங்க-நிலயாம்‌ 

ugis த்வாம்‌ தன்யா : கதிசன சிதானந்த லஹரீம்‌ !! 
மஹீம்‌ மூலதாரே கமபி மணிபூரே ஹுதவஹம்‌ 

ஸ்திதம்‌ ஸ்வாதிஷ்டாநே ஹ்ருதி மருதம்‌-ஆகாச முபரி | 
மனோபி ப்ரூமத்யே ஸகலமபி பித்வா குலபதம்‌ 
ஸஹஸ்ராரே பத்மே ஸஹரஸி பத்யா விஹரஸே ॥! 


ஸுதாதாராஸாரைச்‌-சரணயுகளாந்தர்‌-விகளிதை 
ப்ரபஞ்சம்‌ ஸிஞ்ச்சந்தீ புநரபி ரஸாம்னாய-மஹஸ : | 
அவாப்யஸ்வாம்‌ பூமிம்‌ புஜகநிபமத்யுஷ்ட வலயம்‌ 
ஸ்வமாத்மானம்‌ க்ருத்வா ஸ்வபிக்ஷி குலகுண்டே குஹரிணி ! 
கதுர்ப்பி : ஸ்ரீகண்டை : சிவயுவதிபி : பஞ்சபிரபி 
ப்ரபின்னாபி : சம்போர்‌ நவபிரபி மூலப்ரக்ருதிபி : | 
சதுச்சத்வாரிம்‌ சத்‌-வஸுதல-கலாச்ர-த்ரிவலய- | 
த்ரிரேகாபி : ஸார்த்தம்‌ தவ சரணகோணா: பரிணிதா : ॥ 
336 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


த்வதீயம்‌ ஸெளந்தர்யம்‌ துஹினகிரிகந்யே! துலயிதும்‌ 
கவீந்த்ரா: கல்பந்தே கதமபி விரிஞ்சி-பரப்ருதய ! 
யதாலோ கெளத்ஸுக்யாத்‌ - அமரலளனா யாந்தி மனஸா 
தபோபிர்‌ - துஷ்ப்ராபாம்‌ அபி கிரிச-ஸாயுஜ்ய-பதவீம்‌ !! 


நரம்‌ வர்ஷ்யாம்ஸம்‌ நயனவிரஸம்‌ நர்மஸு ஜடம்‌ 
தவாபாங்காலோகே பதித-மநுதாவந்தி சதச:! 
கலத்வேணி பந்தா : குசகலச-விஸ்ரஸ்த-ஸிசயா 

ஹடாத்‌ த்ருட்யத்‌ காஞ்ச்யோ விகலித-துகூலா யுவதய !! 


க்ஷிதெள ஷட்பஞ்சாசத்‌-விஸமதிக-பஞ்சாச-துதகே 
ஸூதாசே த்வாஷஷ்டி சதுரதிக-பஞ்சாசதநிலே ! 
த்வி த்விஷ்ஷட்த்ரிம்சத்‌-மனஸிச சதுஷ்ஷஷ்டிரிதியே 
மயூகாஸ்‌-தேஷாம்யுபரி தவ பாதாம்‌ புஜயுகம்‌ |! 
சரஸ்‌-ஜ்யோத்ஸ்னா-சுந்தாம்‌-சசியுத-ஜடாஜூட-மகுடாம்‌ 
வர-தராஸத்ராண-ஸ்படிக-கடிகா-புஸ்தக-காரம்‌ | 
ஸ்க்ருந்நத்வா நத்வா கதமிவ ஸதாம்‌ ஸந்திதததே 
மது-க்ஷீர-த்ராக்ஷா-மதுரிம-துரீணா : பணிதய : !! 


கவீந்த்ராணாம்‌ சேத:-கமலவன-பாலாத-பருசிம்‌ 
பஜந்தே யே ஸந்த : கதிசிதருணா-மேவ பவதீம்‌ ! 
விரிஞ்சி-ப்ரேயஸ்யாஸ்‌-தருணதர-ச்ருங்காரலஹரீ 
கபீராபிர்‌-வாக்பிர்‌-விதததி ஸதாம்‌ ரஞ்ஜனமமீ |! 


ஸவித்ரீபிர்‌ வாசாம்‌ சசிமணி சிலா-பங்க-ருசிபி : 
வசின்யாத்யாபிஸ்‌-த்வாம்‌ ஸஹ ஜனனி! சஞ்சிந்தயதிய: ! 
ஸகர்த்தா காவ்யானாம்‌ பவதி மஹதாம்‌ பங்கிருசிபி 
வசோபிர்‌-வாக்தேவி-வதன-கமலாமோத-மதுரை : 


தனுச்சாயாபிஸ்‌-தே தருண-தாரணி-ஸ்ரீஸரணிபிர்‌ i 

திவம்‌ ஸர்வா முர்வீ-மருணிமனி மக்னாம்‌ ஸ்மரதிய: ! 

பவந்த்யஸ்ய த்ரஸ்யத்‌-வந-ஹரிண சாலீன-நயனா: 

வச்யா : கதி கதி நகீர்வாண கணிகா !! 
337 


ஸஹோர்வச்யா : 


https://archive.org/details/muthulakshmiacademy 


14 


15 


16 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


முகம்‌ பிந்தும்‌ க்ருத்வா குசயுக-மதஸ்தஸ்யதததோ : 
ஹரார்த்தம்‌ த்யாத்யோ : ஹரமஹிஷீதே மன்மதகலாம்‌ ! 
ஸஸத்ய : ஸங்க்ஷோபம்‌ நயதி வநிதா இத்யதிலகு 


த்ரிலோகீ-மப்யாசு ப்ரமயதி-ரவீந்து-ஸ்தனயுகாம்‌ !! 19 


கிரந்தீ-மங்கேப்ப்ய : கிரண-நிகுருமடாம்ருத-ரஸம்‌ 
ஹ்ருதி த்வா மாதத்தே ஹிமகர சிலா-மூர்த்திமிவய:! 
ஸஸர்ப்பாணாம்‌ தர்ப்பம்‌ சமயதி சகுந்தாதிப இவ 


ஜ்வரப்ருஷ்டான்‌ த்ருஷ்ட்யா ஸுகயதி ஸுதாதார ஸிரயா !! 20 


தடில்லேகா தன்வீம்‌ தயநசசி-வைச்வாநர-மயீம்‌ 
நிஷண்ணாம்‌ ஷண்ணா-மப்யுபரி கமலானாம்‌ தவகலாம்‌! 
மஹாபத்மாடவ்யாம்‌ ம்ரூதித-மல-மாயேன மனஸா 


மஹாந்த : பச்யந்தோ தததி பரமானந்த லஹரீம்‌ ! 21 


பவாநித்வம்‌ தாஸே மயீ விதர த்ருஷ்டி ஸகருணாம்‌ 
இதி ஸ்தோதும்‌ வாஞ்சன்‌ கதயதி பவாநித்வமிதிய ! 
ததைவ த்வம்‌ தஸ்மை திசஸி நிஜ-ஸாயுஜ்ய-பதவீம்‌ 
முகுந்த-ப்ரஹமேந்த்ர ஸ்புட-மகுட-நீராஜித பதாம்‌ !! 22 
த்வயா ஹருத்வா வாமம்‌ வபு-ரபரித்ருப்தேன மனஸா 
சரீராத்தம்‌ சம்போ ரபரமபி சங்கே ஹ்ருதமபூத்‌ ! 

யதேதத்‌ த்வத்ரூபம்‌ ஸகல-மருணாபம்‌ த்ரிநயனம்‌ 


குசாப்யா-மாநம்ம்‌ குடில சசி சூடலா-மகுடம்‌ |! 25 


ஜகத்‌ ஸுதே தாதா ஹரி-ரவதி ருத்ர : கபயதே 
திரஸ்குர்வன்‌-ஏதத்‌ ஹ்வமபி வபு ரீசஸ்‌ திரயதி | 

ஸதா பூர்வ 3 Sune ததித - மநுக்ருஹ்ணாதி சசிவ 
தவாகஞா மாலம்பய க்ஷண சலிதயோர்‌ ப்ரூல திகயோ !! 


த்ரயாணாம்‌ தேவானாம்‌ த்ரிகுண-ஜதிதானாம்‌ தவ சிவே 
பவேத்‌ பூஜா பூஜாதவ சரணயோர்‌-யா விரசிதா ! 

ததா ஹி த்தத்‌-பாதோத்வஹன-மணிபீடஸ்ய நிகடே 
ஸ்திதா ஹ்யேதே சச்‌ வன்‌-முகுலித-கரோ தம்ஸ மகுடா ! 


25 
338 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


விரிஞ்சி பஞ்சத்வம்‌ வ்ரஜதி ஹரிராப்னோதி விரதிம்‌ 
விநாசம்‌ கீனாசோ பஜதி தனதோ யாதி நிதனம்‌ ! 
விதந்த்ரீ மாஹேந்த்ரீ விததிரபி ஸமமீலித-த்ருசா 
மஹாசம்‌-ஹாரேஸ்‌ மிந்விஹரதி சதி! த்வத்பதி ரஸெள ! 


ஜபோ ஜல்பசில்பம்‌ ஸகலமபி முத்ராவிரசனா 

கதிப்ராதக்ஷிண்ய-க்ரமண-மசனாத்யாஹுதி விதி: ! 
ப்ரணாம:ஸம்வேச: ஸுகமகில-மாத்மார்பண-த்ருசா 
ஸபர்யா-பர்யாயஸ்‌-தவ பவது யனமே விலஸிதம்‌ !! 


ஸுதா-மப்யாஸ்வாத்ய ப்ரதிபய ஜராம்ருத்யு ஹரீணீம்‌ 
விபத்யந்தே விச்வே விதி-சகமகாத்யா திவிஷத:! 
கராலம்‌ யக்‌ க்ஆவேலம்‌ கபலிதவத: காலகலனா 

pab போஸ்‌-தன்‌ மூலம்‌ தவ ஜநதி! தாடங்க மஹிமா !! 


கிரீடம்‌ வைரிஞ்சம பரிவர புர:கைடபபித: 

கடோரே கோடீரே ஸ்கலஸி ஜஹி ஜம்பாரி-மகுடம்‌ ! 
ப்ரணம்ரேஷ்வேதேஷிப்ரஸப-முபயா தஸ்ய பவனம்‌ 
பவஸ்யாப்புத்தாநே தவ பரிஜநோக்திர்‌-விஜயதே !! 


ஸ்வதேஹோத்பூதாபிர்‌-க்ருணிபி-ரணிமாத்யாபி ரபிதோ 
நிஷேவ்யே நித்யே த்வாம்‌ அஹமிதி ஸதா பாவயதிய: ! 
கிமாச்சர்யம்‌ தஸ்ய த்ரிநயந ஸம்ருத்திம்‌ த்ருணயதோ 
மயாஸம்வர்த்தாக்னிர்‌: விரசயதி நீராஜன விதிம்‌ !! 


சது : ஷஷ்ட்யா தந்த்ரை : ஸகல-மஸந்தாய புவனம்‌ 
ஸ்திதஸ்‌ தத்தத்‌-ஸித்தி ப்ரஸவ-பர தந்தரை:பசுபதி: ! 
புனஸ்‌-த்வந்நிர்பந்தா தகில-புருணார்த்தைக-டனா- 
ஸ்வதந்த்ரம்தே தந்த்ரம்‌ க்ஷிதி தலம்‌-அவாதீதர திதம ! 


சிவ : சக்தி : காம க்ஷிதி ரத ரவி : சீதகிரண : 
ஸ்மரோ ஹம்ஸ : சக்ரஸ்‌-ததனு சபரா-மார-ஹரய: ! 
அமீ ஹ்ருல்லேகாபிஸ்‌ திஸ்ரூபி-ரவஸானேக்ஷ£ு கடிதா 
பஜந்தே வர்ணாஸ்தே தவஜநநீ/நாமாவயவதாம்‌ |! 

339 


https://archive.org/details/muthulakshmiacademy 


26 


27 


28 


29 


30 


31 


32 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்மரம்‌ யோநிம்‌ லக்ஷமீம்‌ த்ரிதய-மித-மாளே தவமனோ : 
நிதாயைகே நித்யே நிரவதி-மகாபோக: ரஸிகா: ! 

பஜந்தி த்வாம்‌ சிந்தாமணி-குண நிபத்தாக்ஷ-வலயா 
சிவாக்நெள ஜுஹ்வந்த: ஹுரபிக்ருத தாராஹுதி சதை : ! 


சரீரம்‌ த்வம்‌ சம்போ : சசி-மிஹிர-வக்ஷோருஹ்‌“யுகம்‌ 
தவாத்மானம்‌ மன்யே பகவதி'நவாத்மான-மனகம்‌ | 
அத: சேஷ: சேஷீத்யயம்‌-உபய-ஸாதாரணதயா 
ஸ்தித:ஸம்பந்தோ வாம்‌ ஸமரஸ-பராநந்த பரயோ: !! 


மனஸ்த்வம்‌ வ்யோம த்வம்‌ மருதஸி-மருத்‌ ஸாரதி-ரஸி 
த்வ-மாபஸ்‌-த்வம்‌ பூமிஸ்‌-த்வயி பரிணாதாயாம்‌ நஹிபரம்‌! 
த்வமேவ ஸ்வாத்மானம்‌ பரிணாமயிதும்‌ விசவ-வபுஷ 
சிதானந்தகாரம்‌ சிவயுவது பாவன பிப்ருஷே !! 


தவாக்ஞா-சக்ரஸ்தம்‌ தபன சசி-கோடி-த்யுதிதரம்‌ 
பரம்‌ சம்பும்‌ வந்தே பரிமிலித-பார்ச்வம்‌ பரசிதா ! 
யமாரத்யண்‌ பக்த்யா ரவி:சசி-சசீனா-மவிஷயே 
நிராலோகே லோகே நிவஸதிஹி பாலோக புவேன !! 
விசுத்தெள்‌ தேதசுத்தஸ்படிக-விசதம்‌ வ்யோம-ஜனகம்‌ 
சிவம்‌ ஸேவே தேவீமபி சிவஸமான வ்யவஸிதாம்‌ ! 
யாயோ:காந்த்யா யாந்த்யா:சசிகிரண-ஸாரூப்யலரணே 
விதூதாந்தர்‌-த்வாந்தர்‌ விலஸதி சகோரீவ ஜகதி |! 
ஸமுன்மீலத்‌ ஸம்வித்‌ கமல-மகரந்தைக-ரஸிகம்‌ 

பஜே ஹம்ஸத்வந்த்வம்‌ கிமபி மஹதாம்‌ மானஸசரம்‌ ! 
யாதாலாபாத்‌-அஷ்டாத-சகுணித-வித்யாபரிணதி: 
யதாதத்தே தோஷாத்‌ குணமகிலம்‌ அத்ப்ய: பயஇவ! 


340 


https://archive.org/details/muthulakshmiacademy 


35 


36 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தவ ஸ்வாதிஷ்டாநே ஹுதவஹ-மிஷ்டாய நிரதம்‌ 
தமீடே ஸம்வர்த்தம ஜநநி மஹதீம்‌ தாஞ்ச ஸமயாம்‌ ! 
யதாலோகே லோகான்‌ தஹதி மஹஸி க்ரோத-கலிதே 
தயார்த்ரா யாத்ருஷ்டி : சிசிரம்‌-உபசாரம்‌ ரசயதி |! 


தடித்வந்தம சக்த்யா திமிர-பரிபந்தி-ஸ்புரணயா 

ஸ்புரந்‌ நாநாரத்நாபரண-பரிணத்தேந்த்ர-தனுஷம்‌ | 
தவ ச்யாமம்‌ மேகம்‌ கமபீ மணிபூரைக-சரணம்‌ 
நிஷேவே வர்ஷந்தம்‌ ஹரமிஹிர-தப்தம்‌ த்ரிபுவனம்‌ | 


தவாதாரே மூலே ஸஹ ஸமயயா லாஸ்ய பரயா 
நவாத்மானம்‌ மந்யே-நவரஸ-மஹாதாண்டவ-நடம்‌ ! 
உபாப்யா-மேதாப்யாம்‌ உதய-விதி-முத்திச்ய தயயா 


ஸநாதாப்யாம்‌ ஜக்ஜே ஜனகஜனனீமத்‌ ஜகநிதம்‌ !! 


ஸெளந்தர்யலஹரி 


இரண்டாவது பாகம்‌ 


கதைர்‌-மாணிக்யத்வம்‌ ககனமணிபி : ஸாந்த்ர-கடிதம்‌ 
கிரீடம்‌ தேஹைமம்‌ ஹிமகிரிஸூதே! கீர்த்தயதிய ! 
w PGL யச்சா யச்சுரண சபலம்‌ சந்த்ர-சகலம்‌ 

தனு செளனாஸீரம்‌ கிமிதி ந நிபத்னாதி திஷணாம்‌ !! 


துனோது த்வாந்தம்‌ ந-துலித-தளிதேந்தீவர-வநம்‌ 

கன-ஸ்நிக்த-ச்லக்ஷணம்‌ சிகுர-நிகுரும்பம்‌ தவ சிவே ! 
யதீயம்‌ ஹெளரப்யம்‌ ஸஹஜம்‌ உபலப்தும்‌ ஸலமநஸோ 
வஸந்த்யஸ்மின்‌ மந்யே வலம்தன-வாடீ- விடபினாம்‌ !! 


தநோது க்ஷேமம்‌ நஸ்தவ வதன-ஸெளந்தர்யலஹரீ 
பரீவாஹஸ்ரோத ஸரணிரிவ ஸிமந்த ஸரணி | 

வஹந்தீ ஸிந்தூரம்‌ ப்ரபலகபரீ-பார-திமிர- 

த்விஷாம்‌ ப்ருந்தைர்‌ பந்தீக்ருதமிவ நவீநார்க்க-கிரணம்‌ !! 


341 


https://archive.org/details/muthulakshmiacademy 


39 


40 


41 


42 


44 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அரானை : ஸ்வாபாவ்யாத்‌-அளிகலப ஸச்ரீபி-ரலகை 
பரீதம்‌ தேவக்த்ரம்‌ பரிஹஸதி பங்கேரு-ஹருசிம்‌ ! 
தரஸ்மேரே யஸ்மின்‌ தசனருசி-கிஞ்ஜல்‌-கருசிரே 


ஸுகந்தெள மாத்யந்தி ஸ்மரதஹன்‌ சக்ஷூன்‌ மதுலிஹ ! 


லலாடம்‌ லாவண்ய-த்யுதி-விமல-மாபாதி தவ யத்‌ 
த்விதீயம்‌ தன்மந்தே மகுட கடிதம்‌ சந்த்ரசகளம்‌ ! 
விபர்யாஸ-ந்யாஸா-துபயமபி ஸம்பூயச மித : 
ஸுதாலேபஸ்யூதி : பரிணமதி ராகா ஹிமகர: ! 


ப்ருவெள்‌ புக்னே கிஞ்சித்புவன-பய பங்க வ்யஸநிதி 


த்வதீயே நேத்ராப்யாம்‌ மதுகர-ருசிப்யாம்‌ த்ருத-குணம்‌ ! 


தநுர்‌-மந்யே ஸவ்யேதரகர-க்ருஹீதம்‌ ரதிபநே : 


ப்ரகோஷ்டே முஷ்டெளச ஸ்தகயதி நிகூடாந்தர-முமே 


அஹ:;ஸூதே ஸவ்யம்‌ தவ நயன-மர்க்காத்‌ மகதயா 
த்ரியாமாம்‌ வாமம்‌ தே ஸ்ருஜதி ரஜநீ நாயகதயா | 
த்ருதீயா தேத்ருஷ்டிர்‌-தரதலித ஹேமாம்‌ புஜ-ருசி: 
ஸமாதத்தே ஸன்த்யாம்‌ திவஸ-நிசயோ: அந்தரசரீம்‌ !! 


விசாலா கல்யாண ஸ்புடருசி-ரயோய்த்யா குவலயை 
க்ருபாதாரா தாரா கிமபி மதுரா (ஆ) போக வதிகா ! 
அவந்தீ த்ருஷ்டிஸ்தே பஹுநகர விஸ்தார விஜயா 
த்ருவம்‌ தத்தந்நாம வ்யவஹரண-யோக்யா விஜயதே !! 


கவீனாம்‌ ஸந்தர்ப்ப-ஸ்தபக-மகரந்தைக-ரஸிகம்‌ 


கடாக்ஷ-வ்யாக்ஷேப-ப்ரமர-கலபெள கரணயுகளம்‌ | 


அமுஞ்சந்தெள த்ருஷ்ட்வா தவ நவரஸாஸ்வாத தரெளள 


அஸுயா-ஸம்ஸர்க்காத்‌ அளிகநயனம்‌ கிஞ்சி தருணம்‌ ! 

சிவே ச்ருங்கரார்த்ரா திதரஜநே குத்ஸநபரா 

ஸரோஷா கங்காயாம்‌ கிரிசநயதே விஸ்மயவதீ 

ஹராஹிப்யோ மீதா ஸரலிருஹ-ஸெள பாக்யஜநநீ 

ஸகீஷு ஸ்மேரா தேமயி ஜநநி த்ருஷ்டி : ஸகருணா |! 
342 


https://archive.org/details/muthulakshmiacademy 


45 


46 


4] 


49 


51 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கதே கர்ணாப்யர்ணம்‌ கருத இவ பக்ஷ்மாணி தததீ 
புராம்‌ பேத்துச்‌-சித்தப்ரசம-ரஸ-பித்ராவண-பலே ! 
இமே நேத்ரே கோராதரபதி-குலேர்தம்ஸ-கலிகே 


தவாகர்‌ ணாக்ருஷ்ட-ஸ்மரசர-விலாஸம்‌ கலயத: !! 


விபக்த-தரைவர்ணயம்‌ வ்யதிகரித-லீலாஞ்ஜனதயா 
விபாதி த்வந்நேத்ர-த்ரிதய-மிதம்‌ ஈசானதயிதே ! 


புன:ஸ்ரஷ்டும்‌ தேவான்‌ த்ருஹிண ஹரி ருத்ரானுபரதான்‌ 


ரஜஸ்‌:ஸத்வம்‌ பிப்ரத்‌ தம இதி குணாணாம்‌ த்ரயமிவ !! 


பவித்ரீ : கர்த்தும்‌ ந: பசுபதி-பராதின-ஹ்ருதயே 
தயாமிமத்ரைர்‌-நேத்ரை:அருண-தவள ச்யாம ருசிபி ! 
நத:சோனா கங்காதபன-தனயேதி த்ருவமமும்‌ 

த்யாணாம்‌ தீர்த்தனாம்‌: முபநயஸி ஸம்பதே: மநகம்‌!! 
நிமேஷோன்‌ மேஷாப்யாம்‌ ப்ரளய-முதயம்‌ யாதி ஜகதீ 
தவேத்யாஹு:ஸந்தோ தரணிதர-ராஜன்‌ யதனயே: ! 
த்வதுன்மேஷாஜ்ஜாதம்‌ ஜகதித-மசேஷம்‌ ப்ரளயத: 


பரித்ராதும்‌ சங்கே பரிஹ்ருத-நிமோஷாஸ்‌-தவ த்ருச : !! 


தவாபர்ணே கர்ணேஜபநய-னபைசுன்ய-சகிதா 
நிலீயந்தே தோயே நியதமநிமேஷா:சபரிகா ! : 
Ques supi பத்தச்சத-புடகவாடம்‌ குவலயம்‌ 
ஜஹாதி ப்ரத்யூஷே நிசிச விகடய்ய ப்ரவிசதி |! 


த்ருசா த்ராகீயஸ்யா தரதலித-நீலோத்பல-ருசா 
தவீயம்ஸம்‌ தீனம்‌ ஸ்நபய க்ருபயா மாமபிசிவே! 
அநேனாயம்‌ தன்யோ பவதி நசதே ஹர்னி-ரியதா 
வநே வா ஹர்ம்யே வா ஸமகர-நிபாதோ ஹிமகர: |! 


அராலம்‌ தே பாலீயுகல-மகராஜன்யதனயே 

நகேஷா-மாதத்தே குஸமசர-கோதண்ட-குதுகம்‌ ! 

திரஸ்சீனோ யத்ர ச்ரவணபத-மூல்லங்க்ய விலஸன்‌ 

அபாங்க-வ்யாஸங்கோ Hes) சரஸந்தான-திஷணாம்‌ !! 
343 


https://archive.org/details/muthulakshmiacademy 


52 


54 


55 


57 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்புரத்கண்டாபோக-ப்ரதிபலித-தாடங்க-யுகளம்‌ 
சதுசக்ரம்‌ மன்யே தவமுகமிதம்‌ மன்மதரதம்‌ ! 
யமாருஹ்ய த்ருஹ்யத்யவனிரத மர்க்கேந்து-சரணம்‌ 


மஹாவீரோ மார :ப்ரமதபதயே ஸஜ்ஜிதவதே !! 59 


ஸ்ரஸ்வத்யா : ஸுக்தீ-அம்ருத-லஹரி கெளசலஹரீ 
பிபந்த்யா : சர்வாணி!ச்ரவண-சுளுகாப்யா-மவிரளம்‌ | 
சமத்கார ச்லாகா சலித சிரஸ : குண்டலகணோ 


ஜணக்காரைஸ்‌-தாரை : ப்ரதிவசன-மாசஷ்ட இவதே !! 60 


அளஸெள நாஸாவம்ச-ஸ்துயிநகிரிவம்ச-த்வஜபடி 
த்வத்யோ நேதீய : பலது பல-மஸ்மாக-முசிதம்‌! 
வஹத்யந்தர்‌-முக்தா : சிசிரகர-நிச்வாஸ கலிதம்‌ 


ஸம்ருத்தயா யத்தாஸாம்‌ பஹிரபிச முக்தாமணிதர ! 61 


ப்ரக்ருத்யாரக்தாயாஸ்‌ தவஸுததி தந்தச்சதருசே: 
ப்ரவக்ஷ்யே ஸத்ருச்யம்‌ ஜனயது பலம்‌ வித்ருமலதா: 
நபிம்பம்‌ தத்பிம்பப்ரதிபலந ராகாத்‌ அருணிதம்‌ 


துலா-மத்யாரோடும்‌ கதமிவ விலஜ்ஜேத கலயா |! 62 


ஸ்மிதயோத்ஸ்ஸனாஜாலம்‌ தவவதன சந்த்ரஸ்ய பிபதாம்‌ 
சகோரணா-மாஸீ-ததிரஸதயா-சஞ்சு ஜடிமா: | 

அதஸ்தே சீதாம்சோ ரம்ருதரலஹரீ-மாம்லருசய: 

பிபந்தி ஸ்வச்சந்தம்‌ நிசிநிசிப்ருசம்‌ காஞ்ஜிகதியா: 


அவிச்ராந்தம்‌ பத்யுத்‌-குணகண-கதாம்ரேடநஜபா 
ஜபாபுஷ்பச்சாயா தவ ஜநதி ஜிஹ்வா ஜயதி ஸா :! 
யதக்ராஸிநாயா : ஸ்படிகத்ருஷ-தச்சச்சவி-மயி 
ஸரஸ்வத்யா மூர்த்தி:பரிணமதி மாணிக்யவபுஷா il 


ரணே ஜித்வா தைத்யாந்‌-அபஹ்ருத-சிரஸ்த்ரை கவசிபி 
நிவ்ருத்தை சண்டாம்ச-த்ரிபுரஹர நிர்மால்ய விமுகை: ! 
விசாகேந்த்ரோபேந்த்ரைசசிவிசத-கர்ப்பூரசகலா ot 
விலீயந்தே மாதஸ்தவ வதன-தாம்பூல-கபலா l 


344 


65 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


விபஞ்ச்யா காயந்தீ விவித-மபதானம்‌ பசுபதே: 
த்வயாரப்‌ தேவக்தும்‌ சலிதசிரஸா ஸாதுவசனே ! 
ததீயைர்‌- மாதுர்யை ரபலபித-தந்த்ரீ-கலரவாம்‌ 

நிஜாம்‌ வீணாம்‌ வாணீ நிசுளயதி சோளேன நிப்ருதம்‌ !! 


க்ராக்ரேண ஸ்ப்ருஷ்டகம்‌ துஹிநகரிணா வத்ஸலதயா 
கிர்சேனோ உதஸ்தம்‌ முஹுரதரபா ராகலதயா |! 
கரக்ராஹ்யம்‌ சம்போ-முகமுகுரவ்ருந்தம்‌ கிரிஸுதே 
கதம்காரம்‌ ப்ருமஸ்தவ சுபுக-மெளபம்ய-ரஹிதம்‌ | 


புஜாஸ்லேஷாந்நித்யம்‌ புரதமயிது:கண்டகவதீ 
தவக்ரீவா தத்தே முககமலநா-ளச்ரிய-மியம்‌ ! 
ஸ்வத:ஸ்வேதா கலாகரு-பஹுள-ஜம்பால மலினா 
ம்ருணாலீ-லாலித்யம்‌ வஹதி யததோ ஹாரலதிகா !! 


கலே ரேகாஸ்திஸ்ரோ கதி-கமக-கீதைக-நிபுணே 
விவாஹ:வ்யாநத்த-ப்ரகுணகுண-ஸங்க்யா-ப்ரதிபுவ ! 
விராஜந்தே நானாவித-மதுர-ராகாகர-புவாம்‌ 
த்ரயாணாம்‌ க்ராமாணாம்‌ ஸ்திதி-நியம-ஸீமான இவதே !! 


ம்ருணாலீ-ம்ருத்வீனாம்‌ தவ புஜலதானாம்‌ சதஸ்ருணாம்‌ 
சதுர்ப்பி:ஸெளந்தர்யம்‌ ஸரஸிஜபவ:ஸ்தெளதி வதனை!! 
நகேப்ய:ஸ்ந்த்ரஸ்யன்‌ ப்ரதம-மதனாத்‌ அந்தகரிபோ 
சதுர்ணாம்‌ சீர்ஷாணாம்‌ ஸம-மபய ஹஸ்தர்ப்ண தியா |! 


நகானா முத்யோதைர்‌-நவநளின-ராகம்‌ விஹஸதாம்‌ 
கராணாம்தே காந்திம்‌ கதய கதயாம:கதமுமே! 

கயா சித்வா ஸாம்யம்‌ பஜது கலயா ஹந்த கமலம்‌ 
யதி க்ரீடல்லக்ஷ்மி-சரண-தல-லாக்ஷா-ரஸ-சணம்‌ !! 


ஸமம்‌ தேவி ஸ்கந்த்‌ த்விபவதன-பீதம ஸ்தனயுகம்‌ 

த்வேதம்‌ ந: கேதம்‌ ஹரது ஸததம்‌ ப்ரஸ்னுத-முகம்‌ ! 

யதாலோக்யா சங்காகுலித ஹ்ருதயோ ஹாஸஜனக: 

ஸ்வகும்பெள ஹேரம்ப: பரிமருசதி ஹஸதேன ஜடிதி !! 
345 


https://archive.org/details/muthulakshmiacademy 


67 


68 


70 


72 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அமுதே வக்ஷோஜா-வம்ருதரஸ-மாணிக்ய-குதுபெள 
நஸந்தேஹஸ்பந்தோ நகபதி-பதாகே! மநஸிந: | 
பிபந்தெள-தெளயஸ்மா தவிதித வதூஸங்க ரஸிகெள 
குமாராவத்யாபி த்விரதவதன-க்ரெளஞ்சதளநெள |! 


வஹத்யம்ப-ஸ்தம்பபேரம-தனுஜ-கும்பப்ரக்ருதிபி: 
ஸமாரப்தாம்‌ முக்தாமணிபி ரமலாம்‌ ஹாராலதிகாம்‌ | 
குசாபோகோ பிம்பாதர-ருசிபி-ரந்த: சபலிதாம்‌ 
ப்ரதாப-வ்யாமிச்ராம்‌ புரதமயிது: கீர்த்திமிவதே |! 


தவ ஸ்தன்யம்‌ மன்யே தரணிதரகந்யே ஹ்ருதயத: 
பய:பாராவார பரிவஹதி ஸாரஸ்வத-மிவ ! 
தயாவத்யா தத்தம்‌ த்ரவிடசிசு-ராஸ்வாத்யா தவ யத்‌ 
கவீனாம்‌ ப்ரெளடானாம்‌ அஜனி கமனீய: கவயிதா !! 


ஹரக்ரோத-ஜ்வாலாவலிபி-ரவலீடேன வபுஷா 
கபீரே தே நாபீ-ஸரஸிக்ருதஸங்கோ மனஸிஜ : ! 
ஸமுத்தஸ்தெள தஸ்மாத்‌-அசலதனயே தூமலதிகா 
ஜனஸ்தாம ஜானீதே தவ ஜநநி ரோமாவலிரிதி !! 


யதேதத்‌ காளிந்தீ-தநுதர-தரங்காக்ருதி சிவே 

க்ருசே மத்யே கிஞ்சிஜ்ஜநதி தவ யத்பாதி ஸுததியாம்‌ ! 
விமர்த்தா-தன்யோன்யம்‌ குசகலசயோ-ரந்தரகதம்‌ 
தநூபூதம்‌ வ்யோம ப்ரவிசதிவ நாபிம்‌ குஹரிணீம்‌ !! 


ஸ்திரோ கங்காவர்த்த:ஸ்தன முகுள-ரோமாவளி-லதா 
கலாவாலம்‌ குண்டம்‌ குஸுமசர- 
ரதேர்‌-லீலாகாரம்‌ கமபி தவநாபி 
பிலத்வாரம்‌ ஸித்தேர்‌-கிரிச 


தேஜா AMPS sn: ! 
ர-கிரிஸுதே 
நயநானாம்‌ விஜயதே |! 
Piss. ஷீணஸ்ய ஸ்தன-தட-பரேண-க்லமஜூஷோ 
நமன்மூர்த்தேர்‌ நாரிதிலக சனகைஸ்‌-த்ருட்யத இவ | 
சிரம்தே மத்யஸ்ய த்ருடித-தடிநீ- ee Er | 
ஸமாவஸ்தா-ஸ்தேம்னோ பவது குசலம்‌ சைலதனயே |! 


346 


https://archive.org/details/muthulakshmiacademy 


74 


15 


16 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குசெள ஸத்ய: ஸ்வித்யத்‌-தடகடித-கூர்ப்பாஸபிதுரெள 
கஷந்தெள தோர்மூலே கனக-கலசாபெள கலயதா | 
தவ த்ராதும்‌ பங்காத்‌ அலமிதி வலக்னம்‌ தனுபுவா 
த்ரிதா நத்தம்‌ தேவி த்ரிவலி லவலீ-வல்லிபிரிவ ! 


குருத்வம்‌ விஸ்தாரம்‌ ஷிதிதரபதி:பார்வதி நிஜாத்‌ 
நிதம்பா-தாச்சித்ய த்வயி ஹரணரூபேண நிததே ! 
அதஸ்தே விஸ்தீர்ணோ குருரய-மசேஷாம்‌ வஸுமதீம்‌ 
நிதம்ப-பராக்பார ஸ்தகயதி லகுத்வம்‌ நயதிச !! 


கரீந்த்ராணாம்‌ சுண்டான்‌ கனகதளீ-காண்டபடலீம்‌ 
உபாப்யாமுருப்யா-முபயமபி நிர்ஜித்ய பவதீ ! 
ஸுவ்ருத்தாப்யாம்‌ பத்யு:ப்ரண்தி-கடினாப்யாம்‌ கிரிஸுதே 
விதிஜ்ஞோே ஜானுப்யாம்‌ விபுத- கரிகும்ப -த்வய -மஸி |! 


பரோஜேதும்‌ ருத்ரம்‌ த்விகுணசரகர்ப்பெள கிரிஸுதே 
நிஷங்கெள ஜங்கே தே விஷமவிசிகோ பாட-மக்ருத ! 
யதக்ரே த்ருச்யந்தே தசசர-பலா:பாதயுகலீ- 
நகாக்ரச்சத்மான:ஸுர-மகுட சாணைக-நிசிதா !! 


ச்ருதீனாம்‌ மூர்த்தானோ தததி தவயெள சேகரதயா 
மமாப்யேதெள: மாத: சிரஸி தயயா தேஹி சரணெள ! 
யயோர்‌: பாத்யம்‌ பாத :பசுபதி-ஜடாஜூட-தடிநீ 
யயோர்‌-லாக்ஷாலஷ்மி: அருண-ஹரிசூடாமணி ருசி : !! 


நமோ வாகம்‌ ப்ரூமோ நயன-ரமணீயாய பதயோ : 
தவஸ்மைத்வந்த்வாய ஸ்புட-ருசி-ரஸாலக்தகவதே ! 
அஸாயத்யத்யந்தம்‌ யதபிஹநநாய ஸப்ருஹயதே 
பசூனா-மீசான:ப்ரமதவன-கங்கேளி-தரவே |! 


ம்ருஷா க்ருத்வா கோத்ரஸ்கலன-மத வைலக்ஷ்யந்மிதம்‌ 
லலாடே பர்த்தாரம்‌ சரணகமலே தாடயதி தே | 
சிராந்‌அந்த:சல்யம்‌ தஹநக்ருத-முன்‌ முலிதவதா 
துலா கோடிக்வாணை:கிலிகிலித-மீசான-ரிபுணா ! 

347 


https://archive.org/details/muthulakshmiacademy 


80 


81 


82 


85 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஹிமானீ-ஹந்தவ்யம்‌ ஹிமகிரி-நிவாஸைக-சதுரெள 
நிசாயம்‌ நித்ராணம்‌ நிசி சரமபாகே சவிசதெள ! 

வரம்‌ லக்ஷ்மீபாத்ரம்‌ ச்ரிய-மதிஸ்ருஜந்தெள ஸமயினாம்‌ 
ஸரோஜம்‌ த்வத்பாதெளஜநதி ஜயதச்‌-சித்ரமிஹ கிம்‌ ! 


87 
பதம்‌ தே கீர்த்தினாம்‌ ப்ரபதம்‌-அபதம்‌ தேவி விபதாம்‌ 
சுதம்‌ நீதம்‌ ஸத்பி:கடின கமடீ-கர்ப்பர-துலாம்‌ | 
கதம்‌ வா பாஹுப்யா முபயனநகாலே புரபிதா 
யதாதாய ந்யஸ்தம்‌ த்ருஷதி தயமாநேன மநஸா !! 88 


நகைர்‌-நாகஸ்த்ரீனாம்‌ கரகமல-ஸங்கோச-சசிபி: 

தருணாம்‌ திவ்யானாம்‌ ஹஸத இவதே சண்டி சரணெள ! 
பலானி ஸ்வ:ஸ்தேப்ய: கிஸலய-கராக்ரேண தததாம்‌ 
தரித்ரேப்யோ பத்ராம்‌ சிரியமனி சம்‌-அஹ்னாய தததெள! 89 


ததானே தீனேப்ய-ச்ரியமனிச-மாசானுஸத்ருசீம்‌ 

அமந்தம்‌ ஸெளந்தர்ய-ப்ரகர-மகரந்தம்‌ விகிரதி ! 

தவாஸ்மின்‌ மந்தார-ஸதபக-ஸுகபகே யாது சரணே 
நிமஜ்ஜந்‌-மஜ்ஜீவ : கரணசரண :ஹிஷட்சரண தாம்‌ !! 90 
பதந்யாஸ-க்ரீடாபரீசய-மிவாப்ரது-மனஸ: 

ஸகலந்தஸ்தே கேலம்‌ பகவநகலஹம்ஸா நஜஹதி ! 
அதஸ்தேஷாம்‌ சிக்ஷ£ம்ஸுபகமணி-மஞ்ஜீர-ரணி த- 


ச்சலாதாசக்ஷாணம்‌ சரண கமலம்‌ சாருசரிதே !! J 


கதாஸ்தே மஞ்சத்வம்‌ த்ருஹிண-ஹரி ருத்ரேச்வர-ப்ருத: 
சிவ:ஸ்வச்ச-ச்சாயா-கடித-கபட-ப்ரச்சத பட. ! 
த்வதீயாநாம்‌ பாஸாம்‌ ப்ரஸதிபலன-ராகாருணதயா 


சரீரீச்ருங்காரோ ரஸ இவ த்ருசாம்‌ தோக்தி குதுகம்‌ !! y 

அராலா கேசேஷ 9ப்ரக்ருதிஸரலா மந்தஹஸிதே 

Shama ceee த்ருஷதுபல சோபா குசதடே ! 

ப்ருசம்‌ தந்வீ மத்யே ப்ருது ரூரஸிஜாரோஹவிஷயே 

ஜகத்‌ தீராதும்‌ சம்போர்ஜயதி கருணா காசி தருணா !! P 
348 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கலங்க:கஸ்தூரீ ரஜநிகர-பிம்பம்‌ ஜலமயம்‌ 
தலாபி:கர்பூரைர்‌-மரக தகண்டம்‌ நிபிடிதம்‌ ! 
அதஸ்‌-த்வத்போகேன தப்ரதிதினமிதம்‌ ரிக்தகஹரம்‌ 
விதிர்‌-பூயோ பூயோ நிபடயதி நூநம்‌ தவ க்ருதே !! 


புராராதே-ரந்த: புரம ஆததஸ்‌-ச்வச்‌ சரணயோ : 
ஸபர்யா-மர்யாதா தரலசரணானாம-அஸுலபா ! 
ததா ஹ்யதே நீதா:சதமகமுகா ஸித்திமதுலாம்‌ 
தவத்வாரோடாந்த-ஸ்திதிபி-ரணிமாத்யாபி-ரமரா !! 


கலத்ரம்‌ வைதாத்ரம்‌ கதிகதி பஜந்தே நகவய: 
ச்ரியோ தேவ்யா: கோவா நபவதி பதி:கைரபி தறை: ! 
மஹாதேவம்‌ ஹித்வா தவஸதி ஸதீனா-மசரமே 
குசாப்யா மாஸங்க:குரவக-தரோ ரப்யஸுலப: !! 


94 


95 


96 


கிராம ஆஹார்‌-தேவீம த்ருஹிணா-க்ருஹினீம்‌ ஆகமவிதம்‌: 


ஹரேபந்தீம்‌ பத்மாம்‌ ஹரஸஹசரீம்‌ அந்ரிதநயாம்‌ ! 
துரீயா காபி த்வம்‌ துரதிகம-நிஸ்ஸீம-மஹிமா 
மயாமாயா விச்வம ப்ரமயஸி பர-பரஹ்ம-மஹிஷி !! 


கதா காலே மாத:கதய கலிதாலக்கதகரஸம்‌ 
பிபேயம்‌ வித்யார்த்தீ தவசரண நிர்யே ஜனஜலம்‌ ! 
ப்ரக்ருத்யா மூகாநாமபிச கவிதா-காரணதயா 

கதா தத்தே வாணீ-முககமல-தாம்பூல-ரஸதாம்‌ !! 


ஸரஸ்வத்யா ஸக்ஷ்ம்யா விதி-ஹரி-ஸபத்நோ விஹரதே 
ரதே பாதவ்ரத்யம்‌ சிதிலயதி ரம்யேண வபுஷா ! 
சிரம்‌ ஜீவந்நேவ க்ஷபித-பசுபாசவ்யதிகர: 
பராநந்தாபிக்யம்‌ ரஸயதி ரஸம்‌ த்வத்‌-பஜநவான்‌ !! 
ப்ரதீப-ஜ்வாலாபிர்‌-திவஸகர-நீராஜநவிதி 4 
ஸுதாஸுதேச்‌-சந்த்ரோபல ஜலலவை:அரகயரசனா | 
ஸவகீயை-ரம்போபி: ஸலிதநிதி-செளஹித்யகரணம்‌ 
த்வதீயாக்பிர்‌ வாக்பிர்‌-தவ ஜநநி வாசம்‌ ஸ்துதிரியம்‌ !! 
இதி ஸ்ரீசங்கர-பகவத்பாத விரசிதா 
ஸெளந்தர்யலஹரீ ஸமாப்தா ! 


349 


https://archive.org/details/muthulakshmiacademy 


97 


98 


99 


100 


= 
ee eee: 


a a 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தேவி மாஹாத்மியத்தின்‌ 
ஸ்லோகங்கள்‌ 
o 
அர்களா ஸ்லோகம்‌ 
ஜெயந்த்‌ மங்களா காளீ பத்ரகாளீ கபாலினி ! 
துர்கா க்ஷமா சிவா தாத்ரீ ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே !! 
மதுகடைப வித்ராவி விதாத்ரு வரதே நம : 
ரூபம்தேஹி ஜயம்‌ தேஹி யசோதேஹி த்விக்ஷோ ஜஹி !! 
மஹிஷாஸுர நிர்நாச விதாத்ரி வரதே நம! ரூபம்‌ !! 
வந்திதாங்கரி யுகேதேவி தேவஸெள பாக்யதாயினி ! 
ரூபம்‌ !! 
ரக்தபீஜ-வதே தேவி சண்ட-முண்ட-விநாசினி ! ரூபம்‌ !! 
அசிந்த்ய ரூபசரிதே ஸர்வசத்ரு விநாசினி ! ரூபம்‌ !! 
நதேப்ய: ஸர்வதா பக்த்யா சண்டிகே ப்ரணதாயமே ரூபம்‌ !! 
ஸ்துவத்ப்யோ பக்திபூர்வம்‌ த்வாம்‌ சண்டிகேவ்யாதி நாசினி ! 
ரூபம்‌ ! 
சண்டிகே ஸததம்‌ யேத்வா-மர்ச்சயந்தீஹபக்தித: ரூபம்‌ !! 
தேஹிஸெளபாக்ய மாரோக்யம தேஹி தேவி பரம்ஸூகம்‌! 
ரூபம்‌ !! 
விதேஹி த்விஷதாம்‌ நாசம்‌ விதேஹி பல மூச்சகை : ரூபம்‌ l! 
விதேஹி தேவி கல்யாணம்‌ விதேஹி விபுலாம்‌ ச்ரியம்‌ ! 
ரூபம்‌ !! 
வித்யாவந்தம்‌ யஸஸ்வந்தம்‌ லக்ஷ்மீவந்தம்‌ ஜனம்‌ குரு | ரூபம்‌ ! 
ப்ரசண்ட தைத்ய தர்ப்பக்னே சண்டிகே ப்ரணதாயமே | 
ரூபம்‌ !! 
350 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சதுர்புஜே சதுர்வக்த்ர ஸம்ஸ்துதே பரமேச்வரி | ரூபம்‌ !! 
க்ருஷ்ணேன ஸம்ஸ்துதே தேவி சச்வத்‌ பக்த்யா ததாம்பிகே ! 
ரூபம்‌ !! 
ஹிமாசல ஸுதாநாத பூஜிதே பரமேஸ்வரி | ரூபம்‌ !! 
ஸுராஸுர சிரோத்ன நிக்ருஷ்ட-சரணே ம்பிகே ரூபம்‌ !! 
இந்த்ராணீபதி-ஸத்பாவ-பூஜிதே பரமேச்வரி ! ரூபம்‌ I 
தேவி ப்ரசண்ட-தோர்தண்ட-தைத்ய தர்ப்ப விநாசினி | ரூபம்‌ |! 
தேவி பக்த ஜனோத்தாம தத்தானந்தோ தயேம்பிகே ! 
ரூபம்‌ !! 
பத்னீம்‌ மனோரமாம்‌ தேஹி மனோவ்ருத்தானு ஸாரிணீம்‌!! 
தாரிணீம்‌ துர்க ஸம்ஸார ஸாகரஸ்ய குலோத்பவாம்‌ |! 
இதம்‌ ஸ்தோத்ரம்‌ படித்வாது மஹாஸ்தோத்ரம்‌ படேந்நர : 
ஸதுப்தசதீ ஸங்க்யா வர மாப்னோதி ஸம்பதஹ ! 


தேவி நமஸ்காரம்‌ 
ஐந்தாவது அத்தியாயத்தின்‌ ஸ்லோகங்கள்‌ 
நமோ தேவ்யை மஹா தேவ்யை 
சிவாயை ஸததம்‌ நம : 
நம : ப்ரக்ருத்யை பத்ராயை 
நியதா : ப்ரணதாஸ்மதாம்‌ 1 


ரெளத்ராயை நமோ நித்யாயை 
கெளர்யை தாத்ர்யை நமோ நம : 
ஜ்யோஸ்னாயை சேந்து ரூ பிண்யை 


ஸுகாயை ஸததம்‌ நம : 2 


கல்யாண்யை ப்ரணதாம்‌ வருத்தயை 
ஸித்த்யை கூர்மோ நமோ நம : 
நைர்ருத்யை பூப்ருதாம்‌ லக்ஷ்ம்யை 
சர்வாண்யைதே நமோ நம : 3 
351 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


துர்க்காயைதுர்க பாராயை 
ஸாராயை ஸர்வகாரிண்யை 
க்யாத்யை ததைவ க்ருஷ்ணாயை 


தூம்ராயை ஸததம்‌ நம : 


அதிஸெளம்யாதி :ரெளத்ராயை நதாஸ்‌ 
த்ஸ்யை நமோ நம : 

நமோ ஜகத்ப்ரதிஷ்டாயை 
தேவ்யைக்ருத்யை நமோ நம : 


யாதேவீ ஸ்வபூதேஷூ விஷ்ணு 
மாயேதி சப்திதா 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 


நமஸ்தஸ்யை நமோநம : 


யாதேவீ ஸர்வபூதேஷு 
சேதனேத்ய பீத்யதே 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 


நமஸ்தஸ்யை நமோநம : 


யாதேவி ஸர்வபூதேஷூ 
புத்திரூபேண ஸம்ஸ்திதா 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 


நமஸ்தஸ்யை நமோநம : 


யாதேவி ஸர்வபூதேஷூ 
நித்ராரூபேண ஸம்ஸ்திதா 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 
நமஸ்தஸ்யை நமோநம : 
யாதேவி ஸர்வபூதேஷூ 
க்ஷுதாரூபேண ஸம்ஸ்திதா 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 
நமஸ்தஸ்யை நமோநம : 
352 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


யாதேவி ஸர்வபூதேஷூ 
சாயாரூபேண ஸம்ஸ்திதா 

நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 
நமஸ்தஸ்யை நமோநம : 


யாதேவி ஸர்வபூதேஷூ 
சக்திரூபேண ஸம்ஸ்திதா 

நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 
நமஸ்தஸ்யை நமோநம : 


யாதேவி ஸர்வபூதேஷூ 
த்ருஷ்ணாரூபேண ஸம்ஸ்திதா 

நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 
நமஸ்தஸ்யை நமோநம : 


யாதேவி ஸர்வபூதேஷூ 
க்ஷாந்திரூபேண ஸம்ஸ்திதா 

நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 
நமஸ்தஸ்யை நமோநம : 


யாதேவி ஸர்வபூதேஷூ 
ஜாதி ரூபேண ஸம்ஸ்திதா 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 
நமஸ்தஸ்யை நமோநம : 


யாதேவி ஸர்வபூதேஷூ 
லஜ்ஜாரூபேண ஸம்ஸ்திதா 

நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 
நமஸ்தஸ்யை நமோநம : 


யாதேவி ஸர்வபூதேஷூ 
சாந்திரூபேண ஸம்ஸ்திதா 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 
நமஸ்தஸ்யை நமோநம : 
353 


https://archive.org/details/muthulakshmiacademy 


14 


15 


16 


aie gama னை 
6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy ்‌ 


யாதேவி ஸர்வபூதேஷூ 
ச்ரத்தா ரூபேண ஸம்ஸ்திதா 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 


நம்தஸ்யை நமோநம : 18 


யாதேவி ஸர்வபூதேஷூ 
காந்தி ரூபேண ஸம்ஸ்திதா 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 


நமஸ்தஸ்யை நமோநம : 


யாதேவி ஸர்வபூதேஷூ 
லக்ஷ்மிரூபேண ஸம்ஸ்திதா 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 


நமஸ்தஸ்யை நமோநம : 20 


யாதேவி ஸர்வபூதேஷூ 
வ்ருத்திரூபேண ஸம்ஸ்திதா 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 


நமஸ்தஸ்யை நமோநம : 21 


யாதேவி ஸர்வபூதேஷூ 

ஸ்ம்ருதி ரூபேண ஸம்ஸ்திதா 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 

நமஸ்தஸ்யை நமோநம : 22 
யாதேவி ஸர்வபூதேஷூ 

தயாரூபேண ஸம்ஸ்திதா 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 

நமஸ்தஸ்யை நமோநம : 93 
யாதேவி ஸர்வபூதேஷ9 

துஷ்டிரூபேண ஸம்ஸ்திதா 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 

நமஸ்தஸ்யை நமோநம : 


24 
354 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


யாதேவி ஸர்வபூதேஷூ 
மாத்ருரூபேண ஸம்ஸ்திதா 

நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 
நமஸ்தஸ்யை நமோநம : 


யாதேவி ஸர்வபூதேஷ9 
ப்ராந்திரூபேண ஸம்ஸ்திதா 

நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 
நமஸ்தஸ்யை நமோநம : 


இந்திரியாணா-மதிஷ்டாத்ரீ 
பூதானாஞ்சாகிலே ஷுயா 
பூதேஷுததம்‌ தஸ்யை 
வாய்ப்தி தேவ்யை நமோ நம : 


சிதீருபேணயாக்ரு ஸ்ன-மேதத்‌- 
வ்யாப்பயஸ்திதா ஜகத்‌ 

நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 
நமஸ்தஸ்யை நமோநம : 


ஸ்துதாஸுரை;:பூர்வ-மபீஷ்ட-ஸம்ச்ரயாத்‌ 
ததாஸுரேந்த்ரேண தினேஷூ ஸேவிதா : 
கரோதுஸாந:சுபஹேது-ரீச்வரீ 
சுபானி பத்ராண்ய பிஹந்து சாபத : 


யாஸாம்ப்ரதம சோத்தத-தைத்ய-தாபிதை- 
ரஸ்மாபிரீசரா சஸுரைர்‌-நமஸ்யதே 
யாசஸ்ம்ருதா தத்க்ஷ்ணமேவ ஹந்திந : 
ஸ்வாபதோபக்தி-விநம்ர-முர்த்திபி : 
ஸர்வ மங்கள மாங்கல்யே 
சிவே ஸர்வார்த்த-ஸாதிகே 
சரண்யே த்ர்யம்‌ பகே கெளரி 


நாராயணி நமோஸ்துதே 
355 


https://archive.org/details/muthulakshmiacademy 


25 


26 


27 


28 


29 


30 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


த்துல தி 
பதினொன்றாவது அத்தியாயத்தின்‌ 
ஸ்லோசுங்கள்‌ 
ஸர்வபூதா யதா தேவீ ஸ்வர்கக-முக்தி-ப்ரதாயினீ 
த்வம்‌ ஸ்துதா ஸ்துதயே காவா பவந்து பரமோக்தய : 
ஸர்வஸ்ய புத்திரூபேண ஜனஸ்ய ஹ்ருதி ஸம்ஸ்திதே 
ஸ்வர்க்காபவர்க்கதே தேவி நாராயணி நமேஸ்துதே : !! 
கால காஷ்டாதிருபேண பரிணாம-ப்ரதாயினி ! 
விசிவஸ்யோபரதெள சக்தே நாராயணி நமோஸ்துதே : ! 
ஸர்ச்வமங்கள-மாஙகல்யே சிவே ஸர்வார்த்த-ஸாதிகே !! 
சரணயே த்ர்யம்பகே கெளரி நாராயணி நமோஸ்துதே !! 
ஸ்ருஷ்டி-ஸ்திதி-விநாசானாம்‌ சக்திபூதே ஸநாதனி !! 
குணாச்சரயே குணமயே நாராயணி நமோ ஸ்துதே !! 
சரணாகத-தினார்த்த-பரித்ராண-பராயணே ! 
ஸர்வஸ்யார்த்தி-ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே |! 
ஹம்ஸயுக்த-விமானஸ்தே ப்ரஹமாணீ-ரூபதாரிணி 
கெளசாம்ப:க்ஷரிகே தேவி நாராயணி நமோஸ்துதே ! 
த்ரிசூல-சந்த்ராஹிதரே மஹாவ்ருஷப-வாஹினி | 
மாஹேச்வரீ-ஸ்வரூபேண நாராயணி நமோஸ்துதே 
மயூர-குக்குட-வ்ருதே மஹாசக்திதரேனகே ! 
கெளமாரீ-ரூப-ஸம்ஸ்தானே நாராயணி நமோஸ்துதே 
சங்க-சக்ர கதாசார்ங்க-க்ருஹீத பரமாயுதே | 
ப்ரஸீத வைஷ்ண வீருபே நாராயணி நமோஸ்துதே |! 
க்ருஹீதோக்ர-மஹாசக்ரே தம்ஷ்ட்‌ ரோத்த்‌ ௬ுத-வஸுந்த்ரே !! 
வராஹரூபிணி சிவே நாராயணி நமோஸ்துதே 
ந்ருலிஹ்ம-ரூபேணோக்ரேண ஹந்தும்‌ தைத்யான்‌ க்‌ ருதோத்யமே i 
த்ரைலோக்ய- த்ராண-ஸஹிதே நாராயணி நமோஸ்துதே !! 
கிரீடினி மஹாவஜ்ரே ஸஹஸ்ர-நயனோஜ்வலே | 


356 


https://archive.org/details/muthulakshmiacademy 


க 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வ்ருத்ர-ப்ராணஹரே-சைந்த்ரி நாராயணி நமோஸ்துதே !! 
சிவதூதீ-ஸ்வரூபேண ஹததைத்ய-மஹாபலே | 

கோரரூபே மஹாராவே நாராயணி நமோஸ்துதே ! 
தம்ஷ்ட்ராகரால வதனே சிரோமாலா-விபூஷனே ! 
சாமுண்டே-முண்ட-மதனே நாராயணி நமோஸ்துதே !! 
லக்ஷ்மி லஜ்ஜே மஹாவித்யே ச்ரத்தே புஸ்டிஸ்‌ வதே த்ருவே |! 
மஹாராத்ரி மஹா வித்யே நாராயணி நமோஸ்துதே ! 

மேதே ஸரஸ்வதி வரே பூதி பாப்ரவி தாமஸி 

நியதே த்வம்‌ ப்ரஸீதேசே நாராயணீ நமோஸ்துதே !! 
ஸர்வ-ஸ்வரூபே ஸர்வேசே ஸர்வசக்தி-ஸமன்‌ விதே ! 
பயோப்யஸ்‌-த்ராஹி நோ தேவி துர்ககே தேவி நமோஸ்துதே !! 
ஏதத்‌ தே வதனம்‌ ஸெளம்யம்‌ லோசனத்ரய- பூஷிதம்‌ !! 

பாது ந :ஸர்வபீதிப்ய: காத்யாயனி நமோஸ்துதே !! 
ஜ்வாலா-கரால-மத்யுக்ர-மசேஷாஸுரஸ தனம்‌ ! 

த்ரிசூலம்‌ பாது நோ பீதேர்‌-பத்ரகாளி நமோஸ்துதே !! 
ஹிநஸ்தி தைய-தேஜாம்ஸி ஸ்வனேனாபூர்ய யா ! ஜகத்‌ 

ஸா கண்டா பாது நோ தேவி பாபேப்யே நந : ஸுதானிவ 


துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 
ஸப்தசதி ஸ்லோகம்‌ 


ஓம்‌ அஸ்ய ஸ்ரீ துர்க்கா ஸப்தச்லோக்‌ ஸ்தோத்ர மஹாமந்த்ரஸ்ய 
நாராயண ருஷி : அனுஷ்ட்டுபாதீனீ சந்தாம்ஸி' ஸ்ரீ மஹாகாளி 
மஹாலக்ஷ்மி மஹா சரஸ்வத்யோ தேவதா : ஸ்ரீ ஜகதாம்பா 
ப்ரீத்யர்த்தே ஜபே (பாடே) விநியோக 

ஜானினாமபி சேதாம்ஸி தேவீ பகவதீ ஹிஸா ! 
பலா-தாக்ருஷ்ய மோஹாய மஹாமாயா ப்ரயச்சதி !! 

துர்கே ஸ்ம்ருதா ஸரஸீபீதி-மசேஷ ஜந்தோ : 

ஸ்வஸ்த்தை ஸ்ம்ருதா மதி மதீவ சுபாம்‌ ததாஸி ! 
தாரித்ர்ய-து-க்க-பயஹாரிணி காத்வதன்யா 


357 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸர்வோபகார-கரணாய ஸதார்த்ர-சித்தா !! 

சரண்யே த்ர்யம்‌ பகே கெளரி நாராயணி நமோஸ்துதே !! 
சரணாகத-தீனார்த்த பரித்ராண-பராயணே ! 
ஸர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே ! 
ஸர்வஸ்ரூபே ஸர்வேசே ஸர்வ சக்தி ஸமன்விதே 
பயேப்ப்யஸ்‌-த்ராஹி நோதேவி துர்கே தேவி நமோஸ்துதே 
ரோகான-சேஷா-னபஹம்ஸி துஷ்டா 

ருஷ்டா துகாமான்‌ ஸகலான பீஷ்டான்‌ | 

த்வமாச்ரி தானாம்‌ நவிபந்நராணாம்‌ 

த்வமாச்ரி தாஹ்யாச்ரயதாம்‌ ப்ரயாந்தி !! 
ஸர்வ-பாதா-ப்ரசமனம்‌ த்ரைலோக்யஸ்யாகிலேச்வரி 
ஏவமேவ த்வயா கார்ய-மஸ்மத்வைரி-விநாசனம்‌ !! 


மந்தர மாத்ருகா புஷ்பமாலா ஸ்தனம்‌ 
ஸ்ரீ லித்யா மந்திரத்தின்‌ அக்ஷரங்களை வரிசைக்‌ 
கிரம்படி ஸ்லோகத்தின்‌ முதலெழுத்தாக அமைந்திருப்பதால்‌ 


O 


இந்த ஸ்துதி மந்த்ர மாத்ருகா புஷ்பமாலா எனப்பட்டது. ஸ்தவம்‌ 


கல்லோலோல்லஸிதா அம்ருதாப்‌ திலஹரீ- 
மத்யே விராஜன்மணி- 

த்வீபே கல்பகவாடிகா பரிவ்ருதே 
காதம்பவாட்யுஜ்ஜ்வலே 

ரத்னஸ்தம்‌ பஸஹஸ்ர நிர்மிதஸபா 
மத்யே விமாநோத்தமே 

சிந்தாரத்னவிநிர்மிதம்‌ ஜநநிதே 
ஸிம்ஹாஸநம்‌ பாவயே 


ஏணாங்காநலபா நுமண்டலலஸத்‌- 
ஸ்ரீ சக்ரமத்யே ஸ்திதாம்‌ 
பாலார்கத்யுதிபாஸுராம்‌ கரதலை : 
பாசங்குஸெள பிப்ரதீம்‌ : 
சாபம்‌ பாணாமபி ப்ரஸந்நவதநாம்‌ 
கெளஸும்பவல்த்ராந்விதாம்‌ 
தாம்‌ த்வாம்‌ சந்த்ரகலாவதம்ஸ்‌ மகுடாம்‌ 
சாருஸ்மிதாம்‌ பாவயே ॥ 


358 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஈஸாநாதிபதம்‌ சிவைகபலகம்‌ 
ரத்னாஸநம்‌ தே சுபம்‌ 
பாத்யம்‌ குங்குமசந்தநாதிபரிதை- 
ரர்க்யம்‌ ஸரத்நாக்ஷதை :! 
சுத்தைராசமநீயகம்‌ தவ ஜலைர்‌- 
பக்த்யா மயா கல்பிதம்‌ !! 
காருண்யாம்ருதவாரிதே ததகிலம்‌ 
ஸந்துஷ்டயே கல்பதாம்‌ !! 


லக்ஷ்யே யோகிஜநஸ்ய ரக்ஷிதஜகஜ்‌- 
ஜாலே விசாலேக்ஷனே 
ப்ராலேயம்புபடீர குங்குமலஸத்‌- 
கர்ப்பூரமிச்ரோதகை : ! 
கோக்ஷீரைரபி நாலிகேரஸலிலை 
சுத்தோர்த்கைர்மந்த்ரிதை: 
ஸ்நாநம தேவிதியா மயைததகிலம்‌ 
ஸந்துஷ்டயே கல்பதாம்‌ |! 


ஹ்ரீங்காரங்கித மந்திர-லக்ஷிததநோ: 

ஹேமாசாலத்‌ ஸஞ்சிதை : 
ரத்நைருஜ்ஜ்வலமுத்ரீயஸஹிதம்‌ 

கெளஸும்பவர்ணாம்‌ சுகம்‌ ! 
முக்தாஸந்ததியக்ஜஸீத்ரமமலம்‌ 

ஸெளவர்ண தத்தூபவம்‌ !! 
தத்தம்‌ தேவி தியா மயைததகிலம்‌ 

ஸந்துஷ்டயே கல்பதாம்‌ 5 


ஹம்ஸைரப்யதிலோப தீயகமநே 
ஹாராவலீமுஜ்ஜ்வலாம்‌ 
ஹிந்தோலத்யுதிஹீர பூரிததரே 
ஹேமா-ங்கதே கங்கணே 
மஞ்ஜீரெள மணிகுண்டலே 
மகுடமப்யர்தேந்து சூடாமணிம்‌ 
நாஸாமெளக்திகம்மங்குலீயகடகெள 
காஞ்சீமபி ஸ்வீகுரு !! 6 


359 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸர்வாங்கே கனஸாரகுங்குமந- 
ஸ்ரீ கந்தபங்காங்கிதம்‌ 
கஸ்தூரி திலகம்‌ ச பாலபலகே 
கோரோசநாபத்ரகம்‌ ! 
கன்டாதர்சநமண்டலே நயநயோர்‌- 
திவ்யாஞ்ஜநம்‌ தேஞ்சிதம்‌ 
கண்டாப்ஜே ம்ருகநாபிபங்கமமலம்‌ 
த்வத்ப்ரீ தயே கல்பதாம்‌ !! 
கல்ஹாரோ த்பலமல்லிகாமருவகை : 
ஸெளவர்ணபங்கேருஹை : 
ஜாதீசம்பகமால தீவசூலைகர்‌- 
மந்தாரகுந்தாதிபி : ! 
கேதக்யா கரவீரகைர்பஹுவிதை : 
க்லுப்தா : ஸ்ரஜோ மாலிகா ! 
ஸ்ங்கல்பேந ஸமர்ப்பயாமி வரதே 
ஸந்துஷ்டயே க்ருஹ்யதாம்‌ !! 
ஹந்தாரம்‌ மதநஸ்ய நந்தயஸி யை- 
ரங்கைரங்கோஜ்ஜவலை : 
யைர்ப்ருஙகாவலி நீலகுந்தலபரைர்‌- 
பத்நாஸி தஸ்யாசயம்‌ ! 
தாநீமாநீ தவாம்ப கோமலதராண்‌- 
யாமோதலீலாக்ருஹாணி 
ஆமோதாய தசாங்குலுக்ருதைர்‌- 
தூபரைஹம்‌ தூபயே |! 


லக்ஷ்மீமுஜ்ஜ்வலயாமி ரத்நநிவஹோத்‌- 
பாஸ்வந்தரே மந்திரே 
மாலாரூபவிலம்பிதைர்‌ மணிமய- 
ஸ்தம்பேஷூ ஸம்பாவிதை : ! 
சித்ரைர்‌ ஹாடகபுத்ரிகாகரத்ருதைர்‌ 
கவ்யைர்‌ க்ருதைர்‌ வர்திதை : 
திவ்யைர்‌ தீபகணைர்‌ தியா கிரிஸுதே 
ஸந்துஷ்டயே கல்பதாம்‌ ॥ 


360 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஹரீகாரேச்வரி தப்தஹாடகக்ருதை : 
ஸ்தாலீ ஸஹஸ்ரைர்ப்ருதம்‌ 
திவ்யாந்நம்‌ க்ருதஸபசாகபரிதம்‌ 
சித்ராந்தபேதம்‌ ததா ! 
துக்தாந்தம்‌ மதுசர்க்கராததியுதம்‌ 
மாணிக்யபாத்ரே ஸ்திதம்‌ 
மாஷாபூபஸஹஸ்ரமம்ப ஸபலம்‌ 
நைவேத்யமாவேதயே | 


ஸச்சாயைர்வரகேதகீதலருசா 
தாம்பூலவல்லீ தலை : 

பூகைர்பூரிகுணை: ஸுகந்திமதுரை 
கர்ப்பூரகண்டோஜ்ஜ்வலை : ! 

முக்தாசூர்ண விராஜிதைர்‌ பஹுவிதைர்‌- 
வக்த்ராம்புஜாமோதிதை: 

பூர்ணா ரத்நகலாசிகா தவ முதே 
ந்யஸ்தா புரஸ்தாதுமே !! 


கந்யாபி:கமநீயகாந்திபிர 
லங்காராமலராத்ரிகா- 

பாத்ரே மெளக்திகசித்ரபங்க்நிவஸத்‌- 
கர்ப்ர தீபாலிபி : 

தத்தத்தால ம்ருதங்க கீதலஹிதம்‌ 
ந்ருத்யத்பதாம்‌ போருஹம்‌ 

மந்த்ராராதநபூர்வகம்‌ ஸுநிஹிதம்‌ 
நீராஞ்சனம்‌ க்ருஹயதாம்‌ !! 


லக்ஷ்மீர்‌ மெளக்திகலக்ஷகல்பிதஸிதச்‌- 
சத்ரம்‌ து தத்தே ரஸாத்‌ 
இந்த்ராணீ ரதிஸ்ச சாமரவரே 
தத்தே ஸ்வயம்‌ பாரதீ ! 
வீணாவேணுவிலோசநா:ஸுமநஸாம்‌ 
ந்ருதயந்தி தத்ராகவத்‌- 
பாவைராங்கி தஸாத்விகை: ஸ்புடரஸம்‌ 


மாதஸ்‌ ததாகர்ண்யதாம்‌ !! 
361 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 3 


ஹ்ரீங்காரத்ரயஸம்புடேந மநுநோ- 
பாஸ்யேத்ரயீமெளலிபி: 

வாக்கையர்லக்ஷ்யதநோ தவஸ்துதிவி தெள 
கோவாக்ஷமேதாம்பிகே ! 

ஸம்லாபா :ஸ்துதய:ப்ரதகூகிணசதம்‌ 
ஸங்சார ஏவாஸ்து தே 

ஸம்வேசோ மநஸ : ஸமாதிரகிலம்‌ 


த்வத்ப்ரீதயே கல்பதாம்‌ !! 15 


ஸ்ரீமந்த்ராக்ஷரமாலயா கிரிஸுதாம்‌ ய: 
பூஜயேச்சேதஸா 

ஸ்ந்த்யாஸு ப்ரதிவாஸரம்‌ ஸுனியதஸ்‌- 
தஸ்யாமலம்‌ ஸ்யாந்மந: ! 

சித்தாம்போருஹமண்டபே கிரிஸுதா 
ந்ருத்தம்‌ விதத்தே ரஸாத்‌ 

வாணீ வக்த்ரஸரோருஹே ஜலதிஜா 

கேஹே ஜகந்மங்களா !! 


16 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரம்‌ 

அயி கிரிநந்தினி. நந்தித மேதிநி 

விச்வவி நோதினி நந்திநுதே 
கிரிவர விந்த்யசிரோதி நிவாஸினி 

விஷ்ணுவிலாஸிநி ஜிஷ்ணுநுதே 
பகவதி ஹே சிதிகண்ட குடும்பிநி 

பூரிகுடும்பிநி பூரிக்ருதே 
ஜய ஜய ஹே மஹிஷாஸாுரமர்த்தினி 


ரம்யக பர்தினி சைலஸுதே 


ஸுரவரவர்ஷிணி துர்தரதர்ஷிணி துர்முக 
மர்ஷிணி ஹர்ஷரதே 

த்ரிபுவனபோஷிணி சங்கர தோஷினி 
கில்பிஷமோஷினி கோஷரதே 

தனுஜநிரோஷினி திதிஸுத ரோஷிணி துர்மத 
சோஷினி ஸிந்துஸதே 

ஜய ஜய ஹே மஹிஷாஸுரமர்த்தினி 
ரம்யகபர்‌ திநி சைலஸுதே 


அயி ஜகதம்ப மதம்ப கதம்ப 
வநப்ரியவாஸிநி ஹாஸரதே 

சிகரி சிரோமணி துங்க ஹிமாலய 
ச்ருங்கநி ஜாலய மத்யகதே ! 

மதுமதுரே மதுகைடப பஞ்ஜிநி 
கைடப கஞ்ஜிநி ராஸரதே 

ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மாத்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 


அயி சதகண்ட விகண்டி தருண்ட 
விதுண்டி தசுண்ட கஜாதிபதே 
ரிபுகஜகண்ட விதாரணசண்ட 
பராக்ரமசுண்ட ம்ருகாதிபதே 
363 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நிஜ புஜதண்ட நிபாதிதகண்ட 
விபாதிதமுண்ட படாதிபதே 

ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 


அயி ரணதுர்மத சத்ருவதோதித 
துர்தரநிர்ஜர சக்திப்ருதே 

சதுரவிசார துரீணமஹாசிவ தூதக்ருத 
ப்ரமதாதிபதே 

துரிததுரீ ஹ துராயதுர்மதி தாநவதூத்‌ 
க்ருதாந்தமதே 

ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 

அயி சரணாகத வைரிவதூவர 
வீரவராபயதாயரே 

த்ரிபுவந மஸ்தக சூலவிரோதி 
சிரோதிக்ருதாமல சூலகரே 

துமி துமி தாமர துந்துபிநாத மஹோமுகரீ 
க்ருத திக்மகரே 

ஜெய ஜெய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபகர்திநி சைலஸுதே 


அயி நிஜ ஹும்க்ருதிமாத்ர நிராக்ருத 
தூம்ரவிலோசந தூம்ரசதே 

ஸமரவிசோஷித சோணித பீஜ ஸமுத்பவ 
சோணித பீஜலதே 


சிவசிவ சும்ப நிசும்ப மயாஹவ தர்பித 
பூத பிசாசரதே 


ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 


364 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தநூரனுங்க ரணக்ஷ்ணஸங்கபரிஸ்‌ 
புரதங்க நடத்‌ கடகே 
கநகபிசங்க ப்ருஷத்கநிஷங்க 
ரஸத்படச்ருங்க ஹதாவடுகே 
க்ருத சதுரங்க பலஷிதரங்க 
கடத்பஹுரங்கரடத்படுகே 
ஜயஜய ஹே மஹிஷாஸாுரமர்த்தினி 


ரம்யகபர்திநிசைலஸுதே. 


தநூரனுஸங்க ரணக்ஷ்ணஸங்க பரிஸ்புரதங்க 

நடத்கடகே கநகபிசங்க ப்ருஷத்கஷங்க 
ரஸத்படச்ருங்க ஹதாவடுகே 

க்ருத சதுரங்க பலஷிதரங்க கடத்‌ 
பஹுரங்க ரடத்படுகே 

ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 


ஜய ஜய ஜப்ய ஜயே ஜய சப்தபரஸ்துதி 
தத்பர விச்வநுதே 

பண பண பிஞ்ஜிமி பிங்க்ருதநூபுர 
ஸிஞ்ஜித மோஹித பூதபதே ! 

நடித நாடாத்த நடீ நட நாயக 
நாடித நாட்ய ஸுகானரதே 

ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 


அயி ஸுமந : ஸுமந : ஸுமந : ஸுமந : 
ஸுமநோஹரகாந்தியுதே 

ச்ரிதரஜநீ ரஜநீ ரஜநீ ரஜநீ ரஜந்கர 
வக்த்ரவ்ருதே ! 

ஸுநயந விப்ரமர ப்ரமர ப்ரமர ப்ரமர 
ப்ரமராதிபதே 

ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 


365 


https://archive.org/details/muthulakshmiacademy 


10 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸஹிதமஹாஹவ மல்லமதல்லிக 
மல்லிதரல்லக மல்லரதே 

விரஜி தவல்லிக பல்லிக மல்லிக பில்லிக 
பில்லிக வர்க்வ்ருதே ! 

ஸிதக்ருதபுல்ல ஸமுல்லஸிதாருண 
தல்லஜபல்லவ ஸல்லலிதே 

ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 


அவிரலகண்ட கலந்மத மேதுர 
மத்தமகதங்கஜ ராஜபதே 

த்ரிபுவன பூஷண பூதகலாநிதி 
ரூபபயோநிதி ராஜஸுதே 

அயிஸுததீஜந லாலஸமாநஸ 
மோஹநமந்மத ராஜஸுதே 

ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 


கமலதலாமல கோமலகாந்தி கலாகலி 
தாமல பாலலதே 

ஸகலவிலாஸ கலாநிலயக்ரம 
கேலி சலத்கல ஹம்ஸகுலே ! 

அலி குல ஸங்குல குவலயமண்டல 
மெளலிமிலத்‌ பஹிளாளிகுலே 

ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 

கரமுளீரவ வீஜி தகூஜித 
லஜ்ஜிதகோகில மஞ்சுமதே | 

மிலிதபுலிந்த மனோ ஹரகுஞ்சித 
ரஞ்சித சைல நிகுஞ்ஜகதே | 

நிஜகுணபூத மஹாசபரீ கண ஸத்குண 
ஸம்ப்ருத கேலிதலே 

ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 


366 


https://archive.org/details/muthulakshmiacademy 


13 


4 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கடிதட US துகூலவிசித்ர மயூக 
திரஸ்க்ருத சந்த்ருசே 
ப்ரணதஸுராஸுர மெளலிமணிஸ்புர 
தம்சுலஸந்நக சந்த்ரருசே | 
ஜிதகனகாசல மெளலிகதோர்ஜித 
நிர்பரகுஞ்சர கும்பகுசே 
ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 5 


விஜித ஸஹஸ்கரகரைக ஸஹஸ்ரகரைக 
ஸஹஸ்ரகரைகநுதே 
க்ருதஸுரதாரக ஸங்கரதாரக 
ஸங்கரதாரக ஸுநுஸுதே ! 
ஸுரதஸமாதி ஸமாந ஸமாதி 
ஸமாதி ஸமாதி ஸுஜாதரதே 
ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 16 
பதகமலம்‌ கருணாநிலயே வரிவஸ்யதி 
யோநுதிநம்ஸசிவே 
அயி கமலே கமலா நிலயே கமலாநிலய: 
ஸகதம்‌ நபவேத்‌ ! 
தவ பதமேவ பரம்மதமித்ய நுசீலயதோ 
மம கிம்‌ நசிவே ! ' 
ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 17 
கந கலஸத்கல ஸிந்து ஜலைரநு 
ஸிஞ்சிறுதேகுண ரங்கபுவம்‌ 
பஜதி ஸகிம்ந சசீகுசகும்ப 
தடீபரிரம்ப ஸுகாநுபவம்‌ 
தவசரணம்‌ சரணம்‌ கரவாணி 
நதாமரவாணி நிவாஸி சிவம்‌ 
ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 18 
367 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தவ விமலேந்துகுலம்‌ வதநேந்துமலம்‌ 
ஸகலம்நது கூலயதே 

கிமு புருஹூதபுரீந்துமுக்‌ 
ஸூமுகீபிரஸெள விமுகீ க்ரியதே ! 

மமது மதம்‌ சிவநாமதநே பவதீ 
க்ருபயா கிமுத காயதே. 

ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைலஸுதே 


அயி மயி தீன தாயலுதயா க்ருபயைவ 
த்வயா பவிதவ்யமுமே 

அயி ஜகதோ ஜநநீ க்ருபயாஸி 
யதாஸி ததாநுமிதாஸி ரதே! 

யது சிதமத்ர பவத்யுரரீ குருதா 
துருதா பமாபாகுருதே 

ஜய ஜய ஹே மஹிஷாஸுர மர்த்தினி 
ரம்யகபர்திநி சைஸுதே. 


தேவி பாடம்‌ 

கொப்பியளோ பஞ்சநதிஸா 
கொப்பியளோ ப்ரணதார்ச்சிதா 
கொப்பியளோ ஜயதர்மசம்வர்த்தினி 
கொப்பிபாடுவோம்‌ ஜயகொப்பியளோ 
மிருகண்டுரிஷி பிள்ளை மார்கண்டேயமுனி 

யாகம்‌ பண்ணுகின்ற காலத்தினில்‌ 
மார்க்கண்டேயர்‌ ஜய முனிவர்க்குச்‌ சொன்ன 

மகாதேவியுடைய மகிமை எல்லாம்‌. 
வியாசமுனி பரீக்ஷித்துக்குச்‌ சொன்ன 

விச்வேச்வரி மகிமை எல்லாம்‌ 
ஸுதமுனி சவுன காதிகட்குச்‌ சொன்ன 

ஸ்ரீ தேவியின்‌ மகிமை தன்னில்‌ 


368 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அறிந்தமட்டுக்கும்‌ நானுரைப்பேனிதில்‌ 
அக்ஷரப்‌ பிழைகள்‌ வராமல்‌ 
சேக்ஷாத்திரி குருவை பணிந்தேமஹா 
தேவிமகிமை சொல்லத்‌ துணிந்தேன்‌ 
சரஸ்வதியும்‌ கணேசரும்‌ எந்தனுக்கு 
தந்தேன்‌ பாக்கியம்‌ என்று சொல்ல 
சந்தோஷமான ஜயத்துடனே 
ஸர்வேச்வரி மகிமை யுரைப்பேன்‌. 


கதை வரலாறு 


கரதனென்ற ஓரராசன்‌ தன்னுட 
ஜகத்தை எல்லாம்‌ ஆண்டிருந்தான்‌ 
தர்மாதர்மத்தை ஆராய்ந்து நல்ல 
சாஸ்திரப்படிக்கு ஆண்டிருந்தான்‌ 
அஸூயை யினாலொரு பகையரசன்‌ 
அவனை அடித்துத்‌ துரத்திவிட்டான்‌ 
அதிசோகத்துடன்‌ ராஜாவும்‌ ஒரு 
அடவிதனில்‌ வந்து சஞ்சரித்தான்‌ 


சமாதி என்கிற வைசிய னொருத்தன்‌ 
புத்திரருடன்‌ விரோதப்பட்டு 

பொருக்கமாட்டாது கோமுட்டியும்‌ 
புறப்பட்டு வந்தான்‌ வனத்தை நோக்கி 

கோமுட்டியைக்‌ கண்டு ராஜனுமப்போ 
குசலப்ரச்னம்‌ கேட்டிடவே 


அன்புடையாளுமென்‌ புத்திராளும்‌ மஹா 
அவமானந்தனைப்‌ பண்ணினார்கள்‌ 


369 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சசிக்கமாட்டதே நானுமிப்போதிந்தத்‌ 
தவவனத்தினில்‌ வந்தேனென்றான்‌ 
அவன்‌ சொல்லிவந்த வார்த்தைகளைக்‌ கேட்டு 
ஆச்சரியப்பட்டு ராஜனப்போ 
என்னுடைய வர்த்தமானந்தன்னை 
எடுத்துரைப்பேன்‌ நீர்கேளும்‌ 
சத்துருவான ஒரு ராஜன்‌ வந்து என்னை 
சண்டை பண்ணி ஜயித்து விட்டான்‌ 
பாரியையுடனே புத்திராளையுமென்‌ 
பட்டணந்‌ தன்னையும்‌ நானிழந்தேன்‌ 
பந்து ஜனங்கள்‌ தனையிழந்து இந்த 
வேடர்வனத்தில்‌ வந்தேனென்று 
சொல்லிக்கொண்டு இருவருமாய்‌ 
சுமேதஸ்‌ முனியைக்கண்டு பணிந்தார்‌ 
திடபுத்தியாய்‌ இருக்கும்பொழுதிந்த 
சோகம்வந்து மறைப்பானேன்‌ 
ஞானஸ்வரூபியே சொல்லுமென்று கேட்க 
ராஜாவைப்‌ பார்த்து முனியுஞ்‌ சொல்வர்‌ 
பள்ளுபறை பதினாலுசாதிகட்கும்‌ 
ஈ எறும்பு எண்பத்தி நான்கினுக்கும்‌ 
எனது நானென்று அபிமானம்‌ ஜீவர்‌ 
எல்லாரிடமும்‌ இருக்கின்றது 
அகங்காரம்‌ பூர்ணமாயிருக்கும்போது 
அகபிரும்மம்‌ நானென்கன்றீரே 


370 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அஞ்ஞானமாயா மயக்கம்‌ விலக்கிட 
ஹரி ப்ரம்மவாலும்‌ கூடாது 
அண்டம்பதினாலுலகம்‌ முழுவதும்‌ 
அம்மன்‌ மாய்கையினால்‌ விளங்கும்‌ 
ஸ்ரீதேவி ஜகன்‌ மாதாவினுடைய 
திருஷ்டியினாலே விளங்கி நிற்கும்‌ 
ஸ்ரீதேவி மாயாவல்லப்‌ மென்றந்தச்‌ 
சுமேதஸ்முனியு முரைக்கலுற்றார்‌ 
மதுகைடவர்‌ விருத்தாந்தம்‌ 
திருப்பாற்கடல்‌ தன்னில்‌ ஸ்ரீஹரியும்‌ 
சேஷசயனத்தில்‌ பள்ளி கொண்டார்‌ 
மகாவிஷ்ணுவின்‌ கர்ணங்களிலிருந்து 
மதுகைடவர்‌ இருவர்‌ உண்டானர்‌ 
விழித்துப்‌ பார்த்தங்கே பிரம்மாவை யவர்கள்‌ 
முஷ்டியுத்தம்‌ பண்ண வந்தெதித்தார்‌ 
அயனுங்கண்டு பயந்துகொண்டு ஸ்ரீ 
ஹரியை வந்து நமஸ்கரித்தார்‌ 
நினைவுதெரியாது விஷ்ணுவுமப்போ 
நித்திரையின்‌ வசப்பட்டிருந்தார்‌ 
அம்மாதேவி நித்திராமோஹினியே பொல்லா 
HOMME பயத்தால்‌ அயனிடம்‌ வந்தேன்‌ 


மோகினியே ஜகன்மாதாவே மஹா 
விஷ்ணுவைவிட்டு வெளியிரம்மா 

(என்று லோகமோஹினி மஹிமைதனைச்‌ (சொல்லி) 
நாலுமுகவரும்‌ ஸ்தோத்தரிக்க 


பகவானுடைய சரீரந்தனை விட்டு (தேவி 
பிரத்யக்ஷமாக எதிரில்‌ வந்து 
வேண்டும்‌ வரத்தைக கொடுத்து பிரம்மாவுக்கு 
விச்வமோகினியும்‌ மறைந்தாள்‌ 
371 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மஹாவிஷ்ணுவும்‌ எதிர்நின்ற பிரம்மாவை 
வந்த காரியங்‌ கேட்கலுற்றார்‌ 
நீற்யோக நித்திரைப்‌ பண்ணுகின்றபோது 
உம்முடைய கர்ணங்களிலிருந்து 
மதுகைடவர்‌ என்றிரண்டு பொல்லாத 
மஹா அஸிரரைக்‌ உண்டானர்‌ 
அந்த அஸுராரைக்‌ கொல்ல வேணுமென்று 
ஹரியைப்‌ பிரம்மன்‌ நமஸ்கரித்தார்‌ 


ஆகட்டுமப்படியே சம்ஹரிப்போமென்று 
அனுப்பிவைத்தார்‌ பிரம்மாவை 
மகாவிஷ்ணுவுடன்‌ யுத்தம்‌ பண்ணப்‌ (பொல்லா 
மதுகைடவர்‌ வந்தெதித்தார்‌ 
ஹரியுடனே அஸுரர்களிவருக்கும்‌ 
அநேகங்காலம்‌ யுத்தஞ்சசெய்தும்‌ 
ஹரியும்‌ ஜயிக்க முடியாமல்‌ அந்த 
அஸீரர்களைப்‌ பார்த்து சந்தோஷமாய்‌ 
அஸாுரர்களே உங்களுக்கு எம்மால்‌ 
ஆனவரத்தை தருவோ மென்றார்‌ 
ஆனவரத்தைத்‌ தருவோமென்றவுடன்‌ 
அஸீராளும்‌ அதிகோபத்துடன்‌ 
விஷ்ணுவைப்‌ பார்த்தவாள்‌ கர்வத்துடன்‌ உமக்கு 
வேண்டும்‌ வரத்தை நாம்‌ தருவோ மென்றார்‌ 
உங்களிருவரையும்‌ சம்ஹரித்திட 
ஒருவரமெனக்கு வேண்டுமென்றார்‌ 
வஞ்சித்தார்‌ நம்மை மஹாவிஷ்ணுவுமிப்போ 
வார்த்தை இரண்டு சொல்லலாகாதென்று 
சரிக்குச்சரி நாமும்‌ ஆகவேணுமென்று 
சக்கரத்தாருடன்‌ ஏது சொல்வாள்‌ 
372 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அப்பு இல்லாத ஸ்தலந்தனில்‌ எங்களை 
பிருதிவியில்‌ வைத்துக்‌ கொல்லுமென்றார்‌ 

தன்னுடைய தொடைதனில்‌ வைத்துமே 
சம்ஹரித்தாரப்போ அஸுரர்களை 


அஸுராளுடைய தேகங்கள்‌ தானிப்போ 
அவனியாக இதோ விளங்குவது 
ராஜேஸ்வரி மகிமைகள்‌ தான்‌ சொல்ல 
நான்முகராலும்‌ முடியாது 
மகிஷாஸூரன்‌ விருத்தாந்தம்‌ 
மகிஷ அஸுூரன்‌ என்னும்‌ ஒருத்தன்‌ 
தபஸூமிகப்பண்ணி வரமடைந்தான்‌ 
ஜகத்திலுள்ளோரை உபத்திரவிக்க அஸுரன்‌ 
தேவர்கள்‌ ரிஷிகளெல்லோருங்கூடி 


கைலாசத்திற்கு ஓடிவந்தெல்லோரும்‌ 
அறிவித்தாள்‌ மஹாதேவருக்கும்‌ 

சிவனுடைய சந்நிதியில்‌ நின்று 
தேவிமகிமை சொல்லி ஸ்துதித்தாள்‌ 


தேவாளுடைய முகத்திலிருந்தம்மன்‌ 
தேஜோரூபமாய்‌ ஒன்று சேர்ந்து 

அத்னை பேர்களின்‌ தேஜலைக்கிரகித்து 
அம்மன்‌ பிரத்யக்ஷமாக வந்தாள்‌ 


அத்தனை தேவர்களும்‌ பணிந்து தங்கள்‌ 
ஆயுதமும்‌ தேவி கைக்கொடுத்தாள்‌ 

பக்தியாய்‌ ஆயுதமுங்கொடுக்க அம்மன்‌ 
பதினெட்டுக்கையிலும்‌ தரித்துக்கொண்டு 

சிம்ஹவாகனத்தில்‌ ஏறிக்கொண்டாள்‌ மஹா 
தேவியும்‌ யுத்தம்‌ பண்ணவந்தாள்‌ 

மஹிஷாஸூரனும்‌ தேவியுமாய்‌ மஹா 
ஆங்காரமாய்‌ யுத்தம்‌ பண்ணுலுற்றார்‌ 

373 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அநேகாலம்‌ மகிஷன்‌ தேவியுடன்‌ 
அஞ்சாமலே யுத்தம்செய்து நின்றான்‌ 
மாய்கையினால்‌ பலரூபமெடுத்தவன்‌ 
மகாதேவியுடன்‌ யுத்தம்‌ செய்தான்‌ 
காளிரூபமெடுத்துக்கொண்டு தேவி 
கைதனில்‌ சக்ராயுதமுங்‌ கொண்டு 
மஹிஷ ரூபமெடுக்கும்‌ போதவனை 
மடியவெட்டினாள்‌ மாதேவியும்‌ 


காமாக்ஷிதேவியும்‌ சந்தோஷமாயந்தக்‌ 
காளிகாதேவியைக்‌ கண்டகந்து 
மஹிஷாஸுரனை ஸம்ஹரித்த எங்கள்‌ 
மஹதேவியும்‌ தானழைத்தாள்‌ 
மகிஷாஸுரனை ஸம்கரித்த எங்கள்‌ 
மஹாதேவியே நமஸ்காரம்‌ 
மனஸ்தாபம்‌ போக்கிநாடுகள்‌ தந்த 
மஹேஸ்வரியே நமஸ்காரம்‌ 
அண்டத்திற்கெல்லாம்‌ அதிபதியே 
ஜகதாம்பிகையே நமஸ்காரம்‌ 
அபயமென்‌ றோரை ரக்ஷத்திடும்‌ 
அம்மா உனக்கு நமஸ்காரம்‌ 
பிரணவமயமான பார்வதியே 
பரதேவதையே நமஸ்காரம்‌ 
சுத்தஸ்வரூப சுந்தரியே சிவ 
காமவல்லியே நமஸ்காரம்‌ 
ஞானஸ்வரூபியே கல்யாணியே 


ஸ்ரீ மந்நாராயணியே நமஸ்காராம்‌ 
சாந்தரூபசரீரணியே சிவ 


சங்கரியே நமஸ்காரம்‌ (என்று) 


374 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தேவரெல்லோரும்‌ ஸ்துதிக்கலுமே 
மஹாதேவியுங்கேட்டதி சந்தோஷமாய்‌ 

வேணவரங்களைக்‌ கேளுந்தாரோமென்று 
வேதநாயாகி சொல்லலுமே 


ஆபத்துக்களொன்றும வாராமலே எங்கள்‌ 
அம்மா வந்து நீ ரஷிக்கவேணும்‌ 

ஆகட்டுமென்று விடையளித்துஜக 
தம்மனும அந்தர்த்தான மடைந்தாள்‌ 


அதற்குப்பின்‌ சிலகாலத்தினில்‌ பொல்லா 
அஸாரர்‌ இரண்டுபேர்‌ உண்டானார்‌ 
அந்த அஸுராளை சம்ஹரித்த ஜக 
தம்பிக்கையின்‌ மகிமை சொல்லுவேன்‌ 
கம்பன்‌ நிசும்பன்‌ என்றிரண்டு பொல்லா 
சூரர்களப்போ உண்டானார்கள்‌ 
பால்யவயதில்‌ தபசுபண்ணி அவர்‌ 
வரங்கள்‌ வேணதெல்லாம்‌ மடைந்தார்‌ 


இந்திரனுடனே தேவர்கள்‌ பிரம்மனை 
எல்லாரையுமடித்துத்‌ துரத்தி 

சமஸ்தலோகம்‌ நடுங்கிடச்‌ செய்து 
சங்கையில்லாமலே ஆண்டிருந்தார்‌ 


நடுங்கிப்‌ போயந்தத்‌ தேவர்களெல்லாம்‌ 
நமக்குப்‌ பொல்லாத கலமென்று 

வெவ்வோறு ரூபமெடுத்துக்கொண்டு தேவாள்‌ 
பூலோகத்தில்‌ வந்து சஞ்சரித்தார்‌ 


நாற்பத்தொரு சதுர்யுகமாயத்‌ தேவர்‌ 
ராஜ்ஜியந்தன்னை யிழந்திருந்தார்‌ 
விமோசனமொன்றையும்‌ காணாமே என்று 
விஷ்ணு உலகத்திற்‌ கோடி வந்தாள்‌ 
375 


https://archive.org/details/muthulakshmiacademy ° 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நடுங்கி வந்தீர்கள்‌ தேவர்களே இப்போ 
நம்மாலிதற்கொன்று மாகாது 
விஷ்ணுமூர்த்தியும்‌ தேவரும்‌ இந்திரனும்‌ 
விரிஞ்சமூர்த்தியும்‌ கூடிக்கொண்டு 
மஹாமேரு பர்வதச்சாரலிலே 
வந்து பிரம்மாதி தேவரெல்லாம்‌ 
இதற்கு நாமென்ன செய்யப்‌ போறோமென்று 


ஏக்கமடைந்தார்‌ அமராளெல்லாம்‌ 


புத்தியுள்ள ஒரு தேவனப்போ எண்ணி 
பூர்வத்தில்‌ தேவியும்‌ சொன்னாரே 
இடுக்கண்‌ வந்திட்ட வேளையினிலே 


என்னை ஸ்துதியுங்கள்‌ என்றாரே 


ஆமாம்‌ அதுவும்‌ உள்ளதென்றெண்ணியே 
அமரர்‌ எல்லோரும்‌ கூடிக்கொண்டு 
நமஸ்தே நமஸ்தே என்று சொல்லியப்போ 
ராஜேஸ்வரியை ஸ்தோத்தரித்தார்‌ 
மூலாதாரி சரஸ்வதியே ஜகன்‌ 
மோஹினியே நமஸ்காரம்‌ 
மாயாதாரியே லக்ஷுமியே 
மாஹேஸ்வரியே நமஸ்காரம்‌ 
பகவான்‌ தேகத்தில்‌ பாதியன்றோ எங்கள்‌ 
பார்வதியே நமஸ்காரம்‌ 
எங்களை ரக்ஷிக்க வேண்டுமிப்போ ஜக 
தீஸ்வரியே நமஸ்காரம்‌ என்று 
தேவரெல்லோருமாய்‌ ஸ்தோத்தரிக்க 
தேவியும்‌ பிரத்யக்ஷமாக வந்து 
அஞ்சாதேயுங்கள்‌ நீங்களென்று 
அபி யஸ்தங்கொடுத்தாள்‌ தேவருக்கு 
376 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஹிமயபர்வதந்‌ தன்னில்வந்து தேவி 
கன்னிகாரூப மெடுத்துக்‌ கொண்டு 
கோகிலம்‌ போலும்‌ குரலுடையாள்‌ 
கொம்புத்‌ தேன்‌ போலும்‌ மொழியுடையாள்‌ 


ஹம்ஸம்போலும்‌ நடையுடையாள்‌ 
அபயங்கொடுக்கும்‌ கரமுடையாள்‌ 

மன்மதன்‌ கைகெண்ட விற்போலுமுள்ள 
வளைந்த புருவச்‌ சிலையழகும்‌ 


முத்துக்கோத்தாப்போல்‌ பல்லொளியும்‌ 
பவழம்‌ போன்ற அதரங்களும்‌ 
பட்டமுஞ்சட்டியும்‌ நெற்றிதனில்‌ மின்ன 
பதக்கம்‌ சரப்பளி மார்பிலசைய 
தண்டைசிலம்பு கல கலலென்னக்காலில்‌ 
சிலம்பு கொஞ்சிச்‌ சலஞ்சலென்க 
சொர்ணமயமான ஊஞ்சலில்‌ இருந்து 
கோடிஸூரியர்‌ உதித்ததுபோல்‌ 


தங்கத்திலான சங்கிலியைத்‌ தொட்டு 

தானே பாடிக்கொண்டு ஆடலுற்றாள்‌ 
சண்முண்டரென்ற இரண்டசுரர்களும்‌ 

(தேவி) கானந்தன்னைக்‌ கேட்டு ஓடிவந்து 


தேவியுடைய அருகினில்‌ வந்தாள்‌ 
சேதிஒன்று எடுத்துரைப்பாள்‌ 
எங்கள்‌ ராஜாவின்‌ ப்ரதாபங்கள்‌ தன்னை 
இத்தனை நாளிலும்‌ கேட்டில்லையோ 
சும்பன்‌ நிசும்பன்‌ என்றிரண்டுபேர்கள்‌ 
மூன்று உலகமும்‌ ஆண்டிருக்காள்‌ 
உமக்கு மெத்த அழகிருந்து மிப்போ 
போக பாக்கியம்‌ புஜியாமல்‌ 
377 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அதிசயமான ரூபத்துடன்‌ நீரும்‌ 
தனித்திருக்கின்ற காரியமேன்‌ 
எங்கள்‌ ராஜனுக்கே ஏர்யைம்மா நீர்‌ 
இந்த க்ஷணத்தில்‌ வாருமம்மா 
வாருமென்றஸுரன்‌ சொல்லுமே 
மஹேஸ்வரியும்‌ எடுத்துரைப்பாள்‌ 
ஸ்திரீபுத்திக்கு ஸ்திரமில்லையே நான்‌ 
தெரியாமலே ஒன்று செய்துவிட்டேன்‌ 


பிரதிக்ஞை ஒன்று செய்து கொண்டேன்‌ 

என்‌ பார்த்தாவாய்‌ வரவேணுமென்றால்‌ 
யுத்தம்‌ பண்ணியே என்னை ஜயித்தவர்‌ 

எனக்கிஷ்டமாகிய பர்த்தாவென்று 
உங்களிர்ராஜர்க்குச்‌ சொல்லுங்களென்றம்மன்‌ 

உத்தரஞ்சொல்லி அனுப்பிவைத்தாள்‌ 
சண்டமுண்டவரும்‌ ஓடிவந்தாரந்தச்‌ 

சும்ப நிசும்பர்‌ அண்டையினில்‌ 
உச்சிதமாகின்ற ரத்தினங்கள்‌ 

உங்கிளிடத்தில்‌ இருந்தாலும்‌ 
சேர்க்க வேண்டிய இரத்தினங்களில்‌ 

ஸ்திரீ ரத்தினம்‌ உங்களுக்கில்லையே 
ஏற்றமானதோர்‌ கன்னிகாரத்தினம்‌ 

ஹிமய பருவதத்திலிருக்காள்‌ 
சகாயமாகப்‌ புருஷர்களுமில்லை 

தனித்திருக்காள்‌ சகியுடனே 
சண்முடமுண்டரும்‌ சொல்லுமே 

சும்பாஸுரன்‌ கேட்டுச்‌ சந்தோஷமாய்‌ 
சும்பன்‌ மகிழ்ந்து தன்‌ மந்திரியான 

சுக்ரீவன்‌ 'தன்னைக்கிட்டழைத்து 


378 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


என்மகிமைகளை அவளுக்குரைத்து (நல்ல) 
இஷ்டமாகிய வார்த்தைசொல்லி 
வார்த்தை சொல்லி வசமாக்கிக்‌ கொண்டு 


வாருமென்று அனுப்பிவைத்தான்‌ 


சுக்ரீவன்‌ கேட்டு சந்தோஷமாய்‌ வெகு 
சீக்கிரமாகவே ஓடிவந்தான்‌ 

தேவியருகினில்‌ கிட்டவந்து மெள்ளச்‌ 
சேதியை நன்றாய்‌ எடுத்துரைப்பான்‌ 


எங்கள்‌ ராஜாவின்‌ சேதிப்ரதாபங்கள்‌ 
வந்தவர்களிங்கே சொல்லலையோ 

சும்பநிசும்பனென்று இரண்டுபேர்‌ 
மூன்றுலகுங்கண்டி யாண்டிருக்காள்‌ 


உமக்கு மெத்த அழகிருந்தும்‌ நல்ல 
போகபாக்கியம்‌ புஜியாமல்‌ 

(இந்தி அதிரூப சவுந்தரியத்துடன்‌ 
தனித்திருக்கின்ற காரியமேன்‌ 


எங்களிராஜற்கு ஏர்வையம்மா நீர்‌ 
இந்த க்ஷணத்தினில்‌ வாருமென்றான்‌ 
வாருமென்று அழைக்கமேலுமேயவன்‌ 
மாஹேச்வரியுமேது சொல்லுவாள்‌ 


சபதமொன்றல்லோ செய்திருக்கேன்‌ 
சத்தியமாகவே சொல்லுகிறேன்‌ 

சண்டையிட்டு என்னை ஜயித்தவர்கள்‌ 
கொண்டு போகலாமென்று சொல்லி 


உங்களிராஜர்க்குச்‌ சொல்லுங்களென்று 
உத்தரஞ்‌ சொல்லி யனுப்பிவைத்தாள்‌, 
சுக்ரீவன்‌ கேட்டு கோபத்துடன்‌ 
சும்பாஸுரன்‌ கிட்ட வந்து சொன்னான்‌ 
379 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கம்பஸுரன்‌ கேட்டுக்‌ கோபத்துடன்‌ 
தூம்ரலோசனனைக்‌ கிட்டழைத்து 

நயபயமாய்‌ அவளுக்குச்‌ சொல்லி 
நம்ம மகிமை எடுத்துரைத்து 


(இந்தச்‌ சேதியொன்றையுங்‌ கேட்காவிட்டால்‌ 
சிட்ஷை பண்ணிக்கொண்டு வாருமென்றால்‌ 

தூம்ரலோசனன்‌ கேட்டுச்‌ சந்தோஷமாய்‌ 
துரிதமுடன்‌ தேவிகிட்டவந்து 


ஏனம்மா இந்த அக்ரமம்‌ உனக்கு 
எங்கள்‌ இராஜரிடத்தினிலே 
சேராதே போனால்‌ உம்மையிப்போ நான்‌ 


சிட்ஷைபண்ணுவே னென்று சொல்லி 


அதட்டியே சிலவார்த்தை சொல்லியவன்‌ 
இழுக்க வந்திட்டான்‌ அம்மனையும்‌ 
பார்த்த அம்மனும்‌ ஹுங்காரம்‌ பண்ணவே 
பஸ்பமாக எரிந்து போனான்‌ 
தூம்ரலோசனன்‌ பட்டுபோனானென்று 
தூதர்கள்‌ ஓடிச்சொன்னாருடனே 
மந்திரியும்‌ பட்டுப்போனான்‌ என்றவுடன்‌ 
மண்டியெரிந்து கண்கள்‌ சிவந்து 
சண்டமுண்டரைக்‌ கிட்டழைத்து நீங்கள்‌ 
சம்ஹரித்திங்கே வாருமென்றான்‌ 
சண்டமுண்டரும்‌ ஓடிவந்து அந்தச்‌ 
சங்கரி தேவியை வந்தெதித்தார்‌ 
கண்டு தேவிதன்‌ கோபத்தீயலே 


காளிதேவியை உண்டாக்கினாள்‌ (அவள்‌) 
சண்டமுண்டர்‌ தலையை வெட்டிச்சிவ 


சங்கரி தேவிமுன்‌ வைத்து நின்றாள்‌ 
380 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சங்கரி யம்மனும்‌ சந்தோஸமாயப்போ 
சாமுண்டி என்றபேர்‌ தான்கொடுத்தாள்‌ 

தேவர்கள்‌ எல்லோருங்‌ கூடிக்கொண்டு மஹா 
தேவிக்குப்‌ புஷ்பமலர்‌ சொரிந்தாள்‌ 


சண்டமுண்டரும்‌ பட்டாரென்று கேட்டு 
சர்ப்பம்போலே யவன்‌ சீறிக்கொண்டு 

தனக்குண்டானதோர்‌ சேனைக்கெல்லாமப்போ 
அனாக்ஷணத்தில்‌ ஆளைவிட்டான்‌ 


எண்பத்து நாலாயிரம்‌ சேனைகளும்‌ 
இமைப்பொழுதினிற்‌ கூட்டிவைத்தான்‌ 

அதிபலவானான இரத்த பீஜன்றன்னை 
அம்பிகை முன்னாள அனுப்பிவைத்தாள்‌ 


சகலதேவர்கள்‌ அம்சங்களுடம்‌ சேர்ந்து 
ஸ்பதமாதர்கள்‌ உண்டானாள்‌ 

நாராயணி நரசிம்ஹி என்றும்‌ 
வைஷ்ணவி மஹாதேவி என்றும்‌ 


பிரஹ்மாணி கெளமாரி என்றும்‌ 
காளி சாமுண்டிதேவி என்றும்‌ 
ஈச்வரியுடைய தோழிகளாகவே 
ஏழுபெண்டுகள்‌ கூட்டிக்கொண்டு 


ரத்தபீஜனுடன்‌ யுத்தம்‌ பண்ணும்போது 
ரத்தங்கீழே விழுந்ததப்போ 

பிந்துவுக்குப்பிந்து இரத்த பீஜனாக 
பூமியெங்கிலும்‌ முளைக்கலானான்‌ 


அம்பிகையுடைய அனுக்ஞையினால்‌ மஹா 
அட்டகாஸத்துடன்‌ காளிதேவி 
இரத்தபீஜனை சம்ஹரித்து அவன்‌ 
இரத்தமெல்லாம்‌ உறிஞ்சிவிட்டாள்‌ 
- 381 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


காளிகாதேவியும்‌ இரத்தபீஜர்களை 
வாரி வாரி விழுங்கிவிட்டாள்‌ 
இரத்த பீஜனும்‌ பட்டவுடன்‌ பொல்லா 
நிசும்பனும்‌ பார்த்துக்‌ கோபத்துடன்‌ 


ஸம்ஹரிப்பேன்‌ இவளையென்று சொல்லி 
சபதம்‌ செய்து தமயன்‌ முன்னே 

தேவியடனே எதிர்த்து நிசும்பனும்‌ 
தோறகாமலே யுத்தம்செய்து நின்றான்‌ 


ஆயிரமாயிரம்‌ அம்பு தொடுத்தவன்‌ 
அஞ்சாமலே யுத்தம்‌ பண்ணலுற்றான்‌ 

நேரேயுத்தம்‌ பண்ணி லீலாவிநோதமாய்‌ 
நிசும்பனைக்‌ கொன்றான்‌ ஸ்ரீதேவியும்‌ 

தம்பியும்‌ பட்டதைக்‌ கேட்டு சும்பாஸுரன்‌ 
சங்கையில்லாத கோபத்துடன்‌ 

அம்பிகையெதிரில்‌ வந்து சும்பாஸுரன்‌ 
ஆங்காரத்துடன்‌ ஏதுசொல்வான்‌ 

உயுத்தம்‌ பண்ணத்‌ தெரித்தவளோ எங்கள்‌ 
இத்தனை பேரையும்‌ ஏய்த்தாயேடி 

யாருமில்லதே யிருந்தாயடி நீயும்‌ 
ஏழுபேருடனிப்போ நின்றாயடி 

(என்‌ அளவில்லாத சேனைகளுக்கெல்லாம்‌ 
அனலாக வந்து நின்றாயடி 

(என்‌ சங்கையில்லாத சேனைகளுக்கெல்லாம்‌ 
சதிகாரியாக நீ வந்தாயடி 

சதிகாரியடி நீயுமிப்போ என்னை 
கற்பனை செய்யவே வந்தாயடி 

வஞ்சித்தாயடி நீயுமென்னை யிப்போ 
வார்த்தைகள்‌ இரண்டு சொன்னாயடி 


382 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஒருத்தியாக இருந்து கொண்டன்றோ நீ 
உத்தரஞ்சொல்லி யனுப்பிவைத்தாய்‌ 

அத்தனைபேர்களைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு 
அமட்டீகிறயாடி நீயுமென்னை (இப்போ) 


(உன்‌! அழகான உருவத்தைக்‌ கண்டபின்‌ 
அமர்புரிய வென்‌ கையெழுமோ 

துரத்தி எல்லோரையும்‌ காளியை என்னுடன்‌ 
தொந்தயுத்தம்‌ பண்ணச்‌ சொல்வா யென்றான்‌ 


சும்பன்‌ வார்த்தையைக்‌ கேட்டு சசிகளை 
இங்கே வாருங்கள்‌ என்றழைத்து 

வாரியணைத்தாள்‌ சசிகள்‌ எல்லலோரையும்‌ 
மாரோடு மறைந்து ஜக்கியமானாள்‌ 


இரண்டாம்‌ பேரிங்கில்லை காளியுடன்‌ நீ 
எதிர்த்து யுத்தமும்‌ பண்ணாயென்றாள்‌ 

அம்மன்‌ செயலையும்‌ வார்த்தையையும்கேட்டு 
அம்புபட்டாப்‌ போலுத்தானுருகி 


சும்பாஸுரனும்‌ காளிகாதேவியும்‌ 
தோற்காமலே யுத்தம்‌ பண்ணலுற்றார்‌ 

அடித்த பந்து கிளம்பினார்‌ போலவன்‌ 
ஆகாயத்தினிலே கிளம்பி 


ஒருவருக்கொருவர்‌ சளைக்காமல்‌ அங்கு 
ஓடோடியுத்தமும்‌ பண்ணினார்கள்‌ 
சும்பாஸுரனும்‌ காளிகாதேவியும்‌ 
தொந்தயுத்தமும்‌ பண்ணினார்கள்‌ 
தேவர்களெல்லாம்‌ பயத்துடனே மஹா 
தேவியை ஸ்துதித்துக்‌ கொண்டிருந்தாள்‌ 
எத்தனைபோதாக யுத்தம்‌ பண்ணுவோம்‌ 
என்று காளியும்‌ கோபத்துடன்‌ 
383 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சும்பாஸுரனை வதைத்தாள்‌ காளியும்‌ 
துர்காதேவியென்றம்மனை அழைத்தாள்‌ 
துக்காதேவியம்மன்‌ அஸுரனை வதைக்க 
தேவர்கள்‌ பஷ்பமழை சொரிந்தாள்‌ 
அத்தனை தேவர்களும்‌ கூடி ஜக 
தம்பிகைதனை ஸ்துதிக்கலானார்‌ 
சுப்பநிசும்பதை ஸம்ஹரித்த எங்கள்‌ 
துர்காதேவிக்கு நமஸ்காரம்‌ 
துக்கம்போக்கியே நாடுதந்த எங்கள்‌ 
தேவியுமக்கு நமஸ்காரம்‌ 
சண்டமுண்டனை ஸம்ஹரித்த எங்கள்‌ 
துர்காதேவிக்கு நமஸ்காரம்‌ 
ரத்தபீஜனை ஸம்ஹரித்த எங்கள்‌ 
பத்திரகாளி நமஸ்காரம்‌ (என்று 
பக்தியாய்த்‌ தேவர்பணிந்து ஸ்ததித்திடப்‌ 
(பரிதேவியும்‌ பார்த்துச்‌ சந்தோஷமானாள்‌ 


OOK OK 


384 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தேவியைப்‌ பூஜித்து ஸ்துதித்தவர்கள்‌ 


அடையும்‌ பலனை விவரித்தல்‌ 
ஆபத்துக்கள்‌ ஒன்றும்‌ வாராது 
அன்புடனிதைப்‌ படித்தவர்க்கு 
பேய்ப்பிசாசுகள்‌ அண்டாதவர்களும்‌ 


புத்திரசோகம்‌ அனுபவியார்‌ 


தரித்திரங்கள்‌ அனுபவியார்‌ 
தீர்க்காயுசையும்‌ நான்‌ கொடுப்பேனங 

புத்திரசம்பத்தும்‌ நான்‌ கொடுப்பேன்‌ 
பரதேவதை பக்தியைச்‌ செய்தபேர்க்கு 


விப்ரர்களிரைக்‌ கேட்டு விட்டால்‌ 
வேதசாஸ்திரம்‌ விருத்தியாகும்‌ 

க்ஷத்திரியர்களிதைக்‌ கேட்டு விட்டால்‌ 
ஜயத்துடனே அரசாள்‌ வார்‌ 


வைசியர்களிதைக்‌ கேட்டு விட்டால்‌ 
வியாபாரத்தில்‌ வெகுலாபமுண்டாம்‌ 

சூத்திரர்களிதைக்கேட்டு விட்டால்நல்ல 
ஜயமடைவான்‌ கிருஷித்தொழிலில்‌ 


ஸ்தீரீகள்‌ பக்தியுடனே படித்தாலிதை 
தீர்க்க சுமங்கலியா யிருப்பாள்‌ 

கன்னியாப்‌ பெண்களிதைப்படித்தால்‌ நல்ல 
கணவர்தன்னை யடைந்திடுவாள்‌ 


நவராத்திரியில்‌ தவறாமல்‌ பூஜித்தால்‌ 
ராஜேஸ்வரியின்‌ கிருபை யடைவார்‌ 


பஞ்சபர்வங்களில்‌ பக்தியாய்‌ பூஜித்தால்‌ 
பரதேவியின்‌ பதமடைவார்‌ 


385 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நித்தியமாக ஸ்துதித்தவர்களுக்கு 
நினைத்த வரமும்‌ நான்‌ கொடுப்பேன்‌ 
வெள்ளி செவ்வாயில்‌ ஸ்துதித்தவர்களுக்கு 
வேண்டும்‌ வரங்கள்‌ கொடுத்திடுலான 
மனதிலுள்ள அபீஷ்டங்களெல்லாம்‌ 
வருந்தும்‌ உங்கட்கு தருவோமென்றான்‌ 
தருவேனென்றம்மன்‌ சொல்லலுமே அந்த 
தேவர்களெல்லாம்‌ மனமகிழ்ந்து 
ஒருக்காலும்‌ ஆபத்து வந்திடாமல்‌ 
உகந்த ரக்ஷிக்க வேணுமம்மா 
உகந்து ரக்ஷிக்க வேணுமென்றவுடன்‌ 
உலகநாயகி ஏது சொல்வாள்‌ 
அநேககாலங்‌ கழித்தவுடன்‌ பொல்லா 


அஸரரர்‌ மிகவும்‌ உபத்திரவிப்பாள்‌ 
நந்தகோபர்‌ அரண்மனை தன்னில்‌ 


கண்ணனாய்‌ பிறந்து ரக்ஷிக்கிறேன்‌ 
பாரத மாதாவாய்‌ ராஜ்யங்களெல்லாம்‌ 


பரிபாலித்து நான்‌ ரக்ஷிக்கிறேன்‌ 
ஆறுதல்‌ சொல்லியே தேவர்‌ எல்லோருக்கும்‌ 


அம்பிகை அந்தர்த்தான மடைந்தாள்‌ 


HH 


386 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சுரதனென்னற ராஜனும்‌ சமாதி என்‌ 
கோமுட்டியும்‌ தேவியைப்‌ பூஜித்துப்‌ 


B 


வைசியனும்‌ மகாராஜாவும்‌ தேவியின்‌ 
மகிமை கேட்டு மனமகிழ்ந்து 
தவமுனிவர்‌ அனுக்கைஞயினால்‌ ஜகத்‌ 
தம்மனை நோக்கித்‌ தபசு செய்ய 
சையபருவதம்‌ சாரலிலே வந்தார்‌ 
சமாதியுடளே இராஜனப்போ 
இந்திரியங்களுடன்‌ வாயுவையும்‌ 
எல்லாவற்றையும்‌ உள்ளடக்கி 
அம்மனை நோக்கி இருவரமாய்‌ 
அநேகங்காலம்‌ தவமிருந்தாள்‌ 


. தபஸைக்கண்டதில்‌ சந்தோஷமாய்‌ 


சங்கரியுமவாள்‌ முன்னே வந்தாள்‌ 
என்ன வரவேணுமென்று அரசனை 
ஈச்வரி தேவியுங்‌ கேட்கலுமே 
எந்தனுடையதோர்‌ நாடுராஜ்ஜியங்களும்‌ 
எப்போதும்‌ போலவே வேண்டுமென்றார்‌ 
ராஜ்ஜியத்தை யடைவாயென்றம்மன்‌ 
ராஜாவைப பார்த்து எடுத்துரைப்பாள்‌ 
அறுபதினாயிரம்‌ ராஜ்ஜியத்தையாண்டு 
அவதரிப்பாய்‌ மநுவாக 
ராஜாவைப்‌ பார்த்து வரங்கொடுத்து அம்மன்‌ 
சமாதியை பார்த்துக்‌ கேளுமென்றாள்‌ 
(உங்கள்‌) ஜக்கியம்‌ ஒன்றுமே போதுமம்மா 
உம்முடைய கிருபை வேணுமம்மா 
அப்படியே உந்தன்‌ சித்தம்‌ துலங்கியே 
த்மாக்கியானம அடைந்திடுவாய்‌ 
ஜீவன்‌ முக்கியடைந்திடுவாயென்று 
தேவியும்‌ அந்தர்த்தான மடைந்தாள்‌ 
387 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ராஜனும்‌ தேவிகிருபை யடைந்துதன்‌ 
ராஜ்ஜியமடைந்து ஆண்டிருந்தான்‌ 

சுமேதஸ்‌ முனியின்‌ ஆசிரமத்தில்‌ 
சமாதியும்‌ ஞானவானாயிருந்தான்‌ 


தேவி பாகவத புராணத்திலுள்ள 
சிறந்த ஜந்தாம்‌ ஸ்கந்தமிதை 

துஷ்ட அஸுரரை சம்ஹரித்த இந்த 
தேவி மகிமை படித்தவர்கள்‌ 


அன்புடன்‌ தேவி மகிமை தன்னைச்‌ சொல்லி 
அநுதினமும்‌ ஸ்துதித்தவர்கள்‌ 
அம்பிகை பாதாரவிந்தத்திலேயவர்‌ 
ஐக்கியப்‌ பதமடைந்திடுவாள்‌ 


மங்களம்‌ ஜயமங்களம்‌ ஜயமஹாதேவிக்கு 
மங்களம்‌ லலிதாதேவியுடனே மஹாகாளிக்கு 
சங்கு சக்கரம்‌ கையில்‌ தரித்த-சக்ரநாதைக்கு 
சங்கையில்லாத அஸுரனைக்‌ கொன்ற சாமுண்டிதேவிக்கு 
துஷ்ட அஸுரனைக்‌ ஜயித்ததுர்க்காதேவிக்கு 
சிஷ்டர்களான தேவரைக்‌ காத்த ரக்தாம்பாளுக்கு 
இஷ்டதெய்வமாம்‌ எங்களை ரக்ஷிக்கும்‌ - எமஸ்வரூபிக்கு 
கஷ்டம்‌ நீக்கிக்‌ கருணை பொழியும்‌ காமாக்ஷிதேவிக்கு 
அஷ்டபோபாக்கியமளிக்கும ஆதிசக்திக்கு 
துஷ்டபண்டாஸுரனை வதைத்த ஸ்ரீ லலிதைக்கு 
சகலதேவ ஸ்வரூபியான சக்தி கெளரிக்கு 
அகிலலோகத்தைப்‌ பரிபாலித்திடும்‌ அம்பாதேவிக்கு 
வாழ்க்‌ தேவி நாமம்‌ வாழ்க மறைகள்‌ வாழ்கவே 
வாழ்கமானிடர்‌ வாழ்க ஆவிளம்‌ வளமையாகவே 
பக்தருக்கருள்‌ பொழியும்‌ ஸ்ரீபர-தேவி வாழ்கவே 
அத்யந்தபக்தியுடனே படிக்கும்‌-அன்பர்‌ வாழ்கவே 

தத்‌-ஸத்‌-பிரம்மார்பிதம்‌ முற்றிற்று : 

388 


https://archive.org/details/muthulakshmiacademy 


வ.எண்‌. 


ஜூ ROR NN > 


ல. அ 
= ௧ 


ஆ டம்‌ on | பழு வட பலக 


வ வே ஜி ஹூ ஹூ wm YO YO YO ஹூ YH DH 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சக்தி பீடங்கள்‌ - 64 


ஷேத்ரம்‌ 
காஞ்சி 
காசி (வாரணாசி) 
மதுரை 
திருவானைக்கா 
இராமேஸ்வரம்‌ 
மகாகாளம்‌ 
மைகூர்‌ 
சோமநாதபுரம்‌ 
நந்திபுரம்‌ 


நாகுலம்‌ (தேவிகாதடம்‌! 


காளஹஸ்தி 
விந்தியாசலம்‌ 
பாபநாசம்‌ 
திருவாரூர்‌ 
மணித்த்பம்‌ 
காமரூபம்‌ (அஸ்லாம்‌ 
புட்கரம்‌ ராஜஸ்தான்‌) 
கன்னியாகுமரி 
திருவையாறு 
ஜலாந்தரம்‌ 
திருயம்பகம்‌ 
திருவண்ணாமலை 
திருக்கடவூர்‌ 
திருக்குற்றாலம்‌ 
கும்பகோணம்‌ 
திராட்சராமா 
உஜ்ஜெயிளி 
கயை 

ஸ்ரீநகர்‌ (காஷ்மீரி 
சிருங்கேரி 
துளஜாபுரம்‌ 


நாயகி 


காமாட்சி 
விசாலாட்சி 
மீனாட்சி 
அகிலாண்டேஸ்வரி 
பர்வதவர்தினி 
சங்கரி 
சாமுண்டி 
சந்திரபாகா 
நந்தினி 
நாகுலோல்‌ வரி 
ஞாதனாம்பிகை 
விந்தியவாசினி 
விமலை 
கமலாம்பாள்‌ 
ஸ்ரீவித்யா 
காமரூபி 
காயத்திரி 
கள்ளியாகுமரி 
தர்மசம்வர்த்தினி 
திரிபுரமாலிளி 
திரியம்பகதேவி 
அபீதகுஜாம்பாள்‌ 
அபிராமி 
குழல்வாய்மொழி 
மங்களாம்பிகை 
மாணிக்காம்பாள்‌ 
மாகாளி 
மந்திரிணி 
சம்புநாதேஸ்வரி 
சாரதா 
பவாளி 


389 


பீடம்‌ 


காமகோடி பீடம்‌ 
மணிகர்னிகா பீடம்‌ 
மந்திரிணீ பீடம்‌ 
தண்டினி பீடம்‌ 
சேது பீடம்‌ 
மகோத்பலா பீடம்‌ 
சம்பப்பிரதா பீடம்‌ 
பிரபாலா பீடம்‌ 
கல்யாணி பீடம்‌ 
ஒட்டியாணபீடம்‌ 
ஞானபீடம்‌ 
விந்தியா பீடம்‌ 
விமலை பீடம்‌ 
கமலை பீடம்‌ 
வித்யா பீடம்‌ 
காமகிரி பீடம்‌ 
காயத்திரி பீடம்‌ 
குமரி பீடம்‌ 
தர்மபீடம்‌ 
ஜலாந்திர பீடம்‌ 
திரிகோன பீடம்‌ 
அருணை பீடம்‌ 
காவ பீடம்‌ 
பராசக்தி பீடம்‌ 
விட்டுணுசக்தி பீடம்‌ 
மாணிக்க பீடம்‌ 
௫த்ரானி பீடம்‌ 
திரிவேணி பீடம்‌ 
ஜ்வாலாமுக்‌ பீடம்‌ 
சாரதா பீடம்‌ 
உத்பலா பீடம்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


| 
| 
| 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அம்பத்தூர்‌ 
தேவிபட்டணம்‌ 


௫த்ரகோடி (கேதாரம்‌) 


பூரிஜகந்நாதம்‌ 
திருவெண்காடு 

ஸ்ரீ சைலம்‌ 
பிருந்தாவனம்‌ 
அஸ்தினாபுரம்‌ 
கொல்லூர்‌ 
நீலபர்வதம்‌ (சிம்லா) 
வைதரணி 
குருஷேத்ரம்‌ 
மானசரோவர்‌ 


கோகர்ணம்‌ (எமகூடம்‌ 


கல்கத்தா 
திருநெல்வேலி 


ஈங்கோய்மலை 


பிரயாகை (அலகாபாதி 


திருவொற்றியூர்‌ 
கோலாலம்பூர்‌ 
மாத்ருபுரம்‌ 
கனகல்‌ 
அம்ராத்கேஸ்வரம்‌ 
ஸ்ரீபர்வதம்‌ 
பிரபாசம்‌ 
நைமிசாரண்யம்‌ 
வேதாரண்யம்‌ 
அமரேசம்‌ 
கச்சிநகர்‌ 
விந்தியமலை 
ஸ்துலமேகஸ்வரம்‌ 
ஆஷாடம்‌ 
சிதம்பரம்‌ 


வைஷ்னவி 

மகிஷமர்த்தணி 
மகாளி 

பைரலி (சுபத்ரா 
பிரம்மராம்பாள்‌ 
பிரம்மராம்பாள்‌ 
குமாரி 
முக்திநாயகி 
மூகாம்பிகை 
ந்லாம்பிகை 
விரஜை 
ஸ்தாணுபிரியை 
தாட்சாயினி 
சண்டி 
காளிகாதேவி 
காந்திமதி 
லலிதாம்பிகை 
லலிதா 
வட்டபறையம்மள்‌ 
மகாலட்சுமி 
ரேணுகாதேவி 
உக்ராதேலி 
குச்சமாதேவி 
சங்கரி 
புடகரேச்சனி 
லிங்கதாரினி 
யாழ்மொழியம்மை 
கண்டி 
யோகேஸ்வரி 
பீமேஸ்வரி 
ஸ்தூலேஸ்வரி 
ஸ்ரீதேவி 
சிவகாமி 


390 


வைஷ்ணவி பீடம்‌ 
வீரசக்தி பீடம்‌ 
௫த்ரானி பீடம்‌ 
பைரவி பீடம்‌ 
பிரணவ பீடம்‌ 
சைல பீடம்‌ 
முக்தி பீடம்‌ 
ஜெயந்தி பீடம்‌ 
அர்த்தநார்‌ பீடம்‌ 
சியாமளா பீடம்‌ 
லிரஜா பீடம்‌ 
உபதேச பீடம்‌ 
தியாக பீடம்‌ 
கர்ண பீடம்‌ 
உக்ரசக்தி பீடம்‌ 
காந்தி பீடம்‌ 
சாயா பீடம்‌ 
லலிதா பீடம்‌ 
இட்சு பீடம்‌ 
கரவீர பீடம்‌ 
மாத்ரு பீடம்‌ 
உக்ரபீடம்‌ 
ஆம்ராத்‌ பீடம்‌ 
பர்வத பீடம்‌ 
பிரபா பீடம்‌ 
ஆரண்ய பீடம்‌ 
வசுலா பீடம்‌ 
அமர பீடம்‌ 
தேஜோ பீடம்‌ 
மகரந்த பும்‌ 
ஸ்தூல பீடம்‌ 
ரதி பீடம்‌ 
சிற்றம்பல பீடம்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy ` 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


துர்கா ஸ்தோத்திரம்‌ 

எப்பேர்பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடவும்‌ எண்ணியது 
எண்ணியபடி நடக்கவும்‌, கலிகாலப்‌ பிரத்யட்ச தெய்வமான ஸ்ரீ 
துர்கையை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில்‌ (மாலை 3 மணி 
முதல்‌ 4.30) வழிபடுவது பிரத்யட்க்ஷ பலனைத்‌ தருகிறது. 
ஸ்ரீசெளந்தராம்பிகா சமேத ஸ்ரீ கச்சாலீஸ்வரர்‌ ஆலயத்தில்‌ 
வீற்றிருக்கும்‌ ஸ்ரீ துர்காம்பிகை சந்நதியில்‌ பின்‌ கண்ட ஸ்லோகம்‌ 
எழுதப்பட்டுள்ளது. ஒன்பது செவ்வாய்க்‌ கிழமை விடாமல்‌ 
பாராயணம்‌ செய்து வந்தால்‌ நாம்‌ நினைத்தபடி நடந்து 
அம்பிகையின்‌ பரிபூர்ண கடாக்ஷமும்‌ கிடைக்கின்றது. 


மஹாதேவ உவாச 


ரக்ஷ ரக்ஷ ஜகந்மாத : தேவி மங்கள சண்டிகே 

ஹாரிகே விபதாம்‌ ராசே : ஹர்ஷ மங்கள காரிகே 
ஹர்ஷ மங்களே தக்ஷ ஹர்ஷ மங்கள நாயிகே 

சுபே மங்களே தக்ஷ சுபே மங்கள சண்டிகே 
மங்கள மங்களார்‌ ஹேச ஸர்வ மங்கள மங்களே 

ஸதாம்‌ மங்களே தேவி ஸர்வேஷாம்‌ மங்களாலயே 
பூஜ்ய மங்கள பூபஸ்ய மநு வம்சஸ்ய ஸந்ததம்‌ 

மங்களா திஷ்டாத்ரு தேவி மங்களாம்‌ சமங்களே 
ஸம்ஸார மங்களாதாரே மோக்ஷ மங்கள தாயினி 

ஸாரே சமங்களாதாரே பாரேச ஸர்வ கர்மணாம்‌ 
ப்ரதி மங்கள வாரே சபூஜ்ய மங்கள சுகப்ரதே 


பூஜ்ய மங்கள வாரே சமங்கள புஷ்ட தேவதே 


391 


https://archive.org/details/muthulakshmiacademy 


(2) 


(3) 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மஹா சண்டிஹோமம்‌ 
மஹா சண்டி ஹோமம்‌ மயா துர்கை நாமம்‌ 
மஹா பாவம்‌ போக்கும்‌ - அது 
மனதில்‌ இன்பம்‌ சேர்க்கும்‌ மஹா 
சதா அவளை தியானி 
துயர்‌ சுமை நினைக்கும்‌ ஞானி 
பதாசுரம்‌ தோணி-அவள்‌ 
பாதம்‌ உயர்த்தும்‌ ஏணி மஹா 
அகிலம்‌ காக்கும்‌ இறைவி 
அவள்‌ ஆடல்‌ அரசனின்‌ துணைவி 
மகிஷன்‌ என்னும்‌ அரக்கனை 
அவனை மர்த்தனம்‌ செய்த தேவி- (மஹா 


4444 


392 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அஷ்டலக்ஷமி ஸ்தோத்ரம்‌ 
1. ஆதிலஷ்மி 


ராகம்‌ : கல்யாணி தாளம்‌ : ஆதி 
ஸுமனஸ வந்தித ஸுந்தரி மாதவி 

சந்த்ர ஸஹோதரி ஹேமமயே 
முநிகண மண்டித மோக்ஷ ப்ரதாயினி 

மஞ்ஜுள பாஷிணி வேதநுதே !! 
பங்கஜ வாஸினி தேவஸுபூஜித 

ஸத்குண வர்ஷிணி சாந்தியுதே 
ஜய ஜய ஹே மதுஸூதந காமிநி 

ஆதிலக்ஷ்மி ஸதா பாலய மாம்‌ |! 

2. தான்யலக்ஷமி 

ராகம்‌ : ஷண்முகப்ரியா 
அயிகலி கல்மஷ நாசினி காமிநி 

வைதிக ரூபிணி வேதமயே 
க்ஷ்ரஸமுத்பவ மங்கள ரூபிணி 

மந்த்ர நிவாஸிநி மந்த்ரநுதே ! 
மங்கள தாயினி அம்புஜ வாஸிநி 

வேத கணாச்ரித பாதயுதே 
ஜய ஜய ஹே மதுஸூதே காமிநி 


தான்யக்ஷ்மி ஸதா பாலய மாம்‌ !! 


393 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


3. தைர்யலக்ஷமி 
ராகம்‌ : ஹம்ஸாநந்தி 
ஜய வர வர்ணிநி! வைஷ்ணவி பார்கவி 
மந்த்ர ஸ்வரூபீணி மந்த்ரமயே 
ஸுரகண பூஜித சீக்ர பலப்ரத 
ஜ்ஞான விகாஸிநி சாஸ்த்ரநுதே ! 
பவபய ஹாரிணி பாப விமோசநி 
ஸாது ஜநாச்ரித பாதயுதே 
ஜயஜய ஹே மதுஸூதந காமிநி 
தைர்யலக்ஷ்மி ஸதா பாலயமாம்‌ !! 
4. கஜலக்ஷமி 
ராகம்‌ : திலங்‌ 
ஜய ஜய துர்கதிநாசினி காமிநி 
ஸர்வ பலப்ரத சாஸ்த்ரமயே 
ரதகஜ துரக பதாதி ஸமாவ்ருத்‌ 
பரிஜன மண்டித லோகனுதே ! 
ஹரி ஹர ப்ரஹ்ம ஸுபூஜித ஸேவித 
தாப நிவாரிணி பாதயுதே 
ஜயஜய ஹே மதுஸூதந காமிநி 
கஜலக்ஷ்மி ரூபணே பாலய மாம்‌ l 
9 o 
5. ஸந்தானலக்ஷமி 
ராகம்‌ : பாகேஸ்வரி 
அயி ss வாஹிநி மோஹிநி சக்ரிணி 
ராக விவர்த்தினி ஜ்ஞானமயே 
குண கண வாரிதி லோக ஹிதைக்ஷிணி 
ஸ்வரஸ்ப்த பூஷித கானனுதே ! 
ஸகல ஸுராஸுர தேவ முநீச்வர 
மாநவ வந்தித பாதயுதே 
ஜய ஜயஹே மதுஸூதந காமிநி 


ஸந்தானலக்ஷ்மி ஸதா பாலய மாம்‌ i 


394 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


6. விஜயலக்ஷ்மி 
ராகம்‌ : ஸாரங்கா 
ஜய கமலாஸநி ஸத்கதி தாயிநி 
ஜ்ஞான விகாஸினி கானமயே 
அனுதின மர்ச்சித குங்குமதூஸர 
பூஷித வாஸித வாத்யனுதே ! 
கனகதார ஸ்துதிவைபவ வந்தித 
சங்கர தேசிக மான்யபதே 
ஜய ஜய ஹே மதுஸூதந காமிநி 
விஜயலஷ்மி ஸதா பாலய மாம்‌ !! 
7. வித்யலக்ஷமி 
ராகம்‌ : கானடா 
ப்ரணத ஸுரேச்வரி பாரதி பார்கவி 
சோகவிநாசிநி ரத்னமயே 
மணிமய பூஷித கர்ணவிபூஷண 
சாந்தி ஸமாவ்ருத ஹாஸ்யமுகே ! 
நவநிதி தாயிநி கலிமல ஹாரிணி 
காமித பலப்ரத ஹஸ்தயுதே 
ஜய ஜய ஹே மதுஸூதந காமிநி 
வித்யாலக்ஷ்மி ஸதா பாலய மாம்‌ |! 
8. தனலக்ஷ்மி 
ராகம்‌ : சுருட்டி 
திமி திமி திந்திமி திந்திமி திந்திமி 
துந்துபி நாத ஸுபூர்ணமயே 
கும கும கும்கும கும்கும கும்கும்‌ 
சங்க நிநாத ஸுவார்யநுதே ! 
வேத புராணே இதிஹாஸ ஸூபூஜித 
வைதிக மார்க ப்ரதர்சயுதே 
ஜய ஜய ஹே மதுஸூதந காமிநி i 
தனலக்ஷ்மி ரூபணே பாலயமாம்‌ | 
அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்ரம்‌ ஸம்பூர்ணம்‌ 


395 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சகலகலாவல்லி மாலை 
என்னும்‌ 
சரஸ்வதி தோத்திரம்‌ 
(கலைமகள்‌ புகழ்மாலை 

வெண்டா மரைக்கன்றி நின்பதந்‌ 

தாங்க என வெள்ளையுள்ளத்‌ 
தண்டா மரக்குத்‌ தகாதுகொ 

லோசககம்‌ ஏழுமளித்து 
உண்டான்‌ உறங்க ஒழித்தான்பித்‌ 

தாக உண்டாக்கும்‌ வண்ணங்‌ 
கண்டான்‌ சுவைகொள்‌ கரும்பே 


சகல கலா வல்லியே (1) 


நாடு பொருட்‌ சுவை சொற்சுவை 
தோயத்‌ தர நாற்கவியும்‌ 
பாடும்‌ பணியிற்‌ பணித்தருள்‌ 
வாய்‌ பங்க யாசனத்திற்‌ 
கூடும்‌ பசும்‌ பொற்‌ கொடியே 
கணதனக்‌ குன்றும்‌ ஜம்பாற்‌ 
காடும்‌ சுமக்கும கரும்பே 


சகல கலா வல்லியே (2) 


அளிக்குஞ்‌ செழுந்தமிழ்த்‌ தெள்ளமு 
தாரந்துன்‌ அருட்கடலிற்‌ 
குளிக்கும்‌ படிக்கென்று கூடுங்கொ 
லோஉளாங்‌ கொண்டு தெள்ளித்‌ 
தேளிக்கும பனுவற்‌ புலவோர்‌ 
கவிமழை சிந்தக்‌ கொண்டு 
களிங்குங்‌ கலாப மயிலே 
சகல கலா வல்லியே க்‌ 


996 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தாக்கும்‌ பனுவல்‌ துறை தோய்ந்த 
கல்வியுஞ்‌ சொற்சுவைதோய்‌ 
வாக்கும்‌ பெருகப்‌ பணித்தருள்‌ 
வாய்வாட நூற்கடலுந் 
தேக்குஞ்‌ செழுந்தமிழ்ச்‌ செல்வமுந் 
தொண்டர்‌ செந்‌ நாவினின்று 
காக்குங்‌ கருணைக்‌ கடலே 
சகல கலா வல்லியே 


பஞ்சப்‌ பிதந்தரு செய்ய பொற்‌ 
பாதபங்‌ கேருகமென்‌ 
நெஞ்சத்‌ தடத்தல ராததென்‌ 
னேநெடுந்‌ தாட்கமலத்‌ 
தஞ்சத்‌ துவசம்‌ உயர்த்‌ தோன்செந்‌ 
நாவும்‌ அகமும்‌ வெள்ளைக்‌ 
கஞ்சத்‌ தவிசொத்‌ திருந்தாய்‌ 
சகல கலா வல்லியே 


பண்ணும்‌ பரதமுங்‌ கல்வியுந்‌ 
தீஞ்சொற்‌ பனுவலும்யான்‌ 
எண்ணும்‌ பொழுதெளி செய்த நல்‌ 
காய்‌ எழு தாமறையும்‌ 
விண்ணும்‌ புவியும்‌ புனலுங்‌ 
கனலும்‌ வெங்காலும்‌ அன்பர்‌ 
கண்ணுங்‌ கருத்தும்‌ நிறைந்தாய்‌ 
சகல கலா வல்லியே 
பாட்டும்‌ பொருளும பொருளாற்‌ - 
பொருந்தும்‌ பயனும என்‌ பாற்‌ 
கூட்டும்‌ படி நின்‌ கடைக்‌ கண்‌ நல்‌ 
காய்‌ உளங்‌ கொண்டு தொண்டர்‌ 
தீட்டுங்‌ கலைத்தமிழ்த்‌ தீம்‌ பால்‌ 
அமுதந்‌ தெளிக்கும்‌ வண்ண 
காட்டும்‌ வெள்‌ ளோதிமப்‌ பேடே 
சகல கலா வல்லியே 


397. 


https://archive.org/details/muthulakshmiacademy 


(4) 


(5) 


(6) 


(7) 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


செல்விற்‌ பனமும்‌ அவதான 
முங்கல்வி சொல்ல வல்ல 
நல்வித்தையுந்தந்‌ தடிமை கொள்‌ 
வாய்நளி சைனஞ்‌ சேர்‌ 
செல்விக்‌ கரிதென்‌ றெருகால 
முஞ்சிதை யாமை நல்குங்‌ 
கல்விப பெருஞ்‌ செல்வப பேறே 


சகல கலா வல்லியே 


சொற்கும்‌ பொருட்கும்‌ உயிராமெய்ஞ்‌ 
ஞானத்தின்‌ தோற்றமென்ன 
நிற்கின்ற நின்னை நினைப்பவர்‌ 
யார்‌ நிலந்‌ தோய்ப்‌ புழுக்கை 
நற்குஞ்‌ சரத்தின்‌ பிடியோடு 
அரசன்ன நாண நடை 
கற்கும்‌ பதாம்‌ புயத்‌ தாளே 


சகல கலா வல்லியே 


மண்கண்ட வெண்குடைக கீழாக 
மேற்பட்ட மன்னரும்‌ என்‌ 
பண்கண்‌ டளவிற்‌ பணியச்‌ செய்‌ 
வாபடைப்‌ போன்‌ முதலாம்‌ 
விண்கண்ட தெய்வம்‌ பல்‌ கோடியுன்‌ 
டேனும விளம்பில்‌ உன்போற்‌ 
கண்கண்ட தெய்வம்‌ உளதோ 


சகல கலா வல்லியே 


ல்க 


398 


https://archive.org/details/muthulakshmiacademy 


(9) 


(10) 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வரலக்ஷமி பூஜை பாடல்‌ 


பூஜை செய்வோம்‌ நாம்‌ பூஜை செய்வோம்‌ 
புண்ணிய தினத்திலே பூஜை செய்வோம்‌ 
ஏகாந்தமாக இருக்கும்‌ வரலக்ஷ்மியை 
எந்தாளும்‌ பூக்கொண்டு பூஜை செய்வோம்‌ 


அன்பர்கள்‌ அனைவரும்‌ அம்புஜ மலர்‌ கொண்டு 
ஆனந்தமாகவே பூஜை செய்வோம்‌ 

இஷ்டமுடனே கஷ்டங்களை போக்கும்‌ 
ஈஸ்வரியை நாம்‌ பூஜை செய்வோம்‌ சதா 


புதிதாய சித்திரம்‌ வரைந்திடுவோம்‌ நாம்‌ 
பொன்னால்‌ பந்தல்‌ அமைதத்திடுவோம்‌ 

வாழைகள்‌ தோரணம்‌ கட்டிடுவோம்‌ நாம்‌ 
வரிசையாய்‌ விளக்குகள்‌ ஏற்றிடுவோம்‌ 


எழை கோலமிட்டு பலகையின்‌ மேலே 
ஏராளமாகவே நெல்‌ பரப்பி 

ரேழியில்‌ வைத்து ரத்ன விளக்கேற்றி 
ரகசிய அம்மனை அழைத்திடுவோம்‌ 


தங்க கலசத்தில்‌ திருமுகம்‌ எழுதி 

கங்காஜலம்‌ வைத்து கீர்த்தியுடன்‌ 
மங்களகரமாக சிங்காரம்‌ செய்து 

மணைமேல்‌ அம்மனை வைத்திடுவோம்‌ - நாம்‌ 


அம்மனை பந்தலில்‌ கொண்டுவந்து வைத்து 
அந்தணர்‌ பூஜையை ஆரம்பித்தார்‌ 

விக்னங்கள இல்லாமலே வேளைதப்பாமலே 
விக்னேஸ்வரர்‌ பூஜை ஆரம்பித்தார்‌ ஸ்வாமி 


399 


https://archive.org/details/muthulakshmiacademy 


(1) 


(3) 


(4) 


(5) 


(6) 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சம்பங்கி ரோஜா சரக்கொன்ன இருவாக்ஷி 
நீலோத்‌ புஷ்பமுடன்‌ செவ்வரளி 
பிச்சா நந்தியா வட்டை பச்சை துளசியுடன்‌ 


வில்வமுடன்‌ பூஜை செய்திடுவோம்‌-நாம்‌ 


பண்டு பலாதிகள்‌ பலபஷ்க்ஷ முடனே 
பக்குவமுள்ள நைவேத்தியமுடன்‌ 
உடைத்த தேங்காயுடன்‌ கதலி பழமும்‌ 
தாம்பூல நைவேத்தியம்‌ செய்திடுவோம்‌ - நாம்‌ 
சிறியதோர்‌ பூஜை முடிந்த பின்பு நாம்‌ 
சிங்கார ஹாரத்தி எடுத்திடுவோம்‌ 
மஞ்சன்‌ குங்குமம்‌ கொடுத்திடுவோம்‌ நாம்‌ 
மஹாலக்ஷ்மியை உள்ளே அழைத்திடுவோம்‌ 
சூஸ்த்திரதாரமும்‌ கட்டி கொண்டு நாம்‌ 
சுகமதாய்‌ எல்லோரையும்‌ நமஸ்கரிப்போம்‌ 
அந்தணர்க்கு சிந்தை மகிழவே 
பூர்ண தக்ஷ்ணை கொடுத்திடுவோம்‌ 
எளியவரை நாம்‌ அழைத்திடுவோம்‌ நாம்‌ 


ஏகமாய்‌ தானமும்‌ கொடுத்திடுவோம்‌ 
வயிறு நிறைய இட்டிடுவோம்‌ நாம்‌ 


வேணதேெல்லாம்‌ பாக்கியம்‌ செய்திடலாம்‌ பூஜை) 


VO 


400 


https://archive.org/details/muthulakshmiacademy 


(7) 


(9) 


(10) 


(14) 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


உ 
ஸெளந்தர்யலஹரீ 
அழகு வெள்ளம்‌ 
கணபதி துணை 

ஓமென்னும்‌ சக்தியத்தின உட்பொருளாய்‌ நின்றே 

உண்மையினைத்‌ தேடு பவர்க்கு வட்டாததேனாய்‌ 
ஆமென்ன ஜஞ்கரத்‌ தோடாமுனைமுகம்‌ தாங்கி 

அடியவர்‌ கெளியராய்‌ எங்கும்‌ நிறைதேவ 
பூமணக்கும அம்பிகைமேல்‌ அழவெள்ளம்‌ பாடி 

பூரித்த சங்கரன்‌ சொல்செந்‌ தமிழில்‌ சொல்ல 
தேன்‌ மணக்கும்‌ மலர்மாலைக்‌ கணபதியே நின்றன்‌ 

திருவடிகள காப்பாக்கித்‌ தொழுதிடுவவேன்‌ தேவே ! 


1. சுபம்‌ திருவும்‌ சித்தி 
இராகம்‌ : ஆனந்தடைரவி 
திங்களைச்‌ சடையில்‌ தரித்திடும்‌ சிவன்பால்‌ 
தேவிநீ அன்புடன்‌ ஒன்றித்‌ 
தங்கிடி லன்றி இயங்கிடும்‌ திறமும்‌ 
இறைவனே இழந்திடும்‌ என்னில்‌ 
கங்கைவார்‌ சடையன்‌ அயன்‌ திரு மாலும்‌ 
கைதொழு தேத்தியே போற்றும்‌ 
பங்கையச்‌ செல்வி புண்ணிய மிலார்‌ நின்‌ 
பாதேம தொழுவம்‌ எளிதோ ! 


2, உலகம்‌ உன்வசம்‌ 


இராகம்‌ : ஆனந்தடைரவி 
தாயுன்றன்‌ பாதத்‌ துகளினைக்‌ கொண்டு 
சதுர்முகன்‌ உலகினைப்‌ படைக்க 
தூயதோர்‌ ஆதி சேடன்‌ துருவில்‌ 
சுடர்முடி ஆயிரம்‌ கொண்ட 
மாயவன்‌, உன்றன்‌ மலரடித்‌ துகளாம்‌ 
மாபெரு முலகுகள்‌ சுமக்க 
நாயகன்‌ சிவனும்‌ மேனியிலதனை 
நலமுறப்‌ பூசியே மகிழ்வான்‌ 
401 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


3. சகல கலையும்‌ அமையும்‌ 


இராகம்‌ : யதுகுலகாம்போதி 

அறிவிலார்‌ உளத்தே அகத்திருள்‌ மடிய 
அருணநல்‌ உதயமாய்த்‌ தோன்றும்‌ 

செறிந்திடு கற்பக மலர்மக ரந்தம்‌ 
தேர்ந்தநல்‌ ஞானமாய்‌ இலகும்‌. 

வறியவர்‌ துயரம்‌ துடைத்திடும்‌ சிந்தா 
மணியென விளங்கிடும்‌. ஆழி 

பிறவினின்‌ றெடுக்க முராரியின்‌ வராகப்‌ 
பிறையெயி றாகுமத்‌ துகளே ! 


4, பயநிவர்த்தி ரோக நிவர்த்தி 
இராகம்‌ : யதுகலகாம்போதி 
விஞ்சையே புரியும்‌ திருவடி யுடையோய்‌ 
வேறுள தெய்வங்கள்‌ எல்லாம்‌ 
அஞ்சுவோர்‌ தமக்கு அஸ்தமே காட்டி 
அபயமே தருவதற் கழைக்கும்‌ 
மஞ்சுபா ஷிணியே நீயெதும்‌ காட்டி 
மனிதரை அழைத்திலை எனினும்‌ 
தஞ்சமென்‌ றுந்தன்‌ தாளினை அடைந்தார்‌ 
சகலமும்‌ பெற்றுவாழ்ந்‌ திடுவார்‌. 


5. குடும்ப ஒற்றுமை நிலவும்‌ 
இராகம்‌ :: ஆரபி 
மாந்தருக்கே செளபாக்கிய மருள்வோய்‌ 
ட்‌ _ மாலுனைப்‌ பூசனை புரிந்து 
பாந்துதன்‌ எழிலார்‌ மோகினி வடிவால்‌ 
புராரியும்‌ மயங்கிடப்‌ புரிந்தான்‌ 
எந்தி நின்‌ பாதம்‌ போற்றிய காமன்‌ 
; இரதியும்‌ மயங்கெழில்‌ வெய்தி 
சாந்தமார்‌ முனிவர்‌ தம்மையும்‌ மயக்கும்‌ 
சதுரனாய்‌ ஆயின னன்றே 


402 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


6. மக்கள்‌ பாக்யம்‌ 
இராகம்‌ : ஆரபி 
அனங்கனின வில்லே மலர்களே யாக 
அதற்குறு நாணோ தேனீக்களே யாக 
இனங்கொளும்‌ ஐந்து மலர்க ளம்பாக 
இன்னிள வேனில்‌ அமைச்சனு மாக 
மனங்கவர்‌ பொதியத்‌ தென்றல்‌ தேராக 
மலைமகளே நின்‌ பார்வையி னாலே 
கனவென உலவும்‌ உருவிலாக்‌ காமன்‌ 
காசினி முழுவதும வென்ற னன்றே 
7. விரோதம்‌ நீங்கும்‌ 
இராகம்‌ : ஸிம்மேந்திரமத்யம்‌ 
முழுமதி நிகர்த்த முகம்‌ அருள்‌ பொழிய 
முப்புர மெரித்த சிவன்மனம்‌ நெகிழ 
தழுவிய இடையில்‌ மேகலை குலுங்க 
தளா நகில்கனம்‌ இடைமெலத்‌ துவள 
கழைவில்லுடனே கடிமலர்‌ அம்பும்‌ 
கையி லங்குச பாசமும்‌ தரித்து 
தொழுதிடும்‌ அடியார்‌ முன்வந்‌ தருளும்‌ 
தேவி என்‌ முன்‌ நீவர வேண்டும்‌ 


8. துயரம்‌ தீரும்‌ இலட்சிய சித்தி 
இராகம்‌ : ஸிம்மேந்திரமத்யமம்‌ 
அமிர்தக்‌ கடலில்‌ கற்பக மரங்கள்‌ 
அழகுறச்‌ சூழ்ந்த இரத்தினத்‌ தீவில்‌ 
திமிர்ந்துற கதம்ப மரநிறை காவில்‌ 
திகழொளி சிந்தா மணிபுனை மனையில்‌ 
இமிழ்சிவ வடிவாம்‌ கட்டிலின்‌ மிசையே 
இறைவனாம்‌ சிவன்‌ தொடைகளின்‌ மீதே 
குமிண்நகை புரிந்து கொலுவீற்‌ நிருக்கும்‌ 
குமரியே நின்னைத்‌ தொழுபவா மேலோர்‌. 


403 


https://archive.org/details/muthulakshmiacademy . 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


8. மனையையம்‌ பிரிந்தவன்‌ திரும்பி வருவான்‌ 


இராகம்‌ : குறந்தள; வராளி 
மூரதாரநில மணிபூரக நீர்‌ 
முண்ட ஸ்வாதிஷ்டா னமர்‌ தீயுடன்‌ 
சீல அனாஹத வாயுவும்‌ தாண்டி 
சேர்‌ விசுத்த ஆகாயமும்‌ ஏறியே 
ஞால ஆக்ஞா மனத்‌ துத்துவங்கள்‌ 
யாவையும்‌ சுழிமுனை வழியில்‌ பிளந்து 
கோல மாயிர இதழ்க்‌ கம லத்தில்‌ 
குலவு கின்றாய சதா சிவர்க்‌ கூடவே 


10. சரீர சுத்தி ஆண்மை வரும்‌ 
இராகம்‌ : குற்தள, வராளி 
திருவடி இரண்டி லிருந்துமே பெருகும்‌ 
திருவருள்‌ அமுத்‌ வெள்ளமாய்‌ பெருக 
பருவுருக கொள்‌ ஜம்‌ பூதங்க ளாலே 
படைப்புறு முடலின்‌ நாடிகள்‌ நனைய 
அருள்‌ பொழி மதியின்‌ மண்டலம்‌ விட்டு 
அடைகுவை அண்டக்‌ குகையினைத்‌ தேடி 
உருவினில்‌ குண்டலி யாம்சிவ சக்தி 
உட்புகுந்‌ தங்கே உறங்கிடுவாயே. 
11. நன்மக்கட்பேது 
இராகம்‌ : பூபாளம்‌ 
சிவசக்கரம்‌ ஒருநான்கும்‌ வடதிசையை நோக்க 
தேவியுன்‌ ஐந்துவட்டம்‌ தென்புறமே பார்க்க 
பவமான ஒன்பதுமே உடலுலக மாக 
பரிகார பிண்டாண்ட யோனியது வாகி 
சிவயுவதி அஷ்டவசு எண்தளங்க ளாக 
சேர்ந்தகலை ஈரெட்டு மேல்தளங்க ளாக 
நவமான மூவட்டம்‌ முக்கோடு நால்வாய்‌ 
நாற்பத்து நான்காகி ஸ்ரீ சக்ர மானாய்‌. 


+ 


404 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


12. ஊமையும்‌ பேசும்‌ 


இராகம்‌ : பூபாளம்‌ 
வாணியருள்‌ மாகவிஞர்‌ நான்முகனார்‌ தாமும்‌ 
வாக்காலே நின்‌ அழகை வடித்‌ துவமைகூற 
பேணிபல வழிமுயன்றும இயலாதா ராவார்‌ 
பேரழகே நின்‌ அழகை ஏர்‌ அமர மாதர்‌ 
காணுதற்குக்‌ காதலுற்றுக்‌ கடுந்தவமே செய்து 
கண்ணுதலான்‌ கண்ணதனால்‌ நின்னை நிதம்‌ கண்டு 
தாணுவருள்‌ சாயுச்ய பதந்தன்னை மட்டும்‌ 
தம்மனதால்‌ எய்தி சக்தி தாஸருமே யாவார்‌. 
13. ஆன்ம சுகம்‌ பெற 
இராகம்‌ : தேஷ்‌ 
தேவிநின்‌ கருணைநிறைக்‌ கடைக்கண்ணின்‌ பார்வை 
சிறுமனிதர்‌ தம்மீதே விழுந்திடுமே யாகில்‌ 
பூவில்லாக்‌ கொடியெனவேமூடஜட மென்னப்‌ 
புகழில்லாப பேதையென அவன்வாழ்ந்த போதும்‌ 
ஆவியெனக்‌ கன்னியர்கள்‌ துகல்குழுல்தாம்‌ சோர 
அவனிடத்து வேட்கையுற்றுப்‌ பின்தொடர்வார்‌ அன்றே 
காவியமே சகரமாம்‌ காமேசன்‌ தன்பால்‌ 
கலந்திடவே சக்திவெள்ளம்‌ நடத்துகிறாய்‌ தேவி. 


14. பஞ்சம்‌, கொள்ளை, நோய்‌ தீர 


இராகம்‌ : தேஷ்‌ 
| நிலம்நீர்‌ தீ வளி வானம்‌ மன மாறு நிலையில்‌ 
| நிறைகின்ற ஆதாரம்‌ ஆறுசக்ர மாக 
உலகிதனில்‌ நாட்களது பிண்டாண்டம்‌ தன்னில்‌ 
உணர்வுபெறு கிரணங்கள்‌ எனவிரிந்து நிற்க 
குலவிடு மூலதாரக்‌ குகையிருந்து நின்னைக்‌ 
குறிப்பாக முத்தீயும்‌ ஒடுங்கு கின்ற சோதி 
| திலதமிடு ஆயிரமாம்‌ இதழ்க்கமலம்‌ PSOE 
தேவியுனை ஏற்றிஇரு திருவடிகள்‌ துதிப்போம்‌. 


405 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


15. கவித்துவம்‌ பெற 
இராகம்‌ : பிலஹரி 
சரத்கால வெண்மதிபோல்‌ திகழும்நின்‌ மேனி 
சடைமுடியில்‌ பிறைமதியும்‌ மணிமுடியும்சூடி 
கரங்களிலே புத்தகம்வெண்‌ ஜபமாலை கொண்டு 
கருணை அருள்‌ வரம்தந்து அபயமதும்‌ தருமே 
சிரம்தாழ்த்தி ஒரு முறை நின்‌ சேவடியைத்‌ தொழுதே 
சிந்திக்கும கவிவாணர்‌ சிந்தையினில்‌ நீயே 
சரமழைபோல்‌ தேன்தீம்பால்‌ திராட்சையிலும்‌ இனிதாய்‌ 
சத்தயமாம்‌ சொற்கள்‌ தமை சமைத்திடுவாய்‌ தாயே. 
16. வேத ஆசும ஞானம்‌ பெற 
இராகம்‌ : பிலஹரி 
வெள்ளைமனம்‌ படைத்த கவிவாணர்களின்‌ சித்தம்‌ 
மேலான கமலவன மேவும இளங்‌ கதிராய்‌ 
அள்ளுசுடர்‌ கண்டுன்னை அருணன்‌ எனப்போற்றி 
அருளாளர்‌ கவிவாணா தொழுதேத்தி நின்றால்‌ 
தெள்ளுதமிழ்க்‌ கவிவாணர்‌ சிந்தையினில்‌ பிரமன்‌ 
_ தேவியவன்‌ நாமகளும தெள்ளமுதம்‌ துள்ள 
வெள்ளமென அருட்கவிதை வீறுகொளச்‌ செய்வாள்‌ 
மேதினியோர்‌ உள்ளமெலாம்‌ கேட்டுமகிழ்‌ வெய்தும்‌ 
17. வெல்லும்‌ சொல்‌ பேச 
இராகம்‌ : நீலாம்பரி 
சந்திர காந்தக்‌ கல்லொன்று பிளந்ததனால்‌ தோன்றும்‌ 
தனிக்காந்தி போல்‌ திகழும்வசீனியெனும்‌ சக்தி 
மந்திரம்போல்‌ வாக்கினுக்கு வலிமை தரும்‌ சக்தி 
மாசக்தி நின்னுடனே வைத்துவழி பட்டால்‌ 
எந்நாளும்‌ வீறுபெற்று மந்திரம்போல்‌ நிற்கும்‌ 
: எதிரில்லாச்சொற்கள்‌ தமை ஈந்திடுவாய்‌ தாயே 
சிந்தையிலே நாமகளும்‌ தீங்கவிதை ஆக்கத்‌ 
திறம்தருவாள்‌ சொல்லும்‌ உயிர்‌ பெற்றிங்கே வாழும்‌ 


406 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


18. வாக்குப்‌ பலிதம்‌ 
இராகம்‌' : நீலாம்பரி 
இளஞாயி றெனுமுன்றன்‌ எழில்மேனி நின்றும்‌ 
எழுகின்ற கிரணங்கள்‌ இவ்வுலகும வானும்‌ 
இளம்சிகப்பில்‌ முழுகவைக்கும எழில்காட்சி தன்னை 
இனமறிந்து தியானிப்பார்‌ எவரெனினும்‌ அந்த 
உருமுருகும்‌ நின்னடியார்‌ வசப்பட்டு நிற்க 
ஊர்வசியும்‌ வானகத்து மான்விழியைக்‌ கொண்ட 
இளமைமிகு கன்னியரும பின்தொடர்ந்து நிற்பார்‌ 
ஈதெல்லாம்‌ நின்னுடைய இன்னருளேயன்றோ. 
19. மனிதர்‌, மிருகங்கள்‌ வசப்படுவர்‌ 
இராகம்‌ : அசாவேரி 
சிவன்மகிழும்‌ மாசக்தி ஸ்ரீசக்ரம தன்னில்‌ 
திகழ்பிந்து முகமலராய்த்‌ தியானத்தில்‌ இருத்தி 
தவமகள்‌ நின்‌ தனமிரண்டும்‌ அதன்கீழே யுள்ள 
சரிபாதி சிவசக்தி குறியைமனங்‌ கொண்டு 
சிவசக்தி நின்னுடைய காமகலை க்லீமை 
தியானிக்கும்‌ எவரிடத்தும்‌ காமசக்தி யாவும்‌ 
யுவதிகளும்‌ ஆதித்த சந்திரரைத்‌ தனமாய்‌ 
உற்றுள்ள மூவுலகும்‌ மயங்கிநிற்கு மன்றோ?: 


20. விஷஜுரம்‌ தீரும்‌ 
இராகம்‌ : அசாவேரி 
சந்திகாந்‌ தத்தினையே ஒத்துளநின்‌ மேனி 
தனித்தனியே அமிர்தரசம்‌ தான்‌ துளிர்க்கும அங்கம்‌ 
மந்திரமாய்‌ மனத்திருத்தித்‌ தியானித்து நின்றால்‌ 
மகிமைமிகு கருடனைப்போல்‌ வலிமைமிக ஓங்கி 
சந்ததமும்‌ சர்ப்பமதின்‌ மதமடக்கும சக்தி 
தாம்பெறுவ தோடமிர்த நாடியதனாலே 
சுந்தரமாய்க்‌ கண்பார்வை படுகின்ற போதே 
ஜுரமடங்கிப்‌ பீடையது தொலைந்திடுமே தாயே! 


407 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


21. சகலஜன கோபம்‌ தீரும்‌ 
ரகம்‌ : ஷ்ண்முகப்ரியா 
ட டும்‌ மின்னலெனத்‌ தோன்றிடுநின்‌ மேனி 
வடிவாக முகத்தீயில்‌ ஒளிர்கின்ற சோதி 
கோனாகு மாதாரம்‌ ஆறதற்கும்‌ மேலாய்க்‌ 
கொண்டிடுமா யிரத்தெட்டாம இதழ்க்கமலம்‌ தன்னில்‌ 
மேன்மையுடன்‌ நிலைபெறுமுன்‌ “ஸதா” என்னும்‌ கலையை 
மெய்ஞானத்தால்‌ காமம்‌ அவித்தைமயல்‌ விட்டுத்‌ 
தானறிந்த ஞானியர்கள்‌ தன்மனத்தே போற்றிச்‌ 
சத்யமாய்‌ அலையலையாய்‌ நித்யசுகம்‌ பெறுவார்‌. 
22. சகலமும்‌ சித்திக்கும்‌ 
இராகம்‌ : ஷண்முகப்ரியா 
என்னிடத்தே கருணைவிழி வைத்திடு பவானீ 
எனத்துதித்துப்‌ பாடுதற்கே அடியெடுத்து நின்று 
அன்னையே பவானிநீ எனத்துதிக்கும போதே 
அப்பொழுதே அரிஹரனும அயனும தொழுதேத்தும்‌ 
தன்னிகரில்லா நின்றன தாளிணைகள்‌ காட்டிச்‌ 
சாயுஜ்ய பதம்‌ அருளும தயவுடைய தாயே 
சின்மயமாய்‌ விளங்குதிரு சிவனுடைய தேவி 
சித்தமது வைத்தெமக்கே அருள்தருவாய்‌ பவானீ 
23. ஸர்வ சம்பத்து வரும்‌, கடன்‌ தீரும்‌ 
இராகம்‌ : நாதநாமக்கிரியா 
என்‌உளத்தில்‌ இளம்சிவப்பாய்‌ இலங்குகின்றாய்‌ தாயே ! 
இருநகிலும்‌ முக்கண்ணும்‌ பிறைமதியும்‌ கொண்டாய்‌ 
தன்னிறமாய்‌ வெண்நிறங்கொள்‌ ஸதாசிவனைக்‌ கூடி 
தாயேந்‌ அவனுடலில்‌ இடப்பாகம்‌ பெற்றும்‌ 
பொன்னுடலில்‌ ஒருபாதி பெற்றடங்காமனத்தால்‌ 
பூரணமாய்‌ சிவன உடலை நீ கவர்ந்தாய்‌ என்பேன்‌ 
அன்னையுடன அப்பனுமாய்‌ ஒரு வடிவம்‌ தாங்கி 
அனைத்துலயகம்‌ ஆளுகிறாய்‌ அருளுடைய தாயே ! 


408 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


24. பூதப்‌ பிரேத பிசாசு பய நிவாரணம்‌ 
இராகம்‌ : நாதநாமக்கிரியா 
அயன்படைக்க அரிகாப்பன்‌ உருத்தரனேஅழிப்பன்‌ 
அம்‌ மூவா தம்மையுந்‌ தன்னுள்‌ மறைக்கு மீசன்‌ 
இயன்றிடுதன்‌ னுடலினையும்‌ மறைத்திடுவ னாங்கே 


எழிலோழுகும கொடீநிகர்நின்‌ புருவ நொடி யசைய। 


நயமுணர்த்தவ்‌ வாணையினால்‌ சதாசிவனும்‌ அந்த 
நால்வரையும்‌ ஏவியுயர்‌ நன்மைபுரி கின்றான்‌ 
பயன்புரிய யாவரையும்‌ ஏவுகின்ற அன்னாய்‌ 
பாக்கியமே புரியநின்றன்‌ பார்வைவலி என்னே? 
25. உன்னத பதவி கிட்டும்‌ 
இராகம்‌ : அடாணா 
சிவசக்தி நின்னுடைய திருவடிகள்‌ தம்மில்‌ 
செய்கின்ற பூசணைகள யாவும்‌ மூர்த்தி 
தவமுடைய சிரங்களிலே செய்பூசை யாகும்‌ 
தாயுந்தன்‌ திருவடியைத்‌ தாங்கரத்ன பீடச்‌ 
சுவடருகில்‌ மூவருமே தொழுதேத்தி நிற்பார்‌ 
சுடர்‌ சிரசில்‌ பூசனையின்‌ மலர்விழுமே யன்றோ 
சிவசக்தி ஆதாரம்‌ ஆளுடன்முக்‌ கண்டம்‌ 
திகழ்கின்ற முக்கிரந்தி மேனின்றாய்‌ நீயே! 


° 
26. அகத்தும்‌ புறத்தும்‌ சத்துரு நாசம்‌ 
இராகம்‌ - அடாணா 
அயன்மாலும ஊழியதில்‌ அமிழ்ந்தழிந்து போக 
அண்டத்தில்‌ நமன்‌ அழிய அளகேசன்‌ அழிய 
வியனார்ந்த வானகத்தே ஓய்வறியா வாகி 
விளங்குகிற இந்திரனார்‌ வரிசையுமே துயில 
நயமாகும்‌ “ஸதா” என்னும்‌ கலையாலே நின்னை 
நயந்திட்ட ஸதாசிவனை அணைத்தென்னும்‌ காத்தாய்‌ 
தயவுடையாய்‌ பதிவிரதைத்‌ தன்மையினாய்‌ நின்றன்‌ 
தாள்‌ பணிந்த அடியேனைக்‌ காத்திடுவாய்‌ தாயே 


409 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


27. ஞான சித்தி 


இராகம்‌ : காம்போதி Pim? 
என்னுரைகள்‌ அத்தனையும்‌ நின்ஜபமே யாக 
இயங்கிடுமென்‌ செயலெல்லாம்‌ முத்திரைபத்‌ தாக 
உன்னைவலம்‌ வருவதென என்‌ நடைக ளாக 
உண்பதெல்லாம்‌ வேள்வீத்த்‌ ஹோம ஹவிசாக 
மன்னுலகில்‌ படுப்பதுமே வணக்கமதே ஆக 
மற்றுள்ள செயல்யாவும்‌ நின்பூசையாக 
அன்னையென்‌ ஆவியுட லத்தனையும்‌ ஸதாவில்‌ 
ஜக்கியமாய்‌ ஆகிவிட அர்ப்பணித்தேன்‌ இன்றே. 


28. விஷபயம்‌ தீரும்‌ 


இராகம்‌ : காம்போதி 
பாற்கடல்‌ கடைந்தே அமுதினைப பகிர்ந்து 
பருகயன முதலிய தேவர்‌ 
நேர்படு மூப்புப்‌ பிணிதுயர்‌ தீர்ந்து 
நிலைக்கினும்‌ ஊழியில்‌ மடிவர்‌ 
தீர்த்தனோ கொடிய ஆலகாலத்தைத்‌ 
தின்றனன்‌ என்னினும்‌ வாழ்வான்‌ 
கார்த்தடங்‌ கண்ணிநின கற்புடன்‌ தோடும்‌ 
காத்தது கண்டனை யன்றோ ? 
29. மூர்க்கனும்‌ வசமாவான்‌ 
இராகம்‌ : முகாரி 
தேவியே நீதான்‌ மந்திரத்‌ தவிசில்‌ 
திருக்கொலு வமர்ந்துள்ள போது 
தேவர்தம்‌ தேவன்‌ ஸதாசிவன்‌ நின்னைத்‌ 
தேடியுன்‌ இருக்கைக்கு வரவும்‌ 
சேவடி படாமல்‌ அரி. அயன்‌ முடியும்‌ 
தேவர்கோன்‌ முடியதும்‌ ஒதுங்க 
கூவுசே டியர்தம்‌ குரலதும்‌ ஒலிக்கக்‌ 
GONG எழுந்தெதிர்‌ வருவாய்‌ 


410 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
° ௦. ௦ 
80. தைரியம்‌ கிட்டும்‌ 


இராகம்‌ : முகாரி 
ஆதியந்த மற்றபரம்‌ பொருளாம்‌ தாயே 
அழகிநின்‌ மேனியதில்‌ அணிமா சித்தி 
சோதிமிகு கிரணங்கள்‌ சூழ்ந்து நிற்கச்‌ 
சேவிக்கும்‌ அடியவர்தம்‌ ஆன்மா வென்றே 
ஆதிநினைத்‌ தொழுதேத்திச்‌ சிந்தித்‌ தென்றும்‌ 
அனுபூதி பெற்றசிவ சாயுஜ்ய மேனும்‌ மேதினியில்‌ 
துரும்பெனவே மதித்திடுவார்‌ அந்த 
மேலவர ஊழித்தீ ஆலம்சுற்‌ ளாதோ? 


31. ஸர்வ வசீகரம்‌ 


இராகம்‌ : தோடி 
அவரவர்‌ நாடும்‌ சித்தியை வழங்க 
அறுபத்து நான்கு தந்திரத்தால்‌ 
பவனெனும்‌ பரமன்‌ இவ்வுலக மெங்கும்‌ 
பரப்பியே சிவமென அமர்ந்தான்‌ 
தவமகள்‌ நினது விருப்பினை அறிந்த 
ஸதாசிவம்‌ அறம்பொருள்‌ இன்பம்‌ 
குவலயம்‌ தன்னில்‌ வீடுடன்‌ எல்லாம்‌ +S 
கொடுக்க நின்‌ வித்தையைப்‌ படைத்தான்‌ 
32, கார்ய சித்தி, தீர்க்காயுள்‌ 
இராகம்‌ : தோடி ட 
அன்னையே காதிவித்யா அக்ஷ்ரங்க ளா௫ம்‌ 
அருளுசிவ பீஜம்‌ வாக்‌ பவகூட மாகும்‌ 
கன்னி லோபாமுத்ரா வித்யா மதன்பீஜம்‌ 
காமராஜ கூடமென ஆக்ஞையிலே ஆடும்‌ 
தன்னுறுதுர்‌ வாசவித்யா சக்திகூட மாகித்‌ ட 
தனியாக லலாடத்தில்‌ வயாபித்து நிற்கும்‌ 
உன்வடிவாம்‌ இவற்றோடு புவனேஸ்வரி பீஜம்‌ i 
ஒன்றாக்கிப்‌ போற்றிடுவோம்‌ மந்திரமாம்‌ இஃதே 


411 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


88. நினைத்தது நடக்கும்‌ 
இராகம்‌ : ஹம்ஸாநந்தி 
எங்கணுமே நிறைந்தபர மேஸ்வரியே தாயே 
ஈடில்லா நின்பஞ்ச தசாக்ஷரியின்‌ முன்னால்‌ 
மங்களமாய்‌ காமபீஜம்‌ க்லிம்தன்னை வைத்து 
மா புவனேஸ்‌ வரியுடைய ஹ்ரீம்பீஜத்‌ தோடு 
தங்குமகா லட்சுமியின்‌ ஸ்ரீம்பீஜம்‌ சேர்த்து 
தவச்செல்வர்‌ எந்நாளும்‌ தளராமல்‌ போற்றி 
பொங்குசிவாக்‌ னியில்‌ சிந்தை ஜெபமாலை யென்னப்‌ 
பூரிப்பே நெய்யாக்கிப்‌ போற்றுவராம்‌ தாயே. 
84. அருள்‌ விளக்கம்‌ பெறலாம்‌ 
இராகம்‌ : ஹம்ஸாநந்தி 
சந்திரனும்‌ சூரியனும இருநகில்க ளாக 
தான்‌ கொண்ட தாயேநீ சிவன்‌ உடலமானாய்‌ 
எந்தைசிவன்‌ ஒன்பதெனும்‌ வியூகமதின்‌ ரூபம்‌ 
ஈடில்லா காலம்குலம்‌ நாமமொடு ஞானம்‌ 
பிந்துகலை நாதம்சித்தம்‌ ஜீவன்‌ என்னும்‌ சிவனில்‌ 
பேரழகே நின்னுருவை மனக்கண்ணால்‌ கண்டு 
அந்தரத்தில்‌ நீ அவனாய்‌ அவன்‌ நீயாய்‌ ஆகி 
ஆனந்த பைரவ பைரவி யானாய்‌ தாயே ! 


35. ஷயரோகம்‌ போகும்‌ 
இராகம்‌ : ஹிந்தோளம்‌ 
ஆக்ஞையிலே மனதாக விளங்குகின்றாய்‌ தாயே 
ஆகாசம்‌ விசுத்தியிலே இருப்பாயும்‌ நீயே 
பாக்கியமாய்‌ அனாகதத்தில்‌ வாயுவென ஆவாய்‌ 
பாலிக்க ஸ்வரிஷ்டான அக்கினியு மானாய்‌ 
தேக்காத நீர்‌ மணிபூ ரகத்தினிலே நிறைந்து 
தேர்ந்தமூலா தாரத்தில்‌ நிலமானாய்‌ தாயே 
காக்கின்ற கருணையதால்‌ சிவபத்னி சித்தாய்‌ 
காண்பொருளாய்‌ பிறிதின்றி எங்குநிறை வானாய்‌. 


412 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


90. வியாதிகள்‌ தீரும்‌ 


இராகம்‌ : ஹிந்தோளம்‌ 

கோடிசூர்ய சந்திரரின ஒளியெல்லாம்‌ கூட்ட 
குறையில்லா ஒளிக்காசி புருவமத்தி தன்னில்‌ 

ஆடிவரும்‌ பரஞ்சோதி தன்னை இருபுறமும்‌ 
அனைத்துளந்‌ சகுணமுடன்‌ நிர்க்குணமு மானாய்‌ 

தேடி அந்த சிவனையான்‌ தொழுதிடுவேன்‌ தாயே 
தேவாதி தேவன்‌ அந்த சிவனைஎவ ரேனும்‌ 

நாடியபடி பணிந்திடுவார்‌ முக்தீக்கம எட்டா 
நயனங்கள காணாநின்‌ சாயுஜ்யம்‌ பெறுவார்‌ 


37. மருள்‌ நீங்கும்‌ 


இராகம்‌ : கர்நாடகதேவகாந்தாரி 

சந்திரனில்‌ நின்றொளிரும்‌ மாசக்தி நீயும்‌ 
தனிப்பரிதியில்விளங்கும்‌ சிவனுடனே சேர்ந்து 

அந்தரமாம்‌ விசுத்தியிலே தில்லையிலே கூடி 
ஆனந்தப்‌ பெருவெள்ள ஆதார மானாய்‌ 

சுந்தரமாய்ப பளிங்கென்னச்‌ சிவனுடனே அன்னான்‌ 
சுயசங்கல்‌ பங்கொண்ட தேவிநினை நானும்‌ 

மந்திரமாய்‌ மருள்நீங்க அருள்வழங்கும்‌ தாயே 
மாசற்ற மனத்தோடு. வணங்குகிறேன்‌ போற்றி 


88. பாலாரிஷ்டம்‌ போகும்‌ 


இராகம்‌ : கர்நாடகதேவகாந்தாரி 

ஞானியரின உளத்தடத்தே தாமரையே மலர 
நல்லமலர்‌ மகரந்தம்‌ நாடியனு பவித்தே 

ஆனந்த யோகியான்‌ மானஸர ஸதிலே ஷி இதம்‌ 
“ஹம்‌” “av என நீந்துமிரு ஹம்ஸங்கள்‌ தம்மின்‌ 

மோனமெனும்‌ பேச்சினிலே பூத்தபதி னெட்டு 
முயதமறைகள்‌ மீமாம்சம்‌ சிட்சை ஆயுர்வேதம்‌ 

மேனியிலே அனாஹதத்தில்‌ காளத்தி மேவும்‌ 
வினைபிரிந்து குணமோச்சும்‌ அன்னங்கள்‌ போற்றி 


413 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


39. தீய கனவுகள்‌ தீரும்‌ 
இராகம்‌ : யமுனாகல்யாணி 
அக்னியாம்‌ ஸ்வாதிஷ்டானத்‌ தாடுகின்ற ருத்ரன்‌ 
அணையாக காலாக்னி அண்ணாமலை யாக 
நக்கன்நற்‌ றுணைவிநினை சந்திரகலா “awur” 
நயமறிந்தே இருவரையும போற்றிடுவேன்‌ தாயே ! 
திக்கெட்டும்‌ அனல்கக்க உலகமெல்லாம்‌ எரிய 
சிவபெருமான்‌ நோக்குகையில்‌ கருணைநிறை தாயே 
பக்குவமாய்‌ உன்னுடைய பார்வையினால்‌ உலகம்‌ 
பாலித்து குளிர்விக்கும பார்வதியே போற்றி ! 
40. நல்ல கனவுகள்‌ தோன்றும்‌ 
இராகம்‌ : யமுனா கல்யாணி 
மணிபூர கத்தினிலே உறைவிடமாய்க்‌ கொண்டு 
மருள்‌ இருட்டை விரட்டுகின்ற மின்னென்று நின்னை 
தணியாத காதலுடன்‌ தழுவிஒளி கதுவும்‌ 
தனிரத்தின ஆபரண இந்திரவில்லும்‌ கூடி 
அணியாகக்‌ கொண்ட இருள்‌ ஆனைக்கா ருத்ரன்‌ 
அனல்‌ கக்கும கதிரவனாய்‌ மூவலகும்‌ எரிக்க 
பிணிதீர்க்கும கருணைமழை பெய்துலகைக்‌ காக்கும்‌ 
பேரகிலாண்டேஸ்வரியேஸதாசிவனு மானாய்‌. 


41. குன்ம நோய்‌ தீரும்‌ 
இராகம்‌ : யமுனாகல்யாணி 
மூலமுறும்‌ சக்கரத்தில்‌ திருநடனம்‌ செய்யும்‌ 


மூர்த்தியுட னேஸமயா எனப்பெயரும்‌ கொண்டு 
காலாரத்‌ திருநடன நவரசங்கள்‌ பொங்கக்‌ 


களித்தாடும்‌ சிவசக்தி கலந்தாடும்‌ அந்த 
வாலறிவன்‌ தனைப்போற்றி தியானிப்பேன்‌ தாயே 
வல்லவளே ஊழியதில்‌ மடிந்தவற்றை மீண்டும்‌ 
மூலமெனக்‌ கருணையுடன்‌ இருவீரும்‌ சேர்ந்தே 
மூவுலகும்‌ படைத்திடுவீர்‌ அம்மையப்பர்‌ நீரே 
414 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


42. நீர்ரோகம்‌ தீரும்‌ 
இராகம்‌ : காபி 
இமயத்தின்‌ தவமகளே ஈராறு கதிர்கள்‌ 
எந்நாளும்‌ நின்னருகே இருந்திடவே விழைந்து 
சமயமெலாம்தவமிருந்து நவரத்தின மாகித்‌ 
தங்கமயத்‌ தலைமுடியில்‌ ஒளிகதுவ நிற்கும்‌ 
விமலைநின்‌ திருமுடியில்‌ விளங்குபிறை மதியும்‌ 
வியத்தகு பன்னிறங்களிலே இந்திரவில்லோ என்ன 
சமரிநினை அருட்கவிஞர்‌ வருவகிக்கும்‌ போதுன்‌ 
சந்திரகலை வியக்காமல்‌ இருப்பதெங்கண்‌ அம்மா. 


43, கேட்டது கிடைக்கும்‌ 


இராகம்‌ : காபி 
சிவசக்தி கருநெய்தல்‌ மலர்க்காடு மலர்ந்து 
திகழ்வதுபோல்‌ நின்‌ கூந்தல்‌ மென்மையுடன்‌ திகழும்‌ 
தவச்செல்வி அகஇருளை அகற்றும்‌ தனிக்‌ காந்தி 
தலைமுடியும்‌ ஒளிகதுவி திகழ்ந்திடுமே தாயே 
சிவன்மகிழும்‌ ஸ்ரீமட்டுவார்குழலி நின்னை 
தியானித்துப்‌ போற்றிடுவேன்‌ சிந்தைநிறை தாயே 
சுவர்லோக கற்பகப்பூ நின்குழலின்‌ மணத்தைச்‌ 
சுவைத்திடவே கூந்தலிலே வந்தமர்ந்த தென்ன? 


4, சகல வியாதிகளும்‌ தீரும்‌ 


இராகம்‌ : சங்கராபரணம்‌ து 
காரிருளில்‌ தோன்றுகின்ற மின்னலென நின்றன்‌. 
கனிந்தமுக மண்டலத்தில்‌ அழுகுவெள்ளம்‌ பாய 
வாரியென விளங்கிடுசீர்‌ வகுட்டினது முகப்பில்‌ 
வட்டாடும்‌ இளங்கதிர்போல்‌ குங்குமமே இலகும்‌ 
பேரிருள்தான்‌ இளங்கதிரைச்‌ சிறைபிடித்தார்ப்‌ போல 
பிராட்டிநின்‌ CS தன்‌ ae 
- நிலகழுறும்‌ வகடமெகமீக எனறு 
ட்‌ க்ஷூமத்தை தந்திடுமே தாயே ! 


415 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


45. சொன்னது நடக்கும்‌ 


இராகம்‌ » சங்கராபரணம்‌ 
புன்னகையே மலர்ச்சியென முகமலரும்‌ தோன்றும்‌ 
புவனை ! நின்‌ பற்கள்பூக்‌ கேசரங்க ளாகும்‌ 
அன்னை அவ்‌ வனங்கனையே எரித்தசிவன்‌ கண்கள்‌ 
ஆங்குலவி தேனீக்கள்‌ எனமயங்கி நிற்கும்‌ 
சென்னியிலே சுருண்டுனது நெற்றியிலே தவழும்‌ 
திருவளகம்‌ சிறுவண்டின்‌ கூட்டமெனத்‌ தோன்றும்‌ 
என்னேநின்‌ திருமுகந்தான்‌ தாமரையை விஞ்சி 
இன்மனமும்‌ அருளமுதும்‌ பெற்றொளிரு மம்மா! 
16. இலட்சிய சித்தி 
இராகம்‌ : கேதாரகெளளம்‌ 
மனமடங்க யோகியர்நின்‌ நெற்றியிளம்‌ பிறையை 
மனத்தினிலே தியானித்து நித்யசுகம்‌ பெறுவார்‌ 
கனிவுடைய தாயேநின்‌ நெற்றியிளம்‌ பிறையைக்‌ 
கண்டுவெட்கிக்‌ கிரீடத்தில்‌ பிறைமதியும்‌ அங்கே 
இனிக்கீழே நோக்க அஞ்சி ஊர்த்துவமுக மானான்‌ 
i எழில்வடிவே நின நெற்றி சந்திரகலை என்பேன்‌ 
மனத்தினிலே பிறைமதிகள்‌ ஒருமுகமே ஆக்கி 
மகிழ்வுடனே முழுமதியைத்‌ தொழுதிடுவேன்‌ தாயே. 
47. சகல தேவரும்‌ வசமாவார்‌ 
இராகம்‌ : கேதராகெளளம்‌ 
உலகத்தோர்‌ பயம்‌ நீக்கும்‌ உமையவளே நின்றன்‌ 
“கவ்வ Coens இருண்டும்‌ அதோ முகமே நோக்கும்‌ 
இலகுதிரு கண்விழியாம்‌ வண்டுகளே சேர்ந்து 
துலக்கமுறும்‌ நாசியதும்‌ திலதமிடும்‌ வளையும்‌ 
கரும்புவில்ஜே ஒட தனிலே தோன்றும்‌ 
ory ல என மயங்கித்‌ காண்கின்றேன்‌ தாயே ! 
416 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


48. நவநாயகர்‌ தோஷம்‌ தீரும்‌ 
இராகம்‌ : பூர்விகல்யாணி 
காலத்தை வென்றவளே! கருணைநிறை தாயே 
கண்மூன்று கொண்டவளே! காசினியில்‌ நின்றன்‌ 
கோவலக்‌ கண்ணதுதான்‌ ஆதவனின்‌ தோற்றம்‌ 
கொண்டதனால்‌ பகலெனவே தோன்றுகின்ற தம்மா! 
ஆலவட்டம்‌ போல்‌ சுழலும்‌ இடக்கண்ணே இங்கே 
ஆனந்த மதியெனவே இரவதனைத்‌ தோற்றச்‌ 
சீலப்பொற்றாமரையாய்‌ திகழநெற்றிக்‌ கண்ணும்‌ 
செக்கரந்தி வானமெனத்‌ தோன்றுகிற தம்மா! 


49. புதையல்‌ கிட்டும்‌ 
இராகம்‌ : பூர்விகல்யாணி 


மங்களமாய ஒளிகதுவும்‌ மகேஸ்வரிநின கண்கள்‌ 
மலர்க்குவமை கற்பிக்கக்‌ குவளைவலு விழக்கம்‌ 
சங்கரிந்‌ ஆங்காங்கே தான்நிறைந்த கோலத்‌ 
தனிப்பார்வை எண்‌ நகரப பெயர்களிலே இலகும்‌ 
துங்கமுறும்‌ விசாலநற்‌ கல்யாணி அயோத்யா 
சுடர்தாரா சீர்மதுரா போகவதி அவந்தி 
சிங்கநிகரும்‌ விஜயா என விளங்கும்‌ நகராய்ச்‌ 
சீர்பெற்றுநீண்‌ டகன்று திகழ்வது நின்பார்வை 


50. அம்மைநோய்‌ தீரும்‌ 


ராகம்‌ : ஸஹானா 

கவிஞர்களின்‌ உளமுருக்கும்‌ காவியப்பூங்‌ கொத்தின்‌ 
களிதேனை அருந்தும்நின்‌ காதுகளும்‌ அந்தச்‌ 

செவிகளையே பிரியாமல்‌ நவரசங்கள கொஞ்சத்‌ 
திகழ்செவியின்‌ மதுஅருந்த இச்சைமிகக்‌ கொண்டு 

உவப்புடனே வண்டுகள்போல்‌ செவிவரைக்கும்‌ சென்றே 
உலாவி வரல்‌ கண்டசுடர்‌ நெற்றிவிழி தானும்‌ 

தவிப்புடனே சினமிகவே சீறிக்கனல்‌ பொங்கத்‌ 
தகதகெனச்‌ செம்பிழம்பாய்த்‌ திகழ்கிறதே அம்மா ! 


417 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


51. சகலரும்‌ வசமாவர்‌ 
இராகம்‌ : ஸஹானா 
சிங்கார ரஸம்சிவனை நீநோக்கத்‌ தோன்றும்‌ 
சிவசக்தி பாபிகளை அருவருக்கும்‌ நோக்கும்‌ 
கங்கையினைக்‌ கடுகடுத்தும காமேசன்‌ நெற்றிக்‌ 
கண்ணிளையே ஆச்சர்யம்‌ கொண்டுவக்கும்‌ நோக்கும்‌ 
சங்கையுடன்‌ அரவணியை நோக்கும்நின்‌ பார்வைத்‌ 
தாமரைபோல்‌ சிவப்பாக வீரரஸம துலங்கும்‌ 
மங்கையரைப்‌ பரிகசித்தும்‌ மைந்தன்‌என்மேல்‌ கருணை 
வைத்துவிழி நோக்குகின்றாய்‌ வையகத்தின்‌ தாயே. 
52, கண்களது நோய்‌ தீரும்‌ 
இராகம்‌ : நாட்டைக்குறிஞ்சி 
இமவானின்‌ தவமகளே ! நினதுதிருக்‌ கண்கள்‌ 


இனியசெவி வரை நீண்டே இயல்புடனே அமையக்‌ 
குமரீநின்‌ புருவமயிர்‌ குலவுகின்ற வில்லின்‌ 


கொண்டநாண்‌ கயிறதனில்‌ இறகதனை ஒப்பும்‌ 
விமலையே! புரமேரித்த சிவனுடைய மனத்தில்‌ 


விளங்குகின்ற சாந்தி ரஸம்‌ நிலைகுலையச்‌ செய்யச்‌ 
சமரிநீ கண்வில்லால்‌ காமனது வில்லைச்‌ 


சமமாக்க நடிப்பதுபோல்‌ தோன்றுகின்ற தம்மா ! 
53. தேவியில்‌ கருணையைப்பெற 
இராகம்‌ : நாட்டைக்குறிஞ்சி 

அழகுக்கே அழகுசெய அன்னை நின்‌ இமையில்‌ 
அணிசெய்யும்‌ மூவர்ண இமைமையும்‌ தாயே 

சுழலுகின்ற பிரளயத்தே மும்மூர்த்தி களுமே 
அஞ்சலும்பின்‌ தோன்றுவதும்‌ படம்பிடித்துக்‌ காட்டும்‌ 

விழிக்குளததின்‌ ஓரத்தே முக்குணங்கள்‌ தேங்கி 


வியனுலகின்‌ முத்தொழிலைப பார்வையினால்‌ காட்டும்‌ 
குழகமிகு பார்வையினால்‌ குவலயத்தை நீயே 


குணமூன்றும்‌ தரிததருள்கொண்‌ டியக்குகிறாய்‌ தாயே. 
418 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


54. மாமஸ்தான நோய்‌ தீரும்‌ 


இராகம்‌ : தன்யாசி 
பசுபதியை உளக்கோவில்‌ பதியவைத்த உமையே 
பரிசுத்த தயையினுக்கே உரியவளும்‌ நீயே 
கசிந்துருகும்‌ கருணையது கருப்புடனே சிவப்பு 
கனகவெள்ளை நிறங்களிலே கண்மலரில்‌ இருத்து 
திசைதிருப்பிச்‌ சோணபத்ரா கங்கையொடு யமுனை 
சுரநதிகள்‌ சங்கமமாய்‌ இலங்குகின்ற தம்மா 
நசித்திட எம்பாவமெலாம்‌, புனிதமெமை ஆக்க 
நதிகளெனப்‌ பிரவகித்தாய்‌ கருணை வெள்ளம்‌ நீயே ! 


55. அண்டரோகம்‌ தீரும்‌ 


இராகம்‌ . தன்யாசி Ao 
இமையாத கண்படைத்த என்னம்மை நின்தன்‌ 
இமைப்பினிலே அழிவுடனே படைப்புமுன்‌ நிகழ 
அமைந்திட்ட காரணத்தை அன்னைநீ யறிந்தே 
அகிலத்தைக்‌ காப்பதற்காய்‌ இமைக்காமல்‌ நின்றே 
எமைக்காக்க அருட்பார்வை கருணையினால்‌ கொண்டு 
எக்காலும்‌ இமைக்காமல்‌ எழில்தபசு செய்யும்‌ 
உமயவளே மூவுலகும்‌ விழிகளினால்‌ காக்கும்‌ 
ஓம்சக்தி இமைமூடா உண்மையிது வாமோ ! 


56. தடைகள்‌ தீரும்‌ 


இராகம்‌ + சாரங்கா 
மெதுவாகச்‌ செவியருகே நின்னிமையா விழிகள்‌ 
மேவுவதால்‌ தமைப்பற்றிக்‌ கோளுரைக்க மென்று 
மதுரைப்பொற்‌ றாமரைப்பூங்‌ குளத்திலுறு மிமையா ்‌ 
மதர்விழிமீன்‌ கன்னியர்கள்‌ அச்சமுற்று மறைவா 
கதிர்பொங்கும்‌ ஒளித்திருவும்‌ அறிதுயில்நீ புரியின்‌ 
கருங்குவளை மலர்தாங்கி காலைவரும்போதில்‌ 
புதுமலர்போல்‌ விரிவுறுநின்‌ கண்மலரின்‌ உற்று. I 
புவனத்திற்‌ கொளிசேர்க்கும்‌ புதுமையென்ன தாயே! 


419 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


57. துன்பம்‌ துயரம்‌ தீரும்‌ 
இராகம்‌ : சாரங்கா 
நெடிதாகிச சிறிது அலர்ந்த நீலோத்பல மலரே 
நினைவுறுத்தும்‌ நின்விழியால்‌ நெடுந்தொலைவில்‌ தனித்து 

கொடியதுயர்‌ வறுமையினால்‌ வாடும்‌ எளியேனைக்‌ 
குளிர்விக்கக்‌ கருணைமழை பெய்திருடுவாய்‌ தாயே 

முடிமதிதான்‌ கானகத்தும்‌ பொற்கோவில்‌ மீதும்‌ 
முழுநிறைவாய்‌ ஒருசமமாய்‌ ஒளிவீசல்‌ போல 

அடியவர்க்க வற்றாதே அருள்சுரக்கும்‌ தாயே 
அருள்விழியில்‌ யான்‌உவப்ப என்பாலே நோக்காய்‌ 

58. உடல்‌ உபாதை நீங்கும்‌ 
இராகம்‌ ` ஆஹிரி 

மலையரசன்‌ மடக்கொடியே வளைந்தநின்றன்‌ பொட்டு 
வளைசெவிக்கும்‌ கண்களுக்கு இடைபாளீ யாகும்‌ 

சிலைமதனன்‌ தொடுத்தஎழில்‌ சிலையதன்‌ யொப்பத்‌ 
திகழ்ந்துநெடுங்‌ கண்களிலே கடைப்பார்வை தானும்‌ 

தொலைதூரம்‌ அம்பினைபபோல்‌ செல்கிறது தாயே 
தொடுமதனன்‌ சிலைக்கசையாக்‌ காமேசன்‌ தானும்‌ 

நிலைகுலைந்து நின்நோக்கால்‌ காமியுமே யானான்‌ 
நினையன்டி வந்தஎன்னை நெருங்கிடுமோ காமம்‌? 


59. வீறு பெறலாம்‌ 
இராகம்‌ : ஆஹிரி 
திரிபிரத்தைச்‌ சட்டெரிக்கப்‌ பரமசிவனார்‌ 
திங்களையும்‌ மதியினை 
விரிபுவியை ரதமாக்கி போர்‌ 
விமலனையே தானெதிர்க்கும்‌ சிலைமதனன்‌ தேரோ ! 
பரிவுடைய நின்முகமாய்‌ திகழ்கின்ற தம்மா | 
பாங்குடன்நின்‌ தாடங்கம்‌ கன்னமதில்‌ மின்னச்‌ 
- : ல்‌ மி 
தரித்த மதன்‌ தேரினுக்கு நாலுசக்கர a 


மாகித்‌ 
தாயேநின்‌ ஸ்ரீசக்கரம்‌ திகழ்கின்ற தம்மா | 
420 


க என்று 
யும்‌ தேர்க்கால்கள்‌ ஆக்கி 
செய்து வென்றார்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


60. ஊமையும்‌ பேசும்‌ சொல்‌ பலிதம்‌ 


இராகம்‌ : வஸந்தா 

அமிர்தரஸம்‌ போல்‌இனிக்கும்‌ நினது திருவாக்கின்‌ 
அற்புதமாம்‌ நாதமதை செவியதனில்‌ மாந்த 

விமிதமொடு வாணியவள்‌ வாய்திறவா திருந்து 
வீணையினை மீட்டாமல்‌ மெய்மறந்து நின்று 

குமுதமொழி கேட்டவளும்‌ தலையசைக்கும்‌ போது 
குழைக்காதின்‌ குண்டலங்கள்‌ ஜணஜண வென்றொலித்தே 

அமிர்தமொழி தனக்கிசைந்தே எதிரொலிப்ப தொக்கும்‌ 
அன்னைநின்‌ வாக்கினிமை யானுரைக்கப்‌ போமோ ! 


61. மனம்‌ வசப்படும்‌- திருசேரும்‌ 


இராகம்‌ : வசந்தா 
இமவானின்‌ குலக்கொடியே ஈஸ்வரியே நின்றன்‌ 
எழில்தவழும்‌ நாசிகைதான்‌ மூங்கிலைப்போல்‌ இலகும்‌ 
கமகமக்கும்‌ மென்காற்றை உள்வாங்கிக்கும்பிக்‌ 
கழற்றிவிடப்‌ பிங்களைதான்‌ முத்தொன்றை அள்ளி 
அமைதியொடு வருகையினில்‌ ஆங்கந்த முத்தும்‌ 
அன்னை நினைப்பிரியமன மின்றிவெளித்‌ தங்கும்‌ 
சமிக்ஞையிது தான்‌ அறிந்துன்‌ மூக்குத்தி தானும்‌ 
தனித்திலங்கம்‌ சத்தியத்தைத்‌ தியானித்தேன்‌ தாயே ! 
62. நல்ல நித்திரை வரும்‌-ஜெயம்‌ வரும்‌ 
இராகம்‌ : அம்றாதவர்ஷிணி 
முத்தொத்த பலவரிசை மூடிநிற்கும்‌ அதரம்‌ 
மேவிநிற்கும்‌ எழிற்சிவப்பிற்‌ கீடிணையும்‌ ஏது? 
கொத்துநற்‌ பவளமெனும்‌ கொடியதற்கோ புவியில்‌ 
கொஞ்சுகனி தானிருந்தால்‌ உவமிக்கக்கூடும்‌ 
சுத்த வெண்மை யாகிநின்றன்‌ தோட்டினிலேஇலகும்‌ 
சூரியனின்‌ சுடர்பட்டே கொவ்வைக்கனி சிவக்கும்‌ 
நத்தியதை உவமித்தால்‌ நாணித்தலை கவிழ்ந்து — 
நழுவாமல்‌ எப்படித்தான்‌ தலைநிமிரும்‌ அம்மா. 


421 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


63. ஸர்வ ஜனமும்‌ வசியமாவர்‌ 
இராகம்‌ : அம்ருதவர்ஷினி 
முழுமதியை நிகர்த்தநின்‌ முகமதனில்‌ பொங்கும்‌ 
முல்லையொத்த புன்னகையில்‌ பிரவசிக்கும்‌ அமுதம்‌ 
தழுதழுக்க மாந்துகின்ற சகோரங்கள்‌ எல்லாம்‌ 
தனித்தினிக்கு இன்சுவையால்‌ திகட்டிடவும்‌ அவைகள்‌ 
விழுமிநிற்கும்‌ வேட்கையினால்‌ மேலுமதைமாந்த 
வேறொன்று மாற்றறிய வேண்டியங்கு வானில்‌ 
கழிவுநீர்‌ புளிப்புடனே விண்வெளியில்‌ தூவும்‌ 
கலைமதியின்‌ கிரணமதை மாந்துகின்ற தம்மா ! 
64. வாணியின நல்லருள்‌ வரும்‌ 
இராகம்‌ : பரசு 
எம்பெருமான்‌ காமேசன்‌ குணநலனை பென்றும்‌ 
இடைவிடா துன்நாவும்‌ ஜபிப்பதனால்‌ தாயே 
செம்பருத்திப்‌ பூவொத்துச்‌ செபித்ததிரு நாவும்‌ 
செக்கரெனத்‌ தான்சிவந்து திகழ்கின்ற தம்மா ! 
அம்மென்னும்‌ ஒலிஉதவி நாவதனில்‌ வதியும்‌ 
அழகுவெள்ளை ஸ்படிகமெனத்‌ திகழுமகலை வாணி 
தம்முடைய நாவதனில்‌ வதிவகனால்‌ தாயே 
சரஸ்வதியும்‌ செக்கரேனச்‌ சிவந்ததனளோ சொல்வாய்‌? 
ட ட o 
65. வெற்றிக்கு மேல்‌ வெற்றி 
இராகம்‌ : பரசு 
அசுரரைவென்‌ றழித்தஎழிற்‌ குமர வேலன்‌ 
அன்னை நின்‌ சன்னதிக்கு விரைந்துவரும்‌ போது 
விசும்பொத்த தலைஅணியைத்‌ தன்கையி லேந்தி 
மேலிருக்கும்‌ கவசமுடன்‌ விரைந்துவந்து தொழுவார்‌ 
பசுபதியை அருகணைக்கும்‌ நின்‌அருளை வேண்டிப்‌ 
Pacha, ar மென்றதாம்‌ பூலமதைத்தந்து 
3 BS! ஞானமருள்‌ பார்வதிநின்‌ குமரன்‌ 
பகவனசண்டி கேசன்பால்‌ பரிவுகொண்ட தென்னே? 
422 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


66. ஸங்கீத ஞானம்‌ 


இராகம்‌ மோகனம்‌ 

வீனையினை மீட்டிகலை வாணிசிவன்‌ மீதே 
மெய்ப்புகழைப்‌ பாடிவரக்‌ கேட்டுமகிழ்‌ வெய்தி 

வாணியின்‌ நற்‌ கலைஞானம்‌ வாழ்கவென வாழ்த்தும்‌ 
மதுரமொழி தனைக்‌ கேட்டு வீணைகலை வாணி 

நாணி வெட்கி வீனைதனைக்‌ கட்டிவைத்து விட்டே 
நாயகிநின்‌ வாக்கமுதம்‌ தான்பருக நிற்பாள்‌ 

வாணியவள்‌ வீணைக்கும மிஞ்சுகுரல்‌ கொண்டாய்‌ 
மதுரமொழிக்‌ கேது உவமை வைத்திடுவேன்‌ தாயே ! 


67. தேவியின்‌ பிரசன்னம்‌ 


இராகம்‌ : மோகனம்‌ 
மலையரசன தவமகளே எழில்‌ சேர்நின்‌ முகவாய்‌ 
வருடிநின்று மலையரசன்‌ வாஞ்சையினால்‌ மகிழ்வான்‌ 
தலைவியென உனையடைந்த ஆதிசிவன்‌ நின்றன்‌ 
தளிர்‌அதர பானமதைத்‌ தான்பருகும்‌ போது 
நிலைஉயரத்‌ தன்‌ விரலால்‌ தொட்டுமுக வாயை 
நிமிர்திடவே உயரும்நின்‌ முகவாய்க்கிங்‌ கிணையாய்‌ 
உலகத்தில்‌ எதனையிங்கு உவமிப்பேன்‌ அம்மா 
உருப்பளிங்குப்‌ பிடியென்றால்‌ உண்மையால்‌ யிடுமோ? 


68. அதிகாரிகள்‌ வசியம்‌ 


இராகம்‌ : ரஞ்சனி 

முப்புரத்தைச்‌ சுட்டெரித்து வெற்றிகொண்ட ஈசன்‌ 
மெய்யன்பால்‌ நின்‌ கழுத்தை தன்‌ கரத்தால்‌ அணைத்து 

எப்போதும்‌ தழுவமயிர்‌ கூச்செரிய முட்கள்‌. 
இருக்கின்ற தாமரையின்‌ தண்டதனைப்‌ போல 

ஓப்பில்நின முகமலரும்‌ தாமரைத்தாட கழுத்தும்‌ 
ஒளிவீசும முத்தாரம்‌ கார்‌ அகில்சந்த்‌ தனமும்‌ 

செப்பிமுகத்‌ தாமரைக்கும்‌ கொடியதுபோ லாக 
திகழும்‌ திருக்கழுத்தும திருவெய்தித்‌ திகழும்‌ 


423 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


69. எடுத்த காரியம்‌ வெற்றி 
இராகம்‌ : ரஞ்சனி 
தேசியென்றும்‌ மார்க்கமென்றும திகழ்கதிக ளோடு 
சேர்ந்து ஐந்துஸ்வர கமக மதுரஇசை பாடும்‌ 
வாசினியே ஷட்ஜ மத்ய காந்தாரம்‌ ஆகி 
வளர்‌இசையின்‌ பிறப்பிடமாய்த்‌ தனித்தனியே நின்று 
காசினியில்‌ நின்‌ கழுத்தில்‌ மூன்று வரியாகிக்‌ 
கலக்காமல்‌ பிரிந்ததுவோ காமேசன்‌ நின்றன்‌ 
மாசில்லாக்‌ கழுத்தினிலே மாங்கல்யத்‌ தோடு 
வரிமூன்று சரட்டினைத்தான்‌ சூட்டினரோ அம்மா ! 
70. சிவன்‌ கோபம சாந்தி 
இராகம்‌ : பாகேஸ்வரி 
அயன்சிரத்தை ஆதிசிவன்‌ நகவிரலால்‌ கிள்ளி 
ஜந்திலொன்றைத்‌ தரித்திடவும்‌' சிவன்‌ நகத்தைக்‌ கண்டு 
பயமிருந்து பதுமமலர்த்‌ தோன்றியவன்‌ நின்றன்‌ 
பங்களத்தின்‌ தண்டினைப்போல்‌ மென்மையுடன்துவளும்‌ 
இயல்புடைய ஏர்மிகுந்த கரத்தினையே எண்ணி 
என்றும்தன்‌ தலைநான்கும நின்நான்க கரமும்‌ 
நயமுறவே காக்குமென அபயம்‌ தாய்‌ என்றே 
நான்முகத்தான்‌ துதித்துத்தன்‌ நாற்கரமும்‌ குவித்தான்‌ 
71. திருமகள்‌ அனுபூதி 
இராகம்‌ : பாகேஸ்வரி 
மலர்கின்ற தாமரையின்‌ வனப்பெல்லாம்‌ திரண்டு 
_ வந்தாலும்‌ நின்நகத்தின்‌ செம்மைக்கீ டாமோ? 
நடக்‌ டு மருத்தோன்றிப்‌ பூசி 
வைத்ததினால்‌ தாமரையும செர்‌ ்‌ i 
குலவிமெழில்‌ நகச்சிவப்புக்‌ ர பபண்‌ 


குவலயத்தில்‌ அதனை நான்‌ உவமிப்பேன்‌ அம்மா 
அலர்ந்தசெந்‌ தாமரையை பரிகசிக்கும்‌ நினது 


அழகுநகச்‌ சிவப்பென்னில்‌ அதிசயமுமாமோ? 
424 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


72. சகல பயம்‌ நிவர்த்தி 


இராகம்‌ : புன்னாகவராளி 

கந்தனுடன்‌ கஜமுகனும களிமுகத்தோ டுற்று 
கடிதினிலே அருகில்‌ வரக்‌ கருணைப்பால்‌ சுரக்க 

மைந்தர்தனை அருகணைத்து வழியும்பா லூட்டும்‌ 
மாசக்தி ஞானப்பால்‌ வழங்குகின்ற தாயே 

சிந்தனையில்‌ மூழ்கிவிட்டகஜமுகன்தன்‌ சிரத்துத்‌ 
திகழ்கம்பம்‌ இரண்டுந்தாம்‌ மருங்குவந்த தென்னச்‌ 

சந்தேகம்‌ கொண்டவராய்‌ கரமதனால்‌ தடவிச்‌ 
சரிபார்க்கும்‌ நின்நகில்‌எம்‌ துயரமெலாம்‌ போக்கும்‌ 


73. பொங்குக பால்‌ 


இராகம்‌ : புன்னாகவராளி 

அமிர்தரஸம்‌ நிறைந்தஇரு மாணிக்கக்‌ கும்பம்‌ 
அழகினுக்கே அழகுசெய்ய இரத்தினங்கள்‌ மின்ன 

விமிதமொடு விண்ணுயர்ந்த இமவானின்‌ கொடியாய்‌ 
விளங்குதிருத்‌ தாயேநின்‌ நகில்‌ அமுத மாந்தும்‌ 

தமியர்கண நாதரையும்‌ குமரனையும்‌ என்றும்‌ 
தனயர்களாய்க்‌ குமரர்களாய்த்‌ தாய்ந்யே கொண்டு 

அமிர்தப்‌ பாலூட்டுகின்றாய்‌ அருளுடைய தாயே 
'ஜயமெதும்‌ எமக்கில்லை அரண்குமர ரன்றோ? 


7%. நற்கீர்த்தி பெருகும்‌ 


இராகம்‌ : பேகடா 
அன்னைநின்‌ நகிலிடையே அசைமுத்து மாலை 
அடற்களிற்றின்‌ மத்தகத்தே உதித்திட்ட முத்து 
பின்னமிலாக்‌ கற்பூர நிறத்தினிலே ஒளிரும்‌ 
பின்நின்றன்‌ கொவ்வையிதழ்‌ அதரநிழல்‌ பட்டு 
முன்பின்னம்‌ பலசித்ர வண்ணமது காட்டி 
முப்புரத்தை எரித்தவனின்‌ கீர்த்தியினை ஒப்ப 
தன்வண்ணச்‌ சிகப்புடனே ஸதாசிவத்தின்‌ வெளுப்புத்‌ 
தான்‌ சேர்த்துக்‌ கோத்தஎழிற்கொடியெனவே இலகும்‌... 


425 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


75. குவித்தும்‌ அமையும்‌ 
இராகம்‌ : பேகடா 
பனிமலையின்‌ சுடர்க்கொடியே பார்வதிநின்‌ இதயப்‌ 
பாற்கடலின்‌ வடிகாலோ பளிங்கொத்த வாணி 
நனிசிறக்க வாக்கருளி நானிலமே வாழ 
நல்லதொரு சுரநதியாய்‌ நின்‌ நகிற்பா லானாள்‌ 
கனிவுடைய தாயேநின்‌ நகிற்பாலை உண்ட 
கவுணியனும சிவஞானப்‌ பொரும்புலமை யுற்று 
தனியுறுநன்‌ மணம்‌ நிறைந்தே எவர்மனமும்‌ கவரும்‌ 
தவக்கவிஞன்‌ ஆகிவிட்டான்‌ தாயேநின்‌ அருளே ! 
76. பரம வைராக்கியம்‌ சித்திக்கும்‌ 
இராகம்‌ : பேஹாக்‌ 
காமேசன்‌ சினத்தீதான்‌ சூழ்ந்திடவும்‌ மதனன்‌ 


கதியென்றே ஓடிவந்துன்‌ உந்தியெனும்‌ மடுவில்‌ 
வாமிசிவ காமிஎனைக்‌ காத்திடுவாய்‌ அபயம்‌ 
வையகத்தின்‌ தாயேந்‌ அபயமென வீழ்ந்தான்‌ 
காமனுடல்‌ தகித்திடுதீப்‌ புகைக்கொடியாய்‌ ஓங்கி 
கனகநகில்‌ முகட்டருகே சென்றிடவும்‌ அங்கே 
பூமணக்கும்‌. நின்நாபி ரோமபந்தி யென்னப்‌ 
பூவுலகம்‌ வியந்திடவே அமைந்ததுவோ அம்மா ! 
77. தர்சனம்‌ கிட்டும்‌ 
இராகம்‌ : பேஹாக்‌ 
சிவசக்தி நின்னிடையில்‌ யமுனையின்மெல்‌ லலைபோல 
திகழ்ரோம பந்தியினைச்‌ சீவன்‌ முக்தர்‌ அறிவார்‌ 
தவகும்ப மென்னுமிரு நகில்மலைகள்‌ மோதத்‌ 


தான்நடுவில்‌ இருக்க அஞ்சி சிறுவெளியும தயங்கி 
நலவடிவாய்‌ ரேகையென உடல்நடுவே பாய்ந்து 


நாபியிலே போய்‌ஒளிந்து கொண்டதுவோ தாயே ! 
சிவசக்தி தாயேநின்‌ பாலனும்‌ நான்‌ அலனோ 


சிறுகுழந்தை அறியாதே செய்தபிழை பொறுப்பாய்‌ 
426 


https://archive.org/details/muthulakshmiacademy 


பூ ட அணா 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


78. சர்வசக்தி வசமாகும்‌ 


இராகம்‌ : கல்யாணி 
இமயத்தின்‌ திருமகளே நின்‌எழிலார்‌ உந்தி 
ஏரார்ந்த கங்கையுறு சுழலாத சுழலோ 
அமையும்நகில்‌ தாமரை முகைபடைத்த ரோம 
ஆவளியாம்‌ கொடிக்கிழங்கின்‌ சிறுபாத்தி தானோ 
குமைமதனன்‌ ஒளிச்சுடரின்‌ ஹேமகுண்டமேயோ 
குமரிரதி விளையாடும்‌ எழில்‌ மிகுந்த வீடோ 
எமையாளம்‌ சதாசிவம்தான்‌ இமைக்காமல்‌ நோக்கும்‌ 
இதயதப சித்தியதன்‌ வடிகாலோ தாயே! 
79. வித்தையில்‌ கீர்த்தி 
இராகம்‌ : கல்யாணி 
உத்தமியே மலைமகளே உனதிடையும்‌ மெலிந்து 
உயர்நகிலின்‌ பாரமதைத்‌ தாங்காமால்‌ வளைந்து 
சத்தமின்றி மெல்லமெல்ல ஓடிந்திடுமோ என்னச்‌ 
சந்தேகம நான்‌ அடையத்‌ திகழ்கின்ற தம்மா! 
வித்தகியே நதிக்கரையின்‌ வீற்றிருக்கும்‌ மரமும்‌ 
வேர்பறிக்க வீழ்ந்துவிட தவிப்பதனைப்‌ போலப்‌ 
பத்தினியே காண்கின்றேன்‌ நின்றன்‌இடை தானும்‌ 
பன்னெடிய காலமெலாம்‌ வாழட்டும்‌ என்பேன்‌. 


80. இந்திரஜாலம்‌ சித்தி 
இராகம்‌ : சிந்துபைரவி 
மாசக்தி மகேச்வரனின்‌ மகிமையொடு கீர்த்தி 
மனதினிலே நினைந்துமகிழ்‌ வெய்திடவும்‌ அம்மா 
பாசமது பொங்கநின்றன்‌ எழில்தவழும்‌ மேனி 
பருத்துவிம்ம வேர்வையெழ கஞ்சுகமும்‌ அவிழ 
மாசற்ற புடைகனத்து வியாபித்துத்‌ தாங்க ae 
மன்னுமெழில்‌ திகழ்நகில்கள்‌ கனத்தினைத்தாங்‌ காது 
வேசமுறும நின்‌ இடையைக்‌ காத்திடவே மதனன்‌ — 
லீக்கியவல்‌ லிக்கொடியின்‌ மும்மடிப்பும்‌ தோன்றும்‌ 


427 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


61. அக்னி ஸதம்பம்‌ 
இராகம்‌ : சிந்துபைரவி 
மின்னுகின்ற பனிமுடியார்‌ மலைவேந்தன்‌ செல்வி 
விரிந்து அடியில்‌ பரந்துயர்ந்த தன்‌ இயல்பாம்‌ தன்மைக்‌ 
கன்னியுனைப்‌ பரமேசற்‌ களித்திட்டபோது 
கனகவெற்புப்‌ பெருஇமவான்‌ கொடுத்த ஸ்ரீதனமோ |! 
தன்னிகரில்‌ பிற்பாகம்‌ கனத்துடனே அகன்று 
தனிக்கனமும்‌ மிகப்பெற்றுத்‌ தரையெல்லாம்‌ மறைத்துப்‌ 
பொன்னிறபொற்‌ பீடமெனப்‌ புவியோர்கள்‌ வாழ்த்தப்‌ 
பூதலமேல்‌ கொலுவிலிருந்து அருள்‌ பொழிவாய்‌ தாயே ! 
82. ஐல ஸ்தம்பனம்‌ 
இராகம்‌ : பந்துவராளி 
பத்தினியே நாயகர்க்கு வேதவிதி மாறாப்‌ 
பணிவிடைகள்‌ புரிந்துவரும்‌ பார்வதி தாயே 
மத்தகத்து மதக்கரியின்‌ துதிக்கையது வெட்க 
வாழையது நாணிநிற்கப்‌ பொன்னிறமாய்த்‌ தோன்றும்‌ 
வித்தகிநின்‌ தொடையழகும்‌ நாயகனை வணங்கி 
மிகக்கடின மாகிவிட்ட வட்டமுழந்தாளும்‌ 
கத்து மைராவதத்தின்‌ மத்தகங்கள்‌ தம்மைக்‌ 


கண்நொடியில்‌ வெல்வலிமை பெற்றிலகு மன்றோ. 


83. படை ஸ்தம்பனம்‌ 
இராகம்‌ : பந்துவராளி 

வரையரசின்‌ தவமகளே நினதுகணுக்‌ கால்கள்‌ 

மயில்மதனன்‌ அம்பறாத தூணியது வாகித்‌ 
தரையதனில்‌ சிவன்மீது போர்த்தொடுத்த அன்று 

PUSTMSST ஐந்துடநின்‌ தாள்விரல்கள்‌ பத்தும்‌ 
நிரைப்‌ படுத்தி வைத்தனனோ தேவாதி தேவர்‌ 

நின்‌ முன்னே சிரம்தாழ்‌ 


த்திக்‌ கிரீடங்கள்‌ பட்‌ 
விரடவே கூராகித்‌ தொடுசரங்கள்‌ போல pee 


விரல்களெல்லாம்‌ விளங்குவதைக்‌ காண்கிறேன்‌ அம்மா ! 


428 


https://archive.org/details/muthulakshmiacademy 


_ ணத 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


84. பரகாய பிரவேசம்‌ 


இராகம்‌ : சாருமதி 
வேதங்கள்‌ தம்முடனே உபநிடத மெல்லாம்‌ 
| மெய்யாய்நின்‌ பாதமலர்‌ தன்னைமகிழ்ந்‌ தணியும்‌ 
| நாதன்முடி மீதிருக்கும்‌ கங்கை யதன்‌ பெருக்கு 
நற்பாதம சுத்திசெய்த சுத்தநன்நீர்ப்‌ பெருக்கோ 
மாதவனின்‌ கெளஸ்துபமும்‌ நினதுதிருத்‌ தாளின்‌ 
மருதாணி நிறமாக விளங்குவதால்‌ தாயே ! 
ஆதிசக்தி நினைப்புகழ்ந்து நின்பதங்கள்‌ போற்றும்‌ 
அடியனின்‌ முடியினில்நின்‌ அடிசூட்டு வாயே! 


85. பூத, பிசாச பயநிவர்த்தி 


இராகம்‌ : சாருமதி 
கண்களுக்கே ஆனந்தம்‌ காந்தியொளி வீசக்‌ 
கசிந்த மருதாணிரஸம்‌ பாதமதில்‌ துஞ்ச 
மண்ணுலகில்‌ தொலைவிலிருந்து நின்றன்‌ திருப்பாதம்‌ 
மனதாலே வந்தித்து வணங்குகிறோம்‌ தாயே 
விண்வனத்தில்‌ அசோகதரு பெண்பாதம்‌ பட்டு 
விதவிதமாய்ப்‌ புஷ்பிக்கத்‌ தவம்கிடப்ப தேனோ 
தண்ணியதாம்‌ நின்பாதத்‌ தனையன்றி மற்றோர்‌ 
தருவினையும தீண்டஅரன்‌ சகிக்கமன மிலையோ 


86. சத்ரு ஐயம்‌ 


இராகம்‌ : கானடா 
பொய்யாகப்‌ பிறிதொருத்தி மேல்பிரியம போலப்‌ 
புனைந்தவள்பேர்‌ கூறிநினை அரன்‌அழைக்க நீயும்‌ 
மெய்யாகப்‌ பிணங்கிடவும்‌ மேல்வரவ தறியான்‌ 
மெல்லடிகள்‌ தான்‌ பற்றிஊடி விளையாடும்‌ 
தையல்நின்‌ மெல்லடிகள்‌ நெற்றிக்கண்‌ என்ற 
தனைளரித்த கண்ணுக்காம்‌ கண்டனையைக்‌ கண்டு 
மெய்யில்லா மன்மதனுள்‌ கால்சலங்கை தன்னை 
மிகவிரைவாய்‌ ஆட்டுவித்து வெற்றியொலி செய்வாள்‌ 


429 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


87. நாகம்‌-வசமாகும்‌ 
இராகம்‌ : கானடா 
பேரிமய வெற்பினிலே வீற்றிருக்கும நின்றன்‌ 
பெருமைமிகு பொன்னடிகள்‌ இரவுபகல்‌ மலர்ந்து 
சீரிலங்கப்‌ பத்தியோடு பூசனைசெய்‌ வோர்க்குத்‌ 
திகழ்ச்செல்வம்‌ தருகின்ற திருவுடனே மேவும்‌ 
பாரிதனில்‌ திருமகள்தான்‌ பகலுறு தாமரையும்‌ 
பனிவட்டக்‌ கருகிவடும்‌ இரவினிலே துஞ்சும்‌ 
ஏரிகுளத்‌ தாமரைய விஞ்சுபுகழ்‌ கொண்ட 
இணையடிகள்‌ சிவப்பதிலே வியப்பேது முண்டோ? 


88. துஷ்டமிருகங்கள்‌ வசப்படும்‌ 
இராகம்‌ : ஹுசைனி 
புகழுக்கே இருப்பிடமாய்ப்‌ புன்மைகளே தீண்டாப்‌ 
பொற்பாத கமலஅடி பீடமது தன்னை 
மிகக்கடின ஆமையதன முதுகோட்டுக்‌ கிணையாய்‌ 
வித்தகர்கள்‌ உவமிப்ப தெவ்வாறோ அறியேன்‌ 
தகவுடைய சிவபெருமான்‌ தன்மணத்தின்‌ போது 
தளிர்பாதம்‌ இரண்டினையும்‌ தன்கரத்தால்‌ பற்றி 
அகமதனைக்‌ கல்லாக்கி அம்மியதன்‌ மீதே 
அடிப்பாதம்‌ தனைவைத்த அதிசயமே யாதோ? 
89. ஸகல்‌ ரோக நிவர்த்தி 
இராகம்‌ : ஹுசைனி 
கற்பகமாம்‌ தருவினையே அண்டி வாழ்வோர்க்குக்‌ 
கைகொடுத்தே உதவி செயும்‌ பான்மையது போலே 
அற்பமெனும்‌ மானிடர்க்கும அளவிடற்கொண்‌ ணாத 
ஐஸ்வர்யம்‌ கீர்த்தியெலாம்‌ அவனியிலே மகிழ்ந்து 
சொற்படுமுன்‌ தருகின்ற நின்பாதம்‌ பற்றி 
படப்‌ மிகவிரும்பி நாடோறும்‌ தொழுவார்‌ 
பொற்புமிகும்‌ அம்மகளிர்‌ தாமரைக்கை குவிய 
பொன்னிலவார்‌ மதியெனநின்‌ கால்நகங்கள்‌ பொலியும்‌ 
430 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ee 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


90. ஏவல்‌, பில்லிசூன்யம்‌ தீரும்‌ 
இராகம்‌ : சாவேரி 
தரித்திரரின்‌ இச்சைதனை அறிந்துமகிழ்‌ வடைந்து 
தளராது வழங்குசெல்வம்‌ தருகின்ற தருவின்‌ 
வரிசைநிறை மலர்ரஸமே பெருக்கெடுத்தே யோட 


வழங்கு கற்பகத்‌ தருவினுடைப பூங்கொத்துப்‌ போலத்‌ 


தரிசிக்கும்‌ அடியவர்க்கே அருள்பொழியும்‌ நின்றன்‌ 
தளிர்ப்பாதரஸமருந்த தவிக்குமொடு வண்டாய்‌ 

விரிமனமும்‌ ஜம்புலனும அறுகாலாய்க்‌ கொண்டு 
வீற்றிருக்க என்ஜீவன்‌ விளங்கட்டும்‌ தாயே. 


91. பூமி லாபம்‌-தன லாபம்‌ 


இராகம்‌ : சாவேரி 
அன்னநடைக்‌ கன்னியென்‌ மென்மைநடை மாதா 
அழகுநடை கவிகளிலே சித்தரிப்பார்‌ கவிஞர்‌ 
நின்நடையைக்‌ கண்டுவெட்கித்‌ காலமென்னும்‌ அன்னம்‌ 
நினையண்டி நடையிலத்‌ தடுமாறி முயலும்‌ 
அன்னைநின்‌ அரவிந்த பாதமுறு அணியில்‌ i 
அழகசெயும்‌ இரத்தினங்கள்‌ பாதஸர சப்தம்‌ 
தன்னொலியால்‌ அன்னமவை பயிலுவதற் கேற்பச்‌ 
சப்தித்துக்‌ கற்பிக்கும்‌ அற்புதமிஃ தன்றோ? 


92. ஆளும்‌ திறமை ஏற்படும்‌ 


இராகம்‌ : யதுகுல காம்போதி க 

அரிஅயனும்‌ திருமாலும்‌ உருததிரனும நின்றன்‌ 
ஆசனமாய்க்‌ கட்டிற்கால்‌ ஆகித்‌ திகழ்வார்‌. 

பரிவுடைய ஸதாசிவனார்‌ வெண்நிறத்தைப்‌ போர்த்தி 
பளபளக்கும்‌ பரிவுடைய வண்ணமதாய்‌ ஆகி 

வரிசிகப்பாய்த்‌ திகழும்நின்‌ மேனிஒளி பாய 
வளர்சிவப்பாய்‌ சிங்காரரஸம்‌ மிகுந்து துள்ள 

சரிநிகராய்‌ நின்றனக்கே ஆனந்தம்‌ ஊட்டச்‌ 

5 சதாசிவனும்‌ வீற்றிருக்கும்‌ கோலமதும்‌ என்னே?- 


431 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


93. மனோரதம்‌ சித்தி 
இராகம்‌ : ரஞ்சனி 


மனவாக்கிற்‌ கெட்டாத கருணையுடை சிவத்தின்‌ 
மாகிருபை செந்நிறமாய்‌ கருங்குழல்தான்‌ சுருள 
கனகநகை புன்சிரிப்பு இயற்கையெழில்‌ தவழ 
காலடைந்த மேலவர்க்கு க்ஷேமமெல்லாம்‌ நல்க 
தனதுமனம்‌ வாகையதின்‌ மென்மலரை வெல்லத்‌ 
தனமிரண்டும்‌ மாணிக்கக்‌ கல்லெனவே துலங்க 
நினதிடையில்‌ மெலிவாகி மார்பகத்தும்‌ உற்ற 
நிதம்பத்தும்‌ பருத்தகன்று நிற்கின்ற தம்மா! 


94. இஷ்ட சித்தி 
இராகம்‌ : கர்நாடக தேவகாந்தாரி 

ட்ட ஆனதொரு பாத்திரம்போல்‌ இலகம்‌ 
மதிமண்ட லத்தில்‌ அயன்‌ ஒரு பக்ஷமாக 

விரவுகின்ற மதியொளியைப்‌ பன்னீராய்க்‌ கொண்டு 
மேவுகஸ்‌ தூரி பச்சை கற்பூரங்க ளேர்டு 

பரவுநீரா டுதற்கு அயனும்‌ அயராது சேர்க்க 
பார்வதிநீ நீராடி வருவதனால்‌ தாயே 

தரணியிலே தேய்பிறையும்‌ வளர்பிறையுமாக 
சந்திரவொளி கூடுவதும்‌ குறைவதுமாய்‌ நிகழும்‌. 


95. இரணம்‌ நிவர்த்தி 
இராகம்‌ : ஆஹிரி 
ஐம்புலனை வசப்படுத்தி சித்தமிசை நின்ற 


அடங்காத புலைக்காமம்‌ அடக்கி 
. ட ` விம்‌ 
நம்பியுன்றன்‌ பாதார விந்தமலர்‌ வோ ப்‌ 
ட்ட த பெற்றிடுவார்‌ ம 
சம்மாந்த இந்திராதி தேவர்க்கு ; 
திருவாசல்‌ தனில்ச்‌ H 


https://archive.org/details/muthulakshmiacademy 


as 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


96. சித்தப்பிரமை தீரும்‌ 


இராகம்‌ : ஹம்ஸாநந்தி 
கவிவாணர்‌ வசப்பட்டு வாணி இருந்‌ திடுவாள்‌ 
கனிவுடனே வாக்கருளும பணிபுரிந்து நிற்பாள்‌ 
புவியதனில்‌ பலர்‌ உழைப்புக்‌ கண்டுதிரு மகளும்‌ 
பொன்னாகிப்‌ பொருளாகிக குற்றவேல்‌ புரிவாள்‌ 
தவிசிருக்கும தாயே! நின்‌ அடியார்கள்‌ எல்லாம்‌ 
தாயாகி நினைப்போற்றித்‌ தலைவணங்கு கின்றார்‌ 
குவிநகில்கள்‌ புளகமுற சதாசிவனே யன்றி 
குராமரமும்‌ தீண்டாத கற்புடையாள்‌ நீயே. 


97. ஜீவன்‌ முக்தி கிட்டும்‌ 


இராகம்‌ : பூர்விகல்யாணி 

சதாசிவனின்‌ திருத்துணைவி தாயேபராசக்தி 
சரஸ்வதியாய்‌ லட்சுமியாய்ப்‌ பார்வதியாய்‌ ஆகி 

நிதானத்து நான்காகி மனம்‌ வாக்குக்‌ கெட்டா 
நித்தியமாய்ச்‌ சத்தியமாய்‌ மகாமாயை ஆகி 

விதானத்து வித்யாதத்வம்‌ மேவுகின்ற சக்தி 
வியன்நிலமே வியப்படைய வீற்றிருப்பாய்‌ ஜோதி 

சிதாகாசம்‌ உணர்மறையோர்‌ ஆகமநூல்‌ வல்லோர்‌ 
தேவியுனை நன்குணர்ந்து தொழுதுவழி படுவர்‌. 


98. விடுத்த வாழ்மொழீக்‌ கெங்ஙனும வெற்றி 


இராகம்‌ : சுருட்டி 
தாயே மருதாணிரஸம தான்திகழும்‌ நின்றன்‌ 
தளிர்புரையும்‌ பொற்பாதம்‌ தான்கழுவும்‌ நீரை 
வாயால்நான்‌ பருகிநின தருட்கல்வி வேட்டு 
வளருகின்ற மாணவனய்‌ விளங்குவதும்‌ என்றோ? 
வாய்பேசா ஊமையுன்நின திருப்பாத நீரால்‌ 
வையகத்துப பெருங்கவியாய்‌ விளங்குவதும்‌ கண்டோம்‌ 
நாயேன்வாய்‌ சிவப்பேறி வாணியின்‌ வாய்‌ மென்ற 
நலம்மிகுந்த தாம்பூலச்‌ சாறாம்நாள்‌ யாதோ? 


433 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


00. பேரின்பம்‌ கிட்டும்‌ 


இராகம்‌ : சுருட்டி 
சிவசக்தி நின்பாத மலரேந்து மடியார்‌ 
திருமகளும்‌ கலைமகளும்‌ ரதிதேவி யோடும்‌ 
நவநவமாய்க்‌ குலவிடுவார்‌ அயனுநெடு மாலும்‌ 
நின்நல்‌ லடியார்மேல்‌ பொறாமைமிகக்‌ கொள்வார்‌ 
அவித்தையது அற்றுவிழ ஜீவன்விடு பட்டே 
ஆனந்தப்‌ பெருஞானத்‌ திருவருளைப்பெறுவார்‌ 
புவயிதனில்‌ “ஸதா” எனுநின்‌ கலைநுட்பம்‌ ஓர்ந்து 
பூசனைகள்‌ செய்வார்நின்‌ பொன்னடியே சார்வார்‌ 


100. ஸகல ஸித்தி 


இராகம்‌ : மத்யமாவதி 
செஞ்சுடரோற்‌ கொடுசுடரால்‌ நீராஞ்ஜனம்‌ செயல்போல்‌ 
திகழ்சந்தர கந்தக்கல்‌ உருகிவரும்‌ நீரால்‌ 
அஞ்சலித்துச்‌ சந்திரனுக்‌ கருக்கியமே விடல்போல்‌ 
ஆழிக்கே அதனீரால்‌ அர்ப்பணம்செய்‌ திடல்போல்‌ 
தஞ்சமென்று நின்பாதம்‌ போற்றிதுதி செய்ய 
தாயே நீ தந்திட்ட வாக்குகளால்‌ நின்னை 
அஞ்சலித்தேன்‌ சொற்கெல்லாம்‌ தாயான சக்தி 
அருள்கொண்டிங்‌ கடியேனை ஆட்கொள்வா யம்மா 


ttt 


434 


https://archive.org/details/muthulakshmiacademy 


we 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ ஸ்ரீ செளந்தரநாயகி பாமாலை 


பொங்கிடும்‌ அழகி பொன்னகை எழிலி 
பொற்பினில்‌ வளர்மகளே 

சங்கிடும்‌ ஒலியே சங்கரன்‌ மனையே 
சபையினில்‌ தலைமகளே: 

எங்களின்‌ தாயே எழில்மிகு மாயே 
எருதிவர்‌ மலை மகளே 

தங்கிடும அருளே தவம்மிகு கனியே 
தலைமணி' செளந்தர நாயகியே ! 


இடர்‌ அறு இசையே இன்முக நகையே 
இனிதென எழும்மகளே : 
சுடர்மிகும்‌ சூலி சுயநலக்‌ காளி 
சுருதியின்‌ புகழ்மகளே: 
படல்நல வித்தே பண்டிதர்‌ முத்தே 
பயம்‌ஒழி பண்‌ மகளே: 
மிடரினில்‌ நஞ்சை மின்னிட ஒளித்தான்‌ 
மயங்கிடு செளந்தர நாயகியே ! 
செந்தழல்‌ வடிவே செந்தமிழ்‌ உருவே 
ஜெபம்தரு செழு மகளே: 
வந்தனை நகையே வறுமையின பகையே 
வனிதையே வனமகளே: 
சிந்தனை நிறைவே சிற்சபை உறைவே 
சிவையெனும்‌ பழமகளே: 
கந்தனை ஈன்ற கண்களை மயக்கும்‌ 
கலைமணி செளந்தர நாயகியே ! 


நாட்டியவணியே நாடுவோர்‌ அணியே 
நாற்றிசை வாழ்மகளே: 

பூட்டிய ரதமே புலமையின்‌ முகமே 
பூரணம்‌ பொழி மகளே: 

காட்டினில்‌ வழியே கனிந்திடும்‌ விழியே 
காவலாய்‌ வரு மகளே: 

கேட்டினைக்‌ கெடுத்து கேட்டதைக்‌ கொடுத்து 
காத்திடும்‌ செளந்தர நாயகியே ! 


435 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


இன்பத்தின்‌ தேனே இயல்பினில்‌ மானே 
இருடியர்‌ நினை மகளே: 

அன்பரின்‌ குடியே அரக்கரின்‌ மிடியே 
அணைத்தனை அருள்‌ மகளே: 

உன்னருள்‌ சுரக்க என்னையே மறக்க 
உதவிடும்‌ உயிர்‌ மகளே : 

பொன்மணி விளக்கே பொழிவுரும்‌ கிழக்கே 
பொருள்மணி செளந்தர நாயகியே ! 


துர்க்கையும்‌ நீதான துணையினி நீதான்‌ 
துதித்திடத்‌ தொடர்‌ மகளே: 

கற்பகம்‌ நீதான்‌ கருணையும்‌ நீதான்‌ 
கலியினில்‌ ஒளிர்‌ மகளே: 

பர்வதம்‌ நீதான்‌ பலநிதி நீதான்‌ 
பகலெனப்‌ படர்மகளே: 

உற்பவம்‌ தீர்த்து உமையென வந்து 
உயர்தரு செளந்தர நாயகியே | 


மங்கல மகளே எங்களின்‌ புகலே 
மலர்நீதணை மயில்‌ மகளே: 

செங்கயல்‌ விழியே செம்மையின்‌ வடிவே 
செயம்தரு செயிற்‌ மகளே: 

பங்கயச்‌ சரமே பலன்தரு அறமே 
பனிமொழி பகர்‌ மகளே: 

எங்களின்‌ குடிக்கே எழில்தரு விளக்கே 
எம்சிவை செளந்தரநாயகியே! 


ஐங்கார வித்தே அருள்‌ஒலி வாக்கின்‌ 
ஐயை சக்தி சக்தியளே: 
கிலீங்கார முத்தே கிளிமொழி மாயா 
கிண்கிணி சக்தி சக்தியளே 
செளவெனும்‌ செகத்தி செளந்திர 
சகலமும்‌ சக்தி சக்தியளே 
ஜெய ஜெய சக்தி மங்கள பாலா 


ஜெயம்தரு செளந்தர நாயகியே! 


முகத்தி 


436 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


~o o 
அம்பாள்‌ த்யான ஸ்லோகங்கள்‌ 
ஸர்வ மங்கள மாங்கலயே சிவே ஸர்வார்த்த ஸாதகே 
சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணீ நமோஸ்னுதே 


பாணேன புஷ்ய தனஷ பரிகல்ப்யமான 
த்ராணேன பக்த மனஸாம்‌ கருணாகரனே 
கோணேன கோமள த்ருசஸ்தவ காமகோடி 
சோணேன்‌ பாசஸ்சேத ஹஸ்தே நமஸ்தே - ஸ்ரீ காமாக்ஷி ஸ்துதி 


குண்டலி குமாரி குடிலே சண்டி சராசர ஸவித்ரி சாமுண்டே 
குணிநி குஹாரிணி குஹ்யே குரு மூர்த்தே த்வாம்‌ நமாமி 
காமாக்ஷி 
மாலினி மஹேசசாலினி காஞ்சீ கேலினி விபக்ஷகாலினி தே 
சூலினி வித்ருமசாலினி ஸுரஜன பாலினி கபாலினி 
நமோ(அ)ஸ்து 
புவன ஜனனி பூஷா பூத சந்த்ர நமஸ்தே 
கலுடி சமனி கம்பா தீர கேஹே நமஸ்தே 
நிகில நிகம வேத்யே நித்யரூபே நமஸ்தே 
பரமசிவாமயி பாசச்சேத ஹஸ்தே நமஸ்தே - மூக பஞ்சசதி 
வந்தே மாதரம்‌ அம்பிகாம்‌ பகவதீம்‌ வாணீ ரமா ஸேவிதாம்‌ 
கல்யாணீம்‌ கமநீய கம்பலதிகாம்‌ கைலாஸ நாதப்ரியாம்‌ 


வேதாந்த ப்ரதி பாத்யமான விபவாம்‌ வித்வன்‌ மனோரஞ்ஜிநீம்‌ 
ஸ்ரீ சக்ராஞ்சித பிந்துமத்ய நிலயாம்‌ ஸ்ரீ ராஜராஜேஸ்வரீம்‌ 
வாமே மாணிக்க பாத்ரம்‌ மதுர ஸமரிதம்‌ பிப்ரதீம்‌ பாணிபத்மே 
த்வயை ரன்னை ப்ரபூர்ணம்‌ த்ருதமணி வலயே ஸ்வர்ணதர்வீம்‌ 
சதக்ஷேஃரத்தாங்கீம்‌ மீன துங்கஸ்தனபரவிலஸத்தார 
ஹாராம்‌ த்ரி நேத்ராம்வந்தே பூர்ணேந்து பிம்பப்பிரதிநிதி - 
வதனாம்‌ அம்பிகாம்‌ அன்னபூர்ணாம்‌. - ஸ்ரீ அன்னபூர்ணா ஸ்துதி 


437 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அம்பாம்பே ஜனனீம்‌ சம்பு குடும்பாம்‌ சுபதாம்‌ சிவாம்‌ 
பத்தானாம்‌ இஷ்டதாத்ரீம்தாம்‌ சங்கரீம்‌ வரதாம்‌ பஜே 
பக்த ரக்ஷணதீக்ஷாம்‌ ஸ்ரீ சம்போர்வா மாங்கஸம்ஸ்திதாம்‌ 
ஹேரம்பாம்‌ மஹாதேவீம்‌ சங்கரீம்‌ வரதாம்‌ பஜே 
ஹேம பூஷண பூஷாட்யாம்‌ அம்பாம்‌ ஹைமவதீ ஸூபாம்‌ 
நமஸ்காரேண ஸம்துஷ்டாம்‌ சங்கரீம்‌ வரதாம்‌ பஜே 
ஸர்வவேதாந்த ஸித்தாந்த ஸார சாஸ்தரஸ்வரூபிணீம்‌ 
வேதவேத்யாம்‌ ஸூபூஜ்யாம்‌ தாம்‌ சங்கரீம வரதாம்‌ பஜே 
குமாரஜனனீம்‌ ச்யாமாம்‌ முக்தா ஹாரவிபூஷிதாம்‌ 
பஞ்சஸ்தவை ஸ்தூயமானாம்‌ சங்கரீம்‌ வரதாம்‌ பஜே 
-ஸ்ரீசங்கரிஸ்துதி 
ஆம்பராரண்யபிலே தபஸ்திதவதீவம்‌. பஞ்சகாக்னி மத்யஸ்திதாம்‌ 
ஹஸ்தேன ஊர்த்சிர : அபரேன்ஹ்ருதயம்‌ ஸ்ப்ருஷ்ட்வா ஜடாதரீணீம்‌ 
காமாக்ஷ்ம்பஜ ஸாங்க்ரி நாபிஸஷமாம்‌ ஏகாக்ரிய பாதஸ்திதாம்‌ 
யோக த்யான பராயணிம்‌ த்ரிபுவன க்ஷேமம்‌ கரீம்‌ பார்க்கவீம்‌ 
பஸ்சாத்‌ த்விபாக பரிக்லப்த ஜடாகலாபாம்‌ 
ப்ரத்யக்ர வல்கலதராம்‌ பஸிதத்ரிபுண்ட்ராம்‌ 
பஞ்சாக்ஷரம்‌ ஜபபடீம்‌ தததீம்ச மாலாம்‌ 
பஞ்சாக்னி மத்ய நிலயாம்‌ ப்ரணமாமி கெளரீம்‌ 
-ஸ்ரீமாங்காடுகாமாக்ஷ துதி 
ஆதாவாதிபிதாமஹஸ்யநியம வ்யாபாரபாத்ரே ஜலம்‌ 
பஷ்சாத்‌ பன்னகஷாயினோ பகவத பாதோதகம்‌ பாவனம்‌ 
பூய சம்புஜடாவிபூஷண மணிர்‌ ஜஹ்னோர்ம ஹர்ஷேரியம்‌ 
கன்யா கல்மஷ நாசினீ பகவதீ பாகீரதீ பாதுமாம்‌ 


-கங்காஷ்டகம்‌ 


KKK 


438 


https://archive.org/details/muthulakshmiacademy 


n> 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நவராத்திரி தயான ஸ்லோகங்கள்‌ 


குமாரஸ்ய ச தத்‌ வானி யா ஸ்ருஜத்யபி லீலயா 
காதீ நபி ச தேவான்‌ தான்‌ குமாரீம்‌ பூஜயாம்யஹம்‌ -குமாரி 


ஸத்வாதிபி திரிமூர்த்தி யதைர்ஹி நாநாஸ்வரூபிணீ 
திரிகாலவ்யாபிநீ சக்திஸ்‌ த்ரிமூர்த்திம்‌ பூஜயாம்யஹம்‌ -த்ரிமூர்த்தி 
கல்யாண்‌ காரிணீம்‌ நித்யம்‌ பக்தானாம்‌ பூஜிதா அநிஸம்‌ 
பூஜயாமி சதாம்‌ பக்த்யாம்‌ கல்யாணீம்‌ ஸர்வகாமநாம்‌ -கல்யாணி 


ரோஹ்யந்தீ ச பீஜானிப்ராக்திநம ஸஞ்சிதாநி வை 
யாதேவீ ஸர்வபூதாம்‌ ரோஹிணீம்‌ பூழயாம்யஹம்‌ -ரோஹிணீ 


காளீ காலயதே ஸர்வம்‌ ப்ரஹ்மாண்டம்‌ ஸராசரம்‌ 
கல்பாந்தலமயேயா தாம்‌ காளிகாம்‌ பூஜயாம்யஹம்‌ -காளி 


சண்டிகாம்‌ சண்டரூபாம்‌ சண்ட முண்ட விநாஸிநீம்‌ 
தாம சண்டபாபஹரிணிம்‌ சண்டிகாம்‌ பூஜயாமயஹம்‌ -சண்டிகை 


அகாரணாத்‌ ஸமுத்பத்தி: யன்மயை: பரிகீர்த்திதா 
ஹஸ்யாம்தாம்‌ ஸூகதாம்‌ தேவீம சாம்பவிம்‌ பூஜயாம்யஹம்‌ 


-சாம்பவி 
துர்க்கா த்ராயது USSD யா ஸதா துர்கர்கார்த்தி நாசிநீ 
துர்ஜ்ஸேயா ஸர்தேவா நாம்‌ தாம்‌ துர்காம்‌ பூஜயாம்யஹம்‌ 
-துர்கா 
ஸுபத்ராணி ச பக்தாநாம்‌ குருதே பூஜிதா ஸதகா 
AUST நாஸிநீம்‌ தேவீம்‌ ஸுபத்ராம்‌ பூஜயாம்யஹம்‌ -ஸுபத்ரா 


போக்சக்தி தியானம்‌ 


த்விநேத்ராம்‌ த்விபுஜாம்ச்யாமாம்‌ கரண்ட மகுடான்‌ விதாம்‌ 
உத்பலம்வாம ஹஸ்தேன பிப்ரதீம்‌ ஸனோஹராம்‌ 
ப்ரலம்பதக்ஷ ஹஸ்தே ந சோப மானாம்‌ த்ரிபங்கிகாம்‌ 
ஸர்வாபரண ஸம்யுக்தாம்‌ போக சக்தி மஹம்‌ பஜே. 
439 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ மகாமாரியம்மன்‌ தியானம்‌ 


அக்னிஜ்வாலா சிகாமக்நி நேதராமக்நி ஸ்வரூபினீம்‌ 
கரண்ட மகுடோ பேதாம்‌ கதாடக்கா கராம்புஜாம்‌ 
வீராஸநாம்‌ கபாலாஸி பாஸ்ஹஸ்தாம்‌ ரவிப்ரபாம்‌ 
வந்தே தேவீம்‌ மஹா மாரீம்‌ நாகாபரண பூஷிதாம்‌ 
ஸ்ரீ காத்தாயி (கார்த்யாயனீ) தியானம்‌ 


த்விபுஜாம்‌ ச த்விநேத்ராம்‌ ச ஸரத்ன மகுடோஜ்வலாம்‌ 
கக்ஷினே பத்மஸம்புக்தாம்‌ வாமே லம்ப கரான்‌ விதாம்‌ 
வீரேண ரக்ஷிதாம்‌ தேவீம்‌ ச்யாமாபாம்‌ சுப யெளவநாம்‌ 


வந்தேஹம மஹாமாயம்‌ ஸர்வமங்களா தாயினீம்‌ 


ஸ்ரீ காமாக்ஷி காயத்ரீ 


ஓம்‌ காஞ்சசிகாமகோடி பீடாவாசின்ய வித்மஹே காம 
விலாச ஸ்ரீசக்ரஸ்தோத்ரமகிமாய தீமஹி 
தந்‌ நோ காமாக்ஷி ப்ரசோதயாத்‌. 


ஸ்ரீ போசுசக்தி காயத்ரீ 


ஓம்‌ ஹம்போக சக்தயை ச வித்மஹே ஸோமஹமத்யைச தீமஹி 
தந்தோ சக்தீ ப்ரசோதயாத்‌ 


ஸ்ரீ கெளரி காயத்ரீ 


ஓம்‌ ஸவபா(ஸுபிகாயை வித்மஹே காமமாலின்யை தீமஹி 
தந்தோ கெளரீ ப்ரசோதயாத்‌. 


ஸ்ரீ மஹாத்ரிபுரசுந்தரீ காயத்ரீ 


ஓம்‌ வாக்பவேச்வரீ வித்மஹே காமேச்வ£ ச தீமஹி 
தந்தஸ்‌ சக்தி ப்ரசோதயாத்‌. 


440 


https://archive.org/details/muthulakshmiacademy 


a 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ வாராஹி காயத்ரீ 


ஓம்‌ மஹிஷத்வஜாயை வித்மஹே தண்ட ஹஸ்தாயை தீமஹி 
தந்நோ வாராஹி ப்ரசோதயாத்‌ 


ஸ்ரீ தேவி காயத்ரீ 


ஓம்‌ கணாம்பிகாய வித்மஹே உமா சக்யை ச தீமஹி 
தந்நோ தேவீ ப்ரசோதயாத்‌. 


ஸ்ரீ துர்கா காயத்ரீ 
ஓம்‌ காத்யான்யை ச வித்மஹே கன்யகுமார்யை ச தீமஹி 
தந்நோ துர்க ப்ரசோதயாத்‌. 
ஓம்‌ மஹா சூலின்யை ச வித்மஹே மஹாதுர்காயை தீமஹி 
தந்நோ பகவதி ப்ரசோதயாத்‌. 


ஸ்ரீ அன்னபூர்ணா காயத்ரீ 


ஓம்‌ ஐம்‌ பகத்யை ச வித்மஹே க்லீம்‌ மாஹேச்வர்யை ச தீமஹி 
தந்நோ சக்தி ப்ரசோதயாத்‌. 


ஸ்ரீ காளிகா காயத்ரீ 


ஓம்‌ காளிகாயை ச வித்மஹே ஸ்மசானவாஸின்யை ச தீமஹி 
தந்‌ நோ கோர ப்ரசோதயாத்‌. 


ஸ்ரீ மாரியம்மன்‌ காயத்ரீ 


ஓம்‌ டமருக பாஸ வித்மஹே கட்க கபால தீமஹி 
தந்‌ நோ மகா மாரி ப்ரசோதயாத்‌. 


ஸ்ரீ ப்ரத்யங்கரா காயத்ரீ 
ஓம்‌ ப்ரத்யங்கிராய வித்மஹே ஸத்ருநிஷூதின்யை தீமஹி 
தந்தோ தேவீ ப்ரசோதயாத்‌. 


441 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ சூலினீ காயத்ரீ 


ஓம்‌ மஹிஷ மர்த்தினியை வித்ம ஹே 
ஸிம்ஹவாஹினீ சதீமஹி 
தந்நோ சூலினி ப்ரசோத யாத்‌ 


ஸ்ரீ காமாக்ஷி சுப்ரபாதம்‌ 
காமாக்ஷி தேவி அம்ப்‌ தவ ஆர்த்ர த்ருஷ்ட்யா 
மூக: ஸவயம்‌ முககவீர்‌ யதா (ஆஸீத்‌ 
ததா குரு த்வம்‌ பரமேச ஜாயே 
த்வத்பாத மூலே ப்ரணதம்‌ தயார்த்ரே 


உத்திஷ்டோத்திஷ்ட வரதே உத்திஷ்ட ஜகதீச்வரி 
உத்திஷ்ட ஜகதா தாரே த்ரைலோக்யம்‌ மங்களம்‌ குரு 
ச்ருணோஷி கச்சித்‌ த்வனி ருத்திதோ (அயம்‌ 
ம்ருதங்க பேரீ படஹான கானாம்‌ 
வேதத்‌ த்வனிம்‌ சிக்ஷித பூஸூராணாம்‌ 
ச்ருணோஷி பத்ரே குரு ஸுப்ரபாதம்‌ 


ச்ருணோஷி பத்ரே நநு சங்க கோஷம்‌ 
வைதாளிகானாம்‌ மதுரம்‌ ச கானம்‌ 

ச்ருணோவி மாதா: பிக குக்குடானாம்‌ 
த்வனிம்‌ ப்ரபாதே குரு ஸுப்ரபாதம்‌ 


மாதர்‌ நிரீக்ஷ்ய வதனம்‌ பகவான்‌ சசாங்கோ 
லஜ்ஜான்வித: ஸ்வயமஹோ நிலயம்‌ ப்ரவிஷ்ட. 
த்ரஷ்டு த்வதீய வதனம்‌ பகவான்‌ தினேசோ 
ஹ்யாயாதி தேவி ஸதநம்‌ குரு ஸுப்ரபாதம்‌ 
பச்யாம்ப கேசி த்ருத பூர்ணகும்பா: 
கேசித்‌ தயார்த்ரே த்ருத புஷ்பமாலா: 
காசித்‌ சுபாங்க்யோ நநு வாத்யஹஸ்தா: 
திஷ்டந்தி தேஷாம்‌ குரு ஸுப்ரபாதம்‌ 


442 


https://archive.org/details/muthulakshmiacademy 


o ள்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பேரீம்ருதங்க பணவானக வாத்ய ஹஸ்தா: 
ஸ்தோதும்‌ மஹேச தயிதே ஸ்துதி பாடகாஸ்த்வாம்‌ 

திஷ்டந்தி தேவி ஸமயம்‌ தவ காங்க்ஷமாணா 
ஹ்யுத்திஷ்ட திவ்ய சயநாத்‌ குரு ஸுப்ரபாதம்‌ 


மாதர்‌ நிரீஷ்ய வதனம்‌ பகவான்‌ த்வதீயம்‌ 
நைவோத்தித: சசி தியா சயிதஸ்‌ தவாங்கே 

ஸம்போதயாஸு கிரிஜே விமலம்‌ ப்ரபாதம்‌ 
ஜாதம்‌ மஹேச தயிதே குரு ஸுப்ரபாதம்‌ 


அந்தச்‌ சரந்த்யாஸ்‌ தவ பூஷணநாம்‌ 

ஜல்‌ ஜல்‌ த்வனிம்‌ நூபுர கங்கணானாம்‌ 
ச்ருத்வா பிரபாதே தவ தர்சநார்த்தீ 

த்வாரி ஸ்திதோம்ஹம்‌ குரு ஸுப்ரபாதம்‌ 


வாணீ புஸ்தக மம்பிகே கிரிஸ௫தே பத்மாநினி பத்மாஸனா 
ரம்பா த்வம்பர டம்பரம்‌ கிரிஸுதா கங்கா ச கங்காஜலம்‌ 

காளீ தாளயுகம்‌ ம்ருதங்க யுகளம்‌ ப்ருந்தா ச நந்தா ததா 
நீலா நிர்மல தர்ப்பண த்ருதவதீ தாஸாம்ப்ரபாதம்‌ சுபம்‌ 


உத்தாய தேவி சயனாத்‌ பகவான்‌ புராரி: 
ஸ்நாதும்‌ ப்ரயாதி கிரிஜே ஸுரலோக நத்யாம்‌ 

நைகோ ஹி கந்துமனகே ரமதே தயார்த்ரே 
உத்திஷ்ட தேவி சயனாத்‌ குரு ஸுப்ரபாதம்‌ 


பச்யாம்ப கேசித்‌ பலபுஷ்ப ஹஸ்தா: 
கேசித்‌ புராணானி படந்தி மாத: 

படந்தி வேதான்‌ பஹவஸ்‌ தவாக்ரே 
தேஷாம்‌ ஜனானாம்‌ குரு ஸுப்ரபாதம்‌ 


லாவண்ய சேவதிம்‌ அவேஷ்ய சிரம்‌ த்வதீயம்‌ 
கந்தர்ப்ப தர்ப்ப தளநோபி வசங்கதஸ்தே 
காமாரி சும்பித கபோலயுகம்த்வதீயம்‌ 
த்ரஷ்டும்‌ ஸ்திதா: வயமயே குரு ஸுப்ரபாதம்‌ 


443 


https://archive.org/details/muthulakshmiacademy 


12 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


காங்கேய தோய மவகாஹ்ய முநீச்வராஸ்த்வாம்‌ 
கங்காஜலை: ஸநபயிதும்‌ பஹவோ கடாம்ச்ச 

த்ருத்வா சிரஸ்ஸுபவதீம்‌ அபிகாங்க்ஷமாணா: 
த்வாரி ஸ்திதாதீ: வரதே குரு ஸுப்ரபாதம்‌ 


மந்தார குந்த குஸுமைரபி ஜாதி புஷ்பை: 
மலாக்ருதா விராசிதாநி மனோஹராணி 

மால்யானி திவ்ய பதயோரபி தாதுமம்ப 
திஷ்டந்தி தேவி முனய: குரு ஸுப்ரபாதம்‌ 


காஞ்சி கலாப பரிரம்ப நிதம்ப பிம்பம்‌ 
காச்மீர சந்தன விலேபித்‌ கண்ட தேசம்‌ 
காமேச சும்பித்‌ கபோலம்‌ உதாரநாஸாம்‌ 
த்ரஷ்டும்‌ ஸ்திதா: வயமயே குரு ஸுப்ரபாதம்‌ 


மந்தஸ்மிதம்‌ விமல சாரு விசால நேத்ரம்‌ 
கண்டஸ்தலம்‌ கமல கோமள கர்ப்ப கெளரம்‌ 

சக்ராங்கிதம்‌ ச யுகளம்‌ பதயோர்‌ ம்ருகாக்ஷி 
த்ரஷ்டும்‌ ஸ்திதா: வயமயே குரு ஸுப்ரபாதம்‌ 


மந்தஸ்மிதம்‌ த்ரிபுர நாசகரம்‌ புராரே: 
காமேச்வர ப்ரணய கோப ஹரம்‌ ஸ்மிதம்‌ தே 
மந்தஸ்மிதம்‌ விபுலஹாஸ மவேக்ஷிதும்‌ தே 
மாத ஸதிதா: வயமயே குரு ஸுப்ரபாதம்‌ 
மாதா சிசூநாம்‌ பரிரக்ஷணார்த்தம்‌ 
ந சைவ நித்ராவசமேதி லோகே 
மாதா த்ரயாணாம்‌ ஜகதாம்‌ கதிஸ்த்வம்‌ 
ஸதா விநித்ரா குரு ஸூப்ரபாதம்‌ 
மாதர்‌ முராரி கமலாஸன வந்திதாங்க்ர்யா: 
ஹ்ருத்யானி திவ்ய மதுராணி மனோஹராணி 
ச்ரோதும்‌ தவாம்ப வசனாநி சுபப்ரதானி 
த்வாரி ஸ்திதா: வயமயே குரு ஸூப்ராபாதம்‌ 


444 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6 


SS 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


திகம்பரோ ப்ரஹ்ம கபால பாணி: 
விகீர்ணகேச பணி வேஷ்டிதாங்க: 

ததாபி மாதஸ்தவ தேவி ஸங்காத்‌ 
மஹேச்வரோ pus குருஸூப்ரபாதம்‌ 


அயி து ஜனனி தத்த ஸ்தன்யபானேன தேவி 
த்ரவிடசிசுரபூத்‌ வை ஜ்ஞானஸம்ப்நத மூர்த்தி: 
த்ரவிட தனய புக்த க்ஷ்ரசேஷம்‌ பவாநி 
விதரஸி யதி மாத: ஸூப்ரபாதம்‌ பவேன மே 


ஜனனி தவ குமார ஸ்தந்யபான ப்ரபாவாத்‌ 
சிசுரபி தவ பர்த்து: கர்ணமூலே பவாநி 
ப்ரணவ பத விசேஷம்‌ போதயாமாஸ தேவி 


யதி மயி ச க்ருபாதே ஸூப்ரபாதம்‌ பவேன்‌ மே. 


த்வம்‌ விச்வநாதஸ்ய விசாலநேத்ரா 
ஹாலாஸ்யநாதஸய்நு மீனநேத்ரா 

ஏகாம்ரநாதஸ்யநு காமநேத்ரா 
காமேச ஜாயே குரு ஸூப்ராபாதம்‌ 


ஸ்ரீசந்த்ரசேகர குருர்‌ பகவான்‌ சரண்யே 
த்வத்பாத பக்திபரித: பலபஷ்ப பாணி: 

ஏகாம்ப்ரநாத தயிதே தவ தர்சனார்த்தீ 
திஷ்டத்யயம்‌ யதிவரோ மம ஸுப்ரபாதம்‌ 


ஏகாம்பரநாத தயிதே நநு காமபீடே 
ஸம்பூஜிதாஸி வரதே குரு சங்கரேண 

ஸ்ரீ சங்கராதி குருவாய்‌ ஸமர்ச்சிதாங்க்ரிம்‌ 
த்ரஷ்டும்‌ ஸ்திதா : வயமயே குருஸுப்ரபாதம்‌. 


துரித சமன த்க்ஷன ம்ருத்யு ஸந்த்ராஸ தக்ஷெ)ள 


சரண முபகதானாம்‌ முக்திதேள ஜ்ஞான தெள தெள 


அபயவரத ஹஸ்தெள த்ரஷ்டுமம்ப ஸதிதோஹம்‌ 
த்ரிபிர தளன ஜாயே ஸுப்ரபாதம்‌ மமார்யே 


445 


https://archive.org/details/muthulakshmiacademy 


20 


21 


22 


23 


24 


25 


26 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மாதஸ்‌ த்வதீய சரணம்‌ ஹரிபத்மஜாத்யை: 
வந்த்யம்‌ ரதாங்க ஸரஸீருஹ சங்க சிஹ்னம்‌ 
த்ரஷ்டும்‌ ச யோகிஜன மானஸ ராஜஹம்ஸம்‌ 
த்வாரி ஸ்திதோ(அ)ஸ்மி வரதே குரு ஸூப்ரபாதம்‌ 
பச்யந்து கேசித்வதனம்‌ த்வதீயம்‌ 
ஸ்துவந்து கல்யாண குணாம்ஸ்‌ தவாந்யே 
நமந்து பாதாப்ஜ யுகம்‌ த்வதீயா: 
த்வாரி ஸ்திதானாம்‌ குரு ஸுப்ராபாதம்‌. 
GaAs ஸுமேரோச்‌ Asr திதுங்கே 
கேசித்‌ தணித்வீப வரே விசாலே 
பச்யந்து கேசித்‌ த்வம்ருதாப்தி மத்யே 
பச்யாம்யஹம்‌ த்வாம்‌ இஹ ஸுப்ரபதம்‌ 
சம்போர்‌ வாமாங்க ஸம்ஸ்தாம்‌ சசிநிப 
வதனாம்‌ நீலபத்மாயதாக்ஷம்‌ 


சியாமாங்காம்‌ சாருஹாஸாம்‌ நிபிடதரகுசாம்‌ 
பக்வபிம்பாதரோஷ்டடீம்‌ 


27 
28 


29 


காமாக்ஷ£ம்‌ காமதாத்ரீம்‌ குடிலகச பராம்‌ 
பூஷணைர்‌ பூஷிதாங்கீம்‌ 
பச்யாம்‌ ஸுப்ரபாதே ப்ரணத ஜனிமதாம்‌ 
அத்ய ந: ஸுப்ரபாதம்‌ 
காமப்ரதா கல்பதரூர்‌ விபாஸி 
நான்யா கதிர்‌ மே நநு சாதகோ (அஹம்‌ 
வர்ஷஸ்யமோகா: கனகாம்புதாரா: 
காச்சித்து தாரா: மயி கல்பயாசு 
த்ரிலோசன ப்ரியாம்‌ வந்தே வந்தே த்ரிபுர ஸுந்தரீம்‌ 
த்ரிலோக நாயிகாம்‌ வந்தே ஸுப்ராபாதம்‌ மமாம்பிகே 
காமாக்ஷி தேவ்யம்ப தவார்த்ர த்ருஷ்ட்யா 
க்ருதம்‌ மயே தம்‌ கலு ஸுப்ரபாதம்‌ 
ஸத்ய : பலம்‌ மே ஸுகமம்ப லப்தம்‌ 
ததராசமேதுக்கதசா கதாஹி 
யே வா ப்ரபாதே புரதஸ்‌ தவார்யே 
படந்தி பக்த்யா நநு ஸுப்ரபாதம்‌ 
ச்ருண்வந்தி யே வா த்வயி பக்தசித்தா: 
தேஷாம்‌ ப்ரபாதம்‌ குரு ஸுப்ரபாதம்‌ 


30 


31 


446 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshnii Research Academy 


ஸ்ரீ முகாம்பிகா ஸுப்ரபாதம்‌ 


உத்திஷ்டோத்திஷ்ட மூகாம்ப! 
உத்திஷ்ட ஜகதீச்வரி! 

நித்ராம்‌ மூஞ்ச மஹாமாயே 
த்ரிலோகீம்‌ பரிமாலய! 


ப்ரஹ்மரிஷி ஸித்த முனி ஸங்க உபேத்ய தேவீ 
த்வத்வார தேசமதி திஷ்டதி தர்சனார்த்தம்‌ 

நித்ராம்‌ ஜஹி ஹ்யமல பக்தஜ னானுகம்பே! 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


ப்ரஹ்மேந்தர ருத்ரவருண பகவானநந்த 
ஸ்சேசோ தனேச சசி பாஸ்கர வஹ்னி முக்யா 

தத்வம்‌ த்வதீயமவகந்து முபஸ்திதாஸ்தே 
முகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌ 


வால்மீகி கச்யப பராசர கெளதமாத்ரி 
ப்ருக்வம்கிரஸ்ஸனக நாரத வாம தேவா: 

த்வாரியாகதா: ஸகுண ரூபமுபா ஸிதும்தே 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


வித்யாதரம்ப்ரமத சின்னய யக்ஷ்நாக 
கந்தர்வ ஸித்த பிதரச்ச ஸமாஸ்திதாஸ்தே 
த்ரஷ்டும்‌ தவாங்க்ரி யுகளம்‌ க்ருத க்ருத்தயதார்ததம்‌ 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 
த்வத்தர்ஸனாய விதிவத்‌ விஹிதாக்னி ஹோத்ரா 
திஷ்டந்த்யுபாய நகரா சிஷயாமுனீந்திரா 
உத்திஷ்ட ஜாக்குஹி மஹேஸ்வரி முஞ்ச நித்ராம்‌ 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாததம்‌! 


447 . 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


க்ஷேத்ரம்‌ மஹத்‌ பலதமன்‌ யஸீ கர்ம்மகர்த்தும்‌ 
கோலாபுரம்‌ தவ மஹீதல்‌ புண்யபூமிம்‌ 

ஆயாந்தி ஸாதக ஜனாஸ்த பஸே தி தூராத்‌ 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


ஸித்தம்‌ புரச்சான யோகமதி ப்பிரசாந்தம்‌ 
க்ஷேத்ரம்‌ பவித்ரமிஹ ஸித்த ஜனா வஸந்தி 

த்வத்‌ ஸ்னனிதெள பவ பயார்த்தி வினாசனாய 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


த்ரய்யந்த வேத்ய விபவே நிகமாதி தூரே 
சிருஷ்டிஸ்திதி ப்ரளயகாரிணி ஸர்வநாதே 

பக்தார்த்தி நாசினி சதா சரண ப்ரஸன்னே 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


கல்யாணி! மங்கலமயே! நிஜபோதரூபே! 
பக்ததேஷ்டதான நிரதே! பவஸிந்து ஸோதே! 

கோலர்ஷி நாரத முக்யைரு பகீத கீர்த்தே! 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


ஸ்ரீமன்‌ மஹேஸ்வரி ஸதாசிவ வல்ல பேதி 
காமேஸ்வ ரீதி பஜதாம்‌ பயஹாரிணீதி 

வாகீஸ்வ ரீதி மனஸாம்‌ வசஸாம கம்மியே 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


ஸர்வாஸ்ரிதே ஜனனி சந்த்ர கலாவதம்ஸே 
கம்ஹாரராஸு ஹவ சக்திதரே பவானி 

மூகாம்பிகேதி ஸததம்‌ பிரவதந்தி ஸந்த: 
முகாம்பிகே பரசிவே தவ சுப்ரபாதம்‌ 


இந்த்ராதி ஸர்வ விபுதாமல சக்திராசே 
முகாஸுராக்ய கலதானவ தர்ப்ப நாசே 

சந்த்ராதர்த தாரிணி வஸச்சுப பாலதேசே 
முகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 
448 


https://archive.org/details/muthulakshmiacademy 


13 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சைலாதி ராஜதனயே! வரதிவ்யரூபே! 
சும்பாசுர ப்ரமுக தைத்திய வினாச சீலே! 
ஸத்வ்ருத்த பக்த ஜன துஃக்க பயார்த்தி ஹந்த்ரீ 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 14 
த்வம்‌ பக்தரக்ஷ்ண விதெள விவித ஸ்வரூபம்‌ 
த்ரித்வா வினாசயஸி துஷ்டஜனம்‌ ஸலீலம்‌ 
ஏதேனதே ப்ரகடிதர்‌ பஜகானு கம்பா 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 15 


ஜ்யோதிர்மயம்‌ நிகில தைவத ஸார பூதம்‌ 
ஸர்வார்திதிஹம்‌ முனிசரார்சித திவ்ய லிங்கம்‌ 
கோலாபுரே லஸதி கர்ப்பக்ருஹே த்வத்ய 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 16 


நிஷ்காம பக்த நிவஹாச்ச ஸகாமகாச்ச 

ஜிக்னாஸவஸ்ஸ ஹ்ருதயாச்ச நிதான்த பக்த்யா 
ஸ்வஸ்வாதிகார மனுஸ்ருத்ய பஜநதி சர்வே 

மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 17 


ச்ரத்ததாலவோ ஜபதபச்‌ சரணானுரக்தா: 
குர்வன்தி சாதனம்‌ ஸஹ்யமபி த்வதீயா: 
ஸித்திம்‌ பிரயான்தி ச ததஸ்த்வதனு கரஹேண 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 18 


ஸம்ஸார ஸாகர ஸமுத்தரணைக ஹேதோ: 
ஸர்வாபிலாஷ மபஹாய பஜந்த்ய னன்னியா 
தேஷாம்‌ ப்ரஸீதஸி மனோரத பூரணாய 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 19 


த்வத்‌ பாதபத்ம பஜனர்ச்சன தத்பராணாம்‌ 
மாதார்பயம்‌ ஹரஸி பாவுக ஸஜ்ஜனானாம்‌ 

த்வத்‌ ஸேவனாத்‌ விகத கன்மஷ மானஸானாம்‌ 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 20 


449 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸெளம்யம்‌ வபு: சுலளிதம்‌ தவ ஸுப்ரஸன்னம்‌ 
சிஷ்டேஷீ கோமளதமம்‌ ஸதயம ததாபி 

துஷ்டேஷீ நிர்தயமதீவ பயம்‌ கரோதி 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


ஸ்ஞ்சிந்தயே ஹ்யவரதம்‌ தவ செளம்ய ரூபம்‌ 

ஸ்ரீ பாஞ்சஜன்ய வரதாபய சக்ர ஹஸ்தம்‌ 

பத்மாஸனோ பரிகதம்‌ ஸ்மித ஹாஸ்ய யுக்தம்‌ 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


ஆலஸ்ய தோஷ நிஹதா: கலு பாக்ய ஹீனா: 
ப்ராரப்த கர்ம பலவன்மனுஜா வதந்தி 

தே து ப்ரயத்ன விமுகா: பிரபதந்தி துக்கே 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


சித்தஸ்ய சுத்திமபலக்ஷ்ய மமாஸ்து கர்ம்ம 
ஸ்த்கர்ம்மசுந்த ஹருதயே மனுஜோதிகாரீ 

சுத்திம்‌ வினா ந மனஸோ நிஜபோதலாப: 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


ஸர்வத்ர சஞ்சலபரம்‌ ப்ரமமான தீனம்‌ 
மாம்பாலயஸ்ய விரதம்‌ தயயேதி மாத: 

விச்வாஸ தஸ்தவ பதம்‌ சரணம்‌ ப்ரபத்யே 
மூகாம்பிகே! பரசிவே! தவ ஸுப்ரபாதம்‌! 


நாஹம்‌ தபச்சரணமார்ச்ன ஸாதனம்‌ வா 
ஜானாமி கர்த்தும்பயம்‌ குரு பர்ஹி மாத: 

ஜானேந ஸேவன விதிம்‌ கிமபீஹ தீன: 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


பாவேனதேச மனிசம்‌ வசமானயந்தீ 
பாவோஹி காரண மத: கவயோ வதந்தி 

யாசேத்ர தர்ருச மிஹ்த்ய பவானி பாவம்‌ 
மூகாம்பிகே! பரசிவே! 


தவ சுப்ரபாதம்‌! 


450 


https://archive.org/details/muthulakshmiacademy 


21 


22 


23 


24 


25 


26 


27 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


யத்பாவனான்‌ விதஹருதா பவதீம்‌ பஜந்தி 
யத்‌ பாவனானு ஸரணம்‌ ௪ தவ ஹ்வயாவ: 

தஸ்மாத்‌ பஜாமி பவந்த விமோசனாய 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


ஸ்யாதந்தரங்‌ கதமனம்‌ விஷயேஷு சாந்தி: 
தாந்சிச்ச பாஹய விஷயேஷு வினிக்ரஹாக்ய 

சீதோஷ்ண துக்க சுக யோக ஸஹனம்‌ திதிக்ஷா: 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


வேதோக்த கர்மநிசயாச ரம்ணன நித்யம்‌ 
வாக்காய மானஸிக பாப ஸமூலநாசம்‌ 
வாஞ்சந்தி பாவுக ஜனர்வத னுக்ரஹேண 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


சக்திஸ்து ஸர்வஜகதாம்தவ தேவ்யதீனா 
விசுவம்‌ ஸ்ருஜஹ்யவஸி ஹம்ஸிச தேவிகாலே 
லீலேய மீஸ்வரி தவாதுல திவ்ய ரூபே 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


மோஹாந்த காரசர மூடபஜனோ நசைதத்‌ 
ஜானாதிதேவி ஜகதீத தலைவ மாயா 

மாயாஸ்வரூப மவலம்ப்பிய தனோஸி விச்வம்‌ 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


ஸ்ருஷ்டுவா சராசரமிதம்‌ ஜகதாத்ம சக்தியா 
தஸ்மின்‌ பிரவிச்ய விவிதம்சசனோ ஷிருபம்‌ 

தஸ்மான ந சாஸ்தி கிமமீஹவினா த்வயாத்ரா 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


தூம்ராட்ச லோகித பவெளமது கைடபெள ச 
சண்டம்‌ ச முண்டமதி சும்பநிசும்ப ஸம்க்நெள 

துர்க்கேதி ஹம்ஸிஜகத: சுகசாந்தி ஸித்யை 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


451 


https://archive.org/details/muthulakshmiacademy 


28 


29 


30 


31 


32 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


துர்கேதி துர்கதிஹரம்‌ sammo தேயம்‌ 
ஸ்ரீசாம்பவீதி சசுகம்‌ கரம ப்ரமேயம்‌ 

ஸம்ஸார ஸாகர ஸமுத்தரணம்‌ சிவேதி 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


தேஜோமயம்‌ ஸுரமணீய மதி ப்ரஸன்னம்‌ 
அத்யந்த ஸுமந்தரமதீவ மனோபிராமம்‌ 

ஸ்வேச்சதிருதம்‌ லளிதரூபமிதம்‌ த்வதீயம்‌ 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


ஸச்சித்‌ சுகம்‌ து நிகமாகம சாஸ்தர ஸாரம்‌ 
ஞானம்‌ து சோபவன மதீந்திரியகம்‌ ஸுவேத்யம்‌ 
சுருத்யைவ ஸத்குருமுகாத திகம்மியமம்‌ ப 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


கேசித்‌ சுவகர்ம பலமேவ வதன்தி தீரா: 
பக்திம்‌ ததாநவ விதாமபரே ம ஹாந்த: 

அன்யே விரக்தி மதுலாம்‌ பரமாப்தி மாகு: 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


சிரத்தாஸி தேவி நிகிலாகம கர்மமூலா 
பிரான்திச்ச மோஹஜனனேன பயார்த்தி மூலா 

த்வத்‌ ஸேவயா ஜன இதம்‌ விதிதும்‌ ஸமர்த: 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


காமேஸ்வரி ப்ரணத பக்த ஜனானுகம்பே 
ஸர்வாந்த ரங்ககமனே பரிபூர்ண ரூபே 
மாமுத்த ரோத்தர பாவத்‌ பவதாப ஹந்திரி 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 
புத்தி ப்ரசோதனி சராசர விஸ்வரூபே 
நிஷ்கல்ம ஷம்குரு மஹேசி மாமந்தரங்கம்‌ 
மஜ்ஜன்ம ஸார்த்தக மிஹாஸ்து தவப்‌ 


ரஸ ப்‌ 
மூகாம்பிகே! பரசிவே! ட 


தவ சுப்ரபாதம்‌! 


452 


https://archive.org/details/muthulakshmiacademy 


35 


36 


37 


39 


40 


— 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸாதுவம்‌ தயாமயி மயேப்ஸித புத்திமுக்திம்‌ 
ஸர்வம்‌ பிரதாபய ஜகஜ்ஜனனீச பூஜ்யே 

ஸர்வக்ஞதாஸ்தி தவதேவி மகானுபாவே 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


ஐஸ்வர்ய மந்தரகிதம்‌ கமலாலயே த்வம்‌ 
ஞானந்ச ஸர்வ விஷயம்‌ தவதேஹி மஹ்யம்‌ 

ஆனந்த துன்தில மனோரதம ப்ரமேயம்‌ 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


ஏகாபிஸர்வகதயா த்வமநேக ரூபா 
அந்தோ ந ல்ப்யத்‌ இதி தமனந்த ரூபா 

சூட்சமாதி சூட்சமததயா ருவமலட்சிய ரூபா 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


சாந்தம்‌ விசிஷ்ட கமனீய கலா விசித்ரம்‌ 
ஸான்னியத்ய பணூர்ணமதி சுந்தர மந்திரம்‌ தே 
ராராஜதே குடஜ பாவத மூலதேசே 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


அஷ்டாதிகேசு விவிதே ஷ்வபி சக்திபீடே 
ஷ்வஷ்டாதசே சிவபிததா நவகோடி மூந்தி: 

ஏகாப்யநேக சுபரூபதரா விபாஸி 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


நானுஷ்டிதம்‌ கிமபி ஸார்தக காரி காரியம்‌ 
லப்துவாபி சோத்தம ஜனிம்‌ சுவிசாரமக்னம்‌ 

தாபத்ர யார்த்த பயபிதமமிமம்‌ ப்ரபாஹி 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


துவன்னாம்‌ ரூபமமலம்‌ நிகமார்த ஸாரம்‌ 
நிதயம்‌ நிரஞ்சன மனன்த மஜம்‌ புராணம்‌ 

ப்ரஹ்மேதி சாஸ்வத மகண்டசுகம்‌ வதன்தி 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


453 


https://archive.org/details/muthulakshmiacademy 


42 


45 


47 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சுவாந்த சுகாய வரதே சுமதி ப்ரகாசம்‌ 
ச்ருத்வா வரமிதி புனா: புனரர்‌ தயாமி 

ஸச்சித்‌ சுகானுபவ சாந்த ஹ்ருதம்‌ குருஷ்வ 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 


49 
த்வத்தாஸ தாஸ கணநாயக ஸத்ய சாஸ்த்திரி 
யாசத்ய னந்தபவ ஆர்த்த ஜனானுகம்பே 
சக்திம்‌ ப்ரயச்ச பவதாப வினாசயித்ரி 
மூகாம்பிகே! பரசிவே! தவ சுப்ரபாதம்‌! 50 


மங்களம்‌ தேஸ்து மூகாம்பே 
மங்களம்‌ ஸர்வ மங்களே 
மங்களம்‌ தவ ஸத்ரூபம்‌ 
த்ரைலோக்யம்‌ மங்களம்‌ குரு 51 
ஸ்ரீ தேவி வந்தனம்‌ 
தொடுக்குங்‌ கடவுட பழம்‌ பாடற்‌ தொடையின்‌ பயனே 
நறை பழுத்த துறைத்‌ தீந்தமிழின்‌ ஓழுகு நறுஞ்‌ 
சுவையே, அகந்தைக்‌ கிழங்கை யகழ்ந்து 
எடுக்குந்‌ தொழும்பர்‌உளக்‌ கோயிற்‌ கேற்றும விளக்கே 
வளர்சிமய இமயப்‌ பொருப்பில்‌ விளையாடு 
மிளமென்பிடியே, யெறி தரங்க 
முடுக்கம்‌ புவனங்‌ கடந்து நின்ற வொருவன்‌ திருவுள்ளத்தில்‌ 
அழகொழுக எழுதிப பார்த்திருக்கும்‌ உயிரோவியமே 
மதுகரம வாய்‌ மடுக்குங்‌ குழற்காடேந்தும்‌ 
இளவஞ்சிக்‌ கொடியே வருகவே! 
மலயத்துவசன்‌ பெற்ற பெரு வாழ்வே! வருக! வருகவே! 


- மீனாட்சியம்மை பிள்ளைத்‌ தமிழ்‌ 


454 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வாரா திருந்தால்‌ இனி நானுன்‌ வடிவேல்‌ விழிக்கு மையெழுதேன்‌ 

மதிவாணுதற்குத்‌ திலகமிடேன்‌ மணியா லிழைத்த பணிபுனையேன்‌ 
பேரா தரத்தினொடு பழக்கம்‌ பேசேன்‌ சிறிதும்‌ முகம்‌ பாரேன்‌ 

பிறங்கு முலைப்பாலினிதூட்டேன்‌ பிரியமுடனொக்‌ கலையில்வைத்துத்‌ 
தேரார்வீதி வளங்காட்டேன செய்ய கனிவாய்‌ முத்தமிடேன்‌ 

திகழும்‌ மணித்‌ தொட்டி லிலேற்றித்‌ திருக்கண்‌ வளரச சீராட்டேன்‌ 
தாரார்‌ இமவான்‌ திருமார்பில்‌ தவழுங்‌ குழந்தாய்‌ வருகவே! 

சாலிப்‌ பதிவாழ்‌ காந்தி மதித்தாயே வருக! வருகவே! 

- காந்தியம்மை பிள்ளைத்‌ தமிழ்‌ 


ஆனேறுடைய பவளமலை அருகார்‌ பச்சைப்‌ பசுங்கொடியே! 

அருளே! அன்பில்‌ விளைகின்ற அமுதே! பிறவியகற்று மலைத்‌ 
தேனே! என்றுந்‌ தெவிட்டாத தெய்வப்பாலே! திருமுருகன்‌ 

தேட ஒளித்துப்‌ பின்னெடுத்துத்‌ தீம்பால்‌ அளிக்குந்‌ திருத்தாயே! 
வானே! எனினும்‌ வேண்டாதுன்‌ மலர்த்தாள்‌ வேண்டும்‌ அடியார்தமை 

வலிய அழைத்து வரமளிக்கும்‌ வரமே! மலையத்துவசனருள்‌ 
மானே! வழங்கு மதுரை வளா மயிலே! வருக! வருகவே! 

மறைகள்‌ பரவும்‌ அங்கையற்கண்‌ மணியே வருக! வருகவே! 

- அங்கையற்கண்ணம்மை வருகைப்‌ பதிகம்‌ 


தேவமாதி புராணங்கள விளம்பி முடியாப்‌ புகழுற்று 

வேதமூலப பொருளாகி விளங்கும வித்தகி! வேற்கண்ணி! 

நாத போத வடிவாகி ஞானமோன ஒளிவீசும்‌ 

நாதத்‌ தேவி! வாலையாளே! நாகமணிந்த மாரியளே! 

ஏத முற்றோர்‌ உணர்விலுறும்‌ ஏகவல்லி! இசையரசி! 

ஏட்டிலெழுதாப்‌ பாட்டாகி ஏடெழுத்தாணி கரமுற்றோய்‌ 
வேதமுழங்கும்‌ வேற்காட்டு வாலை வருக! வருகவே 

வண்டமிழ்‌ குழலி கருமாரி வருக! வருக! வருகவே 

- ஸ்ரீ தேவி கருமாரி பிள்ளைத்‌ தமிழ்‌ 


455 


https://archive.org/details/muthulakshmiacademy 


a 
6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஞானம்‌ பொழியும்‌ தண்முகிலே! நாதங்கடந்த பரவெளியில்‌ 
நடிக்கும்‌ பெருமான்‌ மகிழ்‌ மானே! நாடுமடியார்‌ தமக்‌ கென்றுந்‌ | 
தானப்‌ பொழியுந்‌ தனிமுதலே! தழைக்குங்‌ கருணைத்‌ தடாதகையே | 
தணியா மனதைத்‌ தடுத்து நிறை தவத்தோர்‌ காணுந்‌ தயாபரியே 
கானம்‌ பொழியும்‌ இசை மயமே! கருணை பூத்த கறபகத்‌ தீங்‌ 
கனியே! கவலைக்‌ கடல்‌ கடத்துங்‌ கண்ணாரமுதே! கனி துளும்ப 
வானம்‌ பொழியும்‌ மதுரை வளர்‌ மயிலே! வருக! வருகவே! 
மறைகள்‌ பரவும்‌ அங்கையற்‌ கண்மணியே வருக! வருகவே! 


- திருமுருக கிருபானந்த வாரியார்‌ 


ஸ்ரீ லலிதா ப்ராதஸ்மரணம்‌ 
ப்ராத: ஸ்மராமி லலிதா வதனாரவிந்தம்‌ 
பிம்பாதரம்‌ ப்ருதுல மெளக்திக சோபி நாஸம்‌ 
ஆகர்ண தீர்க்க நயனம்‌ மணி குண்டலாட்யம்‌ 


| மந்தஸ்‌ மிதம்‌ ம்ருகமதோஜ்ஜ்வல பால தேசம்‌ 1 


ப்ராதார்‌ பஜாமி லலிதா புஜ கல்ப வல்லீம்‌ 
ரத்னாங்குலீய லஸதங்குலி பல்லவாட்யாம்‌ 
மாணிக்ய ஹேம வலயாங்கத சோபமானாம்‌ 
புண்ட்ரேக்ஷ சாப குஸுமேஷு ஸ்ருணீன்‌ ததானாம்‌ 2 
ப்ராதர்‌ நமாமி லலிதா சரணார விந்தம்‌ 
பக்தேஷ்ட தான நிரதம்‌ பவ ஸிந்து போதம்‌ 
பத்மாஸனாதி ஸுர நாயக பூஜநீயம்‌ 


பத்மாங்குச த்வஜ ஸுதர்சன லாஞ்சனாட்யம்‌ 


3 
ப்ராதஸ்துவே பரசிவாம்‌ லலிதாம்‌ பவாலீம்‌ 
த்ரய்யந்த வேத்ய விபவாம்‌ கருணா னவத்யாம்‌ 
விஸ்வஸ்ய ஸ்ருஸ்டி விலய ஸ்திதி ஹேது பூதாம்‌ 
விஸ்வேஸ்வரீம்‌ நிகம வாங்‌ மனஸாதி தூராம்‌ £2 


456 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ப்ராதா வதாமிலலிதே தவ புண்ய நாம 
காமேச்வரீதி கமலேதி மகேஸ்வரீதி 
ஸ்ரீசாம்பவீதி ஜகதாம்‌ ஜனனீ பரேதி 
வாகதேவ தேதி வசஸா த்ரிபுரேச்வரீதி 5 


ய: ஸ்லோக பஞ்சகமிதம்‌ லலிதாம்பிகாயா: 
ஸெளடாக்யதாம்ஸுலலிதம்‌ படதி ப்ரபாதே 
தஸ்மை ததாதி லலிதா ஜடிதி ப்ரஸன்னா 
வித்யாம்‌ ஸ்ரியம்‌ விமல ஸெளக்யம அனந்த கீர்த்திம்‌ 6 
ஸ்ரீமத்‌ சங்கர பகவத்பாத விரசித 
ஸ்ரீ காமாக்ஷி ஸ்தோத்ரம்‌ 
கல்பானோ கஹ புஷ்ப ஜால வில ஸன்னீ லாலகாம்‌ மாத்ருகாம்‌ 
காந்தாம்‌ கஞ்சத லேக்ஷணாம்‌ கலமல ப்ரத்வம்ஸினீம்‌ காளிகாம்‌ 
காஞ்சீ நூபுரஹார தாம ஸுபங்காம்‌ காஞ்சீபுரீ நாயிகாம்‌ 
காம்க்ஷீம்‌ கரிகும்ப ஸன்னிபகுசாம்‌ வந்தே மஹேசப்ரியாம்‌ 1 


காசாம்பாசுக பாஸுராம்‌ ப்ரவிலஸ்‌ த்கோ சாதக ஸன்னிபாம்‌ 
சந்த்ரார்கானல லோசனாம்‌ ஸுருசிராலங்கார பூஷோஜ்ஜ்வலாம்‌ 

ப்ரஹ்ம ஸ்ரீபதி வாஸவாதி முனி பிஸ்ஸம்ஸேவிதாங்க்ரி த்வயாம்‌ 
காமாக்ஷீம்‌ கஜராஜ மந்தகமனாம்‌ வந்தே மஹேசப்ரியாம்‌ 2 


ஜம்‌ க்லீம்‌ ஸெளரிதியாம்‌ வதந்தி முனயஸ்‌ தத்வார்த்த ௬பாம்‌ பராம்‌ 
மாயாமாதிமகாரணம்‌ ஹ்ருதி ஸதா த்யாயந்தி யாம்‌ யோகின: 

பாலாம்‌ பால விலோசனாம்‌ நவஜபா வர்ணாம்‌ ஸுஷும்நாஸ்திதாம்‌ 
காமாக்ஷீம்‌ கலிதாவ தாரஸுபகாம்‌ வந்தே மஹேசப்ரியாம்‌ 3 


யத்பாதாம்‌ புஜ ரேணுலேசம்‌ அனிசம்‌ லப்த்வா விதத்தே - விதி 
விஸ்வம்‌ தத்‌ பரிபாதி விஷ்ணுர கிலம்‌ யஸ்யா : பரஸாதாச்சிரம்‌ 
ருத்ரஸ்ஸம்‌ ஹரதீணாத்தத்‌ அகிலம்‌ யன்மாயயா மோஹித: 
காமாக்ஷீம்‌ மதிசித்ர சாருசரிதாம்‌ வந்தே மஹேசப்ரியாம்‌ 4 


457 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸூக்ஷ்மாத்‌ ஸூக்ஷ்மதராம்‌ ஸுலக்ஷிததனும்‌ க்ஷந்தாக்ஷராலக்ஷிதாம்‌ 
வீக்ஷா சீக்ஷித ராக்ஷாஸாம்‌ த்ரிபுவன க்ஷேமங்‌ கரீம்‌ அக்ஷராம்‌ 
ஸாக்ஷ£ால்‌ லக்ஷண லக்ஷிதாக்ஷரமயீம்‌ தாக்ஷாயணீம்‌ ஸாக்ஷிணீம்‌ 


காமாக்ஷீம்‌ கபலக்ஷ்ணைஸ்‌ ஸுலலிதாம்‌ வந்தே மஹேசப்ரியாம்‌ 


ஓம்காராங்கண தீபிகாம்‌ உபநிஷத்‌ ப்ராஸாத பாராவதீம்‌ 
ஆம்னாயாம்புதி சந்த்ரிகா மத்தம: ப்ரத்வம்ஸ ஹம்ஸப்ரபாம்‌ 
காஞ்சீபட்டண பஞ்சரான்த ரசுகம்‌ காருண்ய கல்லோலினீம்‌ 
காமாக்ஷ£ம்‌ சிவகாமராஜ மஹிஷீம்‌ வந்தே மஹேசப்ரியாம்‌ 
ஹ்ரீங்காராத்மக வர்ணமாத்ர படனே ஹ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ச்ரியம்‌ தன்வதீம்‌ 
சின்மாத்ராம்‌ புவனேச்வரீம்‌ அனுதினம்‌ பிக்ஷா ப்ரதானக்ஷமாம்‌ 
விச்வாகெளக நிவாரிணீம்‌ விமலனீம்‌ விஸ்வம்பராம்‌ மாத்ருகாம்‌ 


5 


காமக்ஷம்‌ பரிபூர்ண சந்த்ரவதனாம்‌ வந்தே மஹேசப்ரியாம்‌ 7 


வாக்தேவீதி சயாம்‌ வதந்தி முனய: க்ஷ்ராப்திகள்யேதி ச 
க்ஷ்ரோணீ ப்ருத்தனயேதிச ச்ருதிகிரோ யாம்‌ ஆனந்தி ஸ்புடம்‌ 
ஏகானேக பலப்ரதாம்‌ ப்ருஹுவிதாகாராம்‌ தனும்‌ தன்வதீம்‌ 


காமாக்ஷீம்‌ அம்ருதான்ன பூர்ணகலசாம்‌ வந்தே மஹேசப்ரியாம்‌ 8 


காந்தா காமதுதா கரீந்த்ர கமனா காமாரி வாமாங்ககா 
கல்யாணீ கலிதா வதார ஸுபகா கஸ்தூரி காசர்ச்சிதா 
கம்பாதீர ரஸால மூலநிலயா காருண்ய கல்லோலினி 


கல்யாணானி கரோது மே பகவத்‌ காஞ்சீபுரீ தேவதா 


VHP, 


458 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீமத்‌ ப்ரெளட பக்த விரசித 
ஸ்ரீ காமாக்ஷி கல்பலதிகா ஸ்தோத்ரம்‌ 


காஞ்சீ நூபுர ரத்ன கங்கண லஸத்‌ கேயூர ஹாரோஜ்ஜ்வலாம்‌ 
காச்மீராருண கஞ்சுகாஞ்சிதகுசாம்‌ கஸ்தூரிகா சர்ச்சிதாம்‌ 

கல்ஹாராஞ்சித ஹஸ்தயுக்மலஸிதாம்‌ காருண்ய கல்லோலினீம்‌ 
காமாக்ஷம்‌ கலயாமி கல்பலதிகாம்‌ காஞ்சீபுரீ தேவதாம்‌ 1 


காமாராதி மன: ப்ரியாம்‌ கமலபூ ஸேவ்யம ரமாராதிதாம்‌ 
கந்தர்பாதிக தர்ப்பதான விலஸத்‌ ஸெளந்தர்ய தீபாங்குராம்‌ 

கீராலாப விநோதினீம்‌ பகவதீம்‌ காம்ய பிரதான வ்ரதாம்‌ 
காமாக்ஷீம்‌ கலயாமி கல்பலதிகாம்‌ காஞ்சீபுரீ தேவதாம்‌ 2 


காதம்ப ப்ரமதா விலாஸ கமனாம்‌ கல்யாண காஞ்சீரவாம்‌ 
கல்யாணாசல பாத பீடலஸிதாம்‌ காந்த்யா ஸ்புரந்தீம்‌ சுபாம்‌ 

கல்யாணசல கார்முக ப்ரியதமாம்‌ காதம்ப மாலாச்ரயாம்‌ 
காமாக்ஷம்‌ கலயாமி கல்பலதிகாம்‌ காஞ்சீபுரீ தேவதாம்‌ 3 


கந்தர்வாமர ஸித்தசாரணவதூ த்யானாபதானாஞ்சிதாம்‌ 
கெளரீம்‌ குங்கும பங்கபங்கித GF த்வந்த்‌ வாபிராமாம்‌ ஸுபாம்‌ 
கம்பீரஸ்மித விப்ரமாஞ்சித முகீம கங்காதரா (ஆ)லங்கிதாம்‌ 
காமாக்ஷீம்‌ கலயாமி கல்பலதிகாம்‌ காஞ்சீபுரீ தேவதாம்‌ 4 


விஷ்ணு ப்ரஹ்ம முகாமரேந்த்ர பரிஷத்‌ கோடீர பீடஸ்தலாம்‌ 
லாக்ஷா ரஞ்சித பாதபத்ம புகலாம்‌ ராகேந்துபிம்பானனாம்‌ 
வேதாந்தஆகம வேதவேத்ய சிந்த்ய சரிதாம்‌ வித்வஜ்ஜன ஆவ்ருதாம்‌ 
காமாக்ஷீம்‌ கலயாமி கல்பலதிகாம்‌ காஞ்சீபுர்‌ தேவதாம்‌ 5 


மகாந்தத்ரும மூலதேஸமஹிதே மாணிக்ய ஸிம்ஹாஸனே 
திவ்யாம்‌ தீபிதா ஹேமகாந்தி விலஸத்‌ வஸ்த்ராவ்ருதாம்‌ தாம்சுபாம்‌ 
திவ்யா கல்பித திவ்யதேஹ பரிதாம்‌ திருஷ்டி ப்ரமோதான்‌ விதாம்‌ 
காமாக்ஷீம்‌ கலயாமி கல்பலதிகாம்‌ காஞ்சீபுரீ தேவதாம்‌ 6 


459 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆதாராதி ஸமஸ்த சக்ரநிலயாம்‌ ஆத்யந்த ஸூன்யாம்‌ உமாம்‌ 
ஆகாஸாதி ஸமஸ்த பூத நிவஹாகாரா மசேஷாத்மிகாம்‌ 

யோகீந்த்ரை ரதியோகினீ ஸதகணை ராராதிதா மம்பிகாம்‌ 
காமாக்ஷ£ம்‌ கலயாமி கல்பலதிகாம்‌ காஞ்சீபுரீ தேவதாம்‌ 


ஹ்ரீங்கார ப்ரணவாத்மிகாம்‌ ப்ரணமதாம்‌ ஸ்ரீதான வித்யாமயீம்‌ 
ஜம்‌ க்லீம்‌ ஸெளம்‌ ருசிமந்த்ர மூர்த்திநிவஹரகாரா மசேஷாத்மிகாம்‌ 

பரஹ்மானந்த ரஸானுபூதி மஹிதாம்‌ ப்ரஹ்ம ப்ரியம்‌ வாதினீம்‌ 
காமாக்ஷீம்‌ கலயாமி கல்பலதிகாம்‌ காஞ்சீபுரீ தேவதாம்‌ 


8 
ஸித்தானந்த ஜனஸ்ய சின்மய ஸுகாகாராம்‌ மஹாயோகினீம்‌ 
மாயாம்‌ விச்வ விமோஹினீம்‌ மதுமதி த்யேயாம்‌ சுபாம்‌ ப்ராஹமணீம்‌ 
த்யேயாம்‌ கின்னா ஸித்தசாரணவதூ த்யேயாம்‌ ஸதா யோகிபி : 
காமாக்ஷீம்‌ கலயாமி கல்பலதிகாம்‌ காஞ்சீபுரீ தேவதாம்‌ 9 


காமாரிகாமாம்‌ கமலாஸனஸ்தாம்‌ காம்யப்ரதாம்‌ கங்கண பூஷ ஹஸ்தாம்‌ 
காஞ்சீநிவாஸாம்‌ கனகப்ரபாஸம்‌ காமாக்ஷி தேவீம்‌ கலயாமி சித்தே 


மஹாகவி ஸ்ரீமுக ப்ரணித 
ஸ்ரீ காமாக்ஷி ஸ்தோத்ரம்‌ 
தரணிமயீம்‌ தரணிமயீம்‌ பவனமயீம்‌ ககனதஹனஹோத்ருமயீம்‌ 


அம்புமமீ மிந்துமமீம அம்பாமனுகம்ப மாதிமாமீக்ஷே 1 


காமபரிபந்திகாமினி காமேச்வரி காமபீட மத்யகதே 


காமதுகா பவ கமலே காமகலே காமகோடி காமாக்ஷி 
வேதமயீம்‌ நாதமயீம்‌ பிந்துமயீம்‌ பரபதோத்யதிந்துமயீம்‌ 
மந்த்ரமயிம்‌ தந்த்ரமயிம்‌ ப்ரக்ருதிமயீம்‌ நெளமி விச்வவிக்ருதிமயீம்‌ 3 


ப்ரணதஜனதாபவர்க்கா க்ருதபஹுஸர்க்கா ஸஸிம்ஹஸம்ஸர்க்கா 
காமாக்ஷ்‌ முதிதபர்க்கா, ஹதரிபுவர்க்கா த்வமேவ ஸா துர்க்கா 4 


ச்ரவண சலத்வேதண்டா, ஸமரோத்‌ தண்டா துதாஸுரசிகண்டா 


தேவி கலிதூந்தரஷண்டா த்ருத நரமுண்டா த்வமேவ சாமுண்டா 5 
460 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


உர்வீதரேந்த்ரகன்யே தர்வீ பரிதேன பக்தபூரேண 
குர்வீமகிஞ்சனார்த்திம்‌ கர்வீ குருஷே த்வமேவ காமாக்ஷி 6 


தாடிதரிபுபரிபீடன பயஹரணே நிபுணஹலமுஸலா 
க்ரோடபதிபீஷணமுகீ க்ரீடஸி ஜகதி த்வமேவ காமாக்ஷி 7 


ஸ்மரமதனவரணலோலா மன்மத ஹேலாவிலாஸ மணிசாலா 
கனகருசி செளர்யசீலர்‌, த்வமம்ப பாலா கராப்ஜத்ருதமாலா 8 


விமலபடீ கமலகுடீ புஸ்தக ருத்ராக்ஷசஸ்த ஹஸ்தபுடீ 
காமாக்ஷி பக்ஷ்மலாக்ஷி கலிதவிபஞ்சீ விபாஸி வைரிஞ்சீ 9 


ஜய ஜய ஜகதம்ப சிவே, ஜய ஜய காமாக்ஷி ஜய ஜயாத்ரிஸுதே 
ஜய ஜய மஹேசதயிதே ஜய ஜய சித்‌ கன கெளமுத்தாரே 10 


ராகா சந்த்ர ஸமான காந்திவதனா நாகாதிராஜஸ்துதா 
மூகானாமபி குர்வதீ ஸுரதுனீ நீகாச வாக்வைபவம்‌ 
ஸ்ரீகாஞ்சீ நகரீ விஹார ரஸிகா லோகாபஹந்த்ரீ ஸதாம்‌ 
ஏகா புண்ய பராம்பரா பசுபதே: ராகாரிணீ ராஜதே 11 


பாண்டித்யம்‌ பரமேச்வரி ஸ்துதி விதெள நைவாச்ரயந்தே கிராம்‌ 
வைரிஞ்சாந்‌ யபி கும்ப நாதி விகலத்‌ கர்வாணி சர்வாணி தே 

ஸ்தோதும்‌ த்வாம்‌ பரிபுல்ல நீல நலின ச்யாமாக்ஷி காமாக்ஷிமாம்‌ 
வாசாலீ குருதேததாபி நிதராம்‌ த்வத்பாத ஸேவாதர: 12 


த்ரியம்பக குடும்பினீம த்ரிபுரஸுந்தரீ மிந்திராம்‌ 
புலந்தபதி ஸுந்தரீம்‌ த்ரிபுரபைரவீம்‌ பாரதீம்‌ 

மதங்ககுல நாயிகாம்‌ மஹிஷ மர்த்தினீம்‌ மாத்ருகாம்‌ 
பணந்தி விபுதோத்தமா விஹ்ருதிமேவ காமாக்ஷ்‌ தே B 


த்வமேவ ஸதி சண்டிகா! த்வமிஹ தேவி சாமுண்டிகா 
த்வமேவ பரமாத்ருகா த்வமபி யோகிநீ! ரூபிணி! 

த்வமேவ கில சாம்பவீ! த்வமபி காமகோடீ ஜயா 
த்வமேவ விஜயா! த்வயி த்ரி.ஜகதம்ப! கிம்‌ ப்ருமஹே! 


4611 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வாசீச்வரீ! ஸஹசரி! நியமேன லக்ஷ்மீர்‌ 
ப்ரூவல்லரீ வசகரீ புவனானி கேஹம்‌ 
ரூபம்‌ திரிலோக நயனாமிருதமம்ப தேஷாம்‌ 


காமாக்ஷி யேஷுதவ வீக்ஷண பாரதந்த்ரீ 5 


தாபிஞ்ச ஸ்தபக த்விஷே தனுப்ருதாம்‌ தாரித்ரய முத்ரா த்விஷே 
ஸம்ஸாராக்ய தாமோமுஷே புரரிபோர்‌ வாமாங்க ஸீமாஜுஷே 
கம்பாதீரமுபாயுஷே கவயதாம்‌ ஜிஹ்வாகுடீம்‌ ஜக்முஷே 


விச்வீத்ராணபுஷே நமோ(அஸ்து ஸததம்‌ தலமை பரஞ்ஜோதிஷே % 


ச்ரேணி சஞ்சல மேகலா முகரிதம்‌ லீலாகதம்‌ மந்தரம்‌ 
ப்ரூவல்லீ சலனம்‌ கடாக்ஷவலனம்‌ மந்தாக்ஷவீக்ஷ£சணம்‌ 


யத்வைதக்த்ய முகனே மன்மதரிபும்‌ ஸம்மோஹயன்‌ த்யஜ்ஜஸா 


ஸ்ரீகாமாக்ஷி தவ ஸ்மிதாய ஸததம்‌ தஸ்மை நமஸ்குர்மஹே 17 | 


காமாக்ஷ்ண பராக்ரம ப்ரகடனம்‌ ஸம்பாவயந்த்‌ த்ருசா 
ச்யாமா க்ஷ்ர்ஸஹோதர ஸ்மிதருசி ப்ரக்ஷாலிதாசாந்தரா 
வாமாக்ஷ்‌ ஜன மெளலிபூஷண மணிர்‌ வாசாம்‌ பரா தேவதா 


காமாக்ஷ்தி விபாதி காபி கருணா கம்பாதடின்யாஸ்தடே £8 | 


ச்யாமாகாசன சந்த்திகா த்ரிபுவனே புண்யாத்மனா மானனே 
ஸிமாசூன்ய கவித்வ வர்ஷ ஜனனீயாகர்‌ பிகாதம்பினீ 
மாராராதி மனோ விமோஹன விதென காசித்தம: கந்தலீ 
காமாக்ஷ்யா: கருணாகடாக்ஷலஹரீ காமாய மே கல்பதாம்‌ 7 
புவன ஜனனி பூஷாபூர்ணசந்த்ரே நமஸ்தே 
கலுஷலமனீ கம்பாதீ கேஹே நமஸ்தே 
நிகில நிகம வேத்வே நித்யரூபே நமஸ்தே 


பரமசிவமயி பாசஸ்சேத ஹஸ்தே நமஸ்தே | 


Fk 


462 | 


i 
https://archive.org/details/muthulakshmiacademy | 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ காமகலேஸ்வரி ஸ்துதி பஞ்சகம்‌ 


ஜயஜகதீச்வரி சங்கரி பாஸ்கரி ஸர்வமனோஹரி மோஹகரே 
பசுமதி ரஞ்சனி பாபவிமோசனி பத்மஜகேஹினி கானரதே 
மதகஜாகமினி மந்த்ரதாரிணி மஞ்சுளபக்ஷிணி மஞ்சுகதே 
ஜயஜயஹே ஜயகாஞ்சி புரேஸ்வரி காமகலேஸ்வரி பாலயமாம்‌ 
1 


சிவகுரு நந்தன சங்கர பூஜித திவ்ய பதாம்புஜ யுக்மயுதே 
ஜயசசிசேகர தேசிக நிர்மிக சக்ரரதோபரி சாருகதே 
நதஜநஸஞ்சித பாபவிமோசினி வாஞ்சிததாயினி காஞ்சியுதே 
ஜயஜயஹே ஜயகாஞ்சி புரேஸ்வரி காமகலேஸ்வரி பாலயமாம்‌ 
2 


இக்ஷுசாரஸநபாணினி மானினி திக்ஷுஜநார்ச்சித பிக்ஷுயுதே 
அமரபுரேச்வரி அகிலகலேஸ்வரி ஆம்ரபதேரிஹ பார்ச்வகதே 

கமலதளாயதலோசனி கல்மஷமோசினி சங்கரதேஹரதே | 
ஜயஜயஹே ஜயகாஞ்சி புரேஸ்வரி காமகலேஸ்வரி ல்‌: 


மதுர ஜலாசய மத்யவிஹாரிணி மங்கள தல்யினி மாரநுதே 
கம்பிகவேணினி கஞ்சுகதாரிணி கஞ்சவிலோசனி கல்பதரோ 
வனகுஹமாலினி வம்சவிபாத்தினி விச்வவிநோதினி ஜிச்வநுதே 
j f வரி பாலயமாம்‌ 
யகாஞ்சி புரேஸ்வரி காமகலேஸ்வ 
ஜயஜயஹே ஜயகாஞ்‌ > 


தவகரபங்கஜ பஞ்சரகதசுக கூஜிதமஞ்சுள வாக்யரதே 
ஸ்மரஹரமாநஸ திவ்யஸரோவர மத்யவிஹாரிணி பாசதரே 
ஜல்ஜல்ஜலஜல ஜஜ்ஜலசப்திக நூபுரகங்கண பல்‌ 
J f ர பாலயமாம்‌ 
ஜயஜயஹே ஜயகாஞ்சி புரேஸ்வரி காமகலேஸ்வ : 


463 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ காமாக்ஷி ரக்ஷா ஸ்தோத்ரம்‌ 
மங்கள சரணே மங்கள வதனே மங்கள தாயினி காமாட்சி 


குருகுஹ ஜனனி குரு கல்யாணம்‌ குஞ்சர ஜனனீ காமாட்சி 1 


கஷ்ட நிவாரணி துஷ்ட விநாசினி இஷ்ட விதாயினி காமாட்சி 
குருகுஹ ஜனனி குரு கல்யாணம்‌ குஞ்சர ஜனன காமாட்சி 2 


| ஹிமகிரி தனயே மமஹிருதி நிலையே ஸ்ஜ்ஜன ஸதேயே காமாட்சி 
| குருகுஹ ஜனனி குரு கல்யாணம்‌ குஞ்சர ஜனனீ காமாட்சி 3 


க்ருஹ HS சரணே Sman சுததாயினி நவ நவ யலதே காமாட்சி 
குருகுஹ ஜனனி குரு கல்யாணம்‌ குஞ்சர ஜனனீ காமாட்சி 4 


சிவ முக வினுதே பவஸுக தாயினி நவ நவ பலதே காமாட்சி 
குருகுஹ ஜனனி குரு கல்யாணம்‌ குஞ்சர ஜனனீ காமாட்சி 5 


பக்த ஸுமானஸ தாபவிநாசினி மங்கள தாயினி காமாட்சி 


குருகுஹ ஜனனி குரு கல்யாணம்‌ குஞ்சர ஜனனீ காமாட்சி 6 


கேனோபனிஷத்‌ வாக்ய வினோதினி தேவி பராசக்ததி காமாட்சி 
குருகுஹ ஜனனி குரு கல்யாணம்‌ குஞ்சர ஜனனீ காமாட்சி 7 


பரசிவ ஜாயே வரமுனி பாவ்யே அகிலாண்டேஸ்வரி காமாட்சி 
குருகுஹ ஜனனி குரு கல்யாணம்‌ குஞ்சர ஜனனீ காமாட்சி 8 


ஹரித்ரா மண்டல வாஸினி நித்யே மங்கள தாயினி காமாட்சி 
குருகுஹ ஜனனி குரு கல்யாணம்‌ குஞ்சர ஜனனீ காமாட்சி 9 


y+ 


| 464 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ பங்காரு காமாசஷி ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீமாதா ச்ருதிமாத்ரு மண்டபதலே ஸ்ரீகாம கோட்யாஸனே 
காஞ்சீ மண்டல மண்டநாயித மஹாக்ஷேத்ரே பிலாகாசகா 
ஸ்ரீதேவீ மதனாயு தோஜ்வல கரா மாகீஸ்‌ ஸ்துதானோர்‌ தேந்துப்ருத்‌ 
ஸ்ரீசக்ரஸ்தித பிந்துமத்ய வஸதி காமாம்‌ பகா நோவது 1 


ஸ்ரீமாதுர்‌ நயனாம்‌ புஜாத்‌ ஸமுதபூத்‌ யஜ்ஜ்யோ திரஷ்டாபதச்‌ 
சாயம்‌ தத்‌ த்விபு ஜாம்பிகோ கரலஸத்கீரா த்ரிபங்கீதநு: 

ஸர்வாலங்‌ க்ருதிசோபிதா ச்ருதிலஸத்‌ ரத்நோப்த ஸத்‌ குண்டலா 
சாபாகார விலாஸி மூர்த்தி ரபவத்‌ வீதாம்‌ பராலங்க்ருதா 2 


அத்யாச்சர்ய பராந்வித: கமலஜோ த்ருஷ்ட்வா ததம்பாமயம்‌ 
ஜ்யோதிஸ்த்ப்தஸுவர்ணதஸ்‌ ஸமகரோ ந்மூர்த்திம்ததாபாம்‌ முதா 
ஸத்ய: ப்ராவீசதம்‌ விகாப்யதி முதா தாம்மூர்த்தி மாதீச்வரீம்‌ 
மாதாஸைவ ஸுவர்ண காம நயநேத்‌ யார்‌ யைஸ்ஸ தோதீர்யதே 3 
தாமம்பாம்‌ பிலகஸ்ய தக்ஷின திசி ஸ்தாநே த்ருவாக்யே விதி: 
ஸம்ஸ்தாப்‌ யாச்வயுஜாக்ய மாஸி விதிவத்‌ தேவீம்‌ ததாரப்யதாம்‌ 
ஷண்மாஸாவதி ஹேம காமநயனாம்‌ ந்யாஸைர்‌ விசேஷைர்‌ மஹா 
நைவேத்யைபபி பூஜநைர்பஹு விதைஸ்‌ ஸம்பூஜ்ய துஷ்டோபவத்‌ 4 
அந்த்யர்‌ Cag தினநாதகே ஸதிபகே தாரேது தாமம்பிகாம்‌ | 
கல்யாணோசித வேஷ பூஷ்ணயுதா மேகாம்ர நாதாலயம்‌ 
நீத்வா வேதசிகாக மோக்த விதினா சைகாம்ர வரு கேஷ்சிது! 
தஸ்யா ச்சாபி விஹாய கர்ம கமலோத்‌ பூதே முதாகாரயத்‌ 5 


நேத்ரா நந்த தமுத்‌ ஸவம்து சிவயோர்‌ த்ருஷ்ட்‌ வடபால்‌ தாம்‌ த்ருவ 
ஸ்தானம்‌ காமவி லோச நாலயகதம்‌ ஸம்ப்ராபயித்‌ வத்‌ 
த்யாத்வாம்பாம்‌ ஹ்ருதி வாரிஜம்‌ திவிகலே ப்ரக்ஷிப்தவத்யப்ஜஜே 
தஸ்‌ மாந்நிர்கமதம்‌ புஜாததிபலீ சந்த்ராம்சதோ பாஹுஜ : 6 


465 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஆகாசா கதபூபதிம்‌ கமலஜோ த்ருஷ்ட்வாதி ஹர்ஷான்வித: 
ப்ரத்யப்‌ தம்‌ து விவாஹகர்ம கரணாயாலம்‌ தனை: பூரிதம்‌ 
பாத்ரம யஹ்க்ஷயமப்ஜஜோ ந்ருபதயே தத்வாத காமாம்பகாம்‌ 
ராரா தரு மதில்‌ எரா தவான்‌ ஸ்வம்ப்து! > 
காயத்ரீ மய மண்டபே பததல ந்பாஸாத ஜோர்‌ தேபவத்‌ 
தச்சாந்த்யை புனரப்‌ ஜஜ: ப்ரிய தமாஸம்போதி தோம்‌ பாஸ்பதம்‌ 
க்ஷேத்ரேசம ஸமவாப்ய தந்த்ர விதினா ஸம்பூஜ்ய சக்ரேச்வரம்‌ 
சம்புஸ்‌ தாபிதமீச்‌ வரீநய நஜம்‌ ஹ்யாந்த்யாத்‌ விமுக்தோபவத்‌ 8 
காஞ்ச்யாம்‌ காமத காமபீட விலஸத்‌ காமாம்‌ பசாநேத்ரத: 
ஸம்பூதா த்விபுஜா திஸுந்தரதநு: ஸ்ரீஸ்வர்ன காமாம்பகா 
காஞ்சீ மண்டல மண்டநாயித மஹாகேஷத்ரஸ்தி தாஸீத்புரா 
மாதா ஹ்யன்னத்‌ சோழமண்டல லஸத்‌ க்ஷேத்ரே வியாத்யத்ய ஹி 
நன்றி : ஸ்ரீகாமகோடி கோசஸ்தானம்‌ 
kkk 
0 0 
ரு துர்க்கை சித்தர்‌ அருளிச்‌ செய்த 
துக்க நிவாரண காமாக்ஷி அஷ்டகம்‌ 
மங்கள்‌ ரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணியளே 
i ங்கட நீக்கிடச்‌ சடுதியில்‌ வந்திடும்‌ சங்கரி செளந்தரியே 
கங்கண பாணியன்‌ கனிமுகங்‌ கண்டநல்‌ கற்பகக்‌ காமினியே 
ஜெய ஜெய சங்கரி கெளரி க்ருபாகரி துக்கநிவாரணி காமாக்ஷி 1 
கானுறு மலரெனக கதிர்‌ஒளி காட்டிடக்‌ காத்திட வந்திடுவாள்‌ 


தானுறு தவஒளி தாரொளி மதியொளி தாங்கியே வீசிடுவாள்‌ 
மானுறு விழியாள்‌ மாதவர்‌ மொழியாள்‌ மாலைகள்‌ சூடிடுவாள்‌ 


ஜெய ஜெய சங்கரி கெளரி க்ருபாகரி துக்கநிவாரணி காமாக்ஷி 2 


466 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சங்கரி செளந்தரி சதுர்முகன்‌ போற்றிடச்‌ சபையினில்‌ வந்தவளே 
பொங்கரி மாவினில்‌ பொன்னடி வைத்துக்‌ பொருந்திட வந்தவளே 
எங்குலந்‌ தழைத்திட எழில்‌ வடிவுடனே எழுந்த நல்‌ துர்க்கையளே 
ஜெய ஜெய சங்கரி கெளரி க்ருபாகரி துக்கநிவாரணி காமாக்ஷி 3 
தண தண தந்தண தவிலொலி முழங்கிட தண்மணி நீ வருவாய்‌ 
கண கண கங்கண கதிர்‌ஒளி வீசிடக்‌ கண்மணி நீ வருவாய்‌ 
பண பண பம்பண பறையொலி கூவிடப்‌ பண்மணி நீ வருவாய்‌ 
ஜெய ஜெய சங்கரி கெளரி க்ருபாகரி துக்கநிவாரணி காமாக்ஷி 4 
பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சநல்‌ பாணியளே 
கொஞ்சிடும்குமரனைக்‌ குணமிகுவேழனைக்‌ கொடுத்தநல்‌ குமரியளே 
சங்கடம்‌ தீர்த்திடச்‌ சமரது செய்தநற்‌ சக்தியெனும்‌ மாயே 


ஜெய ஜெய சங்கரி கெளரி க்ருபாகரி துக்கநிவாரணி காமாக்ஷி 5 


எண்ணியபடி நீ அருளிட வருவாய்‌ எங்குல தேவியளே 
பண்ணிய செயலின பலனது நலமாயப்‌ பல்கிட அருளிடுவாய்‌ 
கண்ணொளியதணால்‌ கருணையைக காட்டிக்‌ கவலைகள்‌ தீர்ப்பவளே 


ஜெய ஜெய சங்கரி கெளரி க்ருபாகரி துக்கநிவாரணி amoral 6 


இடர்தரு தொல்லை இனிமேல்‌ இல்லையென்று நீ சொல்லிடுவாய்‌ 

சுடர்தரும அமுதே சுருதிகள்‌ கூறிச்‌ சுகமதைத்‌ தந்திடுவாய்‌ 
படர்தரு இருளில்‌ பரிதியாய்‌ வந்து பழவினை ஓட்டிடுவாய்‌ 

ஜெய ஜெய சங்கரி கெளரி க்ருபாகரி துக்கநிவாரணி 

காமாக்ஷி 7 

ஜெய ஜெய பாலா சாமுண்டேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி 

ஜெய ஜெய துர்க்கா ஸ்ரீபரமேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி 
ஜெய ஜெய ஜெயந்தி மங்கள காளி ஜெய ஜெய ஸ்ரீ தேவி 


ஜெய ஜெய சங்கரி கெளரி க்ருபாகரி துக்கநிவாரணி 
காமாக்ஷி 8 


467 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மூகபஞ்சதி ஸ்லோகம்‌ 


ஸமர விஜய கோடி சாதகானந்ததாட்டி 
ம்ருதுகுண பரிபேடடி முக்ய காதம்பவாட்டி 

முனினுதபரிபாடீ மோஹிதாஜண்ட Gare 
பரமசிவ வதூட்டி பாதுமாம்‌ காமகோடி 


ஸ்ரீ காமாக்ஷி அம்பாள்‌ விருத்தம்‌ 
காப்பு 


மங்களஞ்‌ சேர்‌ காஞ்சிநகர்‌ மன்னுங்கா மாட்சிமிசைத்‌ 
துங்கமுள நற்பதிகஞ்‌ சொல்லவே திங்கட்‌ 

பயமருவும்‌ பணியணியும்‌ பரமனுளந்‌ தனி மகிழுங்‌ 
கயமுகவைங்‌ கரனிருதாள்‌ காப்பு 


நூல்‌ 

சுந்தரி சவுந்தரி நிரந்தரி துரந்தரி 
சோதியாய்‌ நின்ற உமையே 

சுக்கிர வாரத்திலுனைக கண்டு தரிசித்தவர்கள்‌ 
துன்பத்தை நீக்கிடுவாய்‌ 

சிந்தை தனிலுன்பாதந்‌ தன்னையே தொழுதவர்கள்‌ 
துயரத்தை மாற்றி விடுவாய்‌ 

ஜெகமெலா முன்மாய்கை புகழவென்னா லாமோ 
சிறியனால்‌ முடிந்திடாது. 

சொந்தவுன்‌ மைந்தனா யெந்தனை யிரட்சிக்கச்‌ 
சிறிய கடன்‌ உள்ளதம்மா 

சிவசிவ மகேஸ்வரி பரமனுடைய யீஸ்வரி 

சிரோன்மணி மனோன்‌ மணியுநீ 

அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி 
அனாத ரட்சகியும்‌ நீயே 

அழகான காஞ்சியில்‌ புகழாக வாழ்ந்திடும்‌ 
அம்மை காமாட்சி உமையே 


| 468 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பத்துவிரல்‌ மோதிரம்‌ எத்தனை பிரகாச(மது) 
பாடகந்‌ தண்டை கொலுசும்‌ 

பச்சை வைடூரியம்‌ இச்சையா இழைத்திட்ட 
பாதச்‌ சிலம்‌ பினொளியும்‌ 

முத்து மூக்குத்தியும்‌ ரத்தினப்‌ பதக்கமும்‌ 
மோகன மாலை யழகும்‌ 

முழுதும்‌ வைடூரியம்‌ புஷ்பராகத்தினால்‌ 
முடிந்திட்ட தாலியழகும்‌ 

சுத்தமாயிருக்கின்ற காதினிற்‌ கம்மலும்‌ 
செங்கையிற்‌ பொன்கங்கணமும்‌ 

ஜெகமெலாம்‌ விலைபெற்ற முகமெலா மொலியுற்ற 
சிறுகாது கொப்பி னழகும்‌ 

அத்திவரதன்‌ தங்கை சக்தி சிவரூபத்தை 
அடியனாற்‌ சொல்லத்‌ திறமோ 

அழகான காஞ்சியில்‌ புகழாக வாழ்ந்திடும்‌ 
அம்மை காமாட்சி உமையே 


கெதியாக உந்தனைக்‌ கொண்டாடி நினதுமுன்‌ 
குறைகளைச்‌ சொல்லி நின்றும்‌ 

கொடுமையா யென்மீதில்‌ வறுமையை வைத்துநீ 
குழப்பமா யிருப்ப தேனோ? 

சதிகாரி யென்று நானறியாமல்‌ உந்தனைச்‌ 
சதமாக நம்பி னேனே 

சற்றாகிலும்‌ மனது வைத்தென்னை ரட்சிக்க 
சாதகம்‌ முனக்‌ கில்லையோ? 

மதிபோல ஓளியுற்ற புகழ்நெடுங்‌ கரமுடைய 
மதகஜனை யீன்ற தாயே 

மாயனிட தங்கையே பரமனது மங்கையே 
மயானத்தில்‌ நின்ற வுமையே 

அதிகாரி யென்றுநா னாசையாய்‌ நம்பினேன்‌ 
அன்பு வைத்தெதன்னை யாள்வாய்‌ 

அழகான காஞ்சியில்‌ புகழாக வாழ்ந்திடும்‌ 
அம்மை காமாட்சி உமையே 3 


469 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ek 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பூமியிற்‌ பிள்ளையாய்ப்‌ பிறந்தும்‌ வளர்ந்தும்‌ நான்‌ 
பேரான ஸ்தலமு மறியேன்‌ 
பெரியோர்கள்‌ தரிசன மொருநாளும்‌ கண்டுநான்‌ 
போற்றிக கொண்டாடி யறியேன்‌ 
வாமியென றுன்னைச சிவகாமி யென்றே சொல்லி 
வாயினாற்‌ பாடியறியேன்‌ 
மாதா பிதாவினது பாதத்தை நானுமே 
வணங்கியொரு நாளுமறியேன்‌ 
சாமியென்றே யெண்ணிச சதுருடன்‌ கைகூப்பிச்‌ 
சரணங்கள்‌ செய்து மறியேன்‌ 
சற்குருவின்‌ பாதார விந்தங்களைக்‌ கண்டு 
சாஷ்டாங்க தெண்டனறியேன்‌ 
ஆமிந்தத பூமியிலடியெனைப போல்‌ மூடன்‌ 
ஆச்சிநீ கண்ட துண்டோ 
நி அழகான காஞ்சியில்‌ புகழாக வாழ்ந்திடும்‌ 
அம்மை காமாட்சி உமையே 


பெற்றதா யென்றுன்னை மெத்தவும்‌ நம்பி நான்‌ 
பிரியமா யிருந்தே னம்மா 

பித்தலாட்டக்‌ காரியென்று நானறியாது உன்‌ 
புருஷனை மறந்தே னம்மா 

பத்தனாயிருந்தும்‌ உன்‌ சித்தமு மிரங்காமல்‌ 
பராமுகம்‌ ஏனம்மா 

பாலன்‌ நானெப்படி விசனமில்‌ லாமலே 
பாங்குட னிருப்பதம்மா 

இத்தனை மோசங்க ளாகாது ஆகாது 
இது தர்மமல்ல வம்மா 

எத்தனை ரக்ஷிக்க சிந்தனை களில்லையோ 
இதுநீதி யல்ல வம்மா 

அத்தி முகனாசையால்‌ இப்புத்திரனை மறந்தாயோ 
அதை யெனக்கருள்‌ புரிகுவாய்‌ 

அழகான காஞ்சியில்‌ புகழாக வாழ்ந்திடும்‌ 
அம்மை காமாட்சி உமையே 


j 470 


https://archive.org/details/muthulakshmiacademy 


32 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மாயவன்‌ தங்கைநீ ! மரகதவல்லிநீ ! 
மணிமந்திர காரிநீயே ! 

மாயசொ ரூபிநீ .! மகேஸ்வரியு மானநீ | 
மலையர சன்‌ மகளான நீ ! 

தாயே மீனாட்சிநீ ! சற்குணவல்லி நீ ! 
தயாநிதி விசாலாட்சிநீ ! 

தாரணியில்‌ பெயர்‌ பெற்ற பெரியநாயகியும்நீ ! 
சரவணனை யீன்றவளும்‌ நீ ! 

பேய்களுடனாடி நீ ! அத்தனிடபாகமதில்‌ 
பேர்பெற வளர்ந்தவளும்‌ நீ ! 

பிரணவசொருபிநீ ! பிரசன்ன வல்லிநீ ! 
பிரியவுண்‌ ணாமுலையுநீ ! 

ஆயிமகமாயிநீ ! ஆன்ந்தவல்லி நீ ! 
அகிலாண்ட வல்லிநீயே ! 

அழகான காஞ்சியில்‌ புகழாக வாழ்ந்திடும்‌ 


அம்மை காமாட்சி உமையே 


பொல்லாத பிள்ளையாய்‌ இருந்தாலும்‌ பெற்றதாய்‌ 
புத்திகளைச்‌ சொல்லவில்லையோ 
பேய்பிள்ளை யானாலு தான்‌ பெற்ற பிள்ளையை 
பிரியமாய்‌ வளர்க்க வில்லையோ 
கல்லாகிலும்‌ மூச்சு நில்லாமல்‌ வாய்விட்டுக்‌ 
கதறி நானழுத குரலில்‌ 
கடுகதனில்‌ எட்டிலொருகூறுவதிலாகிலுன்‌ 
காதினுள்‌ நுழைந்ததில்லையோ 
இல்லாத வன்மங்களென்‌ மீதிலேனம்மா 
இனி விடுவதில்லை சும்மா _- 
இருவரும்‌ மடிபிடித்துத்‌ தெருதனில்‌ வீழ்வதும்‌ 
இதுதரும்‌ மல்ல வம்மா 
எல்லாரும்‌ முன்னையே சொல்லி யேசுவார்‌ 
அது நீதி யல்ல வம்மா ee 
அழகான காஞ்சியில்‌ புகழாக வாழ்ந்திடும்‌ 
அம்மை காமாட்சி உமையே 


411 


https://archive.org/details/muthulakshmiacademy 


\\ 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


முன்னையோர்‌ ஜென்மாந்திர மென னென்னபாவங்கள்‌ 
மூடன்நான செய்தேனம்மா 

மெய்யென்று பொய்‌ சொல்லி கைதனிற்‌ பொருள்தட்டி 
மோசங்கள்‌ பண்ணினேனோ 

என்னமோ தெரியாது இட்சணந்‌ தன்னிலே 
இக்கட்டு வந்த தம்மா 

ஏழைநான்‌ செய்தபிழை தாய்பொருந்‌ தருள்தந்து 
என்‌ கவலை தீருமம்மா 

சின்னங்களாகுது ஜெயமில்லையே தாயே 
சிறுநாண மாகுதம்மா 

சிந்தனைக ளென்மீதில்‌ வைத்து நற்பாக்கியமருள்‌ 
சிவசக்தி காமாட்சி நீ 

அன்னவாகன மேறி ஆனந்தமாக வுன்‌ 
அடியேன்‌ முன்வந்து நிற்பாய்‌ 

அழகான காஞ்சியில்‌ புகழாக வாழ்ந்திடும்‌ 
அம்மை காமாட்சி யுமையே 

எந்தனைப்‌ போலவே ஜென்மம்‌ எடுத்தோர்கள்‌ 
இன்பமாய்‌ வாழ்ந்திருக்க 

யான்செய்த பாவமோ யித்தனை வறுமையிலுன்‌ 
அடியேன்‌ தவிப்பதம்மா 

உன்னையே துணையென்‌ றுறுதியாய்‌ நம்பினேன்‌ 
உன்‌ பாதஞ்‌ சாட்சியாக 

உன்னைஅன்றிவேறு துணை யினியாரை யுங்காணேன்‌ 
உலகந்தனி லெந்தனுக்கு 

பின்னை யென்றெண்ணி நீ சொல்லாம லென்வறுமை 
போக்கடித்‌ தென்னை ரட்சி 

பூலோக மெச்சவே பாலன்‌ மார்க்கண்டன்‌ போல்‌ 
பிரியமாய்க்‌ காத்திடம்மா 

அன்னையே யின்னமுன்‌ னடியோனை ரட்சிக்க 
அட்டி செய்யா தேயம்மா 

அழகான காஞ்சியில்‌ புகழாக வாழ்ந்திடும்‌ 
அம்மை காமாட்சி உமையே 


472 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பாரதனில்‌ உள்ளவும்‌ பாக்கியத்தோ டென்னைப்‌ 
பாங்குட னிரட்சிக்கவும்‌ 

பக்தியாய்‌ உன்பாதம்‌ நித்தந்‌ தரிசித்த 
பாலருக்‌ கருள்‌ புரியவும்‌ 

சீர்பெற்ற தேகத்தில்‌ சிறுபிணிகள்‌ வாராமல்‌ 
செங்கலிய னணுகாமலும்‌ 

சேயனிட பாக்கியஞ்‌ செல்வங்களைத்‌ தந்து 
ஜெயம்‌ பெற்று வாழ்ந்து வரவும்‌ 

பேர்பெறற காலனைப பின்‌ தொடர வெட்டாமற்‌ 
பிரியமாயக்‌ காத்திடம்மா 

பிரியமாயின்மீதில்‌ சிறியனான்‌ சொன்னகவி 
பிழைகளைப பொறுத்து ரட்சி 

ஆறதனில்‌ மணல்‌ குவித்‌ தரியபூசை செய்தவென்‌ 
அம்மையே ஏகாம்பரியும நீயே 

அழகான காஞ்சியில்‌ புகழாக வாழ்ந்திடும்‌ 
அம்மை காமாட்சி உமையே 10 


எத்தனை ஜென்மம்‌ எடுத்தேனோ தெரியாது 
இப்பூமி தன்னி லம்மா 

இனியாகிலும்‌ கிருபை வைத்தென்னை ஏரட்சியும்‌ 
இனி ஜெனன மெடுத்திடாமல்‌ 

முக்திதர வேணுமென்று உன்னையே தொழுதுநான 
முக்காலும்‌ நம்பி னேனே 

முன்னும்‌ பின்னுந்‌ தோனாத மனிதரைப்‌ போலநீ 
முழித்திருக்‌ காதே யம்மா 

வெற்றிபெற உன்மீதில்‌ பக்தியாய்‌ நான்‌ சொன்ன 
விருத்தங்கள்‌ பதினொன்றையும்‌ 

விருப்பமாய்க்‌ கேட்டு நீ யளித்திடுஞ்‌ செல்வத்தை 
விமலனா ரேசப போறார்‌ 

அத்தனிட பாகமதை விட்டு வந்தேயென்‌ 
அருங்குறையைத்‌ தீருமம்மா 

அழகான காஞ்சியில்‌ புகழாக வாழ்ந்திடும்‌ 
அம்மை காமாட்சி உமையே 

473 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீமத்‌ சங்கர பகவத்பாத விரகித 
ஸ்ரீ மீனாக்ஷி பஞ்ச ரத்னம்‌ 
உத்யத்பானு ஹஸ்ரகோடி ஸத்ருஸாம்‌ கேயூர ஹாரோஜ்‌ வலாம்‌ 
பிம்போஷ்டிம்‌ ஸ்மித தந்த பங்க்திருசிராம்‌ பீதாம்பர அலங்க்ருதாம்‌ 
விஷ்ணு ப்ரஹ்ம ஸுரேந்த்ர ஸேவிதபதாம்‌ தத்வ ஸ்வரூபாம்‌ சிவாம்‌ 
மீனாக்ஷீம்‌ ப்ரணதோ(அஸமி ஸந்ததமஹம்‌ காருண்ய வாராம்‌ நிதிம்‌ 


முக்தாஹார லஸத்‌ கிரீட ருசிராம்‌ பூர்ணேந்து வக்த்ர ப்ரபாம்‌ 
ஸிஞ்சன்‌ நூபுர கிங்கிணீ மணிதராம்‌ பத்ம ப்ரபா பாஸுராம்‌ 

ஸர்வா பீஷ்ட பலப்ரதாம்‌ கிரிஸுதாம்‌ வாணீ ரமா ஸேவிதாம்‌ 
மீனாக்ஷம்‌ ப்ரணதோ(அஸ்மி ஸந்ததமஹம்‌ காருண்ய வாராம்‌ நிதிம்‌ 


ஸ்ரீ வித்யாம்‌ சிவவாம பாக நிலயாம்‌ ஹ்ரீம்கார மந்த்ரோஜ்வலாம்‌ 
ஸ்ரீ சக்ராங்கித பிந்து மத்ய வஸதீம்‌ ஸ்ரீமத்‌ ஸபா நாயகீம்‌ 
ஸ்ரீமத்‌ ஷண்முக விக்னராஜ ஜனனீம்‌ ஸ்ரீமஜ்‌ ஜகன்மோஹினிம்‌ 
மீனாக்ஷம்‌ ப்ரணதோ(அலமி ஸந்ததமஹம்‌ காருண்ய வாராம்‌ நிதிம்‌ 
ஸ்ரீமத்‌ ஸுந்தர நாயிகாம்‌ பயஹராம்‌ ஜ்ஞானப்ரதாம்‌ நிர்மலாம்‌ 
ச்யாமாபாம்‌ கமலாஸனார்ச்சித பதாம்‌ நாராயண ஸ்யானுஜாம்‌ 
வீணாவேணு ம்ருதங்க வாத்ய ரஸிகாம்‌ நானாவிதா மம்பிகாம்‌ 
மீனாக்ஷ்ம்‌ ப்ரணதோ(அலமி ஸந்ததமஹம்‌ காருண்ய வாராம்‌ நிதிம்‌ 
நானாயோகி முனீந்த்ர ஹ்ருத்‌ தவஸதீம்‌ நானார்த்த ஸித்திப்ரதாம்‌ 
நானாபுஷ்ப விராஜிதாங்க்ரி யுகளாம்‌ நாராயணே னார்ச்சிதாம்‌ 
நாதப்ரஹ்ம மயீம்‌ பராத்பரதராம்‌ நானார்த்ததத்வாத்மிகாம்‌ 
மீனாகஷிம்‌ ப்ரணதோ(அலமி ஸந்ததமஹம்‌ காருண்ய வாராம்‌ நிதிம்‌ 


8600 


474 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீமத்‌ சங்கர பகவத்பாதத விரசித 
ஸ்ரீ மீனாக்ஷி ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீவித்யே சிவ வாம பாக நிலயே ஸ்ரீராஜராஜார்ச்‌ சிதே 
ஸ்ரீநாதாதி குரு ஸ்வரூப விபவே சிந்தாமணீ பீடிகே 
ஸ்ரீவாணி கிரிஜா நுதாங்க்ரி கமலே ஸ்ரீ சாம்பவி ஸ்ரீசிவே 
மத்யாஹ்னே மலயத்வஜாதிப ஸுதே மாம்பாஹி மீனாம்பிகே. 1 


சக்ரஸ்தே(அ) ச்பலே சராசர ஜகன்னாதே ஜகத்‌ பூஜிதே 
ஆர்த்தாலீ வரதே 'நதாஆஅபயகரே வக்ஷோஜ பாரான்விதே 

வித்யே வேத கலாபமெலீ விதிதே வித்யுல்லதா விக்ரஹே 

மாத : பூர்ண ஸுதாரஸார்த்ர ஹ்ருதயே மாம்பாஹி மீனாம்பிகே 2 


கோடீராங்கத ரத்னகுண்டலதரே கோதண்ட பாணாஞ்சிதே 
கோகாகர குசத்வயோ பரிலஸத்‌ ப்ராலம்ப ஹாராஞ்சிதே 

ஸிஞ்ஜன்நூபுர பாதஸாரஸ மணீ ஸ்ரீ பாதுகா லங்க்ருதே 
மத்தாரித்ர்ய புஜங்க காருட ககே மாம்பாஹி மீனாம்பிகே 3 


ப்ரஹ்மேசாச்யுத கீயமான சரிதே ப்ரேதோஸனாந்த ஸ்திதே 
பாசோதங்குச சாப பாணகலிதே பாலேந்து சூடாஞ்சிதே 

பாலே பால குரங்க லோல நயனே பாலார்க்க கோட்‌ யுஜ்வலே 
மத்ராராதித தைவதே முனிஸுதே மாம்பாஹி மீனாம்பிகே 4 


கந்தர்வாமர யக்ஷ பன்னக நுதே கங்காதர(ஆ) லிங்கிதே 

காயத்ரீ கருடாஸனே கமலஜே ஸுச்யாமலே ஸுஸ்த்திதே 
காதீதே கலதாரு பாவக சிகே கத்யோத கோட்யுஜ்வலே. 

மந்தார்‌ ராதித தேவதேமுனிஸுதேமாம்பாஹி மீனாம்பிகே 5 


நாதே நாரத தும்புராத்ய வினுதே நாதாந்த நாதாத்மிகே 
நித்யே நீல லதாத்மிகே நிருபமே நீவார ம 

காந்தே காமகலே கதம்ப நிலயே காமஸ்வராங்க வதே; 
மத்வித்யே மதபீஷ்ட கல்ப லதிகே மாம்பாஹி மீனாம்பிகே 6 


475 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வீணாநாத நிமீலிதார்த்த நயனே விஸ்ரஸ்த சூலீபரே 
தாம்பூலாருண பல்லவாதரயுதே தாடங்க ஹாரான்விதே 

ச்யாமே சந்த்ர கலாவதம்ஸ கலிதே கஸ்தூரிகா பாலிகே 
பூர்ணே பூர்ணகாலபிராம வதனே மாம்பாஹி மீனாம்பிகே 


சப்த ப்ரஹ்மமயீ சராசரமயீ ஜ்யோதிர்மயீ வாங்மயீ 
நித்யானந்தமயீ நிரஞ்ஜனமயீ தத்வம்‌ மயீ சின்மயீ 
தத்வாதீத மயீ பராத்பரமயீ மாயாமயீ ஸ்ரீமயீ 
ஸர்வைச்ச வர்யமயீ ஸதாசிவமயீ மாம்பாஹி மீனாம்பிகே 8 
° 
ஸ்ரீ மலயத்வஜ ஸு தா பஞ்சரத்னம்‌ 
பாலா தித்ய ஸஹஸ்ர கோடி ஸத்ருசாம்‌ பண்டாசுர த்வம்ஸிநீம்‌ 
மூலாம்போருஹ மத்ய கோண வஸ்திம்‌ முக்தி ப்ரதான வ்ரதாம்‌ 
ஹாலாஸ்‌ யேச்வர வாமபாக நிலயாம்‌ ஆனந்த வல்லீம்‌ சிவாம்‌ 
சித்ரூபாம மலயத்வஜாதிப ஸுதாம ஸ்ரீமாதரம்‌ பாவயே 1 


ச்யாமாம்‌ ஸர்வஜன ப்ரியாம்‌ ஸ்மிதமுகீம்‌ சாதோதோ மம்பிகாம்‌ 
காமாக்ஷீம்‌ கனகர்த்ரீ சாப மஹிஷீம்‌ கைவல்ய ஸெளக்யப்ரதாம்‌ 
ஸோமார்‌ காக்னி மயைக பீபட நிலயாம்‌ ஸாமாதி மந்த்ராத்‌ மிகாம்‌ 
சித்ரூபாம்‌ மலயத்வஜாதிப ஸுதாம்‌ ஸ்ரீமாதரம்‌ பாவயே 2 
முக்தா தாம விபூஷிதாம்‌ முனி மனோபீஷ்ட ப்ரதாம்‌ சாம்பவீம்‌ 
மந்தோ பால்ய Pusaran ஜனனம்‌ மஹேந்த்ர நீலோத்பலாம்‌ 
அத்வைதாம்ருத வர்ஷினீம்‌ ஹரிஹர ப்ரும்மாதி பிர்வந்திதாம்‌ 
சித்ரூபாம்‌ மலயத்தவஜாதிப ஸதாம்‌ ஸ்ரீமாதரம்‌ பாவயே v 


பாலாம்‌ சாருபயோதராம்‌ பவஹாரம்‌ பந்தூக புஷ்ப ப்ரியாம்‌ 
கெளலாசார விவர்ஜிதாம்‌ ஸகைருணாம்‌ காமாதி தோஷபாஹாம்‌ 
லீலா நாடக ஸுத்ர கேலநகரீம்‌ ப்ராலேய சைலாத்மிகாம்‌ 


சித்ரூபாம்‌ மலயத்வஜாதிப ஸதாம்‌ ஸ்ரீமாதரம்‌ பாவயே 


476 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பஞ்ச ப்ரும்மமயீ பராத்பரமயீ ப்ராண ப்ரதிஷ்டாமயீ 
நாதா தீதமயீ குணத்ரயமயீ வேதாதீ வித்யாமயீ 
பூவாய்வஹ்னி ஸமீராணாம்பரமயீ மாயாமயீ ஸ்ரீமயீ 
ஸூர்யாதி க்ரஹ தாரகா கணமயீ மாம்பாஹி விச்வேச்வரீ 


ஸ்ரீ அகஸ்த்ய க்ருத 
ஸ்ரீ யோக மீனாக்ஷி ஸ்தோத்ரம்‌ 
சிவானந்த பீயூஷ ரத்னாகரஸ்தாம்‌ 
சிவப்ரஹ்ம விஷ்ண வாமரேசாபி வந்த்யாம்‌ 
சிவத்யான லக்னாம்‌ சிவஜ்ஞான மூர்த்திம்‌ 


சிவாக்யாம்‌ அதீதாம்‌ பஜே பாண்ட்ய பாலாம்‌ 


சிவாதி ஸ்புரத்‌ பஞ்ச மஞ்சாதி ரூடாம்‌ 
தனுர்பாண பாசாங்குசோத்பாஸித ஹஸ்தாம்‌ 

நவீனார்க்க வர்ணாம்‌ நவீனேந்து சூடாம்‌ 
பரப்ரஹ்ம பத்னீம்‌ பஜே பாண்ட்ய பாலாம்‌ 


கிரீடாங்கதேர்பாஸி மாங்கல்ய ஸூத்ராம்‌ 
ஸ்புரன்‌ மேகலா ஹார தாடங்க பூஷாம்‌ 

பராமந்த்ரகாம்‌ பாண்ட்ய ஸிம்ஹாஸனஸ்தாம்‌ 
பரிந்தாம்‌ ரூபாம்‌ பஜே பாண்ட்யபாலம்‌ 


லலாமாஞ்சித ஸ்னிக்த பாலேந்து பாகாம்‌ 
லஸன்னீர ஜோத்புல்ல கல்ஹார ஸம்ஸ்தாம்‌ 
லலாடே க்ஷணார்த்தாங்க லக்னோஜ்‌ ஜ்வலாங்கீம்‌ 
பரந்தாம ரூபாம்‌ பஜே பாண்ட்ய பாலாம்‌ 
த்ரிகண்டாத்ம வித்யாம்‌ த்ரிபிந்து ஸ்வரூபாம்‌ 
த்ரிகோணே லஸந்தீம்‌ த்ரிலோகாவனம்ராம்‌ 
த்ரிபீஜாதிரூடாம்‌ த்ரிமூர்த்தி ஆத்ம வித்யாம்‌ 
பரப்ஹ்ம பத்னீம்‌ பஜே பாண்ட்ய பாலாம்‌ 


477 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸதாபிந்து மத்யோல்லஸத்வேணி தரபணி ரம்யாம்‌ 
ஸமுத்துங்க வக்ஷோஜ பாராவநம்ராம்‌ 
க்வணன்‌ நூபுரோ பேத லாக்ஷரஸார்த்ர 
ஸ்புரத்‌ பாதபத்மாம்‌ பஜே பாண்ட்ய பாலாம்‌ 


யமாத்யஷ்ட யோகாங்க ரூபா மரூபாம்‌ 

அகாராத்‌ க்ஷகாராந்த வர்ணா மவர்ணாம்‌ 
அகண்டாம்‌ அ னன்யாம்‌ அசிந்த்யாம்‌ அலக்ஷ்யாம்‌ 

மமேயாத்ம வித்யாம்‌ பஜே பாண்ட்யா பாலாம்‌ 
ஸுதாஸாகராந்தே மணித்வீப மத்யே 

லஸத்‌ கல்ப வ்ருக்ஷோஜ்வரத்‌ பிந்து சக்ரே 
மஹாயோக பீடே சிவாகாரமஞ்சே 


ஸதா ஸன்னிஷண்ணாம்‌ பஜே பாண்ட்ய பாலாம்‌ 


ஸுஷும்னாந்த ரந்த்ரே ஸஹஸ்ரார பத்மே 
ரவிஇந்து அக்னி ஸம்யுக்தத சித்சக்ர மத்யே 
ஸுதாமண்டலஸ்தே ஸுநிர்வாண பீடே 


ஸதா ஸஞ்சரந்தீம்‌ பஜே பாண்ட்ய பாலாம்‌ 


ஷடாந்தே நவாந்தே லஸத்‌ த்வாத ஸாந்தே 
மஹாபிந்து மத்யே ஸுனாதாந்தராலே 
சிவாக்யே கலாதீத நி:சப்த தேஸே 
ஸதா ஸஞ்சரந்தீம்‌ பஜே பாண்ட்ய பாலாம்‌ 


சதுர்மார்க்க மத்யே ஸுகோணாந்தரங்கே 
கரந்த்ரே ஸுதாகார கூபாந்தராலே 
நிராலம்ப பத்மே கலா க்ஷோடசாந்தே 
ஸதா ஸஞ்சரந்தீம்‌ பஜே பாண்ட்ய. பாலாம்‌ 
புட த்வந்த்வ நிர்முக்த வாயு ப்ரலீன 
ப்ரகாசாந்தராலே த்ருவோபேத ரம்யே 
மஹாஷோடசாந்தே மனோநாச தேசே 
ஸதா ஸஞ்சரந்தீம்‌ பஜே பாண்ட்ய பாலாம்‌ 


478 


https://archive.org/details/muthulakshmiacademy 


10 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சது: பத்ர மத்யே ஸுகோணா த்ரயாந்தே 
த்ரிமூர்த்தியாதி வாஸேத்ரி மார்க்காந்தராலே 
ஸஹஸ்ரார பத்மாசிதாஞ்‌ சித்‌ ப்ரகாச 
ப்ரவாஹ ப்ரலீனாம்‌ பஜே பாண்ட்ய பாலாம்‌ 


லஸத்‌ த்வாதசாந்தேந்து பீயூஷ தாரா வருதாம்‌ 
மூர்த்தி மானந்த மக்னாந்ததரங்காம்‌ 
பராம்‌ த்ரிஸ்தனீம்‌ தாம்‌ சருஷ்டகூட மத்யே 
பரந்தாம ரூபாம்‌ ஜே பாண்ட்ய பாலாம்‌ 
ஸயஸ்ரார பத்மே ஸுஷும்னாந்த மார்க்கே 
ஸ்புரந்சந்த்ர பீயூஷ தாராம்‌ பிபந்தீம்‌ 
ஸதா ஸ்ராவயந்தீம்‌ ஸுதிம்‌ ஸுதா முக்தி மம்பாம்‌ 
பரஞ்ஜ்யோதி ரூபாம்‌ பஜே பாண்ட்ய பாலாம்‌ 
நமஸ்தே ஸதா பாண்ட்ய ராஜேந்த்ர கன்யே 
நமஸ்தே நமஸ்தே ஸுந்தரேசாங்க வாஸே 
நமஸ்தே நமஸ்தே ஸுமீனாக்ஷி தேவீ 
நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே நமோஸ்து 
ஸ்ரீமத்‌ சங்கர பகவத்பாத விரசித 


9 
ஸ்ரீ மீனாச்ஷிக்ருபாவலம்ப ஸ்தோத்ரம்‌ 
மதுராபுர நாயிகே நமஸ்தே மதுராலாபிசுகாபிராம ஹஸ்தே 


14 


16 


மலயத்வஜ பாண்ட்யராஜகன்பே மயி மீனாக்ஷிக்ருபாம்‌ விதேஹி தந்யே 


கசநிர்ஜித காலமேககாந்தே கமலாஸேவித பாதபங்கஜாந்தே 


மதுராபிரவல்லபேஷ்டகாந்தே மயி மினாக்ஷி தயாம்‌ விதேஹி சாந்தே 


குசயுக்மவிதூத சக்ரவாகே க்ருபயா பாலித ஸர்வஜீவலோகே 
மலயத்வஜஸந்ததே: பதா 


விதிவாஹன ஜேத்ருகேளியானே விமதாமோடன பூஜிதாபதானே 


கே மயி மீனாக்ஷி க்ருபாம்‌ நிதேஹி பாகே 


eee c 
மதுரேக்ஷணபாவபூதமீனே மயி மீனாக்ஷி க்ருபாம்‌ விதேஹி தீனே 


479 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தபனீய பயோஜினீதடஸ்தே துஹினாப்ராய மஹீதரோ தரஸ்தே 

மதநாரிபரிக்ரஹே க்ருதார்த்தே மயி மீனாக்ஷி க்ருடாம்‌ நிதேஹி ஸார்த்தே 
கலகீரகலோக்திநாத தக்ஷே கலிதாநேகஜகன்னிவாஸி ரக்ஷே 

மதனாசுகஹல்லகாந்தபாணே மயி மீனாக்ஷி க்ருபாம்‌ குரு ப்ரவீணே 
மதுவைரிவரிஞ்சிமுக்யஸேவ்யே மனஸாபாவித சந்த்ரமெளுலிஸவ்யே 

தரஸா பரிபூதயஜ்ஞஹவ்யே மயி மீனாக்ஷி க்ருபாம்‌ விதேஹி பவ்யே 
ஜகதம்ப கதம்பமூலவாலே கமலாமோதமுகேந்து மந்தஹாஸே 

மதமந்திரசாரு தத்ருக்விலாஸே மயி மீனாக்ஷி க்ருபாம்‌ நிதேஹி தாலே 
படதாமநிசம்‌ ப்ரபாதகாலே மணி மாலாஷ்டகம்‌ அஷ்டபூதிதாயி 

கடிகா சத்சாதூரீம்‌ பரதத்யாத்‌ கருணபூர்ண கடாக்ஷஸந்நிவேசாத்‌ 

ஸ்ரீவித்யாவதி செய்த 
ஸ்ரீ மீனாக்ஷி மங்கள ஸ்துதி 

யாதேவி ஜகதாம்‌ கர்த்ரீ சங்கரஸ்‌ யாபி சங்கா 

நமஸ்தஸ்யை ஸுமீனாக்ஷ்யை தேவ்யை மங்கள மூர்த்தயே 1 
ஸக்ருதாராத்ய யாம்‌ ஸர்வ மபீஷ்டம்‌ லபதே RD: 

நமஸ்தஸ்யை ஸுமீனாக்ஷ்யை தேவ்யை மங்கள மூர்த்தயே 2 
யஸ்யா: ப்ரஸாதலேசேன போகமொக்ஷன நதுர்லபெள 

நமஸ்தஸ்யை ஸுமீனாக்ஷ்யை தேவ்யை மங்கள மூர்த்தயே 3 
யயாசிவோபியுக்தஸ்ஸன்‌ பஞ்சக்ருத்யம்‌ கரோதிஹி 

நமஸ்தஸ்யை ஸுமீனாக்ஷ்யை தேவ்யை மங்கள மூர்த்தயே 4 
யஸ்யா ப்ரீத்யர்த்த மனிசம்‌ லாஸ்யம்‌ குர்வன்சிவோ பபெள 

நமஸ்தஸ்யை ஸுமீனாக்ஷ்யை தேவ்யை மங்கள மூர்த்தயே 5 

. மீ . ப்‌ 5 ப 
பன்‌ ட vee பஸயாஸ்தேஜ: கணோத்பவா: 

BES TAH தேவ்யை மங்கள மூர்த்தயே 6 


480 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


யாதேவீ முக்தி காமானாம்‌ பிரும்ம வித்யா ப்ரதாயினீ 


நமஸ்தஸ்யை ஸுமீனாக்ஷ்யை தேவ்யை மங்கள மூர்த்தயே 7 
யஸ்யா: ப்ரணாம மாத்ரேண வர்த்தந்தே ஸர்வஸம்பத: 

நமஸ்தஸ்யை ஸுமீனாக்ஷ்யை தேவ்யை மங்கள மூர்த்தயே 8 
யாஸ்துதா ஸர்வபாபக்னீ ஸர்வோபத்ரவ நாசினீ 


நமஸ்தஸ்யை ஸுமீனாக்ஷ்யை தேவ்யை மங்கள மூர்த்தயே 9 


யாத்யாதா பரமாசக்தி : ஸர்ஸித்திகரீ சிவா 


நமஸ்தஸ்யை ஸுமீனாக்ஷ்யை தேவ்யை மங்கள மூர்த்தயே 10 


யயா தேவ்யா விரஹத: சிவோபிஹி நிரர்த்தக: 


நமஸ்தஸ்யை ஸுமீனாக்ஷ்யை தேவ்யை மங்கள மூர்த்தயே 11 
சராசரம்‌ ஜகத்‌ ஸர்வம்‌ யஸ்யா: பாதஸமுத்பவம்‌ 
நமஸ்தஸ்யை ஸுமீனாக்ஷ்யை தேவ்யை மங்கள மூர்த்தயே 12 
ஸ்ரீ மீன ஸுலோசனி ஸ்தோத்ரம்‌ 
(மஹிஷாஸுரமர்த்தனி மெட்டு 


அயி மலயத்வஜ நந்தினி ஸுந்தர ஹாலினி ஸுந்தர ஹம்ஸகதே 
ஸுபகரி ஸுந்தர ரூபிணி ஸுந்தர பாமினி ஸுந்தர முக்ததனோ 

ஸுரகண ஸுந்தரி ஸேவித ஸுந்தர ஸுந்தரி ஸுந்தர தாநிலயே 
ஜய ஜய ஸுந்தர கேஹினி ஸுந்தர மீன ஸுலோசினி கானரதே 


பகவதி காஞ்சன மாலி கயாப்த தப: பலரூபிணி பூதிகரி 

அயி மககுண்ட ஸமத்திர கோடி ஸ ஸிப்ரப மோஹன ரூபஸிஸோ 
ஸரபஸ ஸிஞ்ஸித நூபுர யுக்த பதாப்லுத மாத்ரு ஸுபாங்கதலே 

ஜய ஜய ஸுந்தர கேஹினி ஸுந்தர மீன ஸுலோசினி கானரதே 


அயிமதுராபுர நாயகி ஸம்பி கலேபர ஸோபினி போதமயீ 
மதுமய பாஷினி ஜம்பு விலோஸினி த்ருப்த நராதிப தர்பஹரே 


481 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


க்ருத ஸஸிஸேகர தர்ஸன மாத்ர நிமஜ்ஜது ரோஜ ஸுதிவ்யதனோ 
ஜய ஜய ஸுந்தர கேஹினி ஸுந்தர மீன ஸுலோசினி கானரதே 


பரிணய லஸ்த முஹூர்த்த விஜ்ரும்பித மங்களவாத்ய ஸுகோஷபிமா 
ப்ரவஸ பக்தி ஸமன்வித பூஸுர பவ்ய முமோகித ஸப்தமபீ 
பகவதி வர்ணயிதும்‌ குஸலோநச கோப்யிஹ மங்கள விருத்தமயீ 
ஜய ஜய ஸுந்தர கேஹினி ஸுந்தர மீன ஸுலோசினி கானரதே 


பகவதி ஸம்பு ஸமாதர பக்த ஸுமங்கல ஸூத்ர ஸுஸோபிகலே 
பரிணய பூஷண்ஸந்ததி ஸோபித ஸர்வ திகந்தர காந்தி வ்ருதே 
ப்ரதம ஸமாகம சங்கர பாஷித நர்ம வசஸ்லத தேஹலதே 
ஜய ஜய ஸுந்தர கேஹினி ஸுந்தர மீன ஸுலோசினி கானரதே 


பகவதி குண்ட மஹோதர தாப நிவாரண ஜாததயே ஸுபதே 
கனக மயாப்ஜ ஸரஸ்தட வாஸினி ஸோகவிநாஸினி ஹேவரதே 
பரிஹர தாபம ஸேஷமபா குரு தைன்ய மிஹாதனு பாக்யததிம்‌ 
ஜய ஜய ஸுந்தர கேஹினி ஸுந்தர மீன ஸுலோசினி கானரதே 


யதிவர சங்கர ஸம்ஸ்துத வைபவ ஸாலினி மாலினி நாதமயி 
கலிவர நீ கலாக்ய ஸுதீக்ஷித காவ்ய காதம்ருக ஸாரமயி 

இதர மஹாகவி காயக பண்டித பாவன ஸத்க்ருத பாத்ரமயி 
ஜய ஜய ஸுந்தர கேஹினி ஸுந்தர மீன ஸுலோசினி கானரதே 


பகவதி ஸம்பு விஹாரிணி பக்த ஸுசிந்த்த்‌ விஹாரிணி வேதனுதே 
பவபய ஹாரிணி துர்கம்‌ தாரிணி துக்க நிவாரணி லோகஹிதே 
ஸுபயுத நீபவ நோநித ஸாந்த்ர தயாமயி வாங்மயி வேதமயி 
ஐய QU ஸுந்தர கேஹினி ஸுந்தர மீன ஸுலோசினி கானரதே 


பகவதி ஸோம கலாதர கேலி ஸுஸாக்ஷிணி காமித கல்பலதே 
த்ரவிட கலீஸ்வர கீர விஸங்கித குந்தல திவ்ய ஸுகந்தயுதே 
கலகல ஸிஞ்சித பாதவிபூஷண தூர்ண விஜ்ரும்பித்‌ வேதசயே 
ஜய ஜய ஸுந்தர கேஹினி ஸுந்தர மீன ஸுலோசினி கானரதே 


482 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அயிதட பஞ்ஜக வேகவதீரய பீத ஜனேக்ஷண ஜாதயே 
அயிகர பீஷ்டக வேதன யாசன ஜாத க்ருதூஹல பாவயுதே 
அயிகுரு கோபவ ஸாந்த்ருப வேத்ரஹ தார்த ஸிவேக்ஷண கேதயுதே 
ஜய ஜய ஸுந்தர கேஹினி ஸுந்தர மீன ஸுலோசினி கானரதே 


ஸ்வர்ண மனோஹர மீன ஸுலோசினி திவ்ய விவாஹ கதாமனிஸம்‌ 
அகஹர ஸுந்தர திவ்ய விஹார கதாஸ்ச விபாவ்ய ஹ்ருதமனுஜ 
ஸிவகர ஸங்கர ஸங்கரி பூர்ண தயாஸுப பாஜன மாஸுபவேத்‌ 
ஜய ஜய ஸுந்தர கேஹினி ஸுந்தர மீன ஸுலோசினி கானரதே 


திருப்போரூர்‌ ஸ்ரீ சிதம்பர ஸ்வாமிகள்‌ அருளிய 


ஸ்ரீ மீனாட்சியம்மை கலிவெண்பா 
(கில வைரங்கள்‌): 


சீராரும்‌ பூங்கமலத்‌ தெள்ளமுதே சேயிழையே 
காராரும்‌ மேனிக்‌ கருங்குயிலே ஆராயும்‌ 
வேதமுத லாகிநின்ற மெய்ப்பொருளே மின்னொளியே 
ஆதி பராபரையே அம்பிகையே - சோதியே 
அண்டரெல்லாம்‌ போற்றும்‌ அரும்பொருளே யாரணங்கே 
என்திசைக்குந்‌ தாயான ஈசுவரியே - தெண்‌ திரையில்‌ 
வந்தஅமு தேயென்று மாறாமலேநினைப்பர்‌ 
சிந்தைதனி லேயுறையுஞ்‌ செல்வியே அந்தமிலா 
மாயோன்‌ தனக்கிளைய வல்லியேமாமயிலோன்‌ 
தாயே பராபரையே சங்கரியே தூயவொளி 
மன்னுங்‌ கயிலாச மாமயிலே மேருவெனும்‌ 
பொன்னங்‌ கிரியுடைய பூங்கொடியே அன்னமே 
எங்குமொத்து நின்றருளும்‌ ஈசுவரியே மாமதுரை 
அங்கையற்கண்‌ நாயகியே அம்மையே - துங்க 
ஒளியே பெருந்திருவே ஓதிமமே உண்மை. 
வெளியே பரப்பிரம்‌ வித்தே அளிசேரும்‌ 


483 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கொந்தளக பந்திக்‌ குயிலே சிவயோகத்‌ 
தைந்தருவே மூவருக்கும்‌ அன்னையே எந்தன்‌இடர்‌ 
அல்லல்‌ வினையெல்லாம்‌ அகற்றியே அஞ்சலென்று 
நல்லசவு பாக்கியத்தை நல்கியே வல்லபத்தின்‌ 
ஆகமது ரஞ்சித்ர வித்தார மென்றறிஞர்‌ 
பேசுகின்ற உண்மைப்‌ பெருவாக்கு - நேசமுடன்‌ 
தந்‌ தென்னை யாட்கொண்டு சற்குருவாய்‌ என்‌ அகத்தில்‌ 
வந்திருந்து புத்திமதி கொடுத்துச்‌ சந்ததமும்‌ 
நீயே துணையாக நின்று ரட்சி அங்கயற்கண்‌ 
தாயே சரணஞ்‌ சரண்‌. 


ஸ்ரீ லலிதா நரவத்தினமாலை 
ஞான கணேசா சரணம்‌ சரணம்‌ 
ஞான ஸ்கந்தா சரணம்‌ சரணம்‌ 
ஞான ஸத்குரு சரணம்‌ சரணம்‌ 
ஞான ந்தா சரணம்‌ சரணம்‌ 


ஆக்கும்‌ தொழில்‌ ஐங்தரநாற்ற நலம்‌ 
பூக்கும்‌ நகையாள்‌ புவனேஸ்வரிபால்‌ 

சேர்க்கும்‌ நவரத்தின மாலையினைக்‌ 
காக்கும்‌ கணநாயக வாரணமே 


(மாதா ஜெயெஓம்‌ லலிதாம்பிகையே (4 தடவை 
கற்றும்‌ தெளியார்‌ காடே கதியாய்க்‌ 
கண்மூடி நெடுங்கன வானதவம்‌ 
பெற்றும்‌ தெரியார்‌ நினையென்னில்‌ அவம்‌ 
பெருகும்‌ பிழையேன்‌ பேசத்தகுமோ 
பற்றும்‌ வயிரப்‌ படைவாள்‌ வயிரப்‌ 
பகைவர்க்கு எமனாக எடுத்தவளே 
வற்றாத அருட்‌ கனையே வருவாய்‌ 
மாதா ஜெயஓம்‌ லலிதாம்பிகையே 1 
484 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மூலக்கனலே சரணம்‌ சரணம்‌ 

முடியா முதலே சரணம்‌ சரணம்‌ 
கோலக்கிளியே சரணம்‌ சரணம்‌ 

குன்றாத ஓளிக்குவையே சரணம்‌ 
நீலத்‌ திருமேனியிலே நினைவாய்‌ 

நினைவற்று எளியேன்‌ நின்றேன்‌ அருள்வாய்‌ 
வாலைக்‌ குமரி வருவாய்‌ வருவாய்‌ 

மாதா ஜெயஓம்‌ லலிதாம்பிகையே 


முத்தே வரும்‌ முத்தொழிலாற்றிடவே 
முன்னின்றருளும்‌ முதல்வி சரணம்‌ 
வித்தே விளைவே சரணம்‌ சரணம்‌ 
வேதாந்த நிவாசினியே சரணம்‌ 
தத்தேறிய நான்‌ தனயன தாய்‌ நீ 
சாகாதவரம்‌ தரவே வருவாய்‌ 
மத்தேறு ததிக்கிணை வாழ்வடையேன்‌ 
மாதா ஜெயஓம்‌ லலிதாம்பிகையே 


அந்தி மயங்கிய வானவிதானம்‌ 
அன்னை நடம்செய்யும்‌ ஆனந்தமேடை 
சிந்தை நிரம்‌ பவளம்‌ பொழியாரோ 
தேம்‌ பொழிலாமிது செய்தவள்‌ யாரோ 
எந்தஇடத்தும்‌ மனத்தும இருப்பாள்‌ 
எண்ணுபவர்க்கருள்‌ எண்ணமிகுந்தாள்‌ 
மந்திர வேதமயப பொருளானாள்‌ 
மாதா ஜெயஓம்‌ லலிதாம்பிகையே 


காணக்கிடையாக்‌ கதியானவளே 
கருதக கிடையாக்‌ கலையானவளே 
பூணக்‌ கிடையாப்‌ பொலிவானவளே 
புனையக்‌ கிடையாப்‌ புதுமைத்தவளே 
நாணித்திரு நாமமும்‌ நின்துதியும்‌ 
நவிவாதவரை நாடாதவளே 
மாணிக்க ஒளிக்கதிரே வருவாய்‌ 
மாதா ஜெயஓம்‌ லலிதாம்பிகையே 
485 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மரகத வடிவே சரணம்‌ சரணம்‌ 

மதுரித பதமே சரணம சரணம்‌ 
சுரபதி பணியத்‌ திகழ்வாய்‌ சரணம்‌ 

சுதி ஜதிலயமே இசையே சரணம்‌ 
அரஹர சிவ என்றடியவர்‌ குழும 

அவரருள்‌ பெற அருளமுதே சரணம்‌ 
வரநவ நிதியே சரணம்‌ சரணம்‌ 

மாதா ஜெயஓம்‌ லலிதாம்பிகையே 
பூமேவிய நான்‌ புரியும்‌ செயல்கள்‌ 

பொன்றாது பயன குன்றா வரமும்‌ 
தீமேல்‌ இடினும்‌ ஜெயசக்தி எனத்‌ 

திடமாய்‌ அடியேன்‌ மொழியும்‌ திறமும்‌ 
கோமேதகமே குளிர்வான்‌ நிலவே 

குழல்வாய்‌ மொழியே தருவாய்‌ வருவாய்‌ 
மாமேருவிலே வளர்‌ கோகிலமே 

மாதா ஜெயம்‌ லலிதாம்பிகையே 
ரஞ்சனி நந்தினி அங்கனி பதும 

ராகவிலாஸ வியாபினி அம்பா 
சஞ்சல ரோக நிவாரணி வாணி 

சாம்பவி சந்த்ர கலாதரி ராணி 
அஞ்சன மேனி அலங்க்ருத பூரணி 

அம்ருத சொரூபிணி நித்ய கல்யாணி 
மஞ்சுள மேரு ச்ருங்க நிவாஸினி 

மாதா ஜெயஓம்‌ லலிதாம்பிகையே 
வலையொத்தவினை கலையொத்த மனம்‌ 

மருளப்‌ பறையர்‌ ஒலி யொத்தவிதால்‌ 
நிலையற்றெளியேன்‌ முடியத்‌ தகுமோ 

நிகளம்‌ துகளாக வரம்‌ தருவாய்‌ 
அலைவற்று அசைவற்று அநுபூதி பெறும்‌ 

அடியா முடிவாழ்‌ வைடூரியமே 
மலைய்‌ துவசன்‌ மகளே வருவாய்‌ 

மாதா ஜெயஓம்‌ லலிதாம்பிகையே 


ட 486 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ற்‌ பயன்‌ 


எவர்‌ எத்தினமும்‌ இசைவாய்‌ லலிதா 
நவரத்தின மாலை வின்றிடுவார்‌ - அவர்‌ 

அற்புத சக்தியெல்லாம்‌ அடைவார்‌ 
சிவரத்தினமாய்‌ திகழ்வார்‌ அவரே (மாதா) 


௨௦ ° ° o 0 
ஸ்ரீ துர்க்கா தவாத்ரிம்சத்‌ நாம மாலா 
துர்கா, துர்காதி ஸமநீ, துர்காபத்வி நிவாரிணீ 
துர்கமச்சேதிநீ, துர்கஸாதிநீ, துர்காநாஸிநீ 


துர்கதேர்தாரிணீ துர்க நிஹந்த்ரீ துர்கமாபஹா 
துர்க மஜ்ஞாநதா துர்க தைத்ய ரோக தவாநலா 


துர்க, துர்கமாலோகா, துர்க மாத்ம ஸ்வரூபிணீ 
துர்கமார்க ப்ரதா, துர்கம வித்யா, துர்க மாஸ்ரிதா 


துர்க மஞ்ஞான ஸம்ஸ்தானா துர்கம த்யான பாஸிநீ 
துர்க மோஹா துர்க மஹா துர்க மார்த்த ஸ்வரூபிணி 


துர்க மாஸுர ஸம்ஹந்த்ரீ துர்க மாயுத தாரிணீ 
துர்க மாங்கீ துர்க மாதா துர்கம்யா துர்கமேஸ்வரீ 


துர்க பீமா துர்கபாமா துர்கபா துர்க தாரிணீ 
நாமாவளி மிமாம்‌ யஸ்து துர்கயா மம மாநவ: 


படேத்‌ ஸர்வ பயாந்‌. முக்தோ பவிஷ்யதி ந ஸம்ஸய: 
ண்ணு 


487 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


o 6 o o 
ஸ்ரீ துர்க்கா பஞ்சரத்னம்‌ 
தே த்யான யோகானுகதா அபச்யன்‌ 
த்வாமேவ தேவீம்‌ ஸ்வகுணா நி கூடாம்‌ 
வமேவ சக்தி: பரமேச்வரஸ்ய 


மாம்‌ பாஹி ஸர்வேச்வரி மோக்ஷதாத்ரி 


தேவாத்ம சக்தி: ச்ருதி வாக்யகீதா 
மஹர்ஷி லோகஸ்ய புர: ப்ரஸன்னா 

குஹா பரம்‌ வ்யோம ஸத: ப்ரதிஷ்டா 
மாம்‌ பாஹி ஸர்வேச்வரி மோக்ஷ்தாத்ரி 


பராஸ்ய சக்தி: விவிதைவச்‌ ரூயஸே 
ச்வேதாச்வ வாக்யோதி ததேவி துர்க்கே 
ஸ்வாபாவிகீ க்ஞான பலக்ரியாதே 


மாம்‌ பாஹி ஸர்வேச்வரி மோக்ஷதாத்ரி 


தேவாத்ம சப்தேன சிவாத்ம பூதா 

யத்கூர்ம வாயல்யவ சோவிவ்ருத்தா 
த்வம்‌ பாச விச்சேத கரீ ப்ரஸித்தா 

மாம்‌ பாஹி ஸர்வேச்வரி மோக்ஷ்தாத்ரி 
த்வம்‌ ப்ரம்ம பிச்சா விவிதா மயூரீ 

ப்ரம்ம ப்ரதிஷ்டாஸ்புப்‌ திஷ்ட கீதா 
கஞான ஸவரூபா அத்மதயா அகிலானாம்‌ 


மாம்‌ பாஹி ஸர்வேச்வரி மோக்ஷதாத்ரி 


488 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ நவதுர்க்கா ஸ்துதி 
துர்க்காம்‌ துர்க்கமாநாசினீம்‌ ஸ்வசரணே பக்தி ஸதாகுர்வதே: 
ஸெளடாக்யாதி ஸமஸ்த ஸெளக்ய பதாம்‌ பக்தப்ரியாம்‌ சாம்பவீம்‌ 
பாபெளகான்‌ பரிதுன்வதீம்‌ சிவஸதீம்‌ பக்தார்த்தி ஸம்ஹாரிணீம்‌ 
ஸர்வேசீம்புவனாதிபத்ய பரமாம்‌ வந்தே ஜகன்மாதரம்‌ 1 


துர்கா துஃக்க ஸமூல நாசனகரீம்‌ துஸ்ஸாத்ய ஸித்திப்ரதாம்‌ 
துஷ்டான மபி சிக்ஷ்ணீயஸமயே கேபாதமகாம்‌ சாம்பவீம்‌ 

ஸ்தூனாமபிரக்ஷ்ணே ஸுமஹதீம்‌ ஸர்வார்த்த ஸந்தாயினீம்‌ 
தேவீம்‌ ஸர்வ சுபப்ரபாதம்‌ பகவதீம்‌ வந்தே ஜகன்மாதரம்‌ 2 


துர்க்காம்‌ தூரதராம பக்தமனஸாம்‌ தூரேச துக்காபஹாம்‌ 
துர்வ்யாதிஸ்த ஜனானுகூலமனஸா தெளர்பாக்ய ஸம்ஹாரிணீ 

ஜீவானாம்‌ கருணா பலேன சுபதாம்‌ ஆரோக்ய ஸம்தாயினீம்‌ 
முக்தானாம்‌ பவனாசினீம்‌ பரசிவாம்‌ வந்தே ஜகன்மாதரம்‌ 3 


துர்க்காம்‌ தூரமபோஹ்ய ஸர்வதுரிதம துர்ஜாத பாபாபஹாம்‌ 
தூரீக்ருத்ய பயார்த்தி ரோகஜனிதான்‌ ஸர்வானரீன தக்ஷனாத்‌ 

பக்தானாம்‌ அபயங்கரீம்‌ ஸுதயயா ஞானப்ரதாம்‌ நிர்மலாம்‌ 
தேவீம்‌ தேவவரேண்யவர்க நிவஹாம்‌ வந்தே ஜகன்மாதரம்‌ 4 


துர்க்காம்‌ துந்துபி வாத்ய கோஷரஸிகாம்‌ தும்‌ சப்த வாக்கியாத்மிகாம்‌ 
தூர்வாச்யாமள காந்திகாந்த மதுரா காராம்‌ பராமம்பிகாம்‌ 
துர்தூராதி ஸுபுத்ர பூஜ்ய வினுதாம்‌ தேவாதி தேவைஸ்துதாம்‌ 
தாமம்பாம்‌ பரதேவதாம்‌ ஸுவசஸா வந்தே ஜகன்மாதரம்‌ 5 
துர்க்காம்‌ துர்மதகண்டனாம்‌ ச்ருதிசிரம்‌ வேதாந்த வேத்யாம்‌ சிவாம்‌ 
சாவாகாதி ஸமஸ்த துஷ்டமதிபி: வக்து பிசக்யாமிமாம்‌ 
தேவீம தேவசிகாமணீம்‌ கிரிஸுதாம்‌ தேவேந்திர ஸம்பூஜிதாம்‌ 
துஃக்காஸ்யாந்த முபேயுஷீம்‌ பரசிவாம்‌ வந்தே ஜகன்மாதரம்‌ 
6 


489 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


துர்க்காம்‌ தைத்யமஹீபதே ஸ்ஸகருணாம்‌ ஸத்புத்தி ஸந்தாயினீம்‌ 
ஸாக்ஷாந்‌ மாஹிஷரூபமேத்ய ஜகதாம்‌ ஸம்பீடனும்‌ குர்வத: 
ஸிம்ஹஸ்யோபரி வீர்ய வேகசதுராம்‌ யுக்தே சிர: சேதினீம்‌ 
அம்பாம்‌ மாஹிஷமர்த்தினீம்‌ சிவகரீம்‌ வந்தே ஜகன்மாதரம்‌ 


துர்க்காம்‌ சண்டவினாசினீம்‌ பயஹாராம்‌ சும்பாதி தைத்யாந்தகாம்‌ 
மார்க்கண்டேய முனில்துதாம்‌ ப்ரீயகரீம ப்ரும்மேச விஷ்ணுவாத்மிகாம்‌ 
தேவானாமபயம்‌ ஸைதவ தததீம்‌ மாஹேச்வரீம்‌ வைஷ்ணவீம்‌ 
ஸ்ரீவாணீம்‌ பரதேவதாம்‌ பகவதீம்‌ வந்தே ஜகன்மாதரம்‌ 8 
துர்க்காம்‌ மேஹ்ருதய ஸ்திதாம்‌ நவநவாம்‌ தேவீம்‌ குமாரீமஹம்‌ 
நித்யம்‌ ஸர்வபயேன பக்திபரித: ஸூக்தேயதா(அம்னாயதே 
துர்க்காம்‌ தேவீம்‌ சரணமஹம்‌ ப்ரபத்யே மந்த்ரம்‌ ஸதாஹ்ருத்‌ க்ருதான்‌ 
(அஸ்மான்‌ (ரக்ஷண்தீக்ஷிதாம்‌ ஸுமஹிதீம்‌ வந்தே ஜகன்மாதரம்‌ 9 
ஸ்ரீ பரமசிவன்‌ செய்த 
ஸ்ரீ துரகாஷ்டகம்‌ 
ரக்ஷரக்ஷ மஹா துக்கே துர்கதிநாசிநி 
மாம்‌ பக்தமநுரக்தம்‌ ச ஸத்க்ரம்‌ க்ருபாமயி 1 
விஷ்னுமாயே மஹாபாகே நாராயணீ ஸனாதநி 
ப்ரஹ்ம ஸ்வரூபே பரமே நித்யாநந்த ஸ்வரூபிணி 2 
த்வாம்‌ ச ப்ரஹ்மாதி தேவானாம்‌ அம்பிகே ஜகதம்பிகே 
த்வம்‌ ஸாகரே ௪ குணதோ நிராகாரே e நிர்குணாத்‌ 3 
மாயாயா புருஷஸ்‌ த்வம்‌ ௪ மாயயா ப்ரக்ருதி: ஸ்வயம்‌ 
தயோ: பரம்‌ ப்ரஹ்ம பரம்‌ த்வம்‌ பிபர்ஷி ஸனாதநி 


4 
வேதாநாம்‌ ஜனனீ த்வம்‌ ச ஸாவித்ரீ ச்‌ பராத்பரா 

வைகுண்டே ௪ மஹலக்ஷ்மி: ஸர்வ ஸம்பத்‌ ஸவரூபிணீ 5 

ஸ்வர்கேஷு ஸ்வர்க லக்ஷ்மீஸ்‌ த்வம்‌ ராஜலக்ஷ்மீஸ்ச பூலே 6 


490 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நாகாதிலக்ஷ்மி பாதாலே கரஹேஷு க்ருஹ: தேவதா 
ஸர்வஸஸ்ய ஸவரூபா த்வம்‌ ஸர்வைஸ்வர்ய விதாயிநீ 7 


ராகதிஷ்டாத்ருதேவீ த்வம்‌ ப்ரஹ்மணஸ்‌ ச ஸரஸ்வதீ 
ப்ராணா நாமதி தேவி த்வம்கிருஷ்ண ஸ்ய பரமாத்‌ மன: 8 


கோலோகே ச ஸ்வயம ராதா ஸ்ரீக்ருஷ்ணஸ்யைவ வக்ஷ்ஸி 
கோலோகதிஷ்டிதா தேவீ வ்ருந்தாவனவனே வனே 9 


ஸ்ரீராஸமண்டலே ரம்பா விருத்தா வன விநோதிநீ 
ஸதஸ்ருங்காதிதேவீ த்வம்‌ நாம்நா சித்ராவலீதி ச 10 


தக்ஷகன்யா GST கல்பே GST கல்பே ச ஸைலஜா 
வேதமாதா திதிஸ்‌ த்வம்‌ ச ஸர்வாதாரா வஸுந்தரா t 


த்வமேவ கங்கா துளஸீ த்வம்‌ ச ஸ்வாஹா ஸ்வதா. ஸத்‌ 
த்வதம்‌ ஸம்ஸம்ஸுகலயா ஸர்வதேவாதியோஷித: 12 


ஸ்தத்ரீரூபம்‌ சாபி புருஷம்‌ தேவி த்வம்‌ o நபும்ஸகம்‌ 
வ்ருக்ஷரணாம்‌ வ்ருக்ஷரூபா த்வம்‌ ஸ்ருஷ்டெள சாங்குரரூபிணி 13 


வஹ்நெள சதாஹிதா ஸக்திர்‌ ஜலே ஸைத்ய ஸ்வரூபிணீ 


ஸூர்யே தேஜ: ஸ்வரூபா ச ப்ரபாரூபா ௪ ஸந்ததம்‌ 14 
கந்தரூபா ச பூமெள ச ஆகாஸ ஸப்தரூபிணீ எது 
ஸோபா ஸ்வரூபா சந்த்ரேச பத்ம லங்கேசநிஸ்சிதம்‌ 15 
ஸ்ருஷ்டெள ஸ்ருஷ்டி ஸ்வரூபா ௪ பாலனே பரிபாலிகா 
6 


மஹாமாரீ ச ஸம்ஹாரே ஜலே ௪ ஜலரூபிணீ 
த்வம்‌ த்ருஷ்ணா த்வம்‌ புத்திரூபிணீ 


SYS த்வம்‌ தயா த்வம்‌ நித்ர ates 
த்வம்ச க்ஷமாஸ்வயம்‌ 17 


துஷ்டிஸ்‌ த்வம்‌ சாபி புஷ்டிஸ்‌ த்வம்‌ ஸ்ரத்தா 
வயம்‌ ப்ராந்தி: காந்திஸ்‌ த்வம்‌ கீர்த்திரேவ ச 


ஸாந்திஸ்‌ த்வம்‌ ச ஸ்‌ ரூபிணி 


லஜ்ஜா த்வம்‌ ச ததா மயா புக்தி முக்தி ஸ்வ 
491 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸர்வ சக்தி ஸ்வரூபா த்வம்‌ ஸர்வ ஸம்பத்‌ ப்ரதாயிநீ 
வேதேநிர்வசநீயா த்வம்‌ த்வாம்‌ ந ஜானாதி கஸ்சேன 19 
ஸஹஸ்ர வக்த்ரஸ்‌ த்வம்‌ ஸ்தோதும்‌ ந ச ஸக்த: ஸுரேஸ்வரி 
வேதா ந ஸக்தா கோ வித்வான்‌ ந ச ஸக்ததா ஸரஸ்வதீ 20 
ஸ்வம்‌ விதாதா ஸக்தோ ந நச விஷ்ணு: ஸனாதன: 
கிம்‌ ஸ்தெளமி பஞ்ச வக்த்ரேண ரண த்ரஸ்தேதா மஹேஸ்வரி 


க்ருபாம்‌ குரு மஹாமாயே மம ஸத்ருக்ஷயம்‌ குரு 21 


ஸித்தேச்வர தந்த்ரத்தில்‌ உள்ள 
ஸ்ரீ துர்க்கா ஆபதுத்தாரஷ்டகம்‌ 
நமஸ்தே சரண்யே சிவே ஸானுகம்பே 
நமஸ்தே ஜகத்வ்யாபிகோ விச்வரூபே 
நமஸ்தேத ஜக்வந்த்ய பாதாரவிந்தே 
நமஸ்தே ஜகத்தாரிணி த்ராஹி துர்க்கே 


நமஸ்தே ஜகச்சிந்த்யமான ஸ்வரூபே 
நமஸ்தே மஹாயோகினி க்ஞானரூபே 

நமஸ்தே நமஸ்தே ஸதானந்த ரூபே 
நமஸ்தே ஜகத்தாரிணி த்ராஹி துர்க்கே 


அனாதஸ்ய தீனஸ்ய த்ருஷ்ணாதுரஸ்ய 
பயர்த்தஸ்ய பீதஸ்ய பக்தஸ்ய ஜந்தோ 

த்வமேகா கதிர்‌ தேவி நிஸ்தார கர்த்ரீ 
நமஸ்தே ஜகத்தாரிணி த்ராஹி துர்க்கே 


அரண்யே ரணே தாருணே சத்ருமத்யே 
அனலே சங்கடே ராஜகேஹேப்ரவாதே 

த்வமேகாகதிர்‌ தேவி நிஸ்தாரநெளகா 
நமஸ்தே ஜகத்தாரினித்ராஹிதுர்க்கே 


492 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
அபாரே மஹாதுஸ்தரே (இத்யந்த கோரே 

விபத்‌ ஸாகரே மஜ்ஜதாம்‌ தேஹபாஜாம்‌ 
த்வமேகா கதிர்‌ தேவி நிஸ்தார ஹேதுர்‌ 

நமஸ்தே ஜகத்தாரிணி த்ராஹி துர்க்கே 


நமச்‌ சண்டிகே சண்டதுர்த்தணட லீலா 
ஸமுத்கண்டிதா கண்டிதாசேஷ சத்ரோ 

த்வமேகா கதிர்‌ விக்ன ஸந்தோஹ anigi 
நமஸ்தே ஜகத்தாரிணி த்ராஹி துர்க்கே 


த்வமேவாக பாவாத்ருதா ஸத்யவாதின்ய 

யநேகாகிலார்‌ க்ரோதனாத்‌ க்ரோதநிஷ்ட்டா 
இடா பிங்கலா த்வம்‌ ஸுஷும்னா ச நாடி 

நமஸ்தே ஜகத்தாரிணி த்ராஹி துர்க்கே 
நமோ தேவி துர்க்கே சிவே பீமநாதே 

ஸதா ஸர்வஸித்தி ப்ரதாத்ரு, ஸ்வரூபே 
விபூதி: ஸதாம்‌ காலராத்ரி: ஸ்வரூபே 

நமஸ்தே ஜகத்தாரிணி த்ராஹி துர்க்கே 
சரணமஸி ஸீராணாம்‌ ஸித்த வித்யாதராணாம்‌ 

முனி தனுஜ வராணாம்‌ வ்யாதிபி: பீடி தானாம்‌ 
ந்ருபதி க்ருஹகதானாம்‌ வ்யாதிபி : பீடிதானாம்‌ 

த்வமஸி சரணமேகா தேவி துர்கே ப்ரஸீத 


4444 


493 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


o ` ௦ 
ஸ்ரீ அப்பைய தீஷிதர்‌ அருளிய 
ஸ்ரீ துர்க்கா சந்த்ரகலா ஸ்துதி 
வேதோ ஹரீச்வர ஸ்துத்யாம்‌ விஹர்த்ரீம்‌ வந்த்ய பூதரே 
ஹரப்ராணேச்வரீம்‌ வந்தே ஹந்த்ரீம்‌ விபுத வித்விஷாம்‌ 


அப்யர்த்தனேன சரஸீருஹ சம்பவஸ்ய 

த்‌ யக்த்வோதிதா பகவ தக்ஷி பிதான லீலாம்‌ 
விச்வேச்வரீ விபதபாகமனே புரஸ்தாத்‌ 

மாதா மமாஸ்து மதுகடைபயோர்‌ நிஹந்த்ரீ 


ப்ராங்‌ நிர்ஜரேஷு நிஹிதைர்‌ நிஜசக்தி லேசை 
ரேகீபவத்பி ருதிதாகில லோக குப்த்யை 
ஸம்பன்ன சஸ்த்ர நிகரா ௪ ததாயு தஸ்தை 
மாதா ம மாஸ்து மஹிஷாந்தகரீ புரஸ்தாத்‌ 
ப்ராலேய சைலதநயா தனுகாந்தி சம்பத்‌ 
கோசோதிதா குவலயச்‌ சவிசாருதேஹா 
நாராயணீ நமத பீப்ஸித கவல்லீ 
சுப்ரீதி மாவஹது கம்ப நிசும்ப ஹந்த்ரீ 
விச்வேச்வரீதி மஹிஷாந்தகரீதி யஸ்யா: 
நாராயணி த்யபிசா நாமபிரங்கிதானி 
சூக்தானி பங்கஜபுவாச ஸுரர்ஷிபிஸ்ச்ச 
த்ருஷ்டானி பாவக முகைச்ச விவாம்‌ பஜேதாம்‌ 
உத்பத்தி தைத்ய ஹனன ஸ்தவனாத்‌ மகானி 
சம்ரக்ஷ காண்யகில பூதஹி தாய யஸ்யா : 
ஸூக்தான்‌ யசேஷ நிகமாந்தவித: படந்தி 
தாம்‌ விச்வமாதரம்‌ அஜஸ்ரம்‌ அபிஷ்டவீமி 
யே வைட்ரசித்த புனருத்தித சுமபமுக்யை 
துர்ப்பிக்ஷி கோர சமயேன ¢ காரிதாஸ9 
ஆவிஷ்க்ருதாஸ்‌ தீரிஜகதார்த்திஷுரூப பேதா 
evens a) mo Ver சமபிரக்ஷது மாம்‌ விபத்ப்ய: 


494 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸூக்தம்‌ யதீய மரவிந்தபவாதி த்ருஷ்ட 
மாவர்த்ய தேவயனுபதம்‌ சுரதஸ்‌ சமாதி : 

த்வாவய்யவாபது ரபீஷ்ட மனன்ய லப்யம்‌ 
தாமாதி தேவ தரூணிம்‌ ப்ரணமாமி தேவீம்‌ 


மாஹிஷ்மத்‌ தனுபவம்ச ருரும்‌ ச ஹந்து 
மாவிஷ்க்ருதைர்‌ நிஜரஸா தவதார பேதை: 

அஷ்டாதசா ஹத நவாஹத்‌ கோடிஸங்க்யை: 
ரம்பா ஸதா ஸமபிரக்ஷது மாம்‌ விபத்ப்ய: 


ஏதச்சரித்ரம்‌ அகிலம்‌ லிகிதம்‌ ஹி யஸ்யாஸ்‌ 
ஸம்பூஜிதம்‌ ஸதன ஏவ நிவேசிதம்‌ வா 

துர்க்கம்‌ ௪ தாரயதி துஸ்தர wiw சேஷம்‌ 
ச்ரேய: ப்ரயச்சதி ச ஸர்வம்‌ உமாம்‌ பஜேதாம்‌ 


யத்பூஜத ஸ்துதி நமஸ்க்ருதிபிர்‌ பவந்தி 
ப்ரிதா: பிதாமஹ ரமேச ஹராஸ்த்ர யோபி 

தேஷாமயி ஸ்வக குணைர்‌ தததீம்‌ வபூம்ஷி 
தாம்‌ ஈச்வரஸ்ய தருணீம்‌ சரணம்‌ ப்ரபத்யே 


காந்தாரமத்ய த்ருடலக்ன தயா வஸன்னா 
மக்னாஸ்ச்‌ ச வாரிதிஜலே ரிபுபிச்ச ரத்தா: 
யஸ்பா: ப்ரபத்ய சரணெள விபதஸ்தரந்தி 
ஸா மே சதா(அஸ்து ஹ்ருதி சர்வஜகத்‌ சவீத்ரீ 


பந்தே வதே மஹதி ம்ருத்யுபயே ப்ரஸக்தே 
வித்தக்ஷயே ச விவிதே ச மஹோபதாபே 
யத்பாதபூஜன lam ப்ரதிகார மாஹு 
ஸா மே ஸமஸ்த ஜனனீ சரணம்‌ பவான்‌ 


பாணாஸுரப்ரஹித பன்னகபந்த மோக்ஷஸ்‌ 
தத்பாஹுதர்ப்ப தளனா துஷய ௪ யோக: 
ப்ராத்யும்னினா த்ருதமலப்யத யத்‌ ப்ரசாதாத 


ஸா மே சிவா சகலம்‌ அப்ய சுபம்‌ க்ஷிணோது 


495 


https://archive.org/details/muthulakshmiacademy 


12 


13 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
பாப: புலஸத்ய தனய : புனருத்திதோ மா 
மத்யாபி ஹர்து மயமாகத இத்யுத்தம்‌ 
யத்‌ சேவனேன பயமிந்திரயா அவ தூதம்‌ 
தாமாதி தேவ தருணீம்‌ சரணம்‌ கதோஸ்மி 


யத்த்யாநஜம்‌ சுகம்‌ அவாப்ய மனந்த புண்யை: 

ஸ்ஸாக்ஷா தமச்யுத்‌ பரிக்ர ஹ மாச்வவாபு: 
கோபாங்கனா: கில யதர்ச்சன புண்ய்‌ மாத்ராத்‌ 

ஸா மே சதா பகவதீ பவது ப்ரசன்னா 
ராக்ரிம்‌ ப்ரபத்ய இதி மந்த்ர வித: ப்ரபன்னா 

நுத்போத்ய ம்ருத்யவதி மன்ய பலை ப்ரலோப்ய 
புத்வாச தத்விமுகதாம்‌ ப்ரதனம்‌ நயந்தீம்‌ 

ஆகாசம்‌ ஆதிஜனனீம்‌ ஜகதாம்‌ பஜேதாம்‌ 
தேசகாலேஷு துஷ்டேஷு துர்க்காசந்த்ர கலாஸ்துதி: 

சந்த்யயோ: அனுச்சந்தேயா சர்வாபத்‌ விநிவ்ருத்தயே 

AACA 
ஸ்ரீ இராகுகால துர்க்கா ஸ்துதி) 
ஸ்ரீ மங்கள சண்டிகா ஸ்துதி 

தேவீம்‌ ஷோடஸ வர்ஷியாம்‌ ஸுஸ்திர யெளவனாம்‌ 

பிம்போஷ்டீம்‌ ஸீததீம்‌ சுந்தரம்‌ சரத்‌ பத்ம நிபாநநாம்‌ 


ஸ்வேத சம்பக்‌ வர்ணாம்‌ ஸுநீலோத்பல லோசனாம்‌ 
ஜகதாத்ரீம்‌ சதாத்ரீம்‌ ச ஸர்வேப்ய : ஸர்வஸம்பதாம்‌ 


ஸம்ஸார ஸாகரே கோரே ஜ்யோதிரூபாம்‌ சதாபஜே 
வ்யாச்ச த்யான மித்யேவம்‌ ஸ்தவநம்‌ ச்ருயதாம்‌ முனே 
ரக்ஷ ரக்ஷ ஜகன்மாதா தேவி மங்கள்‌ சண்டிகே 
ஹாரிகே விபதாம்‌ ராசே: ஹர்ஷமங்க 


496 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ள்‌ காரிகே 2 


15 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஹர்ஷ மங்கள தக்ஷ ஹர்ஷ மங்கள தாயிகே 
கபே மங்கள தக்ஷேச சுபே மங்கள சண்டிகே 
மங்கள மங்களார்‌ ஹேச சர்வ மங்கள மங்களே 


ஸதாம்‌ மங்களதே தேவி ஸர்வேஷாம்‌ மங்களாலயே 


பூஜயே மங்கள வாரே ச மங்களாபீஷ்ட தேவதே 
பூஜ்யே மங்கள பூபஸ்ய மனு வம்சஸ்ய ஸந்ததம்‌ 

மங்கள்‌ திருஷ்டாத்ரு தேவி மங்களாநாம்ச மங்களே 
ஸம்ஸார மங்கள தாரேச மோக்ஷ மங்களதாயினி 


ஸாரேச மங்கள தாரே பாரேச ஸர்வ கர்மணாம்‌ 

ப்ரதி மங்களா தாரேச பூஜ்ய மங்கள சுகப்ரதே 
ஸ்தோத்ரேணானேன சம்பிஸ்‌ ச ஸ்துத்வா மங்கள சண்டிகாம்‌ 

ப்ரதி மங்களவாரே ராகுகாலெளச பூஜாம்‌ தத்வா கத;சிவ 
தேவ்யாஸ்ச மங்கள்‌ ஸ்தோத்ரம்‌ ய ச்ருணோதி ஸமாஹித 

தத்மங்களம்‌ பவேத்‌ தஸ்ய நபவேத்‌ தத்‌ மங்களம்‌ 
வர்த்ததே புத்ர பெளத்ரஸ்ச மங்களம்‌ ச தினே தினே 

ப்வானீத்தும்‌ தாஸேமயீ விதிர கிருஷ்டியும்‌ ஸகருணாம்‌ 
இதி ஸ்தேரதும்‌ வாஞ்சன்‌ கதிபதி பவானி த்வமிதிய 

தள வதத்வம்‌ தஸ்மை திசஸி நிஜ சாயுஜ்ய பதவீம்‌ 
முகுந்த ப்ரமேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதாம்‌ 


-Ht 


497 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ தர்ம புத்திரர்‌ செய்த 
° o 
ஸ்ரீ தேவி துர்க்கா ஸ்தோத்ரம்‌ 
விராடநகரம்‌ நம்யம்‌ கச்சமனோ யுதிஷ்டிர: 
அஸ்துவன்மனஸா தேவீம்‌ துர்காம்‌ த்ரிபுவனேச்வரீம்‌ 
யசோதாகர்ப்ப ஸம்பூதாம்‌ நாராயணவரப்பிரியாம்‌ 
நந்தகோபகுலே ஜாதாம்‌ மங்கல்யாம்‌ குலவர்த்தினீம்‌ 
கம்ஸ வித்ராவணகரீமஸுராணாம்‌ க்ஷயங்கரீம்‌ 
சிலாதடவினிக்ஷிப்தாமாகாலம்‌ ப்ரதிகாமினீம்‌ 
வாஸுதேவஸ்ய பகினீம்‌ திவ்யமால்ய விபூஷிதிதாம்‌ 
திவ்யாம்பரதராம்‌ தேவீம்‌ கட்ககேடக தாரிணீம்‌ 
பாராவதரணே புண்யேயே ஸ்மரந்தி ஸதாசிவாம்‌ 
தான்வை தாரயதே பாபாத்‌ பங்கே காமிவ துர்பலாம்‌ 


ஸ்தோதும்‌ ப்ரசக்ரமே பூயோ விவிதை ஸ்தோத்ரஸம்பவை: 
ஆமன்த்ர்ய தர்ஸனாகாங்க்்‌ ராஜா தேவீம்‌ ஸஹானுஜ: 
நமோ(அஸ்து வரதே க்ருஷ்ணே! குமாரி! ப்ரஹ்மசாரிணி! 
பாலர்க்க ஸத்ருசாகாரே! பூர்ணசந்திர நிபானனே! 
சதுர்ப்புஜே! சதுர்வக்த்ரே! பீனஸ்ரோணி பயோதரே! 
மயூரபிச்சவலயே! கேயூரங்கததாரிணி! 
பாஸி தேவி யதா பத்மா நாராயண பரிக்ரஹ: 
ஸ்வரூபம்‌ ப்ரஸ்மசர்யம்‌ ச விஸதம்‌ தவ கேசரி 
க்ருஷ்ணச்சவிஸமா க்ருஷ்ணா ஸங்கர்ஷணமானனா 
பிப்ரதீ விபுலெள பாஹு சக்ரத்வஜ ஸமுச்ச்ரயெள 
பாத்ரீ ௪ பங்கஜீ கண்டீ ஸ்திரீ விஸுத்தா ௪ யா புவி 
பாஸம்‌ தனுர்மஹாசக்ரம்‌ விவிதானயாயுதானிச 


குண்டலாப்யம்‌ ஸுபூர்ணாப்யாம்‌ கர்ணாப்யாம்‌ 
=e . >e 2 ef É 
சந்த்ரவிஸ்பர்த்தினா தேவி முகேன த்வம்‌ ட 3 


498 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


முகுடனே விசித்ரேண கேசபந்தேன சோபினா 
புஜங்காபோகவாஸேன ச்ரோணிஸூத்ரேண ராஜதா 


விப்ராஜஸே சாஅபத்தேன போகேனேவேஹ மந்த்ர: 
த்வஜேன சிகிபிச்சானாமுச்ச்ரிதேன விராஜஸே 
கெளமாரம்‌ வ்ரதமாஸ்தாய த்ரிதிவம்‌ பாவிதம்‌ த்வயா 
தேனத்வம்‌ ஸ்தூயஸே தேவி: த்ரிதஸை: பூஜ்யஸே (அ) பிச 
த்ரைலோக்யரக்ஷணார்த்தாய மஹிஷாஸுரநாஸினி 
பரஸன்னா மே ஸாரச்ரேஷ்டே! தயாம்‌ குரு சிவா பவ 
ஜயா த்வம்‌ விஜயா சைவ ஸங்க்ராமே ச ஜயப்ரதா 
மமாபி விஜயம்‌ தேஹி வரதா த்வம்‌ & ஸாம்ப்ரதம்‌ 
விந்த்யே சைவ நகச்ரேஷ்டே தவ ஸ்தானம்‌ ஹி சாச்வதம்‌ 
காளி காளி மஹாகாளி! சீதுமாம்ஸ பஸுப்ரியே! 
க்ருதானுயாத்ரா பூதைஸ்தவம்‌ வரதா காமசாரிணி 
பாராவதாரே யே ச த்வாம்‌ ஸம்ஸ்மரிஷ்யந்தி மானவா: 
ப்ரணமந்தி ௪ யே த்வாம்‌ ஹி ப்ரபாதே து நரா புவி 
ந தேஷாம்‌ துர்லபாம்‌ கிஞ்சித்‌ புத்ரதோ தனதோ(அபிவா 
துர்க்காதாரயஸே துர்கே! தத்வம்‌ துர்கா ஸம்ருதா ஜனை: 
காந்தாரேஷ்வஸன்னானாம்‌ மக்னானாம்‌ ச மஹார்ணவே 
தஸ்யுபிர்வா நிருத்தானாம்‌ த்வம்‌ கதி: பரமா ந்ருணாம்‌ 
ஜலப்ரதரணே சைவ காந்தரேஷ்வடவீஷு ச 
யே ஸ்மரந்தி மஹாதேவி ந ச ஸீதந்தி தே நரா: 
த்வம்‌ கீர்த்தி: ஸ்ரீர்த்ருதி: ஸித்ர்ஹ்ரீர்வித்யா ஸந்ததிர்மதி: 
ஸந்த்யா ராத்ரி: ப்ரபா நித்ரா ஜ்யோத்ஸனா காந்தி:க்ஷமா தயா 
ந்ருணாம்‌ ச பந்தனம்‌ மோஹம்‌ புத்ரநாஸம்‌ உய 
வ்யாதிம்‌ ம்ருத்யும்‌ பயம்‌ சைவ பூஜிதா நாசயிஷ்யஸி 


499 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


Garami ராஜ்ய்பரிப்ரஷ்ட: சரணம்‌ த்வாம்‌ ப்ரபன்னவான்‌ 
ப்ரணதஸ்ச யதா மூர்த்னா தவ தேவி ஸுரேஸ்வரி 


த்ராஹிமாம்‌ பத்மபத்ராக்ஷி ஸத்யே ஸத்யா பவஸ்வ ந: 
சரணம்‌ பவமே துர்கே! சரண்யே! பக்தவத்ஸலே! 


அர்ஜுணன்‌ செய்த 
0 0 o 0 o 
ஸ்ரீ துர்க்கா ஸ்தோத்ரம்‌ 
நமஸ்தே ஸித்தஸேனானி! ஆர்யே! மந்தரவாஸினி! 
குமாரி! காளி! கபாலி! கபிலே! க்ருஷ்ணபிங்கலே! 
பத்ரகாளி! நமஸ்துப்யம்‌ மஹாகாளி! நமோஸ்துதே 
சண்டி சண்டே நமஸ்துப்யம்‌ தாணி! வரவர்ணினி! 
காத்யாயனி! மஹாபாகே! கராலி! விஜயே! ஜயே! 
சிகிபிச்சத்வஜதரே! நானாபரணபூஷிதே! 
அட்டஸூல ப்ரஹரணே! கட்ககேடகதாரிணி 
கோபேந்த்ரஸ்யானுஜே! ஜ்யஷேடே! நந்தகோப குலோத்பவே 
மஹிஷாஸ்ருக்ப்ரியே! நித்யம்‌ கெளசிகி! பீதவாஸினி 
அட்டஹாஸே! கோகமுகே! நம்தே அஸ்து ரணப்ரியே! 
உமே! சாகம்பரி! ச்வேதே! க்ருஷ்ணே! கைடபநாஸினி! 
ஹிரண்யாக்ஷி! விரூபாக்ஷி! ஸுதூம்ராக்ஷி நமோ(அஸ்துதே 
வேதச்ருதி! மஹாபுண்யே! ப்ரஹ்மண்யே ஜாதவேதஸி! 
ஜம்பூகடகசைத்யேஷு நித்யம்‌ ஸந்நிஹிதாலயே! 
த்வம்‌ ப்ரஹ்ம வித்யா வித்யானாம்‌ மஹாநித்ரா ௪ தேஹினாம்‌ 
யஸ்கந்தமாதர்‌ பகவதி! துர்கே! காந்தாரவாஸினி! 


ஸ்வாஹாகார: ஸ்வதா சைவ கலா! 


காவ ; 
ஸாவித்ரி! வேதமாதா! உ Sass 


ச ததா வேதாந்த உச்யதே 


500 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்துதாஸி த்வம்‌ மஹாதேவி விஸுத்தேனாந்தராத்மனா 
ஜயோ பவது மே நித்யம்‌ த்வத்‌ ப்ரஸாதாத்ரணாஜிரே 10 


காந்தாரபயதுர்கேஷு பக்தானாம்‌ சாலயேஷு g 
நித்யம்‌ வஸஸி பாதாளே யுக்தே ஜயஸி தானவான்‌ t 


த்வம்‌ ஜம்பனி! மோகினி யச மாயா ஹரி! ஸ்ரீஸ்ததைவ ச 
ஸந்த்யா! ப்ரபாவதீ! சைவ! ஸாவித்ரி! ஜனனீ ததா 12 
துஷ்டி புஷ்டிர்த்ருதிர்தீப்திச்‌ சந்த்ராதித்ய விவர்த்தினீ 
பூதிர்பூதிமாம்‌ ஸங்க்யே வீக்ஷ்யஸே ஸித்தசாரணை 13 


ஸ்ரீ சந்த்ரமெளலிப்ரிய துர்க்காஷ்டகம்‌ 


யா சக்திர்‌ மதுகைட பாக்யத நுஜத்‌ வந்த்வாபதுத்பாதிகா 
காமோஜ்ஜீவநலக்ஷி தாக்ஷி வலநா ஸ்ரீசந்த்ரமெளலிப்ரியா 

ஸா ஹார்தம மலமஞ்ஜஸா ப்ரணுத தான்‌ மத்தேசிகாராதிதா 
காமான்‌ த்ர்ம்யபதா ஜரோதகலிதான்‌ நஸ்‌ ஸந்யீததேச்‌ அம்பிகா 1 


யாமாஹுர்‌ மஹிஷாஸரரப்ரமதிநீம்‌ ஸிம்ஹாதிரூடாம்‌ பராம்‌ 
ஸர்வேஷாம்‌ அருதாந்தஸாம்‌ ஹிதகரீம்‌ ஸ்ரீசந்த்ரமெளலிப்ரியா 
ஸா மோஹம்‌ ப்ரபலம்‌ நிஹத்ய தயயா மத்தேசிகாராதிதா 
தத்யாத்க்ஞானஸுதாஸ்ரிதியதாம்‌ சிரதரம்ச அஸ்மாகம்‌ ஆனந்ததாம்‌ 
2 


தேவ்யஸாதி யயோக்ரயா கிலபுரா சண்டஸ்ய இண்ட லப ச 
ப்ரணபத்திரிஹாத்புதா பகவத்‌ ஸ்ரீசந்த்ரமெளலிப்ரியா 
சண்டாபத்பலதாயினம்‌ ஜடிதி ஸா மத்தேசிகாராதிதா தக 
க்ரோதம்‌ மூண்டிதமா தநோத்வபி ௪ நகாந்திம்ப்ரகுர்யாத்த்ருதி 3 
Q 3 5 ப . P 5 « வான்‌ 
யஸ்யை துர்ஜநரக்த பீஜதநபூ: கருத்யந்‌ வதம்‌ த 
யணுயை ச ஆநிசம்‌ ஆமந்தி விபுதா: ஸ்ரீசந்த்ரமொளலிப்ரியா 
அஸ்மாகம ரஜ ஆந்தரா: ப்ரசமயேந்‌ மத்தேசிகாராதிதா 
காளீ மாத்ருகணார்ச்சிதா ஸகருணா பக்தேஷு ஸா சண்டிகா 4 
501 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


யஸ்யை: சும்பநிசும்பகெள ஸுரரிபூ க்ஷ்பெள மமத்வான்‌விதெள 
லேபாதே நிதநம்‌ ஸுகோரஸமரே ஸ்ரீசந்த்ரமெளலிப்ரியா 
அஸ்மாகம்‌ மமதா மநர்த்தபஹுளாம்‌ மத்தேசகாராதிதா 
ஸா துர்கா த்ரிபுரேச்வரீ கருணயா பிந்தாதஹந்தாம்‌ ததா 5 


யஸ்யை மாதுர நுக்ரஹாதஜஹரீசாநா: ஸ்வகார்யாணி தே 
கர்த்தும்‌ ஸம்ப்ரவந்தி ஹிக்ரமஜுஷ: ஸ்ரீசந்த்ரமெளலிப்ரியா 
மாயாசக்தி ரநாதிகா திசலதுநு: மத்தேசிகாராதிதா 


சுந்தாம்‌ வாசமஞ்ஜலாம்‌ ச்ரியமஸெள சக்திம்‌ ச கார்யேஸதா 6 


யஸ்யாம்‌ கேலசித்தநெள ஜகதிதம்‌ ப்ராந்த்யா ஜனை: கல்பிதம்‌ 
ப்ரஹ்மிஷ்டைரபரோக்ஷிதா சுபகரீ ஸ்ரீசந்த்ரமெளலிப்ரியா 
ஆத்மீயம்‌ விவ்ருணோது தத்வமதுனா மத்தேசிகாரர்திதா 
ஸாஅஸ்மாகம்‌ பரயா ஸ்வயைவ க்ருபயா 
ஸ்ரீப்ரஹ்மவித்யாமயீ 7 
ஸ்ரீ வித்யே! பரதேவதே! பகவாதி! ஸ்ரீராஜராஜேச்வரி! 
ஸ்ரீகாந்தா! திஸமஸ்‌ தஸந்துதபதே! ஸ்ரீசந்த்ரமெளலிப்ரியே 
ஸ்ரீதூர்வாஸமுகை கருபாஸிதமநோ மத்தேசி காராதிதே 
ஸ்ரீதே சங்கரி ந: ச்ரியம்‌ திச ஸதா ஸ்ரீ மந்த்ரவாணாத்மிகே 


REA 


8 


ஸ்ரீ துர்க்கா ஸப்தஸதீ 
தேவ்யா யயா ததமிதம்‌ ஜகதாத்ம ஸக்த்யா 
நிஸ்ஸேஷ தேவகண சக்தி ஸமூஹ மூர்த்யா 
தாம்‌ அம்பிகாம்‌ அகில தேவ மஹர்ஷி பூஜ்யாம்‌ 
SHUT நதா: ஸம விததாது ஸுபாநி ஸா ந: 
யஸ்யா ப்ரபாவ மதுலம்‌ பகவா ந நந்நோ 
ப்ரஹ்மா ஹரஸ்ச நஹி வக்துமலம்‌ பலம்ச 
ஸா சண்டிகா (அகில ஜகத்‌ பரிபாலனாய 
நாஸாய சாஸுபசயஸ்ய மதிம்‌ கரோதி 


502 


https://archive.org/details/muthulakshmiacademy 


94 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


விச்வேஸ்வரி த்வம்‌ பரிபாஸி வச்வம்‌ 

விச்வாத்மிகா தாரயஸ்தி விச்வம்‌ 
விச்வேஸ வந்த்யா பவதீ பவந்தி 

விச்வாச்ரயா யேத்வயீ பக்தி நம்ரா: 
தேவீ ப்ரபன்னார்த்திஹரே ப்ரஸீத 

ப்ரஸீத மாதர்‌ ஜகதோ (அகிலஸ்ய 
ப்ரஸீத விச்வேச்வரி பாஹீ வச்வம்‌ 

த்வ மீச்வரீ தேவி சராசரஸ்ய 
தேவீ ப்ரஸீத பரிபாலய நோ(அ)ஸ்ரி பீதே 

நித்யம யதா ஸுரவதா ததுநைவ ஸத்ய: 
பாபானி ஸர்வ ஜகதாம்‌ ப்ரஸமம்‌ நயாஸு 

உத்பாத பாக ஜனீதாம்ஸ்ச மஹோபஸர்கான்‌ 
தே ஸம்மதா ஜனபதேஷு தனாளி தேஷாம்‌ 

தேஷாம்‌ யஸாம்ஸின ச ஸீததி தர்ம வர்க: 
தன்யாஸ்‌ த ஏவ நிப்ருதாத்மஜ ப்ருத்யதாரா: 

யேஷாம்‌ ஸதாப்தயதா பவதீ ப்ரஸன்னா 
வித்யாஸ்‌ ஸமஸ்தாஸ்‌ தவ தேவீ பேதா: 

ஸ்த்ரிய: ஸமஸ்தா ஸகல ஜகத்ஸு 
த்வயைகயா பூரித மம்பயைதத்‌ 

காதே ஸ்துதி: ஸ்தவ்யபாரா பரோக்தி: 
த்வம்‌ வைஷ்ணவீ சக்திரனந்த வீர்யா 

விச்வஸய பீஜம்‌ பரமாஸி மாயா 
ஸம்மோஹிதம்‌ தேவி ஸமஸ்தமேதத்‌ 

த்வம வைப்ரஸந்நா புவி முக்தி ஹேது: 


TAKER 


503 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


0௦ oD சிக ர்‌ யா 
பதே தத! இ: aa 


gure ஸ்ரீதேவி 


வாழ்வு ஆனவள்‌ துர்க்கா வாக்குமானவள்‌ 
வானில்‌ நின்றவன்‌ இந்த மண்ணில்‌ வந்தவள்‌ 
தாழ்வு அற்றவள்‌ துர்க்கா தாயும்‌ ஆனவள்‌ 
தாபம்‌ நீக்கியே என்னைத்‌ தாங்கம்‌ துர்க்கையே 
தேவி துர்க்கையே ஜெயதேவி துர்க்கையே 
தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே 


உலகை யீன்றவள்‌ துர்க்கா உமையுமானவள்‌ 
உண்மையாளவள்‌ என்தன்‌ உயிரைக்‌ காப்பவள்‌ 
நிலவில்‌ நினறவள்‌ துர்க்கா நித்யை யானவள்‌ 
நிலவி நின்றவள்‌ எந்தன்‌ நிதியும்‌ துர்க்கையே 
தேவி துர்க்கையே ஜெயதேவி துர்க்கையே 
தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே 


செம்மையாளவள்‌ துர்க்கா செபமுமானவள்‌ 
அம்மையாளவள்‌ அன்புத்‌ தந்தையானவள்‌ 
இம்மையானவள்‌ துர்க்கா இன்பமானவள்‌ 
மும்மையானவள்‌ என்றும்‌ முழுமை துர்க்கையே 
தேவி துர்க்கையே ஜெயதேவி துர்க்கையே 
தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே 


உயிரு மானவள்‌ துர்க்கா உடலுமானவள்‌ 

உலக மானவன்‌ எந்தன்‌ உடமையானவள்‌ 
பயிரு மானவள்‌ துர்க்கா படரும்‌ கொம்பவள்‌ 

பண்பு பொங்கிட என்னுள்‌ பழுத்த துர்க்கையே 
தேவி துர்க்கையே ஜெயதேவி துர்க்கையே 

தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே 
துன்பமற்றவள்‌ துர்க்கா துரிய வாழ்பவள்‌ 

துணையு மானவள்‌ இன்பத்‌ தோணியானவள்‌ 
பி வடா அயன வள்‌ : 

நனமை தங்கட என்னுள்‌ நடக்கும்‌ கட்ச 
தேவி துர்க்கையே ட்ட. eo 

்‌ தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே 


504 


https://archive.org/details/muthulakshmiacademy 


(ய 
தா 


o ௦ 


த்ரம்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குருவுமானவள்‌ துர்க்கா குழந்தையானவள்‌ 
- குலமுமானவள்‌ எங்கள்‌ குடும்ப தீபமே 
திருவுமானவள்‌ துர்க்கா திரிசூலி யாயவள்‌ 
திருநீற்றில்‌ என்னிடம்‌ திகழும்‌ துர்க்கையே 
தேவி துர்க்கையே ஜெயதேவி துர்க்கையே 
தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே 6 


இராகுதேவனின்‌ பெரும்‌ பூஜை ஏற்றவள்‌ 
இராகுநேரத்தில்‌ என்னைத்‌ தேடி வருபவள்‌ 
இராகு காலத்தில்‌ எந்தன்‌ தாயே வேண்டினேன்‌ 
இராகு துர்க்கையே என்னைக்‌ காக்கும துர்க்கையே 
தேவி துர்க்கையே ஜெயதேவி துர்க்கையே 
தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே 7 


கன்னி துர்க்கையே இதயக்‌ கமலத்‌ துர்க்கையே 
கருணை துர்க்கையே வீரக்‌ கனக துர்க்கையே 
அன்னை துர்க்கையே என்றும்‌ அருளும்‌ துர்க்கையே 
அன்பு துர்க்கையே ஜெய துர்க்கை துர்க்கையே 
தேவி துர்க்கையே ஜெயதேவி துர்க்கையே 
தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே 8 


ஸ்ரீஜயதுர்க்கா ரோகநிவாரண அஷ்டகம்‌ 


பகவதி தேவி பர்வத தேவி பலமிகு தேவி துர்க்கையளே 
ஜகமது யாவும்‌ ஜயஜய வெனவே சங்கரி உன்னைப்‌ பாடிடுமே 
ஹனஹன தகதக பசபச வெனேவே தளிர்த்திடு ஜோதி யானவளே 
ரோக நிவாரணீ சோக நிவாரணி தூப நிவாரணி ஜய துர்க்கா 1 


தண்டினி தேவி தக்ஷிணி தேவி கட்கினி தேவி துர்க்கையளே 

தந்தன தான தனதன தான தாண்டவ நடன ஈச்வரியே 

முண்டினி தேவி முனையொளி சூலி முனிவர்கள்‌ தேவி மணித்தீவி 
ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜய துர்க்கா 2 


505 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


காளினி நீயே காமினி நீயே கார்த்திகை நீயே துர்க்கையளே 
நீலினி நீயே நீதினி நீயே நீர்நிதி நீயே நீர ஒளியே 

மாலினி நீயே மாதினி நீயே மாதவி நீயே மான்‌ விழியே 
ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜய துர்க்கா 


3 
நாரணி மாயே நான்முகன்‌ தாயே நாகினி யாயே துர்க்கையளே 
ஊரணி மாயே ஊற்றுத்‌ தாயே ஊர்த்துவ யாயே ஊர்‌ ஒளியே 
காரணிமாயே காருணி தாயே கானக யாயே காசினியே 
ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜய துர்க்கா 4 


திருமகள்‌ ஆனாய்‌ கலைமகள ஆனாய்‌ மலைமகளானாய்‌ துர்க்கையளே 
பெருநிதி யானாய்‌ பேரறிவானாய்ப்‌ பெருவலிவானாய்ப்‌ பெண்மையளே 
நறுமலர்‌ ஆனாய்‌ நல்லவள்‌ ஆனாய்‌ நந்தினியானாய்‌ நங்கையளே 
ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜய துர்க்கா 5 
வேதமும்‌ நீயே வேதியள்‌ நீயே வேகமும்‌ நீயே துர்க்கையளே 
நாதமும்‌ நீயே நாற்றிசை நீயே நாணமும்‌ நீயே நாயகியே 
மாதமும்‌ நீயே மாதவம்‌ நீயே மானமும்‌ நீயே மாயவளே 
ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜய துர்க்கா 


கோவுரை ஜோதி கோமள ஜோதி கோமதி ஜோதி துர்க்கையளே 
நாவுறை ஜோதி நாற்றிசை ஜோதி நாட்டிய ஜோதி நாச்சியளே 
பூவுறை ஜோதிபூரண ஜோதி பூதநற்‌ ஜோதி பூரணையே 
ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜய துர்க்கா 


ஜய ஜய சைல புத்திரி ப்ரஹ்ம சாரிணி சந்திர கண்டினியே 
ஜய ஜய கூஷ்மாண்டினி ஸ்கந்த மாதினி காத்யா யன்யளே 
ஜய ஜய காலராத்திரி கெளரி ஸித்திதா ஸ்ரீநவ துர்க்கையளே 
ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜய துர்க்கா 


XXX* 


506 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ அஷ்ட துர்க்கா அஷ்டகம்‌ 
இன்ப நலன்‌ அளிப்பவளை இனிதெனவே தருபவளை 
அன்புடைய அன்னையளை அருஞ்சிவனை மணந்தவளை 
என்னுடைய இதயத்தே பொன்னுயிராய்‌ இருப்பவளை 
நன்மலரால்‌ பூஜித்தே நமோ துர்க்கா என்றிடுவேன்‌ 


துங்க எழிற்‌ கரிமுகனைத்‌ துர்க்கை நீ ஈன்றெடுத்தாய்‌ 
சங்கரனார்‌ தாண்டவத்தில்‌ சக்தியே நீ பங்கெடுத்தாய்‌ 

பொங்குசினப்‌ பேரொளியில்‌ பொருந்த்‌ நீ இருந்திட்டாய்‌ 
தங்கிடுவாய்‌ எங்குலத்தில்‌ தவ ஒளியே துர்க்கையளே 


இசைந்து இல்வாழ்வின்‌ இடர்‌ நீக்கிக்‌ காப்பவளே 
விசையுடனே மணமாலை விருப்பமொடு அளிப்பவளே 

திசையெல்லாம்‌ திருவிளங்க திருவடியால்‌ நடந்தவளே 
அசைவற்ற பொருளதையும்‌ ஆட்சி செய்வாய்‌ துர்க்கையளே 


வேண்டியன விரும்பியன வேண்டியவாறு அளித்திடுவாள்‌ 
காண்டீபத்தை கதையதனைக்‌ காந்தமிகு சூலமதை 
ஆண்டருளும்‌ அன்னையவள்‌ ஆட்சி செய்ய ஏந்திட்டாள்‌ 
தூண்ட நல்மணிவிளக்கைத்‌ தூய துர்க்கைத்‌ தாயென்போம்‌ 
உலகையிவள்‌ ஈன்றெடுததாள்‌ உடைமை மிகத்‌ தானளித்தாள்‌ 
கலகமிடும்‌ கள்ளரக்கக்‌ களிமாய்த்து கவியிசைத்தாள்‌ 
திலக ஒளி நுதலுடையாள்‌ திருநிறைந்த வடிவுடையாள்‌ 
அழகில்‌ நலம்‌ அளிப்பவளை அன்னை ஸ்ரீதுர்க்கையென்போம்‌ 
கந்தரத்துக்‌ கந்தனையே சுடர்‌ ஊட்டி ஈன்றவளார்‌? 
விந்தைமிகப பொங்கிடவே விளங்கி நலம்‌ தருபவளார்‌? 


அந்தமொடு ஆதியின்றி அன்னையென வந்தவளார்‌? 
சந்தமிகப்‌ பொலிகின்ற சக்தி ஸ்ரீதுர்க்கை என்போம்‌ 


507 


https://archive.org/details/muthulakshmiacademy 


oO 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


செல்வமோடு செல்வாக்கைச்‌ செயல்‌ பெறவே தந்தவளை 
நல்லறிவும்‌ நல்லொளியும்‌ நல்லனவும்‌ நிறைந்தவளை 
வெல்லுகின்ற வழியாளை வெஞ்சுடரின்‌ விழியாளை 
சொல்‌ மலரால்‌ பூஜித்துச்‌ சொர்ண ஒளி பெற்றிடுவோம்‌ 
குமரிமுனை நிற்கின்ற குல விளக்கே துர்க்கையளே 
சமயமதில்‌ வழிகாட்டும்‌ சண்டிகையே துர்கையளே 
சமரிட்டுச்‌ சங்கடத்தைச்‌ சங்கரித்த துர்க்கையளே 


எமதன்னை துர்க்கையளே என்றும்‌ எம்மை காப்பாயே 
Fkk 


மூலமந்த்ராத்மக 
பாலா ஸ்துதி 

அயீ ஆன்ந்தவல்லீ அம்ருதகர தலீ ஆதிசக்தி பராயீ 

மாயா மாயாஸ்வரூபி ஸ்படிககணிமயீ மாமதங்கீ ஷடங்கீ 
ஜ்ஞான ஜ்ஞான ஸ்வரூபீ நலின பரிமலீ நாத ஓங்காரூபீ 

யோகீ யோகாஸனஸ்தா புவனவசகரீ ஸெளந்தரீ ஜம்‌ நமஸ்தே 
பாலா மந்த்ரே கடாக்ஷ மம ஹ்ருதய wé மத்தபாவப்ர சண்டீ 

வ்யாலீ யஞ்ஞோபவீத்‌ விகடகடிதடீ வீரசக்தி: ப்ராஸாதீ 
பாலே பாலேந்து மெளலே மதகஜபுஜ ஹஸ்தாபிஷேக்த்ரீ ஸ்வதந்த்ரீ 

காலீ த்வம்‌ காலரூபீ ௧௧ கலனஹ்ருது கார்ணீ க்லீம்‌ நமஸ்தே 
மூலாதாரே மஹிம்னீ ஹுதவஹநயனீ மூலமந்த்ரீ த்ரிநேத்ரீ . 

ஹார: கேயூரவல்லீ அகிலஸுககடீ அம்பிகாயா: சிவாயா 
வேதே தோந்தரூபீ விததகனதடீ வீரதந்த்ரீ பவாளீ 

Geert ஸம்ஸார யோனீஸகலகுணமயீ தேத்ய: ஸ்ரீம்‌ 


ஸெள நமஸ்தே 


508 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஐம்‌ க்லீம்‌ ஸெள ஸர்வமந்த்ரே மம 
வரசுபகரீ அங்கனா சேஷ்டிதாயா 
நீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ பீஜமுக்யைர்‌ 
தினகர கிரணைர்‌ ஜ்யோதி ரூபே சிவாக்யே 
ஹ்ராம்‌ ஹ்ரீம்‌ ஹ்ரும்‌ ஹேமவர்ணே 
ஹிமகரகிரணா பாஸமானேந்து சூடே 
க்ஷ£ம்‌ க்ஷம்‌ க்ஷம்‌ க்ஷெளரமவாஸே 


ஸகல ஜயகரீ சக்திபாலே நமஸ்தே 
ஸ்ரீ பாலாம்பிகாஷ்டகம்‌ 


வேலாதிலங்க்ய கருணே விபுதேந்தரவந்த்யே 
லீலாவிநிர்மித சராசரஹ்ருந்நிவாஸே 

மாலாகிரீட மணிகுண்டல மண்டிதாங்கே' 
பாலாம்பிகே மயி நிதேஹி க்ருபா கடாக்ஷம்‌ 


கஞ்ஜாஸநாதி மணிமஞ்ஜு கிரீட கோடி 
ப்ரத்யுப்தரத்ன ௬சிரஞ்சித பாதபத்மே 
மஞ்ஜிரமஞ்ஜுல விநிர்ஜித ஹம்ஸநாதே 
பாலம்பிகே மயி நிதேஹி க்ருபா கடாக்ஷம்‌ 
ப்ராலேயபாநுகலிகா கலிதாதிரம்யே 
பாதாக்ரஜாவளி விநிர்ஜித மெளக்திகாபே 
ப்ராணேச்வரி ப்ரமதலோகபதே: ப்ரகல்பே: 
பாலம்பிகே மயி நிதேஹி க்ருபா கடாக்ஷம்‌ 


ஜங்காதிபிர்‌ விஜித சித்தஜ தூணிபாகே 
ரம்பாதீமார்தவ கரீந்த்ர கரோருயுக்மே 

சம்பாசதாதிக ஸமுஜ்வல சேலலீலே 
பாலம்பிகே மயி நிதேஹி க்ருபா கடாக்ஷம்‌ 


மாணிக்ய்‌ மெளக்திக விநிர்மித மேகலாட்யே 
மாயாவிலக்ன விலஸந்மணி பட்டபந்தே 

லோலம்பராஜி வலஸன்னவ ரோமஜாலே 
பாலம்பிகே மயி நிதேஹி coo: கடாக்ஷம்‌ 


509 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ந்யக்ரோதபல்லவ தலோதர நிம்நநாபே 
நிர்தூதஹார விலஸத்‌ குசசக்ரவாகே 

நிஷ்காதி மஞ்ஜுமணிபூஷண பூஷிதாங்கே 
பாலாம்பிகே மயி நிதேயீ க்ருபா கடாக்ஷம்‌ 


கந்தர்ப்பசாப மதங்க க்ருதாதிரம்யே 
ப்ரூவல்லரீவிவித சேஷ்டித ரம்யமானே 

கந்தர்ப்பஸோதர ஸமாக்ருதி பாலதேசே 
பாலம்பிகே மயி நிதேஹி க்ருபா கடாக்ஷம்‌ 


முக்தாவலீ விலஸதூர்ஜித கம்புகண்டே 
மந்தஸ்மிதானன விநிர்ஜித சந்த்ரபிம்பே 
பக்தேஷ்டதானநிரதரம்ருத பூர்ணத்ருஷ்டே 
பாலம்பிகே மயி நிதேஹி க்ருபா கடாஷம்‌ 
கர்ணாவலம்பிமணி குண்டல கண்டபாகே 
கர்ணாந்ததீர்க நவநீரஜ்பத்ரநேத்ரே 
ஸ்வர்ணாயகாதி மணிமெளக்திக சோபிநாஸே 
பாலம்பிகே மயி நிதேஹி க்ருபா கடாஷம்‌ 


லோலாம்பராஜி லலிதாலகஜாலசோபே 
மல்லீநவீன கலிகா நவகுந்தஜாலே 

பாலேந்து மஞ்ஜுலகிரீட விராஜமானே 
பாலாம்பிகே மயி நிதேஹி க்ருபா கடாஷம்‌ 


பாலம்பிகே மஹாராக்ஞ வைத்யநாதப்ரியேச்வரி 
பாஹிமாமம்ப க்ருபயா த்வத்‌ பாதம்‌ சரணம்‌ கத: 


HERA 


510 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


o 
ஸ்ரீ தரிபுரஸு ந்தரி பஞ்சரத்னம்‌ 
நீலானகாம்‌ சசிமுகீம நவ பல்ல வோஷ்டீம்‌ 
சாபேய புஷ்ப ஸுஷுமோஜ்வல திவ்ய நாஸாம்‌ 
பத்மேக்ஷணாம்‌ முகுர சுந்தர கண்ட பாகாம்‌ 
த்வாம்‌ ஸாம்பரதம்‌ த்ரிபுரஸுந்தரி தேவி வந்தே 


ஸ்ரீ குந்த குக்மள சிகோஜ்வல தந்த விருந்தாம்‌ 
மந்த ஸ்மித த்யுதி திரோ ஹித சாருவாணீம்‌ 

நானாமிணிஸ்த கிதஹார ஸுரேருகண்டீம்‌ 
த்வாம்‌ ஸாம்பரதம்‌ த்ரிபுஸுந்தரி தேவி வந்தே 


பீனஸ்தனீம்‌ கனபுஜாம்‌ விபுலாப்ஜ ஹஸ்தாம்‌ 
ப்ருங்காவலீ ஜித ஸுசோபித ரோம ராசிம்‌ 
மத்தேபகும்ப குசபார ஸுனம்ர மத்யாம்‌ 
த்வாம்‌ ஸாம்பரதம்‌ த்ரிபுரஸுந்தரி தேவி வந்தே 


ரம்போஜ்வலோருயுகளாம்‌ ம்ருகரா ஜபத்ராம்‌ 
இந்த்ராதி தேவ மகுடோஜ்ல பாத பத்மாம்‌ 
ஹேமாம்பராம கரத்ருதாஞ்சித கட்க வல்லீம்‌ 
த்வாம்‌ ஸாம்பரதம்‌ த்ரிபுரஸுந்தரி தேவி வந்தே 
மத்தேப வக்திர ஜனனீம ம்ருடதேஹ யுக்தாம்‌ 
லைக்ர மத்ய நிலயாம்‌ வர ஸுந்தராங்கீம்‌ 
கோடீஸ்வராக்ய ஹ்ருதி ஸம்ஸ்தித பாத பத்மாம்‌ 
த்வாம்‌ ஸாம்பரதம்‌ த்ரிபுரஸுந்தரி தேவி வந்தே 
பாலே த்வத்‌ பாத யுகளம்‌ தியாத்வா ஸம்பரதி நிர்மிதம்‌ 
நவீனம்‌ பஞ்சரத்னம்‌ ச தார்யதாம்‌ சரணத்வயே 


kan 


511 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


6 o 6 ° 
ஸ்ரீத்ரிபுரஸு paf அஷ்டகம்‌ 
கதம்பவன சாரிணீம்‌ முனிகதம்ப காதம்பினீம்‌ 
- நிதம்பஜித பூதராம்‌ ஸுரநிதம்பினீ ஸேவிதாம்‌ 
நவாம்புருஹ லோசனாம்‌ அபிநவாம்புத ச்யாமலாம்‌ 
த்ரிலோசன குடும்பினீம்‌ த்ரிபுரஸுந்தரீ மாச்ரயே 
கதம்பவன வாஸினீம்‌ கனவல்லகீ தாரிணீம்‌ 
மஹார்ஹமணி ஹாரினீம்‌ முக ஸமுல்லஸத்‌ வாருணீம்‌ 
த்யாவிபவ காரிணீம்‌ விசத ரோசனா சாரிணீம்‌ 
த்ரிலோசன குடும்பினீம்‌ த்ரிபுரஸுந்தரீ மாச்ரயே 
கதம்பவன சாலயா குசபரோல்ல ஸன்மாலயா 
குசோபமித சைலயா குரு க்ருபா லஸத்வேலயா 
மதாருண கபோலயா மதுரகீத வாசாலயா 
த்ரிலோசன குடும்பினீம்‌ த்ரிபுரஸுந்தரி மாச்ரயே 
கதம்பவன மத்யகாம்‌ கனக மண்டலோபஸ்திதாம்‌ 
ஷடம்புருஹ வாஸினீம்‌ ஸதத ஸித்த ஸெளதாமினீம்‌ 
விடம்பித ஜபாருசிம்‌ விகச சந்த்ர சூடாமணீம்‌ 
த்ரிலோசன குடும்பினீம்‌ த்ரிபுரஸுந்தரி மாச்ரயே 
குசாஞ்சித விபஞ்சிகாம்‌ குடில குந்தல அலங்க்ருதாம்‌ 
குசேசய நிவாஸினீம்‌ குடில சித்த வித்வேஷிணீம்‌ 
மதாருண விலோசனாம்‌ மனஸிஜாரி ஸம்மோஹினீம்‌ 
மதங்க முனி கன்யகாம்‌ மதுரபாஷிணீ மாச்ரயே 
ஸ்மர ப்ரதம புஷ்பிணிம்‌ ருதிர பிந்து நீலாம்பராம்‌ 
க்ருஹீதமது பாத்ரிகாம்‌ மது விகூர்ண நேத்ராஞ்சலாம்‌ 
கனஸ்தன பரோன்னதாம்‌ கலித சூலிகாம்‌ ச்யாமலாம்‌ 
த்ரிலோசன குடும்பினீம்‌ தீரிபுரஸுந்தரி மாச்ரயே 
ஸகுங்கும விலேபனாம அலிக சும்பி கஸ்தூரிகாம்‌ 
வத ஹஸிதேக்ஷனாம்‌ OST சாப பாசாங்குசாம்‌ 
அசேஷ ஜனமோஹினீம்‌ அருணாமால்யபூஷாம்பராம்‌ 
RAT ஒன்‌ ITD ஜபவிதெள ஸ்மரேத்‌ அம்பிகாம்‌ 
புரந்தர புரந்த்ரிகா சிகுரபந்த ஸைரந்த்ரிகாம்‌ 
பிதாமஹ பதிவிரதா படுபடீர சர்ச்சாரதாம்‌ 
முகுந்த ரமணி மணீ லஸதலங்க்ரியா காரிணீம்‌ 
பஜாமி புவனாம்பிகாம்‌ பல தூடிகா சேடிகாம்‌ 
12 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீமத்‌ சங்கர பகவ்த்‌ பாத விரசித 
9. 0 ௦ 9 
ஸ்ரீ அன்னமபூர்ணாஷ்டகம்‌ 
நித்யானந்தகரீ வராபயகரீ ஸெளந்தர்ய ரத்னாகர்‌ 
நிர்த்தூதாகில கோர பாபநிகரீ ப்ரத்யக்ஷ மாஹேச்வரீ 
ப்ராலேயாசல வம்சபாவநகரீ காசீபுராதீச்வரீ 
பிக்ஷ£ம்தேஹி க்ருபாவலம்பனகரீ மாதா அன்னபூர்ணேச்வரீ 1 


நாநா ரத்ன விசித்ர பூஷணகரீ ஹேமாம்பராடம்பரீ 

முக்தாஹார விலம்பமான விலஹத்‌ வக்ஷோஜ கும்பாந்தரீ 
காச்மீராகரு வாஸிதாங்க ருசிகரீ காசீபுராதீச்வரீ 

பிக்ஷ£ம்தேஹி க்ருபாவலம்பனகரீ மாதா அன்னபூர்ணேச்வரீ 2 


யோகானந்தகரீ ரிபுக்ஷயகரீ தர்மைக நிஷ்டாகரீ 

சந்த்ரார்க்கானல பாஸமான லஹரீ த்ரைலோக்ய ரக்ஷகரீ 
ஸர்வைச்வர்யகரீ தப: பலகரீ காசீபராதீச்வரீ 

பிக்ஷாம்தேஹி க்ருபாவலம்பனகரீ மாதா அன்னபூர்ணேச்வரீ 3 


கைலாஸசல கந்தராலயகரீ கெளரீ ஹ்யுமா சாங்கர்‌ 

கெளமாரீ நிகமார்த்த கோசரகரீ ஓங்கார பீஜாக்ஷரீ 
மோக்ஷத்வார கவாட பாடநகரீ காசீபுராதீச்வரீ 

பிக்ஷ£ம்தேஹி க்ருபாவலம்பனகரீ மாதா அன்னபூர்ணேச்வர்‌ 4 


த்ருச்யாத்ருச்ய விபூதி வாஹனகரீ ப்ரஹ்மாண்ட பாண்டோதரீ 
லீலா நாடக ஸுத்ர கேலனநகரீ விக்ஞான தீபாங்குர்‌ 
ஸ்ரீவிச்வேச மன: ப்ரஸாதனகரீ காசீபுராதீச்வர்‌ 
பிக்ஷ£ம்தேஹி க்ருபாவலம்பனகரீ மாதா அன்னபூர்ணேச்வர்‌ 5 


அதி க்ஷ£ாந்த ஸமஸ்த வர்ணனகரீ சம்போ: furast 
காச்மீரா த்ரிபுரேச்வரீ த்ரிநயன்‌ விச்வேச்வர்‌ ஸர்வா 

ஸ்வர்க்க த்வார கவாட பாடநகரீ காசீபுராதீச்வர்‌ தப! 
பிக்ஷ£ம்தேஹி க்ருபாவலம்பனகர்‌ மாதா அன்னபூர்ணேச்வர்‌ 6 


உர்வீ ஸர்வஜனேச்வரீ ஜயகர்‌ மாதா க்ருபாஸாகரீ 
வேணி நீல ஸமான குந்தலகரீ நித்யான்ன தானேச்வர்‌ 
ஸாக்ஷ£ன்‌ மோக்ஷகரீ ஸதா சுபகர்‌ காசீபுராதீச்வர்‌ 
பிஷ£ம்தேஹி க்ருபாவலம்பனகர்‌ மாதா அன்னபூர்ணேச்வர்‌ 7 


513 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தேவீ ஸர்வ விசித்ர ரத்ன ரசிதா தாக்ஷாயணீ ஸுந்தரீ 

வாமா ஸ்வாது பயோதரா ப்ரியகரீ ஸெளபாக்ய மாஹேச்வரீ 
பக்தாபீஷ்டகரீ ஸதா சுபகரீ காசீபுராதீச்வரீ 

பிக்ஷ£ம்தேஹி க்ருபாவலம்பனகரீ மாதா அன்னபூர்ணேச்வரீ 


சந்த்ரார்க்கானல கோடி கோடி ஸத்ருசீ சந்த்ராம்ஸு பிம்பாதரீ 
சந்த்ரார்க்காக்நி ஸமான குண்டலதரீ சந்த்ரார்க்க வர்ணேச்வர்‌ 
மாலா புஸ்தக பாசாங்குஸதரீ காசீபுராதீச்வரீ 


பிக்ஷ£ம்தேஹி க்ருபாவலம்பனகரீ மாதா அன்னபூர்ணேச்வரீ 9 


க்ஷத்ர த்ராணகரீ மஹா பயகரீ மாதா க்ருபாஸாகரீ 
சர்வாநந்தகரீ ஸதா ஸிவகரீ விச்வேச்வரி ஸ்ரீதர்‌ 
தக்ஷாக்ரந்தகரீ நிராமயகரீ காசீபுராதீச்வரீ 


பிக்ஷாம்தேஹி க்ருபாவலம்பனகரீ மாதா அன்னபூர்ணேச்வரீ 10 


அன்னபூர்ணே ஸதாபூர்ணே சங்கர ப்ராண வல்லபே 

ஜ்ஞான வைராக்ய ஸித்யாத்தம்‌ பிக்ஷ£ம தேஹி ௪ பார்வதி 
மாதா ௪ பார்வதீ தேவீ பிதா தேவோ மஹேச்வர: 

பாந்தவா: சிவபக்தாச்ச ஸ்வதேசோ புவனத்ரயம்‌ 


ஸ்ரீமத்‌ சங்கர பகவத்பாத விரசித 
ஸ்ரீ பிரமராம்பாஷ்டகம்‌ 


சாஞ்சல்யாருண லோசனாஞ்சிதக்ருபா சந்த்ரார்க சூடாமனிம்‌ 
சாருஸ்மேர முகாம்‌ சராசர ஜகத்‌ ஸம்ரக்ஷணீம்‌ தத்பதாம்‌ 

சஞ்சச்சம்பக நாஸிகாக்ர விலஸன்‌ முக்தாமணீ ரஞ்சிதாம்‌ 
ஸ்ரீசைல ஸ்தல வாஸிநீம்‌ பகவதீம்‌ ஸ்ரீமாதரம்‌ பாவயே 


கஸ்தூரீ திலகாஞ்‌ சிதேந்து விலஸத்‌ ப்ரோத்பாஸி பாலஸ்தலீம்‌ 
கர்பூரத்ரவ மிச்ர சூரண கதிரா மோதோல்லஸ த்வீடிகாம்‌ 
லோலாடாங்க தரங்கிதை ரதிக்ருபா ஸாரைர்னதா நந்தினீம்‌ 
ஸ்ரீசைல ஸ்தல வாஸிநீம்‌ பகவதீம்‌ ஸ்ரீமாதரம்‌ பாவயே 2 
ராஜன்மத்தமராள மந்த கமனாம்‌ ராஜீவ பத்ரேக்ஷணாம்‌ 
ராஜீவ ப்ரபவாதி தேவமகுடாம்‌ ராஜத்‌ பதாம்‌ பேருஹாம்‌ 
ராஜீவாய தமந்த மண்டித குசாம்‌ ராஜாதி ராஜேஸ்வரீம்‌ 
ஸ்ரீசைல ஸ்தல வாஸிநீம்‌ பகவதீம்‌ ஸ்ரீமாதரம்‌ பாவயே 3 


514 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஷட்தாராங்கண தீபிகாம்‌ சிவஸதீம்‌ ஷடவைரிவர்காபஹாம்‌ 
ஷட்சக்ரான்தர ஸம்ஸ்திதாம்‌ வரஸுதாம்‌ ஷட்யோகிநீ வேஷ்டிதாம்‌ 

ஷட்சக்ராஞ்சித பாதுகாஞ்சித பதாம்‌ ஷட்பாவகாம்‌ ஷோடஸீம்‌ 
ஸ்ரீசைல ஸ்தல வாஸிநீம்‌ பகவதீம்‌ ஸ்ரீமாதரம்‌ பாவயே 4 


ஸ்ரீநாதாத்ருத பாலித த்ரிபுவனாம்‌ ஸ்ரீசக்ரஸஞ்சாரிணீம்‌ 
ஜ்ஞாதநாஸக்த மனோஜ்‌ பெளவன வஸத்‌ கந்தர்வகன்யாத்ருதாம்‌ 
தீநாநாமதி வேல பாக்ய ஜனனீம திவ்யாம்பிராலங்க்ருதாம்‌ 
ஸ்ரீசைல ஸ்தல வாஸிநீம்‌ பகவதீம்‌ ஸ்ரீமாதரம்‌ பாவயே 5 


லாவண்யாதிக பூஷிதாங்க லதிகாம லாக்ஷாரஸத்ராகிணீம்‌ 
ஸேவாயாத ஸமஸ்ததேவ வனிதாம்‌ ஸீமந்த பூஷான்‌ விதாம்‌ 

பாவோல்லாஸ்‌ வஸீக்ருத ப்ரியதமாம்‌ பண்டாஸுரச்சேதினீம்‌ 
ஸ்ரீசைல ஸ்தல வாஸிநீம்‌ பகவதீம்‌ ஸ்ரீமாதரம்‌ பாவயே 6 


தன்யாம ஸோமவிபாவநீய சரிதாம்‌ தாராதர ச்யாமலாம்‌ 
முன்யாராதன நமேதினீம்‌ ஸுமவதாம்‌ முக்தி ப்ரதானவ்ரதாம்‌ 
கன்யாபூஜன ஸுப்பரஸன்ன ஹ்ருதயாம்‌ காஞ்சீலஸன்மத்யமாம்‌ 
ஸ்ரீசைல ஸ்தல வாஸிநீம்‌ பகவதீம்‌ ஸ்ரீமாதரம்‌ பாவயே 7 
கர்பூராகரு குங்குமாங்கித குசாம்‌ கர்பூர வர்ணஸ்திதாம்‌ 
க்ருஷ்டோத்‌ க்ருஷ்டஸுக்ருஷ்ட கர்மதஹனாம காமேஸ்வரீம்‌ காமினீம்‌ 
காமாக்ஷீம்‌ கருணாரஸார்த்ர ஹ்ருதயாம்‌ கல்பான்தர ஸ்தாயினீம்‌ 
ஸ்ரீசைல ஸ்தல வாஸிநீம்‌ பகவதீம்‌ ஸ்ரீமாதரம்‌ பாவயே 8 
காயத்ரீம்‌ கருடத்வஜாம்‌ சுகனகாம காந்தர்வ கானப்ரியாம்‌ 
கம்பீராம்‌ கஜகாமினீம கரிஸுதாம்‌ கந்தாக்ஷ தாலங்க்ருதாம்‌ 
கங்கா கெளதம கர்க்க ஸன்னுதபதாம காம்‌ கெளதமீம்‌ கோமதீம்‌ 
ஸ்ரீசைல ஸ்தல வாஸிநீம்‌ பகவதீம்‌ ஸ்ரீமாதரம்‌ பாவயே 9 


606 


515 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீமத்‌ சங்கர பகவத்பாத விரசித 
ஸ்ரீ தேவி நவரத்ன மாலிகா ஸ்தோத்ரம்‌ 
ஹார நூபுர கிரீட குண்டல விபூஷிதாவயவ சோபினீம்‌ 
காரணேச வர மெளலிகோடி பரிகல்ப்யமான பத பீடிகாம்‌ 


காலகால பாணி பாசபான தனு ரங்குசா மருண மேகலாம்‌ 
பாலபூதிலக லோசனாம்‌ மனஸி பாவயாமி பரதேவதாம்‌ 1 


கந்தஸார கனஸார சாருநவ நாகவல்லிரஸ வாஸினீம்‌ 
ஸாந்த்யராக மதுராதராபரண ஸுந்தரானன சுசிஸ்மிதாம்‌ 
மந்தராயத விலோசனா மமல பாலசந்த்ர க்ருத சேகாம்‌ 
இந்திரா ரமண ஸோதரீம மனஸி பாவயாமி பரதேவதாம்‌ 2 


ஸ்மேர சாரு முக மண்டலாம்‌ விலகண்ட லம்பிமணி மண்டலாம்‌ 
ஹாரதாமபரி சோபமான குசபார பீரு தனு மத்யமாம்‌ 
வீரகர்வஹர நூபுராம்‌ விவித காரணேச வர பீடிகாம்‌ 
மார வைரிஸஹ சாரிணீம்‌ மனஸி பாவயாமி பரதேவதாம்‌ 3 


பூரி பார தர குண்டலீந்த்ர மணி பத்த பூவலய: பீடிகாம்‌ 
வாரிராசி மணி மேகலாவலய வஹ்னி மண்டல சரீரிணம்‌ 
வாரிஸாரவஹ குண்டலாம்‌ ககனசேகரீஞ்‌ ¢ பரமர்த்மிகாம்‌ 


சாரு சந்த்ர ரவிலோசனாம்‌ மனஸி பாவயாமி பரதேவதாம்‌ 4 


குண்டல த்ரிவித கோணமண்டல விஹார ஷட்தல ஸமுல்லஸத்‌ 
புண்டரீக முக பேதினீம தருண சண்ட பானு தடிதுஜ்‌ ஜ்வலாம்‌ 
மண்டலேந்து பரிவாஹிதாம்ருத தரங்கிணீ மருணரூபிணீம்‌ 


மண்டலாந்தமணி தீபிகாம்‌ மனஸி பாவயாமி பரதேவதாம்‌ 5 


வாரணானன மயூரவாஹமுக தாஹவாரண பயோதாராம்‌ 
சாரணாதி ஸுர ஸுந்தரி AGr சேகரீக்ருத பதாம்புஜாம்‌ 

காரணாதிபதி பஞ்சக ப்ரக்ருதி காரண ப்ரதம மாத்ருகாம்‌ 
வாரணாந்தமுக பாரணாம்‌ மனஸி பாவயாமி பரதேவதாம்‌ 


பத்மகாந்தி பத பாணிபல்லவ பயோதரானன ஸரோருஹாம்‌ 
பத்மராகமணி மேகலாவலய நீவி சோபிதநிதம்பினீம்‌ 
பத்மஸம்பவ ஸதாசிவாந்தமய பஞ்சரத்ன பத பீடிகாம்‌ 
பத்மினீம்‌ ப்ரணவருபிணீம்‌ மனஸி பாவயாமி பரதேவதாம்‌ 
516 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஆகம ப்ரணவ பீடிகா மமல வர்ண மங்கல சரீரிணீம்‌ 
ஆகமாவயவ சோபினீ மகில தேவஸாரக்ருத சேகரம்‌ 
மூலமந்த்ர முகமண்டலாம்‌ முதித நாதபிந்து நவயெளவனாம்‌ 
மாத்ருகாம்‌ த்ரிபுரஸுந்தரீம்‌ மனஸி பாவயாமி பரதேவதாம்‌ 8 


காலிகா திமிர குந்தலாந்த கனப்ருங்க மங்கல விராஜினீம்‌ 
சூலிகா சிகர மாலிகாவலய மல்லிகா ஸுரபி ஸெளரபாம்‌ 

பாலிகா மதுரகண்ட மண்டல மனோஹரானை ஸரோருஹாம்‌ 

காலிகா மகில நாயிகாம்‌ மனஸி பாவயாமி பரதேவதாம்‌ 9 


நித்யமேவ நியமேன ஜல்பதாம்‌ புத்தி முக்தி பலதா மபீஷ்டதாம்‌ 
சங்கரேண ரசிதாம்‌ ஸதா ஜபேந்‌ நாம ரத்ன வரரத்னமாலிகாம்ய : 


ஸ்ரீமத்‌ சங்கர பகவத்பாத விரசித 
ஸ்ரீ பவாநீ புஜங்கம்‌ 
ஷடாதார பங்கேரு ஹாந்தர்‌ விராஜத்‌ 
ஸுஷாம்னாந்தராஹே(௮)தி தேஜோல்லஸந்தீம்‌ 
ஸுதா மண்டலம்‌ த்ராவயந்தீம பிபந்தீம்‌ 
ஸுதாமூர்த்திமீடே சிதானந்த ரூபாம்‌. 1 


ஜ்வலத்‌ கோடி பாலார்க்க பாஸாருணாங்கீம்‌ 
ஸுலாவண்ய க்ருங்கார லோமாபி ராமாம்‌ 
மஹா பத்ம கிஞ்ஜல்க மத்யே விராஜத்‌ 
த்ரிகோணே நிஷண்ணாம்‌ பஜே ஸ்ரீபவானீம்‌ 2 


க்வணத்‌ கிங்கிணீ நூபுரோத்பாஸி ரத்ன ்‌ 
ப்ரபாலீடலாக்ஷார்த்ர பாதாப்ஜ யுக்மம்‌ 
அஜே சாத்யுதாத்யை: ஸுரை: ஸேவ்யமானம்‌ 


மஹாதேவிமன்‌ மூர்த்னிதே பாவயாமி 3 
ஸுசோணாம்‌ பராபத்தனீவீ விராஜத்‌ ] 

மஹாரத்ன காஞ்சீ கலாபம்‌ நிதம்பம்‌ 
ஸ்புரத்‌ தக்ஷிணா வர்த்த நாபிம்ச திஸ்ரோ 

வலீரம்ப தே ரோமராஜிம்‌ பஜே அஹம்‌ 4 


517 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


லஸத்வ்ருத்த முத்துங்க மாணிக்யகும்போ 
பமஸ்ரீ ஸ்தனத்வந்த்வமம்பாம்பு ஜாக்ஷிம்‌ 

பஜே துக்த பூர்ணாபிராமம்‌ தவேதம்‌ 
மஹா ஹாரதீப்தம்‌ ஸதா ப்ரஸ்னுதாஸ்யம்‌ 


சிரீஷ ப்ரஸனோலலஸத்‌ பாஹு தண்டை: 
ஜ்வலத்‌ பாண கோதண்ட பாசாங்குசைச்ச 

சலத்‌ கங்கணோ தார கேயூர பூஷோ 
ஜ்ஜ்வலத்‌ பிர்லஸந்தீம பஜே ஸ்ரீபவானீம்‌ 


சரதபூர்ணசந்த்ர ப்ரபாபூர்ண பிம்பா 
தரஸ்மேர வக்த்ராரவிந்தாம்‌ ஸுசாந்தாம்‌ 

ஸுரத்னாவலீஹார தாடங்கசோபாம்‌ 
மயாஸுப்ரஸன்னாம்‌ பஜே ஸ்ரீபவானீம்‌ 


ஸுநாஸாபுடம ஸுந்தரப்ரூலலாடம்‌ 
தவெள்ஷ்ட ச்ரியம்‌ தானதக்ஷம்‌ கடாக்ஷம்‌ 
லலாடோல்லஸத்கந்த கஸ்தூரிபூஷம்‌ 
ஸ்புரச்ச்ரீ முகாம்போஜமீட ஹமம்ப 
சலதகுந்தளாந்தர்‌ ப்ரமத்‌ ப்ருங்க ப்ருந்தம்‌ 
கனஸ்னிக்த தம்மில்ல பூஷோஜ்ஜ்வலம்‌ தே 
ஸ்புரன்‌ மெளலிமாணிக்யபந்தேந்துரேகா 
விலாஸோல்லஸத்‌ திவ்யமூர்த்தனாமீடே 


இதி ஸ்ரீபவானி ஸ்வரூபம்‌ தவேதம்‌ 
ப்ரபங்சாத்பரம்‌ சாதிஸக்ஷமம்‌ ப்ரஸன்னம 

ஸ்புரத்வம்ப டிம்பஸ்ய மே ஹ்ருத்ஸரோஜே 
ஸதா வாங்மயம்‌ ஸர்வதேஜோடியம்‌ ச 

கணேசாணி மர்யாகிலைச்‌ சக்தி பிருந்தை: 
வ்ருதாம்‌ வைஸ்புரச்சக்ரராஜோல்லல்ந்தீம்‌ 

பராம்‌ ராஜராஜேச்வரி த்ரைபுரி த்வாம்‌ ' 
சிவங்கோபரிஸ்த்தாம்‌ சிவாம்‌ பாவயாமி 

த்வமர்கஸ்‌ த்வமிந்துஸ்‌ த்வமக்னிஸ்‌ த்வமாப: 

த்வமாகாச பூவாயவஸ்‌ த்வம்‌ மஹத்‌ த்வம்‌ 

த்வதன்யோ ந கச்சித்‌ ப்ரபஞ்சோ ஸ்தி ஸர்வம்‌ 

த்வமானந்த ஸம்வித்ஸ்வரூபாம்‌ பஜே அஹம்‌ 
518 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ச்ருத்னாமகம்யே ஸுவேதாகமஜ்ஞா 
மஹிம்னோ ந ஜானந்தி பாரம்‌ தவாம்ப 
ஸ்துதிம்‌ கர்துமிச்சாமி தே த்வம்‌ பவானி 
க்ஷமஸ்வேத மத்ர ப்ரமுக்த கிலாஹம்‌ 
குருஸ்த்வம்‌ சிவஸ்த்வம்‌ ச சக்திஸ்த்வமேவ 
த்வமேவாஸி மாதா பிதா சத்வமேவ 
த்வமேவாஸி வித்யா த்வமேவாஸி பந்து 
கதிர்‌ மே மதிர்‌ தேவி ஸர்வம்‌ த்வமேவ 


சரண்யே வரண்யே ஸுகாருண்ய மூர்த்தே 
ஹிரண்யோத ராத்யை கண்யே ஸுபுண்யை 

பவாரண்ய பீதேச்சமாம்‌ பாஹி பத்ரே 
நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே பவாநி 


இதீமாம்‌ மஹத்‌ ஸ்ரீபவானீ புஜங்கம்‌ 
ஸ்துதிம ய: படேத்பக்தியிக்தச்ச தஸ்மை 

ஸ்வகீயம்‌ பதம்‌ சாச்வதம்‌ வேதஸாரம்‌ 
ச்ரியம சாஷ்டஸித்திம பவானீம்‌ ததாதி 


பவாநீ பவாநீ பவாநீ த்ரிவாரம்‌ 
உதாராம்‌ முதா ஸர்வதாயே பஜந்தி 

ந சோகோ ந மோஹோ ந பாபம்‌ ந பீதி 
கதாசித்‌ கதம்சித்குதச்சிஜ்ஜனானாம்‌ 


ஸ்ரீ பவாநீ ஸ்துதி 

ஆனந்த மந்தர புரந்தர முக்தமால்யம்‌ 

மெளலெள ஹடேன நிஹிதம மஹிஷாஸுரஸ்ய 
பாதாம்புஜம்‌ பவது வாம்‌ விஜயாய மஞ்ஜு 

மஞ்ஜீர சிஞ்ஜித மனோஹரம்‌ அம்பிகாயா : 
ப்ரஹ்மாதயோபி யதபாங்க தரங்க பங்க்யா 

ஸ்ருஷ்டி ஸ்திதி ப்ரளய காரணதாம்‌ வ்ரஜந்தி 
லாவண்ய வாரிநிதி வீசி பரிப்லுதாயை 

தஸ்யை நமோஸ்து ஸததம்‌ ஹரவல்லபாயை 


519 
https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பெளலஸ்த்ய பீனபுஜ ஸம்ப துதஸ்யமான 
கைலாஸ ஸம்ப்ரம விலோல த்ருஸ: ப்ரியாயா 

ச்ரேயாம்ஸி வோ திஸ்து நிஹ்நுத கோபசிந்ஹ 
மாலிங்கநோத்புலக மாஸிதம்‌ இந்துமெளளே 


திஸ்யாந்‌ மஹாஸுர ஸிரஸ்‌ ஸரஸி ஈப்ஸிதாநி 
ப்ரேங்கந்‌ நகாவளி மயூக ம்ருணாள நாளம்‌ 
சண்ட்யாச்சலச்‌ சடுல நூபுரசஞ்சரீக 


ஜாங்கரஹாரி சரணாம்புருஹத்வயம்‌ வ: 


ஸ்ரீ அப்பைய தீக்ஷிதர்‌ இயற்றிய 
ஸ்ரீ அபீதகுசாம்பாஷ்டகம்‌ 
ஆனந்த ஸிந்து லஹரீம்‌ அம்ருதாம்சுமெளலே: 
ஆஸேவினாம்‌ ஆம்ருதநிர்மித வர்த்திம்‌ அக்ஷ்ணோ: 
ஆனந்தவல்லி விததே: அம்ருதார்த்ரகுச்சம்‌ 
அம்ப ஸ்மராம்‌ யஹம்‌ அபீதகுசேவபுஸ்தே 
நிர்நித்ர கோகநத கோமல காந்தம்‌ அம்ப 
நித்யம ஸுதா நிகர வர்ஷிபதம்‌ த்வதீயம்‌ 
மூர்ச்சாகர ஜ்வரருசா மம தாபிதஸ்ய 
மூர்த்னிக்ஷணம்‌ ஸக்ருத்‌ அபீதகுச நிதேஹி 
சீதாம்சுகோடி ஸஷுமா சிசிரை: கடாகைஷ: 
அவ்யாஜபூத கருணாரஸ பூர பூர்ணை: 
கர்பூர தூலிமிவ திக்ஷு ஸமாகிரத்பி: 
- அம்ப க்ஷணம்‌ ஸ்னபய மாம்‌ அருணாத்ரிமான்யே 3 
ஆவிர்பவ க்ஷணம்‌ அபீதகுசே புரஸ்தாத்‌ 
அம்ப ஜ்வரேண மஹதா மம தாபிதஸ்ய 
Guen த்வதங்க்ரிருசி ஜால ஸுதாப்ரவாஹே 
மக்னஸ்‌ ததைவ தனுதீபம்‌ அமும்‌ தயஜேயம்‌ 
1 
z 


> 520 


US 
https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நானாவிதை நலின ஜாத லிபி ப்ரக்லுப்தை: 
ஆனீதமூர்ச்சம்‌ அதிகம்‌ க்ஷுபிதை: ஜ்வராத்யை: 
ஆச்வாஸ்ய க்ஷணம்‌ அபீதகுசே கராக்ர 
க்ரீடாகனத்‌ கனக ஹல்லக ஸெளரபேண 5 


கண்டே விஷம்‌ விஷமுசோ: புஜகா: கபர்தே 
பார்ச்வேச பூதபதய: பிரமதாச்ச பீமா 
சோணாசலேசம்‌ உபஸ்ருத்ய பஜேத கோவா 


நஸ்யாத்‌ தவாம்ப ஸவிதே யதி ஸந்நிதானம்‌ 6 


சக்திர்‌: ஜகஜ்ஜனன பாலன பஞ்சனேஷு 
போகேஷு திவ்ய மஹிஷீ தருணேந்து மெளலே: 
ஸித்தி: கர ப்ரணயினீ தவ ஸந்‌.நிதானம்‌ 
யன்னாஸி தஸ்ய தத்‌ அபீதகுசே ந ஜானே 7 


த்வம்‌ ஸாக்ஷிணீ ப்ரலய பைரவ தாண்டவானாம்‌ 
த்வம்‌ சேஷணீ ஸஹரி தாத்ரு சரா சராணாம்‌ 
த்வம்‌ மோசனீ ஸகல ஸம்ஸ்ருதி ஜாலகானாம்‌ 
த்வம்‌ ப்ரம்ம ஸம்விதம்‌ அபீதகுசே நமாமி 8 


ஸ்ரீநாராயணத்‌ தத்தர்‌ அருளிச்‌ செய்த 


ஸ்ரீ கமலாம்பா அஷ்டகம்‌ 


பந்தூகத்யுதிமிந்து பிம்பவதனாம்‌ ப்ருந்தாரகைர்வந்திதாம்‌ 
மந்தாராதி ஸமர்ச்சிதாம்‌ மதுமதீம்‌ மந்தஸ்மிதாம்‌ ஸுந்தரீம்‌ 
பந்தச்சேதன காரிணீம்‌ த்ரிநயனாம்‌ போகாபவர்கப்ரதாம்‌ 
வந்தேஹம்‌ கமலாம்பிகாம்‌ அனுதினம்‌ வாஞ்சானுகூலாம்‌ சிவாம்‌ 1 
ஸ்ரீகாமேஸ்வர பீட மத்யநிலயாம்‌ ஸ்ரீ ராஜராஜேஸ்வாம்‌ 
ஸ்ரீவாணீ பரிஸேவிதாங்க்ரியுகளாம்‌ ஸ்ரீமத்க்ருபாஸாகராம்‌ 
ஸோகாபத்பய மோசினீம்‌ ஸுகவிதா நந்தைக ஸந்தாயினீம்‌ 
வந்தேஹம்‌ கமலாம்பிகாம்‌ அனுதினம்‌ வாஞ்சானுகூலாம்‌ சிவாம்‌ 2 
521 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மாயா மோஹவினாசினீம்‌ முனிகணைர்‌ ஆராதிதாம்‌ தன்மயீம்‌ 
ச்ரேய:ஸஞ்சய: தாயினீம்‌ குணமயீம்‌ வாய்வாதி பூதாம்‌ ஸதாம்‌ 
ப்ராத;:கால ஸமானஸோப மகுடாம்‌ ஸாமாதி வேதைஸ்துதாம்‌ 


வந்தேஹம்‌ கமலாம்பிகாம்‌ அனுதினம்‌ வாஞ்சானுகூலாம்‌ சிவாம்‌ 3 


பாலாம்‌ பக்தஜனெளக சித்தநிலயாம்‌ பாலேந்து சூடாம்பராம்‌ 
ஸாலோக்யாதி சதுர்விதார்தபலதாம்‌ நீலோத்பலாக்ஷீமஜாம்‌ 
காலாரிப்ரிய நாயிகாம்‌ கலிமல ப்ரத்வம்ஸினீம கெளலினீம்‌ 
வந்தேஹம்‌ கமலாம்பிகாம்‌ அனுதினம்‌ வாஞ்சானுகூலாம்‌ சிவாம்‌ 4 


ஆனந்தாம்றாத ஸிந்து மத்யநிலயாம அக்ஞான மூலாபஹாம்‌ 
க்ஞானானந்த விவர்தினீம்‌ விஜயதாம்‌ மீனேக்ஷ்ணாம்‌ மோஹினீம்‌ 
க்ஞானானந்தபராம்‌ கணேச ஜனனீம்‌ கந்தர்‌ வஸம்‌ பூஜிதாம்‌ 
வந்தேஹம்‌ கமலாம்பிகாம்‌ அனுதினம்‌ வாஞ்சானுகூலாம்‌ சிவாம்‌ 5 


ஷட்சக்ரோபரி நாதபிந்து நிலயாம்‌ ஸர்வேஸ்வாம்‌ ஸர்வகாம்‌ 
ஷட்சாஸ்த்ர ஆகம வேதவேதித குணாம்‌ ஷட்கோண ஸிம்ஹவாஸினீம்‌ 
ஷட்காலேன ஸமர்ச்சிதாத்ம விபவாம்‌ ஷட்வர்க ஸம்சேதினீம்‌ 


வந்தேஹம்‌ கமலாம்பிகாம்‌ அனுதினம்‌ வாஞ்சானுகூலாம்‌ சிவாம்‌ 6 


யோகானந்தகரிம்‌ ஜகத்‌ ஸுககரீம்‌ யோக்ந்த்ர சித்தாலயாம்‌ 
gamis ஸுகப்ரதாம்‌ த்விஜநுதாம்‌ ஏகாந்த ஸஞ்சாரிணீம்‌ 
வாகீஸாம்‌ விதி விஷ்ணு சம்புவரதாம்‌ விச்வேச்வீம்‌ வைணிகம்‌ 
வந்தேஹம்‌ கமலாம்பிகாம்‌ அனுதினம்‌ வாஞ்சானுகூலாம்‌ சிவாம்‌ 7 
போதானந்தமயீம்‌ புதைரபிநுதாம்‌ மோதப்ரதாமம்பிகாம்‌ 
ஸ்ரீமத்வேதபுரீஸ தாஸவினுதாம்‌ ஹ்ரீங்கார ஸந்தாலயாம்‌ 
பேதாபேத விவர்ஜிதாம்‌ பகுவிதாம்‌ வேதாந்த சூடாமணீம்‌ 
வந்தேஹம்‌ கமலாம்பிகாம்‌ அனுதினம்‌ வாஞ்சானுகூலாம்‌ சிவாம்‌ 8 
kk 


522. 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


re காளிதாசரின்‌ 


ச்யாமளா தண்டகம்‌ 


மாணிக்ய வீணாமுப லாலயந்தீம்‌ மதாலஸாம்‌ மஞ்ஜுல வாக்விலாஸம்‌ 
மாஹேந்த்ர நீலத்யுதி கோமலாங்கீம்‌ மாதங்க கன்யாம்‌ மனஸா ஸ்மராமி. 


சதுர்புஜே சந்த்ரகலாவதம்ஸே குசோன்னதே குங்கும ராகசோணே 
புண்ட்ரேஷு பாசாங்குச புஷ்பபாண ஹஸ்தே நமஸ்தே ஜகதேக மாத: 


மாதா மரகத ச்யாமா மாதங்கீ மதசாலினீ 

குர்யாத்‌ கடாக்ஷம்‌ கல்யாணீ கதம்ப வனவாஸினீ 
ஜய மாதங்க தனயே ஜய நீலோத்பலத்யுதே 

ஜய ஸங்கீத ரஸிகே ஜய லீலா ஸுகப்ரியே தண்டகம்‌ 


ஜயஜனனி ஸுதா ஸமுத்ராந்த ஹ்ருத்யந்‌ மணித்வீப. ஸம்ரூடபில்வாட 
வீமத்ய கல்பத்ருமா கல்பகாதம்ப காந்தார வாஸப்ரியே! கருத்தி 
வாஸப்ரியே! ஸர்வ லோக ப்ரியே! ஸாதராரப்த ஸங்கீத ஸம்பாவனா 
ஸம்பரமாலோல நீபஸ்ரகாபத்த சூலீஸநாதத்ரிகே! ஸானுமத்‌ புத்ரிகே! சேகர்‌ 
பூதசீதாம்சு ரேகா மயூகாவலீ நத்த ஸுஸ்நிக்த நீலாலக ச்ரேணி 
ச்ருங்காரிதே லோக ஸம்பாவிதே! 


காமலீலா தநு: ஸந்நிப ப்ரூலதா புஷ்ப ஸந்தோஹ ஸந்தேஹ 
க்ருல்லோசனே வாக்ஸுதஸேசனே! சாருகோரோசனா பங்க கேலீ 
லலாமாபிராமே ஸுராமே ரமே! ப்ரோல்லஸத்‌ வாலிகா மெளக்திகச்‌ 
ரேணிகா சந்த்ரிகா மண்டலோத்பாஸி லாவண்ய கண்ட ஸ்தலன்யஸ்த 
கஸ்தூரிகாபத்ர ரேகா ஸமுத்பூத ஸெளரப்ய ஸம்ப்ராந்த ப்ருங்காங்கனாக்த 
ஸாந்த்ரீ பவன்‌ மந்த்ர தந்த்ரீஸ்வரே ஸுஸ்வரே பாஸ்வரே 


வல்லகீ வாதன ப்ரக்ரியாலோல தாலீதலா பக்த தாடங்க பூஷா 
விசேஷான்‌ விதே ஸித்தஸம்மானிதே! திவ்யஹாலாமதோத்வேல 
ஹேலாவளச்‌ சக்ஷராந்தோலன ஸ்ரீஸமாக்ஷிப்த கர்ணைக நீலோத்பலே! 
பூரிதா சேஷ லோகாபி வாஞ்சாபலே ஸ்ரீபலே! ஸ்வேத பந்துல ஸத்பால 
லாவண்யநீ: ஸயந்த சந்தேஹ கருந்‌ நாஸிகாமெளக்திகே ஸர்வ 
விச்வாத்மிகே காலிகே! முக்தமந்தஸ்மிதோதார வக்த்ரஸ்புரத்‌ We eu) 
தாம்பூல கண்டோத்கரே. ஜ்ஞான முத்ராகரே, சர்வ சம்பத்கரே பத்ம 
பாஸ்வத்கரே! 
523 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குந்தபுஷ்பத்யுதி ஸ்நிக்ததந்தாவலீ நிர்மலாலோக கல்லோல ஸமமேலன 
ஸ்மேரசோணாதரே சாரு வீணாதரே பக்வபிம்பாதரே! 


ஸுலலித நவயெளவனாரம்ப சந்திரோதயோத்வேல லாவண்ய 
துக்தார்ணவாவிர்ப்பவத்‌ கம்பு பிப்வோக ப்ருத்கந்தரே ஸத்கலாமந்திரே 
மந்தரே! திவ்ய ரத்ன ப்ரபாபந்து ரச்சன்ன ஹாராதி பூஷா 
ஸமுத்யோதமானா நவத்யாம்‌ சுசோபே சுபே! 


ரத்னகேயூர ரச்மிச்சடா பல்லவ ப்ரோல்லஸத்‌ தோர்லதா ராஜிதே யோகிபி 
பூஜிதே! விச்வதிங்‌ மண்டல வ்யாபி மாணிக்யதேஜ: ஸ்புரத 
கங்கணாலங்க்ருதே விப்ரமாலங்க்ருதே ஸாதகை: ஸத்க்ருதே: வாஸராரம்ப 
வேலா ஸமுஜ்ஜ்ரும்ப மாணாரவிந்த ப்ரதித்வந்த்வ பாணித்வயே ஸந்த 
தோத்யத்தயே அத்வயே! திவ்ய ரத்னோர்மிகா தீதிதிஸ்‌ தோம ஸந்த்யாய 
மானாங்குலீ பல்லவோத்யன்ன கேந்து ப்ரபா மண்டலே ஸன்னதா 
கண்டலே சித்பிரபா மண்டலே குண்டலே ப்ரோல்லஸத்‌ குண்டலே. 


தாரகா ராஜிநீகாச ஹாராவலிஸ்மேர சாரு ஸ்தனாபோக பாரனமன்‌ 
மத்யவல்லீ வலிச்சேத வீசிஸமுல்லாஸ ந்தர்‌ சித கார ஸெளந்தர்ய 
ரத்னாகரே! வல்லகீப்ருத்கரே! கககிங்கரஸ்ரீ கரே! 

ஹேம கும்போப மோத்துங்க 


ae a வக்ஷ£ஜ பாராவ நம்ரே 
தரிலொகாவநம்ரே! 


லஸத்வ்ருந்த கம்பீர நாபீ ஸரஸ்தீர சைவால சங்காகர ச்யாம ரோமாவலீ 
பூஷணே மஞ்ஜு ஸம்பாஷணே! சாரு சிஞ்ஜத்‌ கடிஸுத்ர 
நிர்ப்பர்த்லிதானங்க லீலாதனு சிஞ்ஜினீடம்பரே . திவ்யரத்னாம்பரே! 2 

பத்மராகோல்லஸன்‌ மேகலா பாஸ்வர ச்ரோணி சோபாஜித ஸ்வர்ண 
பூப்ருதல்லலே சந்த்ரிகாச்தலே! விகஸித நவ கிம்சுகாதாம்பர 


திவ்யாம்சுகச்சந்நசாரூரு சோபாபராபூத ஸிந்தூர சோணாய மாநேந்த்ர 
மாதங்க ஹஸ்தார்கலே வைபவாநர்கலோ ச்யாமலே! 


கோமலஸ்நிக்த நீலோத்பலோத்பாதிதாநங்க தூணீர சங்கா 

கரோத்தாம ஜங்கலதே சாருலீலாகதே! நம்ரதிக்பால ஸீமந்தினீ 

குந்தலஸ்நிக்த நீலப்ரபாபுஞ்ஜ ஸஞ்ஜாத தூர்வாங்கு ராசங்க லாரங்க 

ஸம்யோக ரிங்கந்நகேந்தூஜ்ஜ்வலே ப்ரோஜ்ஜ்வலே நிர்மலே! 

ப்ரஹ்வ தேவேச ஸக்ஷ்மீச பூதேச தோயேச வாகீச தீனாச 
524 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
தைத்யேச யக்ஷ வாய்வக்னி மாணிக்ய ஸம்க்ருஷ்டகோடீர 
பாலாதபோத்தாம லாக்ஷார ஸாருண்ய (தாருண்ய) லக்ஷ்மீ 
க்ருஹீதாங்க்ரி பத்மே ஸுபத்மே உமே! 


ஸுருசிர நவரத்ன பீடஸ்திதே ஸுஸ்திதே! ரக்தபத்மாஸனே ரத்ன 
ஸிம்ஹாஸனே சங்கபத்ம த்வயோ பாச்ரிதே விச்ருதே! தத்ர 
விக்னேச துர்க்காவடுக்ஷேத்ர பாலைர்யுதே! மத்த மாதங்க கன்யாஸ 
மூஹான்விதே! மஞ்ஜுலா மேனகாத்‌ யங்கநா மானிதே 
பைரவைரஷ்டபிர்‌ வேஷ்டிதே! தேவி! வாமாதிபி சக்பி: ஸேவிதே! 
தாத்ரி! லக்ஷ்ம்யாதி ஸக்த்யஷ்டகை: ஸம்யுதே! மாத்ருகா மண்டலைர்‌ 
மண்டிதே! யக்ஷ கந்தர்வ ஸித்தாங்கனா மண்டலைரர்ச்சிதே! 
பஞ்சபாணாத்மிகே! பஞ்சபாணேன ரத்யா ச ஸம்பாவிதே! ப்ரீதி 
பாஜா வஸந்தேன ஆனந்திதே! பக்தி பாஜாம்‌ பரம்ச்ரேயஸே 
கல்பஸே! யோகினாம்‌ மானஸே த்யோதஸே! சந்தலாமோஜஸா 
ப்ராஜஸே! கீதவித்யா வினோதாதி த்ருஷ்ணேன க்ருஷ்ணேன 
ஸம்பூஜ்யஸே! 

பகதிமச்சேதஸா வேதஸா ஸ்தூயஸே! விஸ்வஹ்ருத்யேன வாத்யேன 
வித்யாதரைர்‌ கீயஸே! 

ச்ரவணஹரண தக்ஷிணக்வாணயா வீணயா கின்னரைர்‌ கீயவோ! 
யக்ஷகந்தர்வ ஸித்தாங்கனா மண்டலைரர்ச்யஸே! ஸர்வ லெளபாகப்‌ 
வாஞ்சாவ தீபிர்வதூபி: ஸுராணாம்‌ ஸமாராத்யலே! ஸர்வவித்யா 
விசேஷாத்மகம்‌ சாடுகாதாஸமுச்சாரணம்‌ கண்ட மூலோல்லஸத்‌ 
வர்ணராஜித்ரயம்‌ Garna ச்யாமலோதார aie 
துண்டசோபாதி தூரீப சுகம்‌ லாலயந்தீ ué Gav! பா nee 
த்வயே வத்கிம்‌ நாக்ஷமாலாமபி ஸ்பாடிகீம்‌ ஞான த்‌ 
புஸ்தகம்‌ சாபரேணாங்குசம்‌ பாசமாபிப்ரதீ யேன CUS) Bek š 
சேதஸ தஸ்ய வக்த்ராந்தராத்கத்ய பத்யாத்மிகா பாரத்‌ நி:ஸ T 
ஸ்திரிய: புருஷா: யேனவா சாதகும்பத்யுதிர்‌ பாவயஸ்‌ A 
லக்ஷ்மீ ஸஹஸ்ரை: பரிக்ரீடதே! 
கிம்‌ ந ஸித்யேத்வபு: ச்யாமலம்‌ Garey DOO he 
தாவகம்‌ த்யாயத: தஸ்ய லீலாஸரோவ ரக கிங்கரீ 
நந்தனம்‌ தஸ்ய பத்மாஸனம்‌ பூதலம்‌ தஸ்ய கா SASH 

தஸ்ய சாஜ்ஞகாரீ ஸ்ரீ: ஸ்வயம்‌. ee 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸர்வ தீர்த்தாத்மிகே! ஸர்வ மந்த்ராத்மிகே! ஸர்வ தந்த்ராத்மிகே! 
ஸர்வ யந்த்ராத்மிகே! ஸர்வ பீடாத்மிகே! ஸர்வ தத்வாத்மிகே! ஸர்வ 
சக்த்யாத்மிகே ஸர்வ வித்யாத்மிகே! ஸர்வயோகாத்மிகே ஸர்வ 
நாதாத்மிகே! ஸர்வ சப்தாத்மிகே! ஸர்வ வர்ணாத்மிகே! ஸர்வ 
வித்வத்மிகே! ஸர்வகே ஹேஜகந்மாத்ருகே! பாஹிமாம்‌ பாஹிமாம்‌ 
பாஹிமாம்‌! தேவி துப்யம்‌ நமோ தேவி! துப்யம்‌ நமோ தே! 
துப்யம்‌ நம: 
மஹாகவி காளிதாஸர்‌ அருளிய 
ஸ்ரீ ச்யாமளா நவரத்னமாலிகா 


ஓங்கார பஞ்ஜர சுகீம்‌ உபநிஷத்‌ உத்யான கேலி கல கண்டீம்‌ 

ஆகம விபின மயூரீம்‌ ஆர்யாம்‌ அந்தர்‌ விபாவயே கெளரீம்‌ 
தயமான தீர்க்கநயனாம்‌ கேசிகரூபணே தர்சிதாப்யுதயாம்‌ 

வாம GF நிஹித வீணாம்‌ வரதாம்‌ ஸங்கீத மாத்ருகாம்‌ வந்தே 2 
ச்யாமதனு ஸெளகுமார்யாம்‌ ஸெளந்தர்யானந்த ஸம்பதுன்மேஷாம்‌ 

தருணிம கருணாபூராம்‌ மதஜல கல்லோல லோசனாம்‌ வந்தே 3 
நகமுக முகரித வீணாநாத ரஸாஸ்வாத நவ நவோல்லாஸம்‌ 

முக மம்ப மோதயது மாம்‌ முக்தா தாடங்க முக்த ஹஸிதம்‌ தே 4 
ஸரிகமபதநிரதாம்‌ தாம்‌ வீணாஸங்க்ராந்த காந்த ஹஸ்தாம்‌ தாம்‌ 

சாந்தூம்‌ ம்ருதுல ஸ்வாந்தாம்‌ குசபரதாந்தாம்‌ நமாமி சிவகாந்தாம்‌ 5 
அவடுதட கடித GO தாடித தாலி பலாச தாடங்காம்‌ 


= 


வீணாவாதன வேலா (௮) கம்பித சிரஸம்‌ நமாமி மதாங்கீம்‌ 6 
வீணாரவானுஷங்கம்‌ விகசமுகாம்போஜ மாதுரீ ப்ருங்கீம்‌ 
கருணா பூர தரங்கம்‌ கலயே மாதங்க கன்யகாபாங்கம்‌ 1 


மணிபங்க மேசகாங்கீம்‌ மாதங்கீம்‌ நெளமி ஸித்தமாததங்கீம்‌ 
யெளவன வன ஸாரங்கீம ஸங்கீதாம்‌ போருஹானுபவப்ருங்கீம்‌ 8 
மேசகமாஸேசனகம்‌ மித்யாத்ருஷ்டாந்த மத்யபாகம்தே 
மாதஸ்ததவஸ்வரூபம்‌ மங்கலஸங்கீதாஸெனரபம்‌ மன்யே 9 
நவரத்னமால்யமேதத்‌ ரசிதம்‌ மதங்க கன்யகாபரணம்‌ 
ய: படதி பக்தியுக்த: ஸ பவேத்‌ வாகீஸ்வான்‌ ஸாக்ஷாத்‌ 


526 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ சாரதா புஜங்கம்‌ 
ஸுவக்ஷோஜகம்பாம்‌ ஸுதாபூர்ணகும்பாம்‌ 
ப்ரஸாதாவலம்பாம்‌ ப்ரபுண்யாவலம்பாம்‌ 
ஸதாஸ்யேந்து பிம்பாம்‌ ஸதானோஷ்ட பிம்பாம்‌ 
பஜே சாரதாம்பாமஜஸ்ரம்‌ மதம்பாம்‌ 


கடாக்ஷே தயார்த்ராம்கரே ஜ்ஞானமுத்ராம்‌ 
கலாபிர்‌ விநித்ராம்‌ கலாபைஸ்ஸுபத்ராம்‌ 
புரஸ்ரீம்‌ விநித்ராம்‌ புரஸ்துங்க பத்ராம்‌ 
பஜே சாரதாம்பாமஜஸ்ரம்‌ மதம்பாம்‌ 
லலாமாங்கபாலாம்‌ லஸத்கானலோலாம்‌ 
ஸ்வபக்தைகபாலாம்‌ யச:ச்ரீகபோலாம்‌ 
கரே த்வக்ஷமாலாம்‌ கனத்ப்ரத்னலோலாம்‌ 
பஜே சாரதாம்பாமஜஸ்ரம்‌ மதம்பாம்‌ 


ஸுஸீமந்தவேணீம த்ருசா நிர்ஜிதைணீம்‌ 
ரமத்கீரவாணீம்‌ நமத்வஜ்ரபாணீம்‌ 

ஸுதாமந்தராஸ்யாம்‌ முத சிந்த்யவேணீம்‌ 
பஜே சாரதாம்பாமஜஸ்ரம்‌ மதம்பாம்‌ 


ஸுசாந்தாம்‌ ஸ௩தேஹாம்‌ த்ருகந்தே கசாந்தாம்‌ 
லஸத்ஸல்லதாங்கீ மனந்தாமசிந்த்யாம்‌ 

ஸ்மரேர்தாபஸை: ஸங்கபூர்வஸ்திதாம்‌ தாம்‌ 
பஜே சாரதாம்பாமஜஸ்ரம மதம்பாம்‌ 


குரங்கே துரங்கே ம்ருகேந்த்ரே ககேந்த்ரே 
மராலே மதேமேஹோக்ஷ௮ திரூடாம்‌ 
மஹத்யாம்‌ நவாம்யாம்‌ ஸதா ஸாமரூபாம்‌ 
பஜே சாரதாம்பாமஜஸ்ரம்‌ மதம்பாம்‌ 
ஜ்வலத்காந்தி வன்ஹிம்‌ ஜகன்மோஹனாங்கீம்‌ 
பஜே மானஸாம்போஜ ஸுப்ராந்தப்ருங்கீம்‌ 
நிஜஸ்கோத்ர ஸங்கீத ந்ருத்யத்‌ ப்ரபாங்கீம்‌ 
பஜே சாரதாம்பாமஜஸ்ரம்‌ மதம்பாம்‌ 
527 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
பவாம்போஜநேத்ராஜ ஸம்பூஜ்யமானாம்‌ 
லஸன்‌ மநந்தயாஸப்ரபா வக்த்ரசின்ஹாம்‌ 
சலச்சஞ்சலாசாரு தாடஙககர்ணாம்‌ 


பஜே சாரதாம்பாமஜஸ்ரம்‌ மதம்பாம்‌ 8 


ஸ்ரீ மூகாம்பிகே ஸ்தவம்‌ 


மூலாம்போருஹ மத்ய கோண விலஸத்‌ பன்தூக ராகோஜ்வலாம்‌ 
ஜ்வால gara ஜிதேந்து காந்தி waniu ஆனந்த ஸன்தாயினீம்‌ 
ஹேலா லாளித நீல குந்தளராம்‌ நீலோத்த ரீயாம்‌ சுகாம்‌ 
கொல்லூராக்ரி நிவாஸினீம பகவதீம்‌ த்யாயாமி முகாம்பிகாம்‌ 1 
பாலாதித்ய நியானனாம்‌ த்ரிநயனாம்‌ பாலேந்துளா பூஷிதர்ம்‌ 
நீலாகார ஸுகேசினீம்‌ ஸுலளிதாம்‌ நித்யான்ன தானப்ரியாம்‌ 
சங்கம்‌ சக்ர வராபயம்ச தததீம ஸாரஸ்வதர்தப்ரதாம்‌ i 
தாம்‌ பாலாம்‌ த்ரிபுராம்‌ சிவேன ஸஹிதாம்‌ த்யாயாமி முகாம்பிகாம்‌ 2 
மத்தியான்னார்க ஸஹஸ்ர கோடி ஸத்ருசாம்‌ மாயாந்தகாரெ ஸ்திதாம்‌ 
மாயாஜால விராஜிதாம்‌ மதகரீம மாரேண ஸம்ஸேவிதாம்‌ 
சூலம்‌ பாச கபால புஸ்தகதராம்‌ சுத்தார்த விக்னானதாம்‌ 
தாம்‌ பாலாம்‌ சிவேன ஸஹிதாம்‌ த்யாயாமி முகாம்பிகாம்‌ 3 
கல்யாணீம்‌ கமலேக்ஷணாம்‌ வரநிதிம்‌ மந்தார சிந்தாமணிம்‌ 
கல்யாணீம்‌ கனஸம்‌ ஸ்திதாம்‌ கனகிருபாம்‌ மாயாம்‌ மஹாவைஷ்ணவீம்‌ 
கல்யானீம்‌ பவதீம்‌ வகர்மசமனாம்‌ காஞ்சீபுரீம்‌ காமதாம்‌ 
கல்யாணீம த்ருபுராம சிவேன ஸஹிதாம்‌ த்யாயாமி மூகாம்பிகாம்‌ 4 
காளோம்போதர குந்தளாம்‌ ஸ்மிதமுகீம்‌ கர்பூர ஹாரோஸ்வலாம்‌ 
கர்ணாலம்பித ஹேம குண்டலதராம்‌ மாணிக்க காஞ்சீதாரம்‌ 
கைவல்யைக பராயணாம்‌ களமுகீம்‌ பத்மாஸனே ஸம்ஸ்திதாம்‌ 
த்வாம்‌ பாலம்‌ சிவேன ஸஹுதாம்‌ த்யாயாமி மூகாம்பிகாம்‌ 5 
ஸந்தியாராக நிபானனாம்‌ த்ரிநயனாம்‌ ஸம்மான ஸம்பூஜிதாம்‌ 
சக்ராக்ஷாபய கம்புசோபிதகர ப்ரலம்ப வேணீயுதாம்‌ 
ஈஷத்புல்ல ஸுகேதக்‌ தளவஸத்‌ ஸேவ்யார்சி தாங்ரித்வயாம்‌ 
தாம்‌ பாலாம்‌ சிவேன ஸஹிதாம்‌ த்யாயாமி மூகாம்பிகாம்‌ 


528 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


காஞ்சீ கிங்கிணி கங்கணாம்‌ கததராம்‌ மாஞ்சிர மாஹாரதீம்‌ 

சஞ்சல்‌ காஞ்சன ஸல்கீரீட கடகாம்க்ரைமேய ஹாரோ ஜ்வலாம்‌ 
சஞ்சல்‌ காஞ்சன மண்டயே மணிமயே பத்மாஸனே ஸம்‌ ஸ்திதாம்‌ 

பஞ்சாஸ்யாஞ்சித ஸஞ்சரீம்‌ பகவதீம த்யாயாமி மூகாம்பிகாம்‌ 
சந்த்ராதித்ய ஸமான குண்டலதராம சந்த்ரார்க கோடி ப்ரபாம்‌ 

க்கு விலோசனாம்‌ சசிமுகீ மிந்திராதி ஸம்ஸேவிதாம்‌ 
மந்த்ராக்ஷர தந்தரயோக பஜதாம்‌ சிந்தாகுல த்வஸினீம்‌ 

மந்தராத்ரி வனஸ்திதாம்‌ பகவதீம்‌ த்யாயாமி மூகாம்பிகாம்‌ 8 
நானாகாந்தி விசித்ர வஸ்தர ஸஹிதாம்‌ நானவிதெள பூஷிதாம்‌ 

நானா புஷ்ப ஸுகன்த மால்ய ஸஹிதாம்‌ நானா ஐகத்பூஷிதாம்‌ 
நான வேத புராண சாஸ்த்ர ஸஹிதாம்‌ நானா கவித்வப்ரதாம்‌ 

நானா ரூபதரீம்‌ மஹேச மஹவீம்‌ த்யாயாமி மூகாம்பிகாம்‌ 9 
ராகாதராக நாயகோஜ்வலமுகீம்‌ ஸ்ரீகாம்ய காமப்ரதாம்‌ 

சோகாரண்ய ஹிரண்ய ரோதஸமயே லோகாவலி வாணிதாம்‌ 
ஸ்ரீகாந்தாபி ஸுரார்ச்சிதாம்நலகவீம்‌ லோகாவலீ வர்ணிதாம்‌ 

லோகா நந்தகரீம நமாமிசிரஸா த்யாயாமி மூகாம்பிகாம்‌ 10 
ஸெளவர்ணாம்‌ புஜமத்யகாம்‌ த்ரிநயனம்ஸம்மான ஸம்பூஜிதாம்‌ 

சங்கம்‌ சக்ர வராபயஞ்ச தததீம்‌ தததீம்‌ இந்தோ கலா வித்யுதீம்‌ 
க்ரைவேயாங்கத ஹாராகுண்டல தரா மாகண்டலோப்ய்‌ ஸ்திதாம்‌ 

த்யர்யேத்‌ விந்திய நிவாஸினீம்‌ பகவதீம த்யாயாமி மூகாம்பிகே 1 
கோடகத்ரெள ரத்னபீடே ஸுரமுனிஜனை (அரப்ஸர ஸேவ்யமானாம்‌ 

மந்தாராதி ஸமஸ்த தேவரூபி: ஸம்ஸ்தூயமானாமுமாம்‌ 
ஸெளவர்ணாம்பர தாரிணீம்‌ பகவதீம்‌ வாக்வாதி வாகீஸ்வரீம்‌ 


மூகாம்பாம்‌ ஸகலார்த ஸித்தி பலதாம்‌ வந்தே பாதாம்‌ தேவதாம்‌ 12 


மந்தார குந்த குமுதோத்பல மல்லிகாப்ஜை 
சிருங்கார வேஷ ஸுரபூஜித வந்திதாம்க்ரீ 
மந்தார குந்த குமுதோத்பல சுந்தராங்கி 
மூகாம்பிகே மயிநிதேஹி க்ருபா கடாக்ஷம்‌ 
529 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஸ்தோத்திரம்‌ 
அம்பா ஸாம்பவீ சந்த்ரமெளலி ரபலா அபர்ணா உமாபார்வதி 
காளீ ஸைமவதீ ஸிவா த்ரிநயன்‌ காத்யாயநீ பைரவீ 
ஸாவித்ரீ நவயெளவனா ஸுபகரீ ஸாம்ராஜ்ய லக்ஷ்மீப்ரதா 
சித்ரூபி பரதேவதா பகவதீ ஸ்ரீராஜராஜேஸ்வரீ 1 


அம்பா மோஹினி தேவதா த்ரிபுவனீ ஆனந்த ஸந்தாயினீ 
வாணீ பல்லவ பாணி வேணு முரளீ கானப்ரியா லோலினீ 
கல்யாணீ உடுராஜபிம்ப வதனா தூம்ராக்ஷ ஸம்ஹாரிணீ 
சித்ரூபீ பரதேவதா பகவதீ ஸ்ரீராஜராஜேஸ்வரீ 2 


அம்பா நூபு ரத்ன கங்கண தரீ கேயூர ஹாராவலீ 
ஜாதி சம்பக வைஜயந்தி ஸஹரி க்ரைவேயகை ராஜிதா 

வீணா வேணு விநோத மண்டித கரா வீராஸனே ஸம்ஸ்திதா 
சித்ரூபீ பரதேவதா பகவத்‌ ஸ்ரீராஜராஜேஸ்வரீ 3 


அம்பா ரெளத்ரிணிபத்ரகாளி பகலா ஜ்வாலாமுகீ வைஷ்ணவீ 
ப்ரஹ்மணீ த்ரிபுராந்தகீ ஸுரநுதா தேதீப்ய மனோஜ்வலா 

சாமுண்ட ஆஸ்ரித ரக்ஷ்போஷ ஜனனீ தாக்ஷாயணீவல்லவீ 
சித்ரூபீ பரதேவதா பகவதீ ஸ்ரீராஜராஜேஸ்வரீ 4 


அம்பா ஸூலதனு: குசாங்குச sf அர்த்தேந்து பிம்பாதரீ 

வாராஹீ மதுகைடப ப்ரஸமனீ வாணீ ரமா ஸேவிதா 
மல்லாத்யாஸுர மூகதைத்ய ததனீ மஹேஸ்வரீ அம்பிகா 

சித்ரூபீ பரதேவதா பகவதீ ஸ்ரீராஜராஜேஸ்வரீ > 


அம்பா ஸ்ருஷ்டி விநாஸ பாலனகரீ ஆர்யாவிஸம்‌ ஸோபிதா 
காயத்ரீ ப்ரணவாக்ஷா அம்ருதரஸ: 
ஓங்காரீ வினதா ஸுதார்ச்சிதபதா உ 
சித்ரூபீ பரதேவதா பகவதீ ஸ்ரீரா 


பூர்ணானுஸந்தீ க்ருதா 
ததண்ட தைத்யாபஹா 
ஜராஜேஸ்வரீ 6 


530 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அம்பா சாச்வத ஆகமாதி வினுதா ஆர்ய மஹாதேவதா 


யா ப்ரஹ்மாதி பிபீலிகாந்த ஜனனீ யா வை ஜகன்‌ மோஹினீ 


யா பஞ்சப்ரணவாதி ரேபஜனனீ யா சித்கலா மாலினீ 
சித்ரூபீ பரதேவதா பகவதீ ஸ்ரீராஜராஜேஸ்வரீ 


அம்பா பாலிதா பக்தராஜ தனிசம்‌ அம்பாஷ்டகம்‌ ய: படேத்‌ 


அம்பா லோல கடாக்ஷ வீக்ஷ லலிதம்‌ ௪ ஜஸ்வர்யம்‌ அவ்யாஹதம்‌ 


அம்பா பாவன மந்த்ர ராஜ படனாத்‌ அந்தேச மோக்ஷப்ரதா 
சித்ரூபீ பரதேவதா பகவதீ ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரீ 
ஸ்ரீ புவனேச்வரி பஞ்சரத்னம்‌ 


நமோ தேவ்யை ப்ரக்ருத்யை ச விதாத்ர்யை ஸததம நம: 


கல்யாண்யை காதமாயை ச வ்ருத்யை ஸித்யை நமோ நம: 


ஸச்சிதாநந்த ரூபிண்யை ஸம்ஸாராரண்யே நமோ நம: 


பஞ்ச க்ருத்யை விதாத்ர்யை ச புவனேச்வர்யை நமோ நம: 


வித்யா த்வமேவ தநு புத்திமதாம்‌ நராணாம்‌ 
சக்திஸ்‌ த்வமேவ கில சக்திமதாம்‌ ஸதைவ 

த்வம்‌ கீர்த்தி காந்தி கமலாமல துஷ்டீரூபா 
முக்தி ப்ரதா விரதிரேவ மனுஷ்ய லோகே 

தீராதா த்வமேவ மம மோஹமயாத்‌ பவாப்தேஸ்‌ 
த்வாமம்பிகே ஸதத மேவ மஹார்த்திதே ௪ 

ராகாதி ப்ரவிரசிதே விததே(அகிலாந்தே 
மாமேவ பாஹி பஹுதுஃக்கஹரே ச காலே 

நமோ தேவீ மஹா வித்யே நமாமி சரணெள தவ 
ஸதாஜ்ஞான ப்ரகாசம்‌ மே தேஹி ஸர்வார்த்த சிவே 


531 


https://archive.org/details/muthulakshmiacademy 


2 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ அம்பா பஞ்சரத்னம்‌ 
அம்பா சம்பர வைரிதாதபகிந்‌ ஸ்ரீசந்த்ர பிம்பானனா 
பிம்போஷ்டீ ஸ்மித பாஷிணீ கபகரீ காதம்பவாட்யாச்ரிதா 
ஹ்ரீங்காராக்ஷர மந்த்ர மத்யஸுபகா ச்ரோணீ நிதம்பாங்கிதா 
மாமம்பா புரவாஸிநீ பகவத்‌ ஹேரம்ப மாதா (அவது 


கல்யாணீ கமநீய ஸுந்தரவபு: காத்யாநீ காலிகா 
காலச்யாமலமே சகத்யுதிமதீ காதி த்ரிபஞ்சாக்ஷரீ 
காமாக்ஷி கருணாநிதி: கலிமலாரண்யா திதாவானலா 


மாமம்பா புரவாஸிந்‌ பகவத்‌ ஹேரம்ப மாதா (அவது 


காஞ்சீ கங்கண ஹாரகுண்டலவத்‌ கோடீகிரீடான்விதா 
கந்தர்ப்பத்யுதிகோடி கோடிஸதநா பீயூஷம்பஸ்தநா 

கெளஸும்பாருண காஞ்சநாம்பர வ்ருதா கைலாஸவாஸப்ரியா 
மாமம்பா புவாஸிநீ பகவத்‌ ஹேரம்ப மாதா (அவது 


யா ஸாசும்பநிசும்ப தைத்ய சமநீ யா ரக்தபீஜாஸநீ 

யா ஸ்ரீவிஷ்ணு ஸரோஜ நேத்ரபவனா யா ப்ரஸதீஹ்மவித்யா 
யா தேவீ மதுகைடபாஸுரரிபு: யா மாயிஷ த்வம்ஸிநீ 

மாமம்பா புரவாஸிந்‌ பகவத்‌ ஹேரம்ப மாதா (அவது 


ஸ்ரீவித்யா பரவதா(அதிஜனனீ துர்கா ஜயா சண்டிகா 
பாலா ஸ்ரீத்ரிபுரேச்வரீ சிவஸதீ ஸ்ரீராஜராஜேஸ்வரீ 

ஸ்ரீராக்ஜீ சிவதூதிகா ச்ருதிஜதா ச்ருங்கார சூடாமணி 
மாமம்பா புரவாஸிநீ பகவத்‌ ஹேரம்ப மாதா (அவது 


அம்பா பஞ்சக மத்புதம்‌ படதி சேத்‌ யோவா ப்ரபாதே(அநிசம்‌ 
திவ்வையஸ்வர்ய சதாயுருத்தமமதிம்‌ வித்யாம ச்ரியம்‌ சாச்வதீம்‌ 
லப்த்வா பீமிதலே ஸ்வதர்மநிரதாம்‌ ஸ்ரீஸுந்தரீம்‌ பாமிதீம்‌ 
மந்தே ஸ்வர்கபலம்‌ லபதே விபுதஸ்‌ ஸம்ஸ்தூயமாநோ நர: 


532 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகா பஞ்சகம்‌ 


ஆர்யா ஸ்வர்ணாம்பிகா மாதா வ்ருத்ராரி மஹிதா சுபா 
காலே வ்ருஷ்டி ப்ரதானேன லோக க்ஷேமம்‌ கரோது ஸா 1 


பாதாரவிந்தயோ: காந்தயாமணிநூபுர சிஞ்சிதை : 
ஸ்வர்ணாம்பிகா கரோத்வஸ்மான்‌ லாஸ்யேனானந்ததுந்திலான்‌2 


ஸ்துத்யா ப்ரம்ஹாதிபி: தேவீ ஸ்ரீவித்யா ஸர்வமங்களா 
அங்காரகா கக்ஷேத்ரவாஸா ஸ்வர்ணாம்பா பாது: ந ஸதா 3 


ஸ்வர்ணாம்பிகா ஜகன்மாதா அகஸ்ச்யேச்வர மன: ப்ரியா 
கடாக்ஷயது ந: ஸர்வான்‌ யோகக்ஷேமதுரம்தரா 4 


கும்பஜேனார்ச்சிதா நித்யம்‌ மந்தஹாஸனே மாமகே 
ஸ்வர்ணாம்பிகா தம: ஸ்வாந்தே த்ராகபா குருதாத்‌ சிவா 5 


ஸ்ரீ அம்பா நவமணிமாலை 


வாணீம்‌ ஜிதஸுகவாணீ அளிகுலவேணீம்‌ பவாம்புதித்ரோணீம்‌ 
வீணாசுகசிசுபாணீம்‌ நதகீர்வாணீம்‌ நமாமி சர்வாணீம்‌ 1 


குவலயதள நீலாங்கீம்‌ குவலய Tenses தீக்ஷிதாபாங்கீம்‌ Es 
லோசனவிஜித குரங்கீம்‌ மாதங்கீம்‌ நமாமி சங்கரார்த்தாங்கீம்‌ 2 


கமலாகமலஜ காந்தா கரஸாரஸ தத்தகாந்த கரகமலாம்‌ | 
கரயுகல வித்ருதகமலாம்விமலாம்‌ கமலாங்கசூட ஸகலகலாம்‌ 3 


ஸுந்தர ஹிமகரவதனாம்‌ குந்தஸுரதனாம்‌ முகுந்த நிதிஸதனாம்‌ 
கருணோஜ்ஜீவித மதனாம்‌ ஸுரகுஸலாயா ஸுரேஷு க்ருதததனாம்‌ 4 
துங்கஸ்தனஜித குமபாம்‌ க்ருதபரிரம்பாம்‌ சிவேன குஹடிம்பாம்‌ 
தாரிதிசும்பநிசும்பாம்‌ நர்த்திதரம்பாம்‌ புரே விகததம்பாம்‌ 5 
அருணாதாஜித பிம்பாம்‌ ஜகதம்பாம்‌ கமனவிஜிதகாதம்பாம்‌ 
பாலிதஸுஜன கதம்பாம்‌ ப்ருதுல நிதம்பாம்‌ பஜே ஸஹோரம்பாம்‌ 6 
533 ்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சரணாகதனபரணாம்‌ கருணா வருணாலயாம்‌ நவாவரணாம்‌ 


மணிமயதிவ்யாபரணாம்‌ சரணாம்‌ போஜாதஸேவ கோத்தரணாம்‌ 7 
நதஜனரக்ஷா தீக்ஷாம்‌ தக்ஷாம்‌ ப்ரயத்ஷ தைவதாத்யக்ஷாம்‌ 
வாஹிக்ருதஹர்யக்ஷாம்‌ க்ஷபித விபக்ஷ£ம்‌ ஸுரேஷு க்ருதரக்ஷாம்‌ 8 
தன்யாம்‌ ஸுரவரமான்யாம்‌ ஹிமகிரி கன்யாம்‌ த்ரிலோக மூர்த்தன்யாம்‌ 
விஹ்ருதஸுத்ருமவன்யாம்‌ வேத்மி வினாத்வாம்‌ ந தேவதாஸ்வன்யாம்‌ 9 
ஏதாம்‌ நவமணி மாலாம்‌ படந்தி பக்த்யேஹ யே பராசக்த்யா 
தேஷாம்‌ வதனே ஸதனே ந்ருத்யதி வாணீ ரமா ௪ பரமமுதா 10 
பாதய வா பாதாலே ஸ்தாபய வா ஸகல புவன ஸாம்ராஜ்யே 
மாதஸ்தவ பதயுகளம்‌ நாஹம்‌ முஞ்சாமி நைவ முஞ்சாமி 11 
ஸ்ரீ அகிலாண்டேச்வரீ ஸ்தோத்ரம்‌ 
அகிலாண்டேஸ்வரீம்‌ தேவீம்‌ அம்ருதேஸ்வர ஸுப்ருவம்‌ 
ஜிஷ்ணுராரப தேஸ்தோதும்‌ க்ருஹீத மணி பாதுகாம்‌ 1 
குணானா மணி மாத்‌ நாம்‌ அஷ்டாபி: ஸித்திபி: சிவாம்‌ 
பஜே ப்ரதாத்ரீம்‌ பக்தா நாம்‌ ப்ரதாத்ரீம்‌ தத்விஷாமபி 2 
பிரம்மணாச ஸரஸ்வத்யா ஸ்துதாம்‌ பங்கஜயாஸமம்‌ 
வைகுண்டேன ஸ்துதாம்‌ தேவீம்‌ அகிலாண்டேஸ்வரீம்‌ பஜே 3 


பவாப்திபராம நயதீம்‌ பவாங்க நியதா லயாம்‌ 
பவாபாயபயம்‌ ஹந்த்ரீம்‌ பவானி மஹமாச்ரயே 


4 
இதிஸ்துத்வா பகவதீம்‌ அகிலாண்டேஸ்வரீம்‌ விருஷா 
யயெளச ஸித்திம நயா மஹதைச்வர்ய தாயிநீம்‌ 5 
த்ரயஸ்த்ரிம்‌ சத்ஸுராதிக்ய ஸ்வாராஜ்யஸ்‌ யாதி பத்யவான்‌ 
ஸங்க்ரந்தன ஸ்ததாச்ரீமாந்‌ நந்தா நந்தநிர்பர: 6 


534 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஏவம்‌ சித்ர சிகண்டி ஜஸ்ய வசஸா ஸம்ப்ராப்ய புண்யம்‌ ஸதலம்‌ 
ஸம்‌ பூஜயாம்ருதவிக்ரஹம்‌ பசுபதிம்‌ தேவீஞ்ச சைலேந்த்ர ஜாம்‌ 7 


ரக்ஷோ பீதிம பாஸ்ய வாஞ்சிதபலம்‌ லப்த வாத ஸங்க்ரந்தந: 
ஸ்வாராஜயம்‌ புனராப்தவான்‌ அமல தீ ராசாபதீநாம்‌ ப்ரபு: 8 


ஸ்ரீ ஆதிசங்கரர்‌ அருளிச்‌ செய்த 
ஸ்ரீ கெளரீ தசகம்‌ 


லீலா லப்தஸ்தாபித லுப்தாகிலலோகாம்‌ 
லோகாதீதைர்‌ யோகிபிரந்தச்சிர ம்ருக்யாம்‌ 
பாலாதித்யச்ரேணி ஸமான த்யுதி புஞ்ஜாம்‌ 
கெளரீமம்பாம்‌ அம்புருஹாக்ஷிம்‌ அஹம்‌ ஈடே 1 


ப்ரத்யாஹாரத்யான ஸமாதி ஸ்திதிபாஜாம்‌ 

நித்யம சித்தே நிர்வ்ருதிகாஷ்டாம்‌ கலயந்தீம்‌ 
ஸத்யஜ்ஞானாநந்தமயீம தாம தனுரூபாம்‌ 

கெளரீமம்பாம்‌ அம்புருஹாக்ஷீம்‌ அஹம்‌ ஈடே 2 


சந்த்ராபீடாநந்தித மந்தஸ்மித வக்த்ராம்‌ 
சந்ராபீடலங்க்ருத நீலாலக பாராம்‌ 

இந்த்ரோபேந்த்ராத்யர்சித பாதாம்புதாம்புஜயுக்மாம்‌ 
கெளரீமம்பாம்‌ அம்புருஹாக்ஷீம்‌ அஹம்‌ ஈடே 3 


ஆதி க்ஷாந்தாமக்ஷர மூர்த்யா விலாளந்தீம்‌ 
பூதே பூதே பூதகதம்ப ப்ரஸவித்ரீம்‌ 
சக்தப்ரஹ்மானந்த மயீம்‌ தாம்‌ தடிதாபாம்‌ 


கெளரீமம்பாம்‌ அம்புருஹாக்ஷீம்‌ அஹம்‌ ஈடே 4 
மூலாதாராதுத்திதவீத்யா விதிரந்த்ரம்‌ an 
ஸெளரம்‌ சாநத்ரம்‌ வ்யாப்யவிஹாரஜ்வலிதாங்கீம்‌ 
யேயம்‌ ஸூக்ஷ்மாத்‌ ஸூக்ஷ்மதனுஸ்தாம்‌ ஸூகரூடாம்‌ 
கெளரீமம்பாம்‌ அம்புருஹாக்ஷீம்‌ அஹம்‌ ஈடே 5 


535 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நித்ய: சுத்தோ நிஷ்கல ஏகோ mass: 
ஸாக்ஷ்‌ யஸ்யா: ணுஸர்கவி தெள ஸம்ஹணேச 
விச்வத்ராணக்ரீடனலோலாம்‌ சிவபத்னீம்‌ 


கெளரீமம்பாம்‌ அம்புருஹாக்ஷீம்‌ அஹம்‌ ஈடே 


யஸ்யா: குக்ஷள லீனமகண்டம்‌ ஜகதண்டம்‌ 
பூயோ பூய: ப்ராதுரபூதுத்திதமேவ 
பத்யா ஸார்தம தாம்‌ ரஜதாத்ரெள விஹரந்தீம்‌ 
கெளரீமம்பாம்‌ அம்புருஹாக்ஷீம்‌ அஹம்‌ ஈடே 
யஸ்யாமோதம்‌ ப்ரோதமசேஷம்‌ மணிமாலா 
ஸூத்ரே யத்வத்க்வாத சரம்‌ சாப்யசரம்‌ ச 
தாமத்யாத்மஸ்ஞான பதவ்யா கமனீயாம்‌ 
கெளரீமம்பாம்‌ அம்புருஹாக்ஷீம்‌ அஹம்‌ ஈடே 
நாநாகரை: சக்தி கதம்பைர்புவனானி 
வ்யாப்ய ஸ்வைரம்‌ க்ரீடதி யேயம்‌ ஸ்வயமேகா 
கல்யாணீம்‌ தாம்‌ கல்பலதாமானதிபாஜாம்‌ 
கெளரீமம்பாம்‌ அம்புருஹாக்ஷீம்‌ அஹம்‌ ஈடே 
ஆசாபாச க்லேசவிநாசம விததானாம்‌ 
பாதாபோஜத்யான பராணாம்‌ புருஷாணாம்‌ 
ஈசாமீ சர்தாங்கஹராம்‌ தாமபிராமம்‌ 
கெளரீமம்பாம்‌ அம்புருஹாக்ஷீம்‌ அஹம்‌ ஈடே 
ப்ராத:காலே பாவ விசுத்த ப்ரணிதானாத்‌ 
பக்த்யா நித்யம்‌ gaus கெளரீ தசகம்‌ ய: 
வாசாம ஸித்திம்‌ ஸம்பத மகர்யாம்‌ சிவபக்திம்‌ 
தஸ்யாவச்யம பர்வதபுத்ரீ விததாதி 


PEAR 
536 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீவ்யாஸர்‌ செய்த 
ஸ்ரீ பகவதி ஸ்தோத்ரம்‌ 

ஜய பகவதி தேவி நமோ வரதே ஜய பாப விநாஸினி பஹுபலதே 

ஜய சும்பநிசும்ப கபால த்ரே ப்ரணமாமி து தேவி நரார்த்தி ஹரே 
ஐய சந்த்ர திவாகர நேத்ர தரே ஜய பாவக பூஷித வக்த்ர வரே 

ஜய பைரவ தேஹ நீலி ந பரே ஜய அந்தக தைத்ய விசோஷகரே 
ஐய மஹிஷ விமர்தினி சூல கரே ஜய லோக ஸமஸ்த பாப ஹரே 

ஜய தேவி பிரதாமஹவிஷ்ணு நுதே ஜய பாஸ்கர சக்ர சிரோவனதே 
ஐய ஷண்முக ஸாயுத ஈச நுதே ஜய ஸாகர காமினி சம்பு நுதே 

ஜய துஃக்க தரித்ர விநாச கரே ஜய புத்ர கனத்ர விவ்ருத்தி கரே 
ஜய தேவி ஸமஸ்த சரீரதரே ஜய நாக விதர்ஸினி துஃக்க ஹரே 

ஜய வ்யாதி விநாஸினி மோக்ஷ கரே வாஞ்சித தர்சினி ஸித்திவரே 
ஏதஸ்‌ வ்யாஸ க்ருதம்‌ ஸ்தோத்ரம்‌ ய: படேத்‌ நியத: கசி: 

க்ருஹே வா சுத்திபாவேன ப்ரீதா பகவதீ ஸதா 


ஸ்ரீ பகவதி த்யானம்‌ 


மாதர்மேதுகைடபக்னி மஹிஷ ப்ராணாபஹாரோத்யமே 
ஹேலா நிர்மித தூம்ர லோசனவதே ஹே சண்டமுண்டார்தினி 1 
நிஸ்சே க்ருத ரக்த பீஜதனுஜேஷு நித்யே நிசுபம்பா பஹே 
சும்ப த்வம்ஸினி ஸம்ஹாராசு துரிதம்‌ துர்கே நமஸ்தேம்பிகே 2 
லக்ஷ்மீ ப்ர தானஸமயே நவவித்ருமாபாம்‌ 
வித்யா ப்ரதான ஸமயே சரதிந்து சுப்ரபாம்‌ 
வித்வேஷி வர்க்‌ விஜயேபி தமால நீலாம்‌ ஸர்‌ 
தேவீம்‌ த்ரிலோக ஜனனீம்‌ சரணம்‌ ப்ரபத்யே 3 


* 537 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கட்கம்‌ சக்ரகதேஷு சாப பரிகான்‌ சூலம்பு கண்டீம்‌ சிர 
சங்க சந்ததீம கரைஸ்திரனயனாம்‌ சர்வாங்க பூஷாப்ருதனாம்‌ 
நீலாச்ம த்யுதிமாஸ்ய பாததசகாம்‌ சேவா மகா காளிகாம்‌ 


யாமஸ்தெளஸ்‌ ஸ்வபிதே ஹரெள கமலஜோஹம்‌ தும்‌ மதுகைடபம்‌ 4 


அக்ஷஸ்ரக்‌ ப்ரசும்‌ கதேஷு குலிகம்‌ பத்மம்‌ தனுக்கும்‌ கடிகாம்‌ 
தண்டம்‌ சக்தி மஸிம்ச சரசு ஜலஜம்‌ கண்டாம்‌ சுரா பாஜனம்‌ 
சூலம்‌ பாச சுதர்சனேச தததீம்‌ ஹஸ்தை ப்ரஸன்னானனாம்‌ 
ஸேவேன ஸரிப மர்தினீமிஹ மஹாலக்ஷ்மீம்‌ ஸரோஜஸ்திதாம்‌ 5 
கண்டா சூல ஹலாளி சங்கமுஸலே சக்ரம தனுஸாயகம்‌ 
ஹஸ்தாய்ஜைர்‌ தததீம்‌ கனாந்தவிலஸத்‌ சீதாம்சு துல்ய ப்ரபாம்‌ 
கெளரீதேஹ சரத்பவாம்‌ த்ரிநயனாம்‌ ஆதார பூதாம்‌ மஹா 
பூர்வாமத்ர சரஸ்வதீமனுபஜே சும்பாதி தைத்யார்தினீம்‌ 6 
அம்மே மஹேஸ்வரி 
(சோற்றானிக்கரை ஸ்ரீபகவதி ஸ்துதி) 
அம்மே மஹேஸ்வரி கார்த்யாயினி அம்பிகே துர்காதேவி 
அன்னபூர்ணேஸ்வரி நீ கடாக்ஷிக்க நன்ம வருத்திடேணம்‌ 
ஆச்ரயிக்க அருமில்லா சோற்றானிக்கர அம்மே அல்லாது எனிக்கு 
ஆரிலும்‌ நின்ட சக்தி ப்ரதிபலிச்சு ஆபத்து அகற்றிடேணம்‌ 
இல்ல வலிக்கு சங்கடம்‌ இருள்நீங்கி எல்லா இடத்தும்‌ இப்போள்‌ 
அம்மயானு என்கூட கெமிப்பதும என்ட போதம்‌ தரிச்சே 
ஈரெழுலோக மெல்லாம்‌ நிறஞ்சு உள்ளொடு ஈஸ்வரி நின்ட நாமம்‌ 
ஈணமொடேருந்து பஜிக்குவான்‌ தோணேனம்‌ என்ட நாவில்‌ 
உலபந்தமோதமேடே விறனியால்‌ உத்தரயம்‌ தர்ச்ச 
© அல்ல பத்ரே நினக்கு ஒத்தபோல்‌ உள்ள சக்தி 
சேலோடு நாறிஞ்‌ சடுத்து நல்‌அம்பிகா 


ges. GaG சிரி 
என்னகத்தே எடுத்து அரைப்பிலே இ ares 


கிங்கிணி போல்சார்த்தி 
538 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வாளும்‌ வலக்‌ கையிலும இடங்கையில்‌ தாரியன்தன்மடதலா 
ரத்தம்‌ குடீச்சுகொண்டு மகேஸ்வரி சித்த சந்தோஷம்‌ பூண்டு 


எத்ரயோ கோர வ்யாதி சமீபிச்சு புத்ரரெ ரக்ஷிச்சுநீ 
ஈ ப்ரபஞ்சத்தில்‌ எல்லாம்‌ கீர்த்தி கேட்ட பத்ரகாளி நமஸ்தே 


சங்குசக்ரம்‌ தரிச்ச கரமதில்‌ பொன்பீடம்‌ தன்னில்‌ ஏறி எத்ரயும்‌ 
மாமோடேவிலஸுந்த கர்த்யாயனி நமஸ்தே (அம்மே மகேஸ்வரி) 


ஸ்ரீ காயத்ரீ ஸ்தோத்ரம்‌ 


காயத்ரீம்‌ ப்ரார்த்‌ தயாமாஸ பக்தி ஸன்னத சுந்தர: 
நமோ தேவீ மஹாவித்யே வேதமாதா: பராத்பவே 


வ்யாஹிருத்யாதி மஹா மந்த்ரரூபே ப்ரணவ ரூபிணீ 
ஸரம்யாவஸ்தாத்மிகே மாதர்‌ நமோ ஹ்ரீங்கார ரூபிணீ 


ஸ்வாஹா ஸ்வதா ஸ்வரூபேத்வாம்‌ நமாமி ஸுகவர்த்ததாம்‌ 
பக்த கல்பலதாம்‌ தேவீம்‌ அவஸ்தாத்ரஸ்ய ஸாக்ஷிணீம்‌ 


துர்யாகீத ஸ்வரூபாம்‌ சச்சிதானந்த ரூபிணீம்‌ 
ஸர்வவே காந்தஸம்‌ வேத்யாம்‌ ஸூர்யமண்டல வாஸினீம்‌ 


ஸ்ரீ சாகம்பரி ஸ்தோத்ரம்‌ 


ப்ரஸீத த்வம்‌ மஹேசானி ப்ரஸீத ஜகதாம்பிகே 
அனந்தகோடீ ப்ரஹ்மாண்ட நாயிகே தே நமோ நம 


நம: கூடஸ்த ரூபாயை சித்ரூபாயை நமோ நம 
நமோ வேதாந்த வேத்யாயை புவனேச்வர்யை நமோ நம 


நேதி நீதி வாக்யைர்யா போத்ய தேஸ கலாகமை - 
தாம்ஸர்வ காரணாம்‌ தேவிம்‌ ஸர்வபாவஹே ஸந்ததா 


பக்த கலபத்ருமே தேவி பக்தார்த்தம்‌ தேஹதாரிணி 
நித்ய த்ருப்தே நிருபமே புநேச்வரிதே நம 


539 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
அஸ்மத்‌ சாந்த்யர்த்தம்‌ அதுலம்‌ லோச நாநாம்‌ ஸகஸ்ரம்‌ 
த்வயாயதோ த்ருதம்தேவி சதாஷீத்வம்‌ ததோபவ 


ஸ்வாதுநி பலமூலோநி பக்ஷணார்த்தம்‌ ததெளசிவா 
நாநாவிதாநீ சாந்தாநீ பசுபோஜ்யா நியாநிச 


ஸ்ரீ காளிகாம்பா ஸ்தோத்ரம்‌ 


காளிகாம்பா நமஸ்துப்யம கலகல்மஷ நாசிநி 


ஸர்வக்லேச ஹரே தேவி கேசவப்ரிய ஸோதரி 


ஸ்ம்ருதா ச்ருதாச த்ருஷ்டாத்வமகம்‌ ஹரஸி பார்வதி 
மத்ரபுர்யாம்‌ ஸ்திதாஸி த்வம்‌ பக்தாபீஷ்ட ப்ரதாயிநி 


ஜன்ம ம்ருத்யு ஜராவ்யாதிது: கஸந்தப்ததேஹினம்‌ 
ப்ரேம பூர்ண கடாக்ஷேண பாதும்மாம்‌ த்வமிஹார்ஹஸி 


நானாலங்கார ஸம்யுக்தா யரித்ராகுங்கம அர்ச்சிதா 


க்ஷிப்ர ப்ரீதா யதஸ்தவம்‌ ஹிப்ரீத்யா லோகாம்ர்ச ரக்ஷ்ஸி 


க்ருஷ்ணே பக்திம்‌ த்ருடாம்‌ தேஹி ஸத்கார்யே சக்தி முத்தமாம்‌ 
ஸத்ஸங்கே ஜீவனம்‌ தேஹி வாக்விலா ஸம்ச தைவிகம்‌ 


ஜ்யோதிஷ்மத்யா க்ருதம்‌ புண்யகரம்‌ ஸ்தோத்ரம்துய: படேத்‌ 


ஸேஜன: காளிகாம்பாயா: பூர்ணாநுக்ரஹ பாக்பவேத்‌ 


XXX 


540 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ காளிகாம்பாள்‌ போற்றி 
செய்யுமிவ்‌ அர்ச்சனை சேர்ந்த துதியை அம்மையே ஏற்று 
அருள்க அருள்கவே சீரும்‌ சிறப்பும்‌ செல்வமும்‌ பெற்று வாழ்க 
பல்லாண்டு வாழ்க அருள்கவே 


ஓம்‌ அங்கையற்கண்‌ அம்மையே போற்றி 
ஓம்‌ அகிலாண்டநாயகியே போற்றி 
ஓம்‌ அருமறையின்‌ வரம்பே போற்றி 
ஓம்‌ அறம்‌ வளர்க்கும்‌ அம்மையே போற்றி 
ஓம்‌ அரசிளங்குமரியே போற்றி 
ஓம்‌ அப்பர்பிணி மருந்தே போற்றி 
ஓம்‌ அமுத நாயகியே போற்றி 
ஓம்‌ அருந்தவ நாயகியே போற்றி 
ஓம்‌ அருள்நிறை அம்மையே போற்றி 
gb ஆலவாய்க்‌ கரசியே போற்றி 10 
ஓம்‌ ஆறுமுகத்தின்‌ அம்மையே போற்றி 
ஓம்‌ ஆதியின்‌ பாதியே போற்றி 
ஓம்‌ ஆலால சுந்தரியே போற்றி 
ஓம்‌ ஆனந்த வல்லியே போற்றி 
ஓம்‌ இளவஞ்சிக்‌ கொடியே போற்றி 
ஓம்‌ இமயத்‌ தரசியே போற்றி 
ஓம்‌ இடபத்தோன்‌ துணையே போற்றி 
ஓம்‌ ஈஸ்வரியே போற்றி 
ஓம்‌ உயிர்‌ ஓவியமே போற்றி 
ஓம்‌ உலக அம்மையே போற்றி 20 
ஓம்‌ ஊழ்வினை தீர்ப்பாய்‌ போற்றி 
ஓம்‌ எண்திசையும்‌ வென்றாய்‌ போற்றி 
ஓம்‌ ஏகன்‌ துணையே போற்றி 
ஓம்‌ ஐங்கரன்‌ அன்னையே Cuni 
ஓம்‌ ஐயம்‌ தீர்ப்பாய்‌ போற்றி 


541 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ஒப்பிலா அமுதே 
ஓங்கார சுந்தரியே 
கற்றோர்க்‌ கினியோய்‌ 
கல்லார்க்கு எளியோய்‌ 
கடம்பவன சுந்தரியே 
கல்யாண சுந்தரியே 
கனகமணிக்குன்றே 
கற்பின்‌ அரசியே 
கருணை யூற்றே 
கல்விக்கு வித்தே 
கனகாம்பிகையே 
கதிரொளிச்‌ சுடரே 
கற்பனை கடந்த கற்பகமே 
காட்சிக்‌ கினியோய்‌ 
காலம்‌ வென்ற கற்பகமே 
காமாட்சி அம்பிகையே 
காளிகாம்பாள்‌ அம்மையே 
கிளியேந்திய கரத்தோய்‌ 
குலச்சிறை கத்தோய்‌ 
குற்றம்‌ பொறுக்கும்‌ குணமே 
கூடற்கலாப மயிலே 
கோலப்‌ பசுங்கிளியே 
சம்பந்தன்‌ ஞானத்தாயே 
சக்தி வடிவே 

சங்கம்‌ வளர்த்தாய்‌ 
சிவகாம சுந்தரியே 
சித்தம்‌ தெளிவிப்பாய்‌ 
சிவயோக நாயகியே 


542 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 


30 


40 


சிவானந்த வல்லியே 
சிங்கார வல்லியே 
செந்தமிழ்த்‌ தாயே 
செல்வத்துக்கரசியே 
சேனைத்‌ தலைவியே 
சொக்கர்‌ நாயகியே 


சைவநெறிநிலைக்கச்‌ செய்தோய்‌ 


ஞானாம்பிகையே 
ஞானப்‌ பூங்கோதையே 
தமிழர்‌ குலச்சுடரே 
திருவுடையம்மையே 
திசையெல்லாம்‌ புரந்தாய்‌ 
திரிபுர சுந்தரியே 
திருநிலை நாயகியே 
தீந்தமிழ்ச்‌ சுவையே 
தெவிட்டாத தெள்ளமுதே 
தென்னவன்‌ செல்வியே 
தேன்மொழி யம்மையே 


“தையல்‌ நாயகியே 


நற்கனியின்‌ சுவையே 
நற்றவத்தின்‌ கொழுந்தே 
நல்ல நாயகியே 
நீலாம்பிகையே 

நீதிக்‌ கரசியே 

பக்தர்‌ தம்‌ திலகமே 
பழமறையின்‌ குருந்தே 
பரமானந்தப்‌ பெருக்கே 
பண்ணமைந்த சொல்லே 
பவளவாய்க்‌ கிளியே 


பசுபதி நாயகியே 
543 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 


60 


70 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பாகம்பிரியா அம்மையே 
பாண்டிமா தேவியின்‌ தேவி 
பார்வதி அம்மையே 
பிறவிப்பிணிதீர்ப்பாய்‌ 
பெரிய நாயகியே 

பொன்‌ மயிலம்மையே 
பொற்கொடியன்னேயே 
மங்கள நாயகியே 
மழலைக்‌ கிளியே 
மனோன்மணித்‌ தாயே 
மண்சுமந்தோன்‌ மாணிக்கமே 
மாயேன்‌ தங்கையே 
மாணிக்க வல்லியே 
மீனவர்கோன்‌ மகளே 
மீனாட்சியம்மையே 
முழுஞானப்‌ பெருக்கே 
முக்கண்சுடர்‌ விருந்தே 
யாழ்மொழி யம்மையே 
வடிவழ கம்மையே 
வேலனுக்கு வேல்தந்தோய்‌ 
வேதநாயகியே 
செளந்தராம்பிகையே 


வையகம்‌ வாழ்விப்பாய்‌ 


அம்மையே அம்பிகையே போற்றி 


போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 
போற்றி 


அங்கையற்கண்‌ அம்மையே போற்றி போற்றி 


ஓம்‌ காளிகாம்பாள்‌ தாயே போற்றி ! போற்றி ॥! 


Zk 
544 


https://archive.org/details/muthulakshmiacademy 


90 


100 


108 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ட்‌ o 90 
ஸ்ரீ நவமங்களி ஸ்தோத்ரம்‌ 


காத்யாயனி மஹாமயே பவாநி புவனேச்வரி 


ஸம்ஸார ஸாகரே மக்நாத்‌ உத்தர ஸ்ரீக்ருபாமயி 1 


தனயோ(அஹம்‌ அதிடாக்யோ( அயம்‌ பாவிதேஅ)ஹம்‌ மஹாத்மபி: 
யத்ப்ருஷ்டம்‌ ஸுமஹத்புண்யம்‌ புராணம்‌ வேதவித்ருதம்‌ 2 


நமோ தேவ்யை ப்ரக்ருத்யை ௪ விதாத்ர்யை ஸததம்‌ நம: 


கல்யாண்யை காமதாயை ச வ்ருத்யை ஸித்யை நமோ நம: 3 


ஸச்சிதாநந்த ரூபிண்யை ஸம்ஸாராரண்யை நம: 


பஞ்சக்ருத்யை விதாத்ர்யைச புவனேச்வர்யை நமோ நம: 4 


க்ரீடா தே லோகரசனா ஸகா தேசின்மய: சிவ: 


ஆஹாரஸ்‌ தே ஸதாதந்த: வாஸஸ்‌ தே ஹ்ருதயம்‌ மம 5 
நம சிவாயை கல்யாண்யை சாந்த்யை புஷ்ட்யை நமோ நம; 

பகவத்யை நமோ தேவ்யை ருத்ராயை ஸததம்‌ நம: 6 
ஜய ஜய ஜயாதாரே ஜயசீல ஜயப்ரதே 

யக்ஞ ஸூகர ஜாயே த்வம்‌ ஜயதேவி ஜயாவஹே 7 
ஸுகதே மோக்ஷதே தேவி ப்ரஸன்னா பவ ஸுந்தரி 

புஷ்பாஸா ராநந்தநீயா துளஸீ க்ருஷ்ண ஜீவநீ 8 
நமஸ்தே துளஸீரூபே நமோ லக்ஷ்மி சரஸ்வதி 

9 


நமோ துர்கே பகவதி நமஸ்தே ஸர்வ ரூபினி 
++++ 
545 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ ப்ரத்யங்கிரா கவசம்‌ 
ஓம்‌ க்ருஷ்ண வாஸஸே ஸிம்ஹவதனே 
மஹா பைரவி, ஸர்வ சத்ரு கர்ம வித்வம்ஸினி 
பரமந்த்ரச சேதினி ஸர்வ பூததமனி ஸர்வ பூதாநு புந்த பந்த 
ஸர்வ விக்நாநு சிந்தி சிந்தி ஸர்வ வியாதிம்‌ நிக்ருந்த 
ஸர்வ துஷ்டானு பட்ச பட்ச ஜ்வால ஜிஹ்வே கராள வக்த்ரே 
கராள தம்ஷ்ட்ரே ப்ரத்யங்கிரே ஹ்ரீம நம: ஸ்வாஹா 
ஸ்ரீப்ரதயங்கிரா மாலா மந்திர த்யானம்‌ 
ஸிம்‌ ஸிம்‌ ஸிம்ஹமுகீம்‌ பகவத: ஸ்ரீபைரவஸ்யோல்லஸ ச்சூல ஸ்தூல 
கபால பாசடமரு வ்யக்ரோக்ர ஹஸ்தாம்‌ புஜம்‌ தம்ஷ்டாகோடி 
விசங்கடாஸ்ய குஹாரம்‌ ஆரக்த நேத்ரத்‌ ரயீம பாலேந்து 
த்யுதிமெளலிகாம்‌ பகவதீம்‌ ப்ரத்யங்கிராம்‌ பாவயே. 
ஸ்ரீதேவி க்ஷ்மாபன ஸ்தோத்ரம்‌ 
அபராத ஸஹஸ்ராணி க்ரியந்தேஅஹர்நிஸம்‌ மயா 
தாஸோ அயம்‌இதி மாம்‌ மத்வா க்ஷமஸ்வ பரமேஸ்வரி 1 
ஆவாஹனம்‌ ந ஜானாமி ந ஜானாமி விஸர்ஜனம்‌ 


பூஜாம்‌ சைவ ந ஜானாமி க்ஷம்யதாம்‌ பரமேஸ்வரி 2 
மந்தரஹீனம்‌ க்ரியாஹீனம பக்திஹீனம ஸுரேஸ்வரி 

யத்பூஜிதம்‌ மயாதேவி பரிபூர்ணம்‌ தத்‌ அஸ்துமே 3 
அபராதஸதம்‌ க்ருத்வா ஜகதாம்போதி சோச்சரேத்‌ 

யாம்‌ கதிம ஸமவாப்‌ னோதி நதாம்‌ ப்ரஹ்மாதய ஸுரா : 4 
ஸாபராதோ (அஸ்மி சரணம்‌ ப்ராப்தஸ்த்வாம்‌ ஜகதம்பிகே 

இதானீமனுகம்ப்யோ (அஹம்‌ யதேச்சஸி ததா குரு 5 


அஜ்ஞானத்விஸ்‌ ம்ருதேர்ப்ராந்த்யா யன்யூனமதிகம்‌ க்ருதம்‌ 
தத்ஸர்வம்‌ க்ஷம்யதாம்‌ தேவீ ப்ரஸீத பரமேஸ்வரி 
காமேஸ்வரி ஜகன்மாத: ஸச்சிதானந்த விக்ரஹே 
க்ருயாணார்ச்சாமி மாம்‌ ப்ரீத்யா ப்ரஸீத பரமேஸ்வரி 
குஹ்யா திருஹ்யகோப்த்ரீ த்வம்‌ க்ருஹாண ட 2 i 
றய ல்‌ அஸ்மத்கருதம்‌ ஜபம்‌ 
ஸித்திர்பவது மே தேவி தவத்ப்ரஸாதாத்‌ ae ite 8 
546 


https://archive.org/details/muthulakshmiacademy 


7 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தேவ்யபாரத க்ஷ்மாபன ஸ்தோத்ரம்‌ 


ந மந்த்ரம்‌ நோ யந்த்ரம்‌ ததபி ந ஜாநே ஸ்துதிம ஹோ 
ந சாஹவானம்‌ த்யானம்‌ ததபி ச ந ஜானே ஸ்துதி கதாஹா 1 


ந ஜாநே முத்ராஸ்தே ததபி ச ந ஜாநே விலபநம்‌ 
பரம்‌ ஜாநே மாதஸ்த்வதனுசரணம்‌ க்லேஷஹரணம்‌ 2 


விதேரஞானேன த்ரவிண விரஹேன ஆலஸதயா 
விதேயாஷக்யந்வாத்தவ சரணயோர்யா ச்யுதிர்பூத்‌ 
ததேதத்க்ஷந்தவ்யம ஜனனி ஸகரோத்தாரிணி சிவே 
குபுத்ரோ ஜாயேத கசிதிபி குமாதா ந பவதி 3 


ப்ருதிவ்யாம்‌ புத்ராஸ்தே ஜனனி பஹவஹ ஸந்தி ஸரலா: 
பரம்‌ தேஷாம்‌ மத்யே விரலதரலோஹம்‌ தவ சுதஹ 

மதீயோயம்‌ த்யாகஹ ஸமுசிதமிதம்‌ நோ நவ சிவே 
குபுத்ரோ ஜாயேத கசிதபி குமாதா ந பவதி 


ஜகன்மாதர்‌ மாதஸ்தவ சரணஸேவா ந ரசிதா 
ந வா தத்தம்‌ தேவி த்ரவிணமபி பூயதஸ்வ மயா 
ததாபி த்வம்‌ ஸ்நேஹம்‌ மயி நிருபமம்யத்ப்ரகுருஷே 
குபுத்ரோ ஜாயேத கசிதபி குமாதா ந பவதி 4 


பரித்யக்த்வா தேவா விவிதவிதிசேவா குலதயா 
மயா பஞ்சாக்£்தோதிக மயநீதே து வயஸி 
இதானீம்‌ சேன்மாதஸ்வ யதி க்ருபா நாபி பவிதா 
நிராலம்போ லமபோதர ஜனனி கம்‌ யாமி ஷரணம்‌ 5 


ஷ்வபாகோ ஜல்பாகோ பவதிமதுபாகோபமகிரா 

நிராதங்கோ ரங்கோ விஹரதி சிரம்‌ கோடிகனகை : 
தவாபர்ணே கர்ணே விஷதி மதுவர்ணே பலமிதம்‌ 

ஜனஹ கோ ஜனனி ஜானீதே ஜனனி ஜபநீயம்‌ ஜபவிதெள 


ஓ 


சிதாபஸ்மாலேபோ கரலமஷனம்‌ திக்படதரோ 
ஜடாதாரி கண்டே புஜகபதிஹாரி பசுபதி: 
கபாலி பூதேஷா பஜதி ஜகதீஷைகபதவீம்‌ 
பவானீ த்வத்பாணிக்ரஹண பரிபாடி பலமிதம்‌ 7 
547 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நமோக்ஷஸ்யாகாங்ஷா பவவிபவ வாஞ்சாமி சந மே 
ந விஞ்ஞானமபேக்ஷா ஷவஷிமுகி சுகேச்சாமி ந புருஹ 
அதஸ்த்வாம்ஸய்யாசே ஜனனி ஜனனம்‌ யாது மம வை 


ம்ருடாணி ருத்ராணி சிவ சிவ பவானிதி ஜபதஹ 


நாராதாதிதாஸி விதினா விவிதோபசாரைஹி 
கிம்‌ ருக்ஷசிந்தனபரைர்ன க்ருதம்‌ வசோபிஹி 
ஷ்யாமே த்வமேவ யதி கிஞ்சன மைய்யநாதே 
தத்ஸே க்ருபாமுசிதமம்ப பரம்‌ தவைவ 
ஆபத்ஸு மக்ஹை ஸ்மரணம்‌ த்வதீயம்‌ 
கரோமி துர்கே கருணார்ணவேஷி 
நைதத்சடத்வம்‌ மம பாவயேதாஹா 
க்ஷிதாத்ருஷார்தா ஜனனீம்‌ ஸ்மரன்தி 


ஜகதம்ப விசித்ரமத்ர கிம்‌ பரிபூர்ணா கருணாஸ்தி சேன்மயி 


அபராத பரமபராவ்ருதம்‌ ந ஹி மாதா ஸமுபேக்ஷதே ஸீதம்‌ 


மத்ஸம பாதகி நாஸ்தி பாபக்னித்வத்ஸமா ந ஹி 
ஏவம்‌ ஞாத்வா மஹாதேவி யதாயோக்யம்‌ ததா குரு 


6 ட 
திருமந்திரம்‌ 
அவளையறியா அமரமரும்‌ இல்லை 
அவளன்றிச்‌ செய்யும்‌ அருந்தவமில்லை 
அவளன்றி ஐவரால்‌ ஆவதொன்றில்லை 
அவளன்றி ஊர்புகு மாறறியேனே 
அறிவார்‌ பராசக்தி ஆனந்தமென்பார்‌ 
அறிவார்‌ அருவுரு வாமவள்‌ என்பர்‌ 
அறிவார்‌ கருமம்‌ அவளிச்சையென்பார்‌ 
அறிவார்‌ பரனும்‌ அவளிடந்தானே 
தானே தலைவி யென நின்ற தற்பரை 
தானே உயிர்‌ வித்துத்‌ தந்த பதினாலும்‌ 
வானோர்‌ தலமும்‌ மனமும்‌ நற்புத்தியுந்‌ 
தானே சிவகதி தன்மையு மாமே 
548 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ரி 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


முத்து வதனத்தி முகத்தொறு முக்கண்ணி 
சத்தி சதரி சகளி சடாதரி 

பத்துக்‌ கரத்தி பராபரன்‌ பைந்தொடி 
வித்தகி யென்னுள்ளம்‌ மேவி நின்றாளே 


சக்தி யென்பாளொரு சாதகப்‌ பெண்பிள்ளை 
முக்திக்கு நாயகி யென்பது அறிகிலர்‌ 

பத்தியைப பாழில்‌ உகுத்தஅப்‌ பாவிகள்‌ 
கத்திய நாய்‌ போல்‌ கதறுகின்றாரே 


அதுவிது வென்றுஅவமே கழியாதே 
மதுவிரி பூங்குழல்‌ மங்கை நல்லாளைப 

பதிமது மேவிப்பணிய வல்லார்க்கு 
விதிவழி. தன்னையும்‌ வென்றிடலாமே 


வென்றிடலாகும விதி வழி தன்னையும்‌ 
வென்றிடலாகும்‌ வினைப்பெரும்‌ பாசத்தை 

வென்றிடலாகம்‌ விழைபுலன்‌ தன்னையும்‌ 
வென்றிடு மங்கைதன்‌ மெயுணர்வோர்கே 


காணும்‌ பொருளுங்‌ கருதிய தெய்வமும்‌ 
பேணும்‌ பதியும்பெருகிய தீர்த்தமும்‌ 

ஊணும்‌ உணர்வும்‌ உறக்கமும்‌ தானாகக்‌ 
காணும கனமும்‌ காரிகையாமே 


சேவிப்பதன்‌ முன்னே தேவியை உத்வாகனத்தாற்‌ 
பாவித்துஇதய கமலம்‌ பதிவித்தங்‌ 

கியாவர்க்கு மெட்டா இயந்திர ராசனை 
நீவைத்துச்‌ சேமி நினைத்தது தருமே 


ஆமே யனைத்து உயிராகிய அம்மையுந்‌ 
தாமே சகலமும்‌ ஈன்ற அத்தையலும்‌ 

ஆமே அவளடி போற்றி வணங்கிநிற்‌ 
போமே வினைகளும புண்ணிய னாகுமே 


549 


https://archive.org/details/muthulakshmiacademy 


10 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ அபிராமி ஸ்தோத்ரம்‌ 
நமஸ்தே லலிதே! தேவி! ஸ்ரீமந்ஸிம்ஹாஸநேச்வரி 
பக்தாநாம்‌ இஷ்டதே மாத: ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே 
சந்த்ரோதயம்‌ க்ருதவதி, தாடங்கேன மஹேச்வரி! 
ஆயுர்தேஹி ஜகத்மாத! ஸ்ரீஅபிராமி நமோஸ்துதே 


ஸுதாகடேச ஸ்ரீகாந்தே! சரணாகதவத்ஸலே 

ஆரோக்யம்‌ தேஹிமே நித்யம்‌ ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே 
கல்யாணி மங்களம தேஹி ஜகன்மங்கள காரிணி 

ஐச்வர்யம்‌ தேஹிமே நித்யம்‌ ஸ்ரீஅபிராமி நமோஸ்துதே 


சந்த்ர மண்டலமத்யஸ்தே மஹா த்ரிபுரஸுந்தரி 
ஸ்ரீசக்ரராஜ நிலயே த்வம்ஹி ஸ்ரீஅபிராமி நமோஸ்துதே 
ராஜீவலோசனே பூர்ணே! பூர்ண சந்த்ரவிதாயினி! 
செளபாக்யம்‌ தேஹிமே நித்யம ஸ்ரீஅபிராமி நமோஸ்துதே 


கணேசஸ்கந்த ஜனனி! வேதரூபே! தனேச்வரி! 
வித்யாம்‌ சதேஹிமே கீர்த்தீம ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே 
ஸுவாஸிநீப்ரியே! மாத ஸெளமங்கல்ய விவர்த்தினி! 
மாங்கல்யம்‌ தேக்ஷிமே நித்யம்‌ ஸ்ரீஅபிராமி நமோஸ்துதே 
மார்கண்டேய மஹாபக்தஸுப்ரமண்ய ஸுபூஜிதே! 
ஸ்ரீராஜராஜேச்வரி த்வம்ஹி ஸ்ரீஅபிராமி நமோஸ்துதே 
ஸாந்நித்யம்‌ குரு கல்யாணி மம பூஜே க்ருஹே சுபே 
பிம்பே தீபே புஷ்பே ஹரித்ரா குங்குமே மம 


+++ 


550 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ அபிராபிபட்டர்‌ அருளிச்‌ செய்த 
ஸ்ரீ அபிராமி அந்தாதி 
காப்பு 
தாரமர்‌ கொன்றையும்‌ சண்பக மாலையும்‌ சாத்தும்‌ தில்லை 
ஊரர்தம்‌ பாகத்து உமை மைந்தனே! உலகு ஏழும பெற்ற 
சீர்‌ அபிராமி அந்தாதி எப்போதுமே என சிந்தையுள்ளே 
கார்‌அமர்‌ மேனிக்‌ கணபதியே! நிற்கக்‌ கட்டுரையே 


நூல்‌ 
உதிக்கின்ற செங்கதிர்‌, உச்சித்‌ திலகம்‌ உணர்வுடையோர்‌ 
மதிக்கின்ற மாணிக்கம்‌, மாதுளம்‌ போது மலர்கமலை 
துதிக்கின்ற மின்கொடி மென்கடிக்‌ குங்குமதோயம்‌ என்ன 
விதிக்கின்ற மேனி அபிராமி என்தன்‌ விழுத்துணையே 


துணையும்‌, தொழும்‌ தெய்வமும்‌ பெற்ற தாயும்‌ சருதிகளின்‌ 
பணையும்‌, கொழுந்தும்‌ பதிகொண்ட வேரும்‌ பனிமலர்பூங்‌ 

கணையும்‌, கருப்புச்‌ சிலையு மென்பாசாங்குசமும்‌, கையில்‌ 
அணையும்‌ திரிபுர சந்தரி ஆவது அறிந்தனமே 


அறிந்தேன எவரும்‌ அறியா மறையை அறிந்து கொண்டு 
செறிந்தேன்‌ நினது திருவடிக்கே திருவே வெருவிப்‌ 
பிறிந்தேன்‌ நின்‌ அன்பர்‌ பெருமை எண்ணாத கரும நெஞ்சால்‌ 
மறிந்தே விழும்‌ நரகுக்கு உறவாய மனிதரையே 
மனிதரும்‌ தேவரும்‌ மாயா முனிவரும்‌ வந்து சென்னி 
குனிதரும்‌ சேவடிக்‌ கோமளமே கொன்றைவார்‌ சடைமேல்‌ 
பனிதரும்‌ திங்களும்‌, பாம்பும்‌ பகீரதியும்‌ படைத்த 
புனிதரும நீயும்‌ என்‌ பந்தி எந்நாளும்‌ பொருந்துகவே 
பொருந்திய முப்புரை, செப்பு உரை செய்யும்‌ புணர்முலையால்‌ 
வருந்திய வஞ்சி மருங்குல்‌ மனோன்மணி வார்சடையோன்‌ 
அருந்ததிய நஞ்சு அமுது ஆக்கிய அம்பிகை, அம்புயமேல்‌ 
திருந்திய சுந்தரி, அந்தரி பாதம்‌ என்‌ சென்னியதே 
551 


https://archive.org/details/muthulakshmiacademy 


(©) 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
சென்னியது உன்பொன்‌ திருவடித்‌ தாமரை சிந்தையுள்ளே 
மன்னியது உன்‌ திருமந்திரம்‌ சிந்தூர வண்ணப்‌ பெண்ணே 
முன்னிய உன்‌ அடியாருடன கூடி முறைமுறையே 
பன்னியது என்றும உன்தன்‌ பரமாகம பத்ததியே 6 


ததி உறு மத்திற்‌ சுழுலும்‌என்‌ ஆவி தளர்வு இலாது ஓர்‌ 
கதியுறு வண்ணம்‌ கருதுகண்டாய்‌ கமலாலயனும்‌ 
மதி உறு வேணி மகிழ்நனும மாலும்‌ வணங்கி, என்றும்‌ 
துதியுறு சேவடியாய்‌ சிந்தூரனான சுந்தரியே 7 


சுந்தரி எந்தை துணைவி என்‌ பாசத்‌ தொடரை எல்லாம்‌ 

வந்து அரி சிந்தூர வண்ணத்தினாள்‌ மகிடன்‌ தலைமேல்‌ 
அந்தரி, நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன்‌ 

கந்தரி கைத்தலத்தாள்‌ மலர்த்தாள்‌ என கருத்தனவே 8 


கருத்தன எந்தைதன்‌ கண்ணன வண்ணக்‌ கனகவெற்பின்‌ 
பெருத்தன பால்‌அழும்‌ பிள்ளைக்கு நல்கின பேர்‌அருள்கூர்‌ 

திருத்தன பாரமும்‌, ஆரமும்‌, செங்கைச்‌ சிலையும்‌ அம்பும்‌ 
முருத்தன மூரலும்‌ நீயும அம்மே வந்து என்முன்‌ நிற்கவே 9 


நின்றும இருந்தும்‌ கிடந்தும்‌ நடந்தும்‌ நினைப்பது உன்னை 
என்றும்‌ வணங்குவது உன்மலர்த்தாள்‌ எழுதாமறையின்‌ 

ஒன்றும்‌ அரும்பொருளே! அருளே! உமையே! இமயத்து 
அன்றும பிறந்தவளே! அழியா ஆனந்தமே! டி 


ஆனந்தமாய்‌ என்‌ அறிவாய்‌ நிறைந்த அமுதமுமாய்‌ 
வான்‌ அந்தமான வடிவு உடையாள்‌ மறை நான்கினுக்கும்‌ 
தான்‌ அந்தம்‌ ஆன, சரணாரவிந்தம்‌ தவள நிறக்‌ 
கானம்‌ தம ஆரடங்கு ஆம்‌ எம்பிரான முடிக்‌ கண்ணியதே 1 
கண்ணியது உன்‌ புகழ்‌ கற்பது உன்‌ நாமம்‌ கசிந்துபத்தி 
பண்ணியது உன்‌ இரு பதாம்புயத்தில்‌ பகல்‌ இரவா 
நண்ணியது உன்னை நயந்தோர்‌ அவையத்து நான்‌ முன்செய்த 
புண்ணியம்‌ ஏது? என அம்மே! புவி ஏழையும்‌ பூத்தவளே! 12 
952 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பூத்தவளே! புவனம பதினான்கையும்‌ பூத்த வண்ணம்‌ 
காத்தவளே! பின்‌ கரந்தவளே கறைக்கண்டனுக்கு 

மூத்தவளே! என்றும்‌ மூவா முகுந்தற்கு இளையவளே 
மாத்தவளே! உன்னை அன்றி மற்று ஓர்‌ தெய்வம்‌ வந்திப்பதே B 


வந்திப்பவர்‌ உன்னை வானவர்‌ தானவர்‌ ஆனவர்கள்‌ 
சிந்திப்பவர்‌ நல்தி சைமுகர்‌ நாரணர்‌ சிந்தையுள்ளே 

பந்திப்பவர்‌ அழியாப்‌ பரமானந்தர்‌ பாரில்‌ உன்னைச்‌ 
சிந்திப்பவர்க்கு எளிதாம்‌ எம்பிராட்டி நின தண்ணளியே 14 


தண்ணளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள்‌ செய்வார்‌ 
மண்‌ அளிக்கும்‌ செல்வமோ பொறுவார்‌? மதிவானவர்‌ தம்‌ 

விண்‌ அளிக்கும செல்வமும அழியா முத்தி வீடும அன்றோ? 
பண்‌ அளிக்கும்‌ சொல்‌ பரிமள யாமளைப்‌ பைங்கிளியே! 15 


கிளியே, கிளைஞர்‌ மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும்‌ 
ஒளியே ஒளிரும்‌ ஒளிக்கு இடமே எண்ணில்‌ ஒன்றும்‌ இல்லா 
வெளியே வெளி முதல்‌ பூதங்கள்‌ ஆகி விரிந்த அம்மே! 
அளியேன்‌ அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே 16 


அதிசயம்‌ ஆன வடிவு உடையாள்‌, அரவிந்தம்‌ எல்லாம்‌ 
துதி சய ஆனன சுந்தரவல்லி, துணை இரதி 
பதி சயமானது அபசயம்‌ ஆக முன்‌ பார்த்தவர்‌ தம்‌ 
மதி சயம்‌ ஆக அன்றோ வாம பாகத்தை வவ்வியதே T 


வவ்விய பாகத்து இறைவரும நீயும மகிழந்திருக்கும்‌ 
செல்வியும்‌ உங்கள திருமணக்‌ கோலமும்‌, சிந்தையுள்ளே 
அவ்வியம்‌ தீர்த்து என்னை ஆண்டபொற்‌ பாதமும்‌ ஆகிவந்து 
வெவ்விய காலன்‌ என்மேல்‌ வரும்போது வெளிநிற்கவே 8 
வெளிநின்ற நின்‌ திருமேனியைப்‌ பார்த்து, என்‌ விழியும்‌ நெஞ்சும்‌ 
களிநின்ற வெள்ளம கரைகண்டது இல்லை கருத்தினுள்ளே 
தெளிநின்ற ஞானம்‌ திகழ்கின்றது என்ன திருவுளமோ? 
ஒளிநின்ற கோணங்கள ஒன்பதும்‌ மேவி உறைபவளே 19 


953 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


உறைகின்ற நின்‌ திருக்கோயில்‌ நின்‌ கேள்வர்‌ ஒரு பக்கமோ 
அறைகின்ற நான்மறையின்‌ அடியோ, முடியோ அமுதம்‌ 
நிறைகின்ற வெண்‌ திங்களோ கஞ்சமோ என்தன்‌ நெஞ்சகமோ 


மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்கலையே! 20 


மங்கலை செங்கலசம்‌ முலையாள்‌ மலையாள்‌ வருணச 
சங்கு அலை செங்கைச சகல கலாமயில்‌ தாவு கங்கை 
பொங்கு அலை தங்கும்‌ புரிசடையோன்‌, புடையாள்‌, உடையாள்‌. 


பிங்கலை நீலி, செய்யாள்‌ வெளியாள பசும்பெண்‌ கொடியே 21 


கொடியே, இளவஞ்சிக்‌ கொம்பே எனக்கு வம்பே பழுத்த 
படியே மறையின்‌ பரிமளமே, பனி மால்‌ இமயப்‌ 
பிடியே பிரமன்‌ முதலாய தேவரைப்‌ பெற்ற அம்மே 
அடியேன்‌ இறந்து இங்குஇனிப பிறவாமல்‌ வந்து ஆண்டுகொள்ளே 22 
கொள்ளேன்‌ மனத்தில்நின்‌ கோலமல்லாது அன்பர்‌ கூட்டந்தன்னை 
விள்ளேன்‌ பரசமயம்‌ விரும்பேன்‌ வியன்‌ மூவுலகுக்கு 
உள்ளே அனைத்தினுக்கும்‌ புறம்பே உள்ளத்தே விளைந்த 
கள்ளே களிக்குங்‌ களியே அளியே என்‌ கண்மணியே! 23 


மணியே மணியின்‌ ஒளியே ஒளிரும்‌ மணி புனைந்த 
அணியோ அணியின்‌ அணிக்கு அழகே அணுகாதவர்க்குப்‌ 
பிணியே பிணிக்கு மருந்தே அமரர்‌ பெருவிருந்தே 


பணியேன்‌ ஒருவரை நின்‌ பத்மபாதம்‌ பணிந்த பின்னே 24 


பின்னே திரிந்து உன அடியாரைப்‌ பேணி பிறப்பு அறுக்க 
முன்னே தவங்கள்‌ முயன்று கொண்டேன்‌ முதல்‌ மூவர்க்கம்‌ 
அன்னே உலகுக்கு அபிராமி என்னும அருமருந்தே! 
என்னே? இனி உன்னை யான்‌ மறவாம்ல்‌ நின்று எத்துவனே 25 
ஏத்தும அடியவர்‌ ஈரேழ்‌ உலகினையும்‌ படைத்தும்‌ 
காத்தும்‌ அழித்தும திரிபவராம கமழ்‌ பூங்கட்ம்பு 
சாத்தும்‌ குழல்‌ அணங்கே! மணம்‌ நாறும்‌ நின்‌ தாளிணைக்க என்‌ 
நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே 26 
554 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


உடைத்தனை வஞ்சப்‌ பிறவியை உள்ளம்‌ உருகும்‌ அன்பு 
படைத்தனை பத்ம பதயுகம்‌ சூடும்‌ பணி எனக்கே 

அடைத்தனை, நெஞ்சத்து அழுக்கையெல்லாம்‌ நின அருட்புனலால்‌ 
துடைத்தனை சுந்தரி நின்‌ அருள்‌ ஏதென்று சொல்லுவதே 27 


சொல்லும்‌ பொருளும என நடம்‌ ஆடும்‌ துணைவருடன்‌ 
புல்லும்‌ பரிமளப்‌ பூங்கொடியே நின்‌ புதுமலர்த்தாள்‌ 
அல்லும்‌ பகலும்‌ தொழும்‌ அவர்க்கே அழியா அரசும்‌ 
செல்லும்‌ தவநெறியும்‌ சிவலோகமும்‌ சித்திக்குமே 28 


சித்தியும்‌, சித்திதரும தெய்வமும்‌ ஆகித்‌ திகழும்‌ பரா 
சத்தியும்‌ சத்தி தழைக்கும்‌ சிவமும்‌ தவம்‌ முயல்வார்‌ 

முத்தியும்‌, முத்திக்கு வித்தும்‌ வித்து ஆகி முளைத்து எழுந்த 
புத்தியும்‌, புத்தியினுள்ளே புரக்கும புரத்தே அன்றே 29 


அன்றே தடுத்துஎன்னை ஆண்டுகொண்டாய்‌ கொண்டது அல்ல என்கை 
நன்றே உனக்கு? இனி நான்‌ என்‌ செயினும்‌ நடுக்கடலுள்‌ 

சென்றே வீழினும்‌ கரையேற்றுகை நின்‌ திருவுளமே 
ஒன்றே பல உருவே அருவே என்‌ உமையவளே! 30 


உமையும்‌ உமையொருபாகனும்‌, ஏக உருவில்‌ வந்து இங்கு 
எமையும்‌ தமக்கு அன்பு செய்ய வைத்தார்‌ இனி எண்ணுதற்குச்‌ 

சமையங்களும இல்லை ஈன்றெடுப்பாள்‌ ஒரு தாயும்‌ இல்லை 
அமையும்‌ அமையுறு தோளியர்மேல்‌ வைத்த ஆசையுமே 31 


ஆசைக்கடலில்‌ அகப்பட்டு அருளற்ற அந்தகன்‌ கைப்‌ 

பாசத்தில்‌ அல்லற்பட இருந்தேனை நின்‌ பாதம்‌ என்னும்‌ 
வாசக்‌ கமலம்‌ தலைமேல்‌ வலிய வைத்து ஆண்டு கொண்ட 

நேசத்தை என சொல்லுவேன்‌? ஈசர்‌ பாகத்து நேரிழையே 32 
இழைக்கும்‌ வினைவழியே அடும்‌ காலன்‌, வல்ல நடுங்க. 

அழைக்கும்‌ பொழுது வந்து “அஞ்சல்‌” என்பாய்‌ அத்தர்சித்தர்‌ எல்லாம்‌ 
குழைக்கும்‌ களபக்‌ குவிமுலை யாமளைக்‌ கோமளமே! 

உழைக்கும்‌ பொழுது உன்னையே அன்னையே என்பன்‌ 

ஓடிவந்தே 33 


995 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
வந்தே சரணம்‌ புகும்‌ அடியாருக்கு, வானுலகம்‌ 
தந்தே பரிவொடு தான்‌ போய்‌ இருக்கம சதுர்முகமும்‌ 
பைந்தேன்‌அலங்கல்‌ பருமணி ஆகமும்‌, பாகமும்‌. பொற்‌ 
செந்தேன்‌ மலரும்‌, அலர்‌ கதிர்‌ ஞாயிறும்‌ திங்களுமே 34 


திங்கட்‌ பசுவின்‌ மணம்‌ நாறும்‌ சீறடி சென்னி வைக்க 

எங்கட்கு ஒரு தவம்‌ எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர்‌ 
தங்கட்கம்‌ இந்தத்‌ தவம்‌ எய்துமோ? தரங்கக்‌ கடலுள்‌ 

வெங்கட்‌ பணி அணைமேல்‌ துயில்‌ கூரும்‌ விழுப்பொருளே 35 


பொருளே, பொருள்‌ முடிக்கும்‌ போகமே அருள்‌ போகம்‌ செய்யும்‌ 
மருளே மருளில்‌ வரும்‌ தெருளே என்‌ மனத்து வஞ்சத்து 
இருள்‌ ஏதும்‌ இன்றி ஒளி வெளி ஆகி இருக்கும்‌ உன்றன்‌ 
அருள்‌ ஏது அறிகின்றிலேன்‌ அம்புயாதனத்து அம்பிகையே! 


36 
கைக்கே அணிவது கன்னலும்‌ பூவும்‌ கமலம்‌ அன்னை 
மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின்‌ 
பைக்கே அணிவது பன்மணிக்‌ கோவையும்‌ பட்டும்‌ எட்டுத்‌ 
திக்கே அணியும்‌ திருஉடையான்‌ இடம்‌ சேர்பவளே 37 


பவளக்‌ கொடியில்‌ பழுத்த செவ்வாயும்‌, பனி முறுவல்‌ 
தவளத்‌ திருநகையும்‌ துணையா எங்கள்‌ சங்கரனைத்‌ 

துவளப்‌ பொருது, துடியிடை சாய்க்கும்‌ துணைமுலையாள்‌ 
அவளைப்‌ பணிமின்‌ கண்டீர்‌, அமராவதி ஆளுகைக்கே 38 


ஆளகைக்கு உன்றன அடித்தாமரைகள்‌ உண்டு அந்தகன்பால்‌ 
மீளுகைக்கு உன்றன்‌ விழியின்‌ கடை உண்டு மேல்‌ இவற்றின்‌ 
மூளுகைக்கு என்குறை நின்றையே அன்று முப்புரங்கள்‌ 


மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான்‌ பங்கில்‌ வாணுதலே 39 


வாணுதல்‌ கண்ணியை, விண்ணவர்‌ யாவரும்‌ வந்து இறைஞ்சிப்‌ 


பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில்‌ 
காணுதற்கு அண்ணியள்‌ அல்லாத கன்னியைக்‌ காணும்‌ அன்பு 
பூணுதற்கு எண்ணிய எண்ணம்‌ அன்றோ, முன்செய்புண்ணியமே 40 


956 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


புண்ணியம்‌ செய்தனமே மனமே புதுப்பூங்கவளைக்‌ 
கண்ணியம்‌ செய்ய கணவரும கூடி, நம்‌ காரணத்தால்‌ 
நண்ணி இங்கே வந்து தம்‌ அடியார்கள்‌ நடு இருக்கப்‌ 
பண்ணி நம்‌ சென்னியின்மேல்‌ பத்ம பாதம்‌ பதித்திடவே 41 


இடங்கொண்டு விம்மி இணைகொண்டு இறுகி இளகி முத்து 
வடங்கொண்ட கொங்கைமலை கொண்டு இறைவர்‌ வலியநெஞ்சை 

நடங்கொண்ட கொள்கை நலம்‌ கொண்ட நாயகி, நல்‌ அரவின்‌ 
படம்‌ கொண்ட அல்கல்‌ பனிமொழி வேதப்‌ பரிபுரையே 42 


பரிபுரச்‌ சீறடிப்‌ பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல்‌ 
திரிபுர சுந்தரி, சிந்தூர மேனியள்‌ தீமை நெஞ்சில்‌ 
பரிபுர வஞ்சரை அஞ்சக்‌ குனிப்பொருப்‌ புச்சிலைக்கை 
எரிபுரை மேனி இறைவர்‌ செம்பாகத்து இருந்தவளே 43 


தவளே இவள எங்கள்‌ சங்கரனார்‌ மனை மங்கலமாம்‌ 
அவளே அவர்‌ தமக்கு அன்னையும்‌ ஆயினள்‌ ஆகையினால்‌ 
இவளே கடவுளர்‌ யாவர்க்கும மேலை இறைவியும ஆம்‌ 
துவளேன்‌ இனிஒரு தெய்வம்‌ உண்டாக மெய்த்தொண்டு செய்தே 
44 


தொண்டு செய்யாது நின்‌ பாதம்தொழாது துணிந்து இச்சையே 
பண்டு செய்தார்‌ உளரோ இலரோ ? அப்பரிசு இடியேன்‌ 

கண்டு செய்தால்‌ அது கைதவமோ. அன்றிச்‌ செய்தவமோ ? 
மிண்டு செய்தாலும்‌ பொறுக்கை நன்றே பின்‌ வெறுக்கை அன்றே 45 


வெறுக்கும்‌ தகைமைகள்‌ செய்யினும்‌ தம்‌ அடியாரை மிக்கோர்‌ 
பொறுக்கும்‌ தகைமை புதியது அன்றே புது நஞ்சை உண்டு 
கறுக்கும்‌ திருமிடற்றான்‌ இடப்‌ பாகம்‌ கலந்தே பொன்னே 
மறுக்கும்‌ தகைமைகள்‌ செய்யினும்‌ யான்‌ உன்னை 
வாழ்த்துவனே 46 


வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன மனத்தே ஒருவர்‌ 
வீழும்படி அன்று விள்ளும்படி அன்று வேலை நிலம்‌ 
ஏழும்‌ பருவரை எட்டும்‌. எட்டாமல்‌ இரவு பகல்‌ 
சூழும்‌ சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே 
557 


47 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சுடரும்‌ சுலை மதி துன்றும சடைமுடிக்‌ குன்றில்‌ ஒன்றிப்‌ 
படரும்‌ பரிமளப பச்சைக்‌ கொடியைப பதித்து நெஞ்கில்‌ 
இடரும்‌ தவிர்த்து இமைப்போது இருப்பார்‌. பின்னும்‌ எய்துவரோ 
குடரும்‌ கொழுவும்‌ குருதியும்‌ தோயும்‌ குரம்பையிலே 48 


குரம்பை அடுத்துக்‌ குடிபுக்க ஆவி, வெங்கூற்றுக்கு இட்ட 
வரம்பை அடுத்து மறுகும்‌ அப்போது வளைக்கை அமைத்து 

அரம்பை அடுத்த அரிவையர்‌ சூழ வந்து “அஞ்சல்‌” என்பாய்‌ 
நரம்பை அடுத்த இசை வடிவாய்‌ நின்ற நாயகியே 49 


நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச 
சாயகி சாம்பவி, சங்கரி சாமளை சாதி நச்சு 
வாயகி மாலினி, வாராகி, சூலினி மாதங்கி என்று 
ஆய கியாதியுடையாள்‌ சரணம்‌ அரண்‌ நமக்கே 50 


அரணம்‌ பொருள்‌ என்று அருள ஒன்று இலாத அசுரர்தங்கள்‌ 

முரண்‌ அன்று அழிய முனிந்த பெம்மானும்‌, முகுந்தனுமே 
சரணம்‌ சரணம்‌ என நின்ற நாயகி தன்‌ அடியார்‌ 

மரணம்‌ பிறவி இரண்டும்‌ எய்தார்‌ இந்த வையகத்தே 51 
வையம்‌, துரகரி, மதகரி, மாமகுடம்‌, சிவிகை 

பெய்யும்‌ கணகம்‌, பெருவிலை, ஆரம்‌ பிறை முடித்த 
ஐயன்‌ திருமனையாள்‌ அடித்தாமரைக்கு அன்பு முன்பு 

செய்யும்‌ தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே 52 
சின்னஞ்‌ சிறிய மருங்கினில்‌ சாத்திய செய்ய பட்டும்‌ 

பொன்னம்‌ பெரிய முலையும்‌, முத்தாரமும்‌, பிச்சி மொய்த்த 
கன்னங்கரிய குழலும்‌ கண்‌ மூன்றும்‌ கருத்தில்‌ வைத்துத்‌ 

தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும்‌ தவம்‌ இல்லையே 53 
இல்லாமை சொல்லி ஒருவர்‌ தம்பால்‌ சென்று இழிவுபட்டு 

Paaran நெஞ்சில்‌ நினைகுவிரேல்‌ நித்தம்‌ நீடு தவம்‌ 
கல்லாமை கற்ற கயவர்‌ தம்பால்‌ ஒரு காலத்திலும்‌ 


செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள்‌ சேர்மின்களே 5 


558 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மின்‌ ஆயிரம்‌ ஒரு மெய்வடிவு ஆகி விளங்குகின்றது 
அன்னாள்‌, அகம்‌ மகிழ்‌ அனந்தவல்லி அருமறைககு 
முன்னாய்‌, நடு எங்கும்‌ ஆய்‌, முடிவு ஆய முதல்விதனை 
உன்னாது ஒழியினும்‌ உன்னினும்‌ வேண்டுவது ஒன்றில்லையே 
55 


ஒன்றாய்‌, அரும்பி, பலவாய்‌ -விரிந்து, இவ்வுலகு எங்குமாய்‌ 

நின்றாள்‌ அனைத்தையும்‌ நீங்கி நிற்பாள்‌ என்றன்‌ நெஞ்சினுள்ளே 
பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள்‌ அறிவார்‌ 

அன்று ஆலிலையில்‌ துயின்ற பெம்மானும என்‌ ஐயனுமே 56 


ஐயன்‌ அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டம்‌ எல்லாம்‌ 

உய்ய அறம்‌ செயும்‌ உன்னையும்‌ போற்றி ஒருவர்‌ தம்பால்‌ 
செய்ய பசும்தமிழ்ப்‌ பாமாலையும்‌ கொண்டு சென்று பொய்யும்‌ 
மெய்யும்‌ இயம்ப வைத்தாய்‌ இதுவோ உன்றன்‌ மெய்யருளே 57 
அருணாம்புயத்தும்‌, என்‌ சித்தாம்புயத்தும்‌ அமர்ந்திருக்கும்‌ 

தருணாம்புயமுலைத்‌ தையல்‌ நல்லாள்‌ தகைசேர்‌ நயனக்‌ 
கருணாம்புயமும்‌ வதனாம்புயமும்‌ கராம்புயமும்‌ 

சரணாம்புயமும்‌ அல்லால்‌ கண்டிலேன்‌ ஒரு தஞ்சமுமே 58 


தஞ்சம்‌ பிறிது இல்லை ஈது அல்லது என்று உன்தவநெறிக்கே 
நெஞ்சம்‌ பயில நினைக்கின்றிலேன்‌ ஒன்றை நீள்‌ சிலையும்‌ 
அஞ்சு அம்பும்‌ இக்கு அலராகி நின்றாய்‌ அறியார்‌ எனினும்‌ 
பஞ்சு அஞ்சுமெல்‌ அடியார்‌, அடியார்‌ பெற்ற பாலரையே! 59 
பாலினும்‌ சொல்‌ இனியாய்‌! பனி மா மலர்ப்‌ பாதம்‌ வைக்க 
மாலினும்‌ தேவர்‌ வணங்க நின்றேன்‌ கொன்றை வார்சடையின்‌ 
மேலினும்‌ கீழ்நின்று வேதங்கள்‌ பாடும்‌ மெய்ப்பீடம்‌ ஒரு 
நாலினும்‌ சால நன்றோ அடியேன்‌ முடைநாயத்‌ தலையே! 60 


நாயேனையும்‌ இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து ali 
நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய்‌ நின்னை உள்ள வண்ணம்‌ 
பேயேன்‌ அறிவும்‌ அறிவு தந்தாய்‌: என்ன பேறு பெற்றேன்‌ 
தாயே மலைமகளே, செங்கண்மால்‌ திருத்‌ தங்கைச்சியே 61 


559 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தங்கச்‌ சிலை கொண்டு தானவர்‌ முப்புரம்‌ சாய்த்து மத 

வெங்கட கரிஉரி போர்த்த செஞ்சேவகன்‌ மெய்யடையக்‌ 
கொங்கைக்‌ குரும்பைக்‌ குறியிட்ட நாயகி கோகனகச்‌ 

செங்கைக்‌ கரும்பும்‌ மலரும்‌ எப்போதும்‌ என்‌ சிந்தையதே 62 


தேறும்படி சில ஏதுவும்‌ காட்டி முன்செல்கதிக்குக்‌ 
கூறும்‌ பொருள்‌ குன்றில்‌ கொட்டும்‌ தறிகுறிக்கும்‌ சமயம்‌ 
ஆறும்‌ தலைவி இவளாய்‌ இருப்பது அறிந்திருந்தும்‌ 
வேறும்‌ சமயமுண்டென்று கொண்டாடிய வீணருக்கே 63 


வீணே பலி கவர்‌ தெய்வங்கள்பால்‌ சென்று மிக்க அன்பு 

பூணேன்‌ உனக்கு அன்புபூண்டு கொண்டேன்‌. நின்‌ புகழ்ச்சி அன்றிப்‌ 
பேணேன்‌ ஒரு பொழுதும்‌ திருமேனிப்பிரகாசம்‌ அன்றிக்‌ 

காணேன்‌ இரு நிலமும்‌ திசை நான்கும்‌ ககனமுமே 64 


ககனமும்‌, வானும்‌ புவனமும்‌ காண, விற்‌ காமன்‌ அங்கம்‌ 
தகனம்‌ முன்‌ செய்த தவப்பெருமாற்குத்‌ தடக்கையும்‌ செம்‌ 
முகனும்‌ முந்நான்கு இரு மூன்று எனத்‌ தோன்றிய மூதறிவின்‌ 
மகனும உண்டாயது அன்றோ? வல்லி! நீ செய்த வல்லபமே 65 


வல்லபம்‌ ஒன்று அறியேன்‌; சிறியேன்‌ நின்‌ மலரடிச்‌ செம்‌ 
பல்லவம்‌ அல்லது பற்று ஒன்று இலேன்‌ பசும்‌ பொற்பொருப்பு 
வில்லவர்‌ தம்முடன்‌ வீற்றிருப்பாய்‌ வினையேன்‌ தொடுத்த 
சொல்‌ அவமாயினும்‌ நின்‌ திருநாமங்கள்‌ தோத்திரமே 66 


தோத்திரம்‌ செய்து தொழுது, மின்‌ மேலும்‌ நின்‌ தோற்றம்‌ ஒரு 
மாத்திரைப்‌ போதும்‌ மனத்தில்‌ வையாதவர்‌ வண்மை. குலம்‌ 

கோத்திரம்‌, கல்வி, குணம்‌ குன்றி நாளும்‌ குடில்கள்‌ தொறும்‌ 
பாத்திரம்‌ கொண்டு பலிக்கு உழலாநிற்பர்‌ பார்‌எங்குமே 


67 
பாரும்‌, புனலும்‌, கனலும்‌. வெங்காலும்‌, படர்‌ வி சும்பும்‌ 
ஊரும்‌, முருகு சுவை ஒளி ஊறு ஒன்றுபடச்‌ 
சேரும்‌ தலைவி. சிவகாம சுந்தரி, சீறடிக்கே 
சாரும்‌ தவம்‌ உடையார்‌ படையாத தனம்‌ இல்லையே 68 


560 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தனம்‌ தரும்‌ கல்வி தரும்‌ ஒரு நாளும்‌ தளர்வு அறியா 
மனம்‌ தரும்‌ தெய்வ வடிவம்‌ தரும்‌, நெஞ்சில்‌ வஞ்சம்‌ இல்லா 
இனம்‌ தரும்‌ நல்லன எல்லாம்‌ தரும்‌ அன்பர்‌ என்பவர்க்கே 
கனம்‌ தரும்‌ பூங்குழலாள்‌ அபிராமி கடைக்கண்களே 69 
கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன்‌ கடம்பாடலியில்‌ 
பண்‌ களிக்கும்‌ குரல்‌ வீணையும்‌, கையும்‌, பயோதரமும்‌ 
மண்‌ களிக்கும்‌ பச்சை வண்ணமும்‌ ஆகி மதங்கர்‌ குலப்‌ 
பெண்களில்‌ தோன்றிய எம்பெருமாட்டி தன்‌ பேரழகே 70 


அழகுக்கு ஒருவரும்‌ ஒவ்வாத வல்லி, அருமறைகள்‌ 
பழகிச்‌ சிவந்து பதாம்புயத்தாள்‌ பனிமாமதியின்‌ 
குழவித்‌ திருமூடிக்‌ கோமள யாமளைக்‌ கொம்பு இருக்க 
Dean நின்ற நெஞ்சே இரங்கேல்‌ உனக்கு என்குறையே ர 
என்குறை தீர நின்று. ஏத்துகின்றேன்‌ இனி யான்‌ பிறக்கில்‌ 
நின்குறையே அன்றி யார்‌ குறைகாண்‌? இருநீள்‌ விசும்பின்‌ 
மின்குறை காட்டி மெலிகின்ற நேர்‌இடை மெல்லியலாய்‌ ' 
தன்குறை தீர, எம்கோன்‌ சடைமேல்‌ வைத்த தாமரையே! 72 


தாமம்‌ கடம்பு, படை பஞ்ச பாணாம்‌, தனுக்கரும்பு 
யாமம்‌ வயிரவர்‌ ஏத்தும பொழுது எமக்கு என்று வைத்த 
சேமம்‌, திருவடி செங்கைகள்‌ நான்கு ஒளி செம்மை அம்மை 
நாமம்‌ திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே 73 


நயனங்கள்‌ மூன்றுடை நாதனும்‌, வேதமும்‌ நாரணனும்‌ 
அயனும்‌, பரவும்‌, அபிராம வல்லி அடியிணையைப்‌ 
பயன்‌ என்று கொண்டவர்‌, பாவையர்‌ஆடவும்‌, பாடவும்‌ பொன்‌ 
சயனம்‌ பொருந்து தமனியக்‌ காவினில்‌ தங்குவரே 74 
தங்குவர்‌, கற்பத்‌ தாருவின்‌ நீழலில்‌ தாயர்‌ இன்றி 
மங்குவர்‌ மண்ணில்‌ வழுவாப்‌ பிறவியை மால்‌ வரையும்‌ 
பொங்கு உவர்‌ ஆழியும்‌, ஈரேழ்‌ புவனமும்‌ பூத்த உந்திக்‌ 
கொங்கு இவர்‌ பூங்குழலாள்‌ திருமேனி குறித்தவரே 75 


561 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குறித்தேன மனத்தில்‌, நின்கோலம்‌ எல்லாம்‌ நின்‌ குறிப்பு அறிந்து 
மறித்தேன்‌ மறலி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி 
வெறித்தேன்‌ அவிழ்‌ கொன்றை வேணிப்பிரான்‌ ஒரு கூற்றைமெய்யில்‌ 
பறித்தே குடிபுகுதும்‌, பஞ்ச பாண பயிரவியே 76 
பயிரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர்‌ 
உயிர்‌ அவி உண்ணும்‌ உயா சண்டி, காளி ஒளிரும்‌ கலா 
வயிரவி, மண்டலி, மாலினி, சூலி, வராகி என்றே 
செயிர்‌ அவி நான்மறை சேர்‌ திருநாமங்கள்‌ செப்புவரே m 


செப்பும்‌ கனக கலசமும்‌ போலும்‌ திருமுலைமேல்‌ 
அப்பும்‌ களப அபிராம வல்லி, அணி தரளக்‌ 
கொப்பும்‌ வயிரக்‌ குழையும விழியின்‌ கொழுங்கடையும்‌ 
துப்பும்‌, நிலவும்‌ எழுதிவைத்தேன்‌, என்‌ துணை விழிக்கே 78 


விழிக்கே அருள்‌ உண்டு அபிராமவல்லிக்கு வேதம்‌ சொன்ன 
வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு எமக்கு அவ்வழி கிடக்கப்‌ 
பழிக்கே சுழன்று வெம்‌ பாவங்களே செய்து பாழ்‌ நரகக்‌ 
குழிக்கே அழுந்தும்‌ கயவர்‌ தம்மோடு என்ன கூட்டு இனியே 79 


கூட்டியவா, என்னைத்‌ தன்‌ அடியாரில்‌ கொடிய வினை 
ஒட்டியவா, என கண்‌ ஓடியவா தன்னை உள்ள வண்ணம்‌ 
காட்டியவா, கண்ட கண்ணும்‌ மனமும்‌ களிக்கின்றவா 
ஆட்டியவா, நடம ஆடகத்‌ தாமரை ஆரணங்கே 80 
அணங்கே! அணங்குகள்‌ நின்‌ பரிவாரங்கள்‌ ஆகையினால்‌ 
வணங்கேன்‌ ஒருவரை வாழ்த்துகிலேன்‌ நெஞ்சில்‌ வஞ்சகரோடு 
இணங்கேன்‌ எனது உனது என்றிருப்பார்‌ சிலர்‌ யாவரொடும்‌ 


பிணங்கேன்‌ அறிவு ஒன்றுஇலேன்‌ என்கண்‌ நீ வைத்தபேர்‌ அளியே 
8 


அளிஆர்‌ கமலத்தில்‌ ஆரணங்கே! அகிலாண்டமும்‌ நின்‌ 
ஒளியாக நின்ற ஒளிர்‌ திருமேனியை உள்ளுதொறும்‌ 
களி ஆகி அந்தக்‌ கரணங்கள்‌ விம்மிகரைபுரண்டு 


வெளியாய்‌ விடின எங்ஙனே மறப்பேன்‌ நின்‌ விரகினையே? 82 
562 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


விரவும்‌ புதுமலர்‌ இட்டு நின்‌ பாத விரைக்கமலம்‌ 

இரவும்‌ பகலும்‌ இறைஞ்ச வல்லார்‌ இமையோர்‌ எவரும்‌ 
பரவும்‌ பதமும்‌, அயிராவதமும்‌ பகீரதியும்‌ 

உரவும்‌ குலிசமும்‌ கற்பகக்‌ காவும்‌ உடையவரே 83 


உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளிர்மதி செஞ்‌ 
சடையாளை வஞ்சகர்‌ நெஞ்சடையாளை தயங்கு நுண்‌ நூல்‌ 

இடையாளை எங்கள்‌ பெம்மான்‌ இடையாளை இங்கு என்னை இனிப்‌ 
படையாளை உங்களையும படையா வண்ணம்‌ பார்த்திருமே 84 


பார்க்கும்‌ திசைதொறும்‌ பாசாங்குசமும்‌ பனிச்சிறை வண்டு 
ஆர்க்கும்‌ புதுமலர்‌ ஐந்தும்‌, கரும்பும்‌, என அல்லல்‌ எல்லாம்‌ 
தீர்க்கும்‌ திரிபுரையாள்‌ திருமேனியும்‌, சிற்றிடையும்‌ 
வார்க்‌ குங்கும முலையும்‌, முலைமேல்‌ முத்து மாலையுமே 
85 


மால்‌ அயன்‌ தேட, மறை தேட வானவர்‌ தேட நின்ற 
காலையும்‌ சூடகக்‌ கையையும்‌. கொண்டு கதித்த கப்பு 

வேலை வெங்காலன்‌ என்மேல்‌ விடும்போது வெளி நில்கண்டாய்‌ 
பாலையும்‌, தேனையும்‌, பாகையும்‌ போலும்‌ பணி மொழியே 86 


மொழிக்கும்‌ நினைவுக்கும்‌ எட்டாத நின்‌ திருமூர்த்தம்‌ என்றன்‌ 
விழிக்கும்‌ வினைக்கும்‌ வெளிநின்றதால்‌ விழியால்‌ மதனை 

அழிக்கும்‌ தலைவர்‌, அழியா விரதத்தை அண்டம்‌ எல்லாம்‌ 
பழிக்கும்படி ஒரு பாகம்‌ கொண்டு ஆளும்‌ பராபரையே 87 


பரம்‌ என்று உனை அடைந்தேன்‌ தமியேனும என்‌ பத்தருக்குள்‌ 
தரம்‌ “அன்று” இவன்‌ என்று தள்ளத்‌ தகாது தரியலர்‌ தம்‌. 

புரம்‌ அன்று எரியப பொருப்புவில்‌ வாங்கிய போதில்‌ அயன்‌ 
சிரம்‌ ஒன்று செற்ற கையான்‌ இடப பாகல்‌ சிறந்தவளே 88 


சிறக்கும்‌ கமலத்‌ திருவே! நின்‌ சேவடி சென்னி வைக்கத்‌ 
துறக்கம்‌ தரும்‌ நின்‌ துணைவரும்‌ நீயும்‌ துரியம்‌ அற்ற 
உறக்கம்‌ தர வந்து, உடம்போடு உயிர்‌ உறவு அற்று அறிவு 
மறக்கும்‌ பொழுது என முன்னே வரல்‌ வேண்டும்‌ வருந்தியுமே 
89 
563 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வருந்தாவகை, என மனத்தாமரையினில்‌ வந்து புகுந்து 
இருந்தாய்‌, பழைய இருப்பிடமாக இனி எனக்குப்‌ 

பொருந்தாது ஒரு பொருள்‌ இல்லை விண்‌ மேவும்‌ புலவருக்கு 
விருத்தாக வேலை மருந்தானதை நல்கும்‌ மெல்லியலே 90 


மெல்லிய நுண்‌ இடை மின்‌ அனையாளை, விரிசடையோன்‌ 
புல்லிய மென்முலைப்‌ பொன்‌ அனையானை புகழ்ந்து மறை 

சொல்லிய வண்ணம்‌ தொழும்‌ அடியாரைத்‌ தொழுமவர்க்குப்‌ 
பல்லியம்‌ ஆர்த்து எழ வெண்‌ பகடு ஊரும்‌ பதம்‌ தருமே 91 


பதத்தே உருகி நின்‌ பாதத்திலே மனம்‌ பற்றி, உன்றன்‌ 

இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய்‌, இனி யான்‌ ஒருவர்‌ 
மதத்தே மதி மயங்கேன்‌, அவர்‌ போன வழிபும்‌ செல்லேன்‌ 

முதல்‌ தேவர்‌ மூவரும்‌ யாவரும்‌ போற்றும்‌ முகில்‌ நகையே! 92 


நகையே இஃது இந்த ஞாலம்‌ எல்லாம்‌ பெற்ற நாயகிக்கு 
முகையே முகில்‌ முலை மானே முதுகண்‌ முடிவில்‌ அந்த 
வகையே பிறவியும்‌ வம்பே மலைமகள்‌ என்பதும்‌ நாம்‌ 
மிகையே இவள்‌ தன்‌ தகைமையை நாடி விரும்புவதே 93 


விரும்பித்‌ தொழும்‌ அடியார்‌ விழி நீர்‌ மல்கி. மெய்‌ புளகம்‌ 
அரும்பித்‌ ததும்பிய ஆனந்தம்‌ ஆகி அறிவு இழந்து 
கரும்பிற்‌ களித்து மொழி தடுமாறி முன்‌ சொன்ன எல்லாம்‌ 
தரும்‌ பித்தர்‌ ஆவர்‌ என்றால்‌ அபிராமி சமயம்‌ நன்றே 94 
நன்றே வருகினும்‌, தீதே விளைகினும்‌ நான்‌ அறிவது 
ஒன்றேயும்‌ இல்லை உனக்கே பரம்‌ எனக்கே உள்ள எல்லாம்‌ 
அன்றே உனது என்று அளித்திட்டேன்‌; அழியாத குணக்‌ 
குன்றே! அருட்கடலே! இமவான்‌ பெற்ற கோமளமே! 


95 
கோமளவல்லியை அல்லியத்‌ தாமரைக்‌ கோயில்‌ வைகும்‌ 
யாமள வல்லியை ஏதம்‌ இலாளை எழுதரிய 
சாமள மேனிச்‌ சகலகலா மயில்‌ தன்னை தம்மால்‌ 
ஆமளவும்‌ தொழுவார்‌ எழு பாருக்கும்‌ ஆதிபரே 96 


964 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆதித்தன, அம்புலி, அங்கி, குபேரன்‌ அமரர்தம்‌ கோன்‌ 
போதிற்‌ பிரமன்‌, புராரி, முராரி, பொதியமுனி 
காதிப்‌ பொருபடைக்‌ கந்தன்‌, கணபதி, காமன்‌ முதல்‌ 
சாதித்த புண்ணியர்‌ எண்ணிலர்‌ போற்றும்‌ தையலையே 97 


தை வந்து நின அடித்தாமரை சூடிய சங்கரற்குக்‌ 
னத்‌ ame தீயும்‌ தலை வந்த ஆறும்‌, கரந்தது, எங்கே? 

மெய்‌ வந்த நெஞ்சின்‌ அல்லால்‌, ஒரு காலும்‌ விரகர்தங்கள்‌ 
பொய்‌ வந்த நெஞ்சில்‌ புகல அறியா மடப்பூங்‌ குயிலே 98 


குயிலாய்‌ இருக்கும்‌ கடம்பா வியிடை: கோல இயல்‌ 
மயிலாய்‌ இருக்கும இமயாசலத்திடை: வந்து உதித்த 
வெயிலாய்‌ இருக்கும்‌ விசும்பில்‌: கமலத்தின்‌ மீது அன்னம்‌ ஆம்‌ 
கயிலாயருக்கு அன்று இமயவான அளித்த கனங்குழையே 99 


குழையத்‌ தழுவிய கொன்றையந்‌ தார்‌ கமழ்‌ கொங்கைவல்லி 
கழையைப பொருத திருநெடுந்தோளும்‌ கரும்பு வில்லும்‌ 

விழையப பொரு திறல்‌ வேரியம பாணமும்‌, வெள்‌ நகையும்‌ 
உழையைப்‌ பொருகண்ணும்‌ நெஞ்சில்‌ எப்போதும்‌ உதிக்கின்றனவே 


ஸ்ரீ அபிராமிபட்டர்‌ அருளிச்‌ செய்த 
அபிராமியம்மை பதிகம்‌ - 1 
கலையாத கல்வியும்‌ குறையாத வயதுமோர்‌ 
கபடுவாராத நட்பும்‌ 
கன்றாத வளமையுங்‌ குன்றாத இளமையும்‌ 
கழுபிணிஇ லாத உடலும்‌ 
சலியாத மனமும்‌அன்‌ பகலாத மனைவியும்‌ 
தவறாத சந்தானமும்‌ 
தாழாத கீர்த்தியும்‌ மாறாத வார்த்தையும்‌ 
தடைகள்‌ வாராத கொடையும்‌ 
தொலையாத நிதியமும்‌ கோணாத கோலுமொரு 
துன்பமில்லாத வாழ்வும்‌ 
துய்யநின்‌ பாதத்தில்‌ அன்பும்‌ உதவிப்பெரிய 
தொண்டரொடு கூட்டு கண்டாய்‌! 
565 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அலையாழி அறிதுயில்‌ கொள்‌ மாயனது தங்கையே 
ஆதிகடவூரின்‌ வாழ்வே! 

அமுதீசர்‌ ஒருபாகம்‌ அகலாத சுகபாணி! 

அருள்வாமி அபிராமியே 


காரளக பந்தியும்‌ பந்தியின்‌ அலங்கலும்‌ 
கரிய புருவச்‌ சிலைகளும்‌ 

கர்ண குண்டலமுமதி முகமண்ட லம்நுதற்‌ 
கத்தூரிப்‌ பொட்டு மிட்டுக்‌ 

கூரணிந்‌ திடுவிழியும்‌ அமுதமொழி யுஞ்சிறிய 
கொவ்வையின கனிய தரமும்‌ 

குமிழனைய நாசியும்‌ குந்தநிகர்‌ தந்தமும்‌ 
கோடுசோ டான களமும்‌ 

வாரணிந்‌ திறுமாந்த வனமுலையும்‌ மேகலையும்‌ 
மணிநூ புரப்பா தமும்‌ 

வந்தெனது முன்னின்று மந்தகாச முமாக 
வல்வினையை மாற்றுவாயே: 

ஆரமணி வானிலுறை தாரகைகள்‌ போலநிறை 
ஆதிகட வூரின்‌ வாழ்வே! 

AUY FT ஒருபாகம்‌ அகலாத்‌ சுகபாணி! 
அருள்வாமி! அபிராமியே! 


மகரவார்‌ குழல்மேல்‌ அடர்ந்துகுமிழ்‌ மீதினில்‌ 
மறைந்து வாளைத்‌ துறந்து 

மைக்கயலை வேண்டிநின்‌ செங்கமல்‌ விழியருள்‌ 
வரம்பெற்ற பேர்களன்றோ? 

ஜெகமுழுதும்‌ ஒற்றைத்‌ தனிக்குடை கவித்துமோர்‌ 
சிஙகா தனத்தி ஓற்றுச்‌ 

செங்கோலும்‌ மநுநீதி முறைமையும்‌ பெற்றமிகு 
திகிரியுல காண்டு பின்பு 

புகர்முகத்கு) ஐராவ தப்பாக ராகிநிறை 
புத்தேளிர்‌ வந்து போற்றிப்‌ 

போகதே வெந்திரன்‌ எனப்புகழ விண்ணிற்‌ 
புலோமசை யொடுஞ்சு கிப்பர்‌ 


566 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆதிகட வூரின்‌ வாழ்வே! 
அமுதீசர்‌ ஒருபாகம்‌ அகலாத சுகபாணி 
அருள்வாமி! அபிராமியே! 


மறிகடல்கள ஏழையுந்‌ திகிரிஇரு நான்கையும்‌ 
மாதிரக்‌ கரிஎட்டையும்‌ 

மாநாகம்‌ ஆனதையும்‌ மாமேரு என்பதையும்‌ 
மாகூர்மம்‌ ஆனதையு மோர்‌ 

பொறியரவு தாங்கிவரு புவனமீ ரோழையும்‌ 
புந்தேளிர்‌ கூட்டத்‌ தையும்‌ 

பூமகளை யுந்திகிரி மாயவனை யும்‌அரையிற் 
புலியாடை உடையா னையும்‌ 

முறைமுறை ளாயீன்ற முதியவர்க ளாய்ப்‌ பழைமை 
முறைகள்‌ தெரியாத நின்னை 

மூவுலகி லுள்ளவர்கள்‌ வாலையென்று அறியாமல்‌ 
மொழிகின்ற தேது சொல்வாய்‌ 

அறிவுநறை விழுமியர்தம ஆனந்த வாரியே! 
ஆதிகட வூரின்‌ வாழ்வே! 

அமுதீசர்‌ ஒருபாகம்‌ அகலாத சுகபாணி! 
அருள்வாமி! அபிராமியே! 


வாடாமல்‌ உயிரெனும பயிர்தழைத்‌ தோங்கிவர 
அருள்மழை பொழிந்தும்‌ இன்ப 

வாரிதிலே நின்ன தன்பெறுஞ்‌ சிறகால்‌ 
வருத்தா மலேய ணைத்துக்‌ 

கோடாமல்‌ வளர்ச்சிசிற்‌ றெறும்புமுதல்‌ குஞ்சரக்‌ 
கூட்டமுத லான ஜீவ 

கோடிகள்‌ தமக்குப்‌ புசிக்கம்‌ புசிப்பினைக்‌ 
குறையாம லேகொடு த்து 

நீடாழி யுலகங்கள்‌ யாவையும்‌ நேயமாய்‌ 
நின்னுதர பந்தி பூக்கும்‌ 

நின்மலீ! அகிலங்களுக்ககு அன்னை என்றோதும்‌ 
நீலியென்று) ஓதுவாரே? 


567 


38 https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆடாய நான்மறையின்‌ வேள்வியால்‌ ஓங்குபுகழ்‌ 
ஆதிகட வூரின்‌ வாழ்வே! 

அமுதீசர்‌ ஒருபாகம்‌ அகலாத சுகபாணி 
அருள்வாமி! அபிராமியே! 


பல்குஞ்‌ சரந்தொட்‌ டெறும்புகடை யானதொரு 
பல்லுயிர்க்‌ குங்கல்‌ லிடைப்‌ 

பட்டதே ரைக்கும்‌அன றுற்பவித்‌ திடுகருப்‌ 
பையுறும்‌ ஜீவனுக்கும்‌ 

மல்குஞ்‌ சராசரப்‌ பொருளுக்கும்‌ இமையாத 
வானவர்‌ குழாத்தி னுக்கும்‌ 

மற்றுமொரு மூவர்க்கும யாவர்க்கும்‌ அவரவர்‌ 
மனச்சலிப்‌ பில்லாமலே 

நல்குந்‌ தொழிற்பெருமை உண்டயிருந்துமிகு 
நவநிதி உனக்கிருந்தும்‌ 

நானொருவன வறுமையிற சிறியனானால்‌ அந்‌ 
நகைப்புனக்‌ கேஅல்லவோ? 

அல்கலந்‌ தும்பர்நா டளவொடுக்‌ குஞ்சோலை 
ஆதிகட வூரின்‌ வாழ்வே! 

அமுதீசர்‌ ஒருபாகம்‌ அகலாத சுகபாணி 
அருள்வாமி! அபிராமியே! 


நீடுலோ கங்களுக்கு ஆதாரமாய்‌ நின்று 
நித்தமாய்‌ முத்தி வடிவாய்‌ 

நியமமுடன்‌ முப்பத்திரண்டறம்‌ வளர்க்கின்ற 
நீமனைவியாய்‌ இருந்தும்‌ 

வீடுவீ டுகள்தோறும்‌ ஓடிப்‌ புகுந்துகால்‌ 
வேசற்று இலச்சையும்போய்‌ 

வெண்டுகில்‌ அரைக்கணிய விதியற்று நிர்வாண 
வேடமுங்‌ கொண்டு கைக்கோர்‌ 

ஓடேந்தி நாடெங்கும்‌ உள்ளந்‌ தளர்ந்து நின்று 

உன்மத்தனாகி அம்மா! 

உன்‌ கணவன்‌ எங்கெங்கும்‌ ஐயம புகுந்தேங்கி 

உழல்கின்ற தேது சொல்வாய்‌ 


568 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆடுகொடி மாடமிசை மாதர்விளை யாடிவரும்‌ 
ஆதிகட வூரின்‌ வாழ்வே! 

அமுதீசர்‌ ஒருபாகம்‌ அகலாத சுகபாணி 
அருள்வாமி! அபிராமியே! 

ஞானந்‌ தழைத்துன்‌ சொரூபத்தை அறிகின்ற 
நல்லோர்‌ இடத்தினிற்‌ போய்‌ 

நடுவினி லிருந்துவந்‌ தடிமையும்‌ பூண்டவர்‌ 
நவிற்றும்‌ உபதேச முட்கொண்டு 

ஈனந்‌ தனைத்தள்ளி எனது நா னெனுமானம்‌ 
இல்லா மலேது ரத்தி 

இந்திரிய வாயில்களை இறுகப்பு தைத்து Apea) 
இருளற விளக்கேற்றியே 

வானந்த மானவிழி அன்னமே! உன்னைஎன்‌ 
மனத்தாமரைப்‌ போதிலே 

வைத்துவே றேகவலை யற்றுமே லுற்றபர 
வசமாகி அழியாததோர்‌ 

ஆனந்த (வாரிதியில்‌ ஆழ்கின்ற தென்றுகாண்‌ 
ஆதிகட வூரின்‌ வாழ்வே! 

அமுதீசர்‌ ஒருபாகம்‌ அகலாத சுகபாணி 
அருள்வாமி! அபிராமியே! 

ஜலதியுல கத்திற்‌ சராசரங்‌ களையீன்ற 
தாயா கினாளெ ஸனக்குத்‌ 

தாயல்லவோ? யான்‌ உன்மைந்‌ தனன்றோ? எனது 
ஸஞ்சலம்‌ தீர்த்து நின்றன்‌ 

முலைசுரந்‌ தொழுகுபா லூட்டிஎன முகத்தைஉன்‌ 
முன்தானை யால்துடைத்து 

மொழிகின்ற மழலைக்‌ குகந்து கொணடிளநிலா 
முறுவல்‌இன்‌ புற்றரு கில்யான்‌ 

குலவிவிளை யாடல்கொண்டருண்மழை பொழிந்து அங்கை 
கொட்டிவா வென்று! அழைத்துக்‌ 

குஞ்சரமு கன்கந்‌ தனுக்‌கு இளையன்‌ என்றெனைக்‌ 
கூறினால்‌ ஈனம்‌ உண்டோ? 

அலைகடலிலே தோன்றும்‌ ஆராத அமுதமே! 
ஆதிகட வூரின்‌ வாழ்வே! 

569 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அமுதீசர்‌ ஒருபாகம்‌ அகலாத சுகபாணி 
அருள்வாமி! அபிராமியே! 


கைப்போது கொண்டுன்‌ பதப்போது தன்னில்‌ 
கணப்போதும்‌ அர்ச்சிக்கிலேன்‌ 

கண்போதி னாலுன்‌ முகப்போது தன்னையான்‌ 
கண்டுதரி சனைபுரி கிலேன்‌ 

முப்போதில்‌ ஒருபோதும்‌ என்மனப்‌ போதிலே 
முன்னிஉன்‌ ஆலயத்தின்‌ 

முன்போது வார்தமது பின்போத நினைகிலேன்‌ 


மோசமே போய்‌ உழன்றேன்‌ 


மைப்‌ போதகத்திற்கு நிகரெனப்‌ போதும்‌ ௭௬ 
மைக்கடா மீதேறி யே 

மாகோர காலன்‌ வரும்போது தமியேன்‌ 
மனங்கலங்கித்‌ தியங்கும்‌ 

அப்போது வந்துன்‌ அருட்தே தந்தருள்‌ 
ஆதி கடவூரின்‌ வாழ்வே 

அமுதீசர்‌ ஒருபாகம்‌ அகலாத ககபாணி 
அருள்வாமி அபிராமியே ! 


மிகையுந்‌ துரத்தவெம்‌ பிணியுந்‌ துரத்த 
வெகுளி யானதுந்‌ துரத்த 

மிடியிந்‌ துரத்தநரை திரையும்‌ துரத்தமிகு 
வேதனை களுந்து ரத்தப்‌ 

பகையுந்‌ துரத்தவஞ்‌ சனையுந்‌ துரத்தப்‌ 
பாசியென்‌ பதுந்து ரத்தப்‌ 

பாவந்‌ துரத்த பதி மோகந்‌ துரத்த 
பலகரர்யமுந்‌ துரத்த 

நகையுந்‌ துரத்தனழ்வினையுந்‌ துரத்தஎன்‌ 
நாளந்‌ துரத்த வெகுவாய்‌ 

நாவரண்‌ டோடிகால்‌ தளர்ந்திடும்‌ என்னைஅந்‌ 
நமனுந்‌ துரத்து வானோ? 

அகிலஉல கங்கட்கும்‌ ஆதார தெய்வமே! 
ஆதிகட வூரின்‌ வாழ்வே! 

அமுதீசர்‌ ஒருபாகம்‌ அகலாத சுகபாணி 
அருள்வாமி! அபிராமியே! 

570 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ அபிராமிபட்டர்‌ அருளிச்‌ செய்த 
அபிராமியம்மை பதிகம்‌ - 8 
கங்கையொடு தும்பையும்‌ அணிந்தவர்‌ வியக்குங்‌ 
கலாமதியை நிகர்வத னமுங்‌ 
கருணைபொழி விழிகளும்‌ விண்‌ முகில்கள்‌ வெளிறெனக்‌ 
காட்டிய கருங்கூந்‌ தலுஞ்‌ 
சங்கையில்‌ லாது ஒளிரு மாங்கல்ய தாரணந்‌ 
தங்குமணி மிடறு மிக்க 
சதுர்பெருகு துங்க பாசாங்குசம்‌ இலங்குகர 
தலமும்‌ விரலணியும்‌ அரவும்‌ 
புங்கவர்க்கு அமுதருளு மந்தரகுசங்களும்‌ 
பொலியுநவ மணி நூபுரம்‌ 
பூண்டசெஞ்சேவடியை நாளும்பு கழ்ந்துமே 
போற்றியென வாழ்த்த விடைமேல்‌ 
மங்கள மிகுந்தநின்‌ பதியுடன்‌ வந்தருள்செய்‌ 
வளர்த்திருக்‌ கடவூரில்‌ வாழ்‌ 
வாமிசுப நேமி! புகழ்‌ நாமி சிவ சாமிமகிழ்‌ 
வாமி! அபி ராமி! உமையே 


சந்திர ஜடாதரி! முகுந்த ஸோ தரிததுங்க 
ஜலசுலோ சனமா தவி! 

ஸம்ப்ரம பயோதரி! ஸுமங்கலி! ஸுலட்சணி! 
சாற்றருங்‌ கருணா கரி! 

அந்தரி! வராகி! சாம்‌ பவி! அமர தோத்திரி! 
அமலை ஜெக ஜால ஸூத்ரி 

அகிலாத்ம காரணி! வினோதஜய நாரணி! 
அகண்ட சின்மய பூரணி! 

ஸுந்தரி! நிரந்தரி! துரந்தரி! வரைராஜ 
ஸுகுமாரி! கெளமாரி! உத்‌ 

துங்ககல்‌ யாணி! புஷ்‌ பாஸ்திரம்‌ புயபாணி! 
தொண்டர்கட்கு அருள்சர்‌ வாணி 

மந்தரி! மலர்ப்பிரம ராதிதுதி வேதவொலி 
வளர்த்திருக்‌ கடவூரில்‌ வாழ்‌ 

ட தப ழ்‌ ராமி சிவ சாமிமகிழ்‌ 
வாமி! அபிராமி! உமையே 

571 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வாசமலர்‌ மருவளக பாரமும்‌ தண்கிரண 
மதிமுகமும்‌ அயில்விழி களும்‌ 

வள்ளநிகர்‌ முலையுமான்‌ நடையு நகை மொழிகளும்‌ 
வளமுடன்‌ கண்டு மின்னார்‌ 

பாசபந்‌ தத்திடை மனங்கலங்‌ கித்தினம்‌ 
பலவழியும்‌ எண்ணி யெண்ணிப்‌ 

பழிபாவம்‌ இன்னதென்று அறியாமல்‌ மாயப்ர 
பஞ்சவாழ்‌ வுஉண்மை என்றே 

ஆசைமேலிட்டு வீணாக நாய்‌ போல்திரிந்‌(து) 
அலைவதல்‌ லாமல்‌ உன்றன்‌ 

அம்புயப்‌ போதெனுஞ்‌ செம்பதந்‌ துதியாத 
அசடன்மேற்‌ கருணை வருமோ? 

மாசிலா தோங்கிய குணாகரி! பவானி£சீர்‌ 
வளர்த்திருக்‌ கடவூரில்‌ வாழ்‌ 

வாமிசுப நேமி! புகழ்‌ நாமி சிவ சாமிமகிழ்‌ 
வாமி அபி ராமி! உமையே 


நன்றென்று தீதென்று நவிலுமிவ்‌ விரண்டினுள்‌ 
நவின்றதே உலகி லுள்ளோர்‌ 

நாடுவார்‌ ஆதலின்‌ நானுமே அவ்விதம்‌ 
நாடினேன்‌ நாடி னாலும்‌ ; 

இன்றென்று சொல்லாமல்‌ நினதுதிரு வுள்ளமது) 
இரங்கி யருள்‌ செய்கு வாயேல்‌ 

ஏழையேன்‌ உய்குவேன்‌ மெய்யான மொழியிஃதுன்‌ 
இதயம்‌ அறியாதது உண்டோ? 

குன்றமெல்‌ லாம்‌உறைந்(து) என்றும்‌ அன்‌ பர்க்கருள்‌ 
குமார தேவனை அளித்த 

குமரிமர கதவருணி! விமலிபயி ரவிகருணை 
குலவுகிரி ராஜ புத்ரி! 

மன்றல்மிகு நந்தன வனங்கள்சிறை 
வளர்திருக்‌ கடவூரில்‌ வாழ்‌ 

வாமிசுப நேமி! புகழ்‌ நாமி சிவ சாமிமகிழ்‌ 
வாமிஅபி ராமி! உமையே 


அளிமுரல 


572 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஒருநாள்‌ இரண்டுநாள்‌ அல்லநான்‌ உலகத்து) 
உதித்தஇந்‌ நாள்வ ரைக்கும்‌ 

ஒழியாத கவலையால்‌ தீராத இன்னல்கொண்ட்டு) 
உள்ளந்‌ தளர்ந்து மிகவும்‌ 

அருநாணி அற்றிட்ட விற்போல்‌ இருக்குமிவ்‌ 
வடிமைபாற்‌ கருணை கூர்ந்திங்‌(கு 

அஞ்சே லெனச சொல்லி ஆதரிப்‌ பவர்கள்‌ உனை 
அன்றியிலை உண்மை யாக 

இருநாழி கைப்போதும்‌ வேண்டாது நிமிடத்தில்‌ 
இவ்வகில புவனத்‌ தையும்‌ 

இயற்றியரு ளுந்திறங்‌ கொண்டநீ ஏழையேன்‌ 
இன்னல்தீர்த்‌ தருளல்‌ அரிதோ? 

வருநாவ லூரர்முத லோர்‌ பரவும்‌ இனியபுகழ்‌ 
வளர்திருக்‌ கடவூரில்‌ வாழ்‌ 

வாமி!கப நேமி! புகழ்‌ நாமி சிவ சாமிமகிழ்‌ 
வாமி! அபி ராமி! உமையே 


எண்ணிக்கை இல்லாத துன்பங்கள்‌ மேன்மேலும்‌ 
ஏறிப்‌ டொறுக்க அந்தோ 

எவ்விதம்‌ உளஞ்சகித்துய்குவேன்‌ இப்பொழுது 
எடுத்திட்ட ஜன்மம்‌ இதனில்‌ 

நண்ணிஎள்‌ ளளவுசுக மானதொரு நாளிலும்‌ 
நான்‌அனு பவித்த தில்லை 

நாடெலாம்‌ அறியுமிது கேட்பதேன்‌? நின்னுளமும்‌ 
நன்றாய்‌அறிந்‌ திருக்கும்‌ 

புண்ணியம்‌ பூர்வஜன அத்தினிற்‌ செய்யாத 
புலையனா னாலும்‌ நினது 

பூரண கடாட்சவீக்‌ சண்ணியஞ்‌ செய்தெனது 
புன்மையை அதற்றி யருள்வாய்‌ 

மண்ணவர்கள்‌ விண்ணவர்கள்‌ நித்தமும்‌ பரவுமிசை 
வளர்திருக்‌ கடவூரில்‌ வாழ்‌ 

வாமிசுப நேமி! புகழ்‌ நாமி சிவ சாமிமகிழ்‌ 
வாமி!அபி ராமி! உமையே 


573 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
தெரிந்தோ அலதுதெரி யாமலோ இவ்வடிமை 
செய்திட்ட பிழையிருந்தால்‌ 
சினங்கொண்ட தோர்கணக்‌ காகவை யாதுநின்‌ 
திருவுளம்‌ இரங்கி மிகவும்‌ 
பரிந்துவந்‌ தினியேனும்‌ பாழ்வினையில்‌ ஆழ்ந்தது) இன்னற்‌ 
படாதுநல்‌ வரம்‌ அளித்துப்‌ 
பாதுகாத்‌ தருள்செய்ய வேண்டும்‌அண்‌ டாண்டவுயிர்‌ 
பரிவுடன்‌ அளித்த முதல்வி! 
புரந்தரன்‌ போதன்மா தவனாதி யோர்கள்‌ துதி 
புரியும்‌ பாதாம்பிய மலர்ப்‌ 
புங்கவிபுராந்தகி! புரந்தரி! புராதனி! 
புராணி! திரி புவனேச்வரி! 
மருந்தினும்‌ நயந்தசொற்‌ பைங்கிளி வராகி! எழில்‌ 
வளர்திருக்‌ கடவூரில்‌ வாழ்‌ 
வாமிசுப நேமி! புகழ்‌ நாமி சிவ சாமிமகிழ்‌ 
வாமிஅபி ராமி! உமையே 


வஞ்சகக்‌ கொடியோர்கள்‌ நட்புவேண்‌ டாமலும்‌ 
மருந்தினுக்‌ காவேண்டினும்‌ 

மறந்துமோர்‌ பொய்ம்மொழி சொலாமலுந்‌ தீமையாம்‌ 
வழியினிற்‌ செல்லா மலும்‌ 

விஞ்சுநெஞ்‌ சதனிற்‌ பொறாமைதரி யாமலும்‌ 
வீண்வம்பு புரியா மலும்‌ 

மிக்கபெரி யோர்கள்சொலும்‌ வார்த்தை தள்ளாமலும்‌ 
வெகுளியவை கொள்ளா மலும்‌ 

தஞ்சமென நினது உபய கஞ்சந்‌ துதித்திடத்‌ 
தமியனுக்‌ கருள்பு ரிந்து 

ஸர்வகா லமுமெனைக்‌ காத்தருள வேண்டினேன்‌ 
ஜலக்கயல்கள்‌ விழியை அனைய 

வஞ்சியர்செவ்‌) வாய்‌ நிகரும்‌ வாவியாம்‌ பன்மலரும்‌ 
வளர்த்திருக்‌ கடவூரில்‌ வாழ்‌ z 

வாமிசுப நேமி! புகழ்‌ நாமி சிவ சாமிமகிழ்‌ 
வாமி!அபி ராமி! உமையே 


. 574 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


எனதின்னல்‌ இன்னபடி யென்றுவே றொருவர்க்‌(கு) 
இசைத்திடவும்‌ அவர்கள்‌ கேட்டுஇவ்‌ 

வின்னல்தீர்த்துள்ளத்‌(து) இரங்கிநன்‌ மைகள்‌ செயவும்‌ 
எள்ளளவு முடியாது நின்‌ 

உனதமரு வங்கடைக்‌ கண்ணருள்‌ சிறிதுசெயின்‌ 
உதவாத நுண்‌ மணல்‌ களும்‌ 

ஓங்குமாற்‌ றுயர்சொர்ண மலையாகும்‌ அதுவன்றி 
உயரகில புவனங்‌ களைக்‌ 

கனமுடன்‌ அளித்துமுப்‌ பத்திரண்டு அறங்களுங்‌ 
கவின்பெறச்‌ செயயு நின்னைக்‌ 

கருதுநல்‌ லடியவர்க்கு எளிதிற்வந்து சடுதியிற்‌ 
காத்துரட்‌ சித்த தோர்ந்‌ து 

வனஜம்நிகர்‌ பாதம்‌ நம்பினேன்‌ வந்தருள்செய்‌ 
வளர்த்திருக்‌ கடவூரில்‌ வாழ்‌ 

வாமிசுப நேமி! புகழ்‌ நாமி சிவ சாமிமகிழ்‌ 
வாமி! அபி ராமி! உமையே 9 


கருநீல வடிவமார்‌ மாடேறி உத்தண்ட 
கனதண்ட வெம்பா சமுங்‌ 

கைக்கொண்டு சண்டமா காலன்முன்‌ எதிர்க்கமார்க்‌ 
கண்டனும வெருண்டு நோக்க 

இருநீல கண்டனெனும்‌ நின்பதியை உள்ளத்தில்‌ 
அன்புகொண்‌ டர்ச்சனை செய 

ஈசன்‌(அவ்‌ விலங்கம்‌ பிளப்பநின்‌ னொடுதோன்றி 
யமனைச்‌ சூலத்தி லூன்றிப்‌ 

பெருநீல மலையென நிலத்தில்‌அன்‌ னவன்விழப்‌ 
பிறங்கு தாளால்‌ உதைத்துப்‌ 

பேசுமுனி மைந்தனுக்‌ கருள்செய்த(து) உனதரிய 
பேரருளின்‌ வண்ண மலவோ? 

வரு நீல மடமாதர்‌ விழியென்ன மலர்வாவி 
வளர்த்திருக்‌ கடவூரில்‌ வாழ்‌ 

வாமிசுப நேமி! புகழ்‌ நாமி சிவ சாமிமகிழ்‌ 
வாமிஅபி ராமி! உமையே 


575 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸகலசெல்‌ வங்களுந்‌ தரும்‌இமய கிரிராஜ 
தனயைமாதேவி! நின்னை 

ஸத்யமாய்‌ நித்யமுள்‌ ளத்தில்‌ துதிக்கும்‌ உத்‌ 
தமருக்(கு) இரங்கி மிகவும்‌ 

அகிலமதில்‌ நோயின்மை கல்விதன தானியம்‌ 
அழகுபுகழ்‌ பெருமை இளமை 

அறிவுசந்‌ தானம்வலி துணிவுவாழ்‌ நாள்வெற்றி 
ஆகுநல்‌ லூழ்நு கர்ச்சி 

தொகைதரும்‌ பதினாறு பேறும தந்தருளிநீ 
சுகானந்த வாழ்வளிப்பாய்‌ 

சுகிர்தகுண சாலி! பரி பாலி! அநு கூலிதிரி 
சூலிமங்‌ களவி சாலி! 

மகவுநான்‌ நீதாய்‌ அளிக்கொணா தோ? மகிமை 
வளர்த்திருக்‌ கடவூரில்‌ வாழ்‌ 

வாமி£சுப நேமி! புகழ்‌ நாமி சிவ சாமிமகிழ்‌ 
வாமிஅபி ராமி! உமையே 


ஸ்ரீவாராஹி மாலை 


இருகுழை கோமளம்‌ தாள்புஷ்ப ராகம்‌ இரண்டுகண்ணும்‌ 
குருமணி நீலாம்கை கோமேதகம்‌ நகம்‌ கூர்வயிரம்‌ 
திருநகை முத்துக்‌ கனிவாய்‌ பவளம்‌ சிறந்தவல்லி 
மரகதநாமம்‌ திருமேனி யும்பச்சை மாணிக்கமே 
தோராத வட்டமுக்‌ கோணம்‌ ஷட்கோணம்‌ துலங்கு வட்டத்து 
ஈராறிதழ்‌இட்டு ரீங்காரம்‌ உள்ளிட்டதுநடுவே 
ஆராதனைசெய்து அருச்சித்துப்‌ பூஜித்தடி பணிந்தால்‌ 
வாரா திராள்‌அல்ல வோலை ஞான வாராஹியுமே 


2 
மெய்ச்சிறத்‌ தாற்பணி யார்மனம்‌ காயம்‌ மிகுவெகுண்டு 
கைச்சிரத்‌ தேந்திப்‌ புலால்‌ நிணம்‌ நாறத்‌ கடித்துதறி 
வச்சிரத்‌ தந்த முகப்பணி யாற்குத்தி வாய்கடித்துப்‌ 
பச்சிரத்‌ தம்குடிப்‌ பாளே வாராஹி பகைஞரையே 3 


576 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


படிக்கும்‌ பெரும்புகழ்ப்‌ பஞ்சமி அன்பர்‌ பகைஞர்தமை 
அடிக்கும்‌ இரும்பு தடிகொண்டு பேய்கள்‌ அவர்கருதி 

குடிக்கும்‌ குடர்கொண்டு தோள்மாலை இட்டுக்‌ குலாவி மன்றில்‌ 
நடிக்கும்‌ வாராஹி பதினா லுலகம்‌ நடுங்கிடவே 4 


நடுங்கா வகைஅன்பர்‌ நெஞ்சினிற்‌ புக்கவர்‌ நண்ணலரைக்‌ 
கொடும்காளி உண்ணக்‌ கொடுக்கும்‌ குருதிகள்‌ கொப்பளித்திட்டு 
இடும்பாரக்‌ கொங்கையின்‌ மீதே இரத்தத்‌ திலகம்‌இடும்‌ 
தொடும்கார்‌ மனோன்மணி வாராஹிநீலி தொழில்‌ இதுவே. 5 


வேய்க்குலம்‌ அன்னதிண்‌ தோளான்‌ வாராஹிதன்‌ மெய்யன்பரை 
நோய்க்குலம்‌ என்னஇடும்பு செய்வார்தலை நொய்தழித்துப்‌ 

பேய்க்குலம்‌ உண்ணப்‌ பலிகொண்டு போட்டுப்‌ பிணக்குடரை 
நாய்க்குலம்‌ கெளவக்‌ கொடுப்பாள்‌ வாராஹீஎன்‌ நாராணியே 6 


நாசப்‌ படுவர்‌ நடுங்கப்படுவர்‌ நமன்கயிற்றால்‌ 
வீசப்படுவர்‌ வினையும்‌ படுவர்‌இம்‌ மேதினியோர்‌ 

ஏசப்‌ படுவர்‌ இழுக்கும்‌ படுவர்‌என்‌ ஏழைநெஞ்சே 
வாசப்புதுமலர்த்‌ தேனாள்‌ வாராஹியை வாழ்த்திலரே 7 


வாலை புவனை திரிபுரை மூன்றும்‌ இவ வையகத்திற்‌ 
காலையும்‌ மாலையும்‌ உச்சியும்‌ஆகஎக்‌ காலத்துமே 

ஆலயம்‌ எய்தி வாராஹிதன்‌ பாதத்தை அன்பின்‌ உன்னி 
மாலயன்‌ தேவர்‌ முதலான பேர்களும்‌ வாழ்த்துவரே 8 


வருத்திப்‌ பகைத்தீர்என்‌ னோடறி யாமல்முன்‌ வானவர்க்காகச்‌ 
சிரித்துப்‌ புரம்‌எரித்தோன்‌ வாமபாகத்துத்‌ தேவிஎங்கள்‌ 
கருத்திற்‌ பயிலும்‌ வாராஹிஎன்‌ பஞ்சமி கண்‌ சிவந்தாற்‌ 
பருத்திப்‌ பொதிக்கிட்ட தீப்பொறி காணும்‌ பகைத்தவர்க்கே 9 
பாப்பட்ட செந்தமிழ்ப்‌ பாவாணர்‌ நின்மலர்ப்பாதம்‌ தன்னிற்‌ 
பூப்பட்டததுவும்‌ பொறிபட்டதோ? நின்னை யேபுகழ்ந்து 
கூப்பட்ட துன்‌ செவி கேட்கிலையோ? அண்ட கோளமமட்டும்‌ 
தீப்பட்ட தோ? பட்டதோநிந்தை யாளர்தெரு எங்குமே 10 


577 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


எங்கும்‌ எரியக்‌ கிரிகள்‌ பொடிபட எம்பகைஞர்‌ 
அங்கம்‌ பிளந்திட விண்மண்‌ கிழிந்திட ஆர்த்தெழுந்து 
பொங்கும்‌ கடல்கள்‌ சுவறிடச்‌ சூலத்தைப்‌ போகவிட்டுச்‌ 
சிங்கத்தின்‌ மீது வருவாள்‌ வாராஹி சிவசக்தியே 1 


சக்தி கவுரிமஹமாயி ஆயிஎன்‌ சத்துருவைக்‌ 
குத்தி இரணக்‌ குடரைப்‌ பிடுங்கிக்‌ குலாவிநின்றே 
இத்திசை எங்கும்‌ நடுங்கக்‌ கிரிகள்‌ இடிபடவே 
நித்தம்‌ நடித்து வருவாள்‌ வாராஹி என்‌ நெஞ்சகத்தே 12 
நெஞ்சகம்‌ தன்னில்‌ நிறைந்திருக்கின்றவன்‌ நிர்க்குணத்தி 
நஞ்சனி கண்டத்தி நாரா யணிதனை நம்புதற்கு 
வஞ்சனை பண்ணி மதியாத பேரைவாழ்‌ நாளை உண்ணக்‌ 


கொஞ்சி நடந்து வருவாள்‌ வாராஹி குலதெய்வமே B 


மதுமா மிஸம்தனைத்‌ தின்பாள்‌ இவள்‌ என்று மாமறையோர்‌ 

அதுவே உதாஸினம்‌ செய்திடுவார்‌ அந்த அற்பர்கள்‌ தம்‌ 
கதிர்வாய்‌ அடைத்திட உள்ளம்‌ கலங்கக்‌ கடித்தடித்து 

விதிர்வாளில்‌ வெட்டி எறிவாள்‌ வாராஹிஎன்‌ மெய்த்‌ தெய்வமே 14 
ஐயும்‌ கிலியும்‌ எனத்தொண்டர்‌ போற்ற அரியபச்சை 

மெய்யும்‌ கருணை வழிந்தோடுகின்ற விழியும்‌) மலர்க்‌ 
கையும்‌ பிரம்பும்‌ கபாலமும்‌ சூலமும்‌ கண்‌எதிரே 

வையம்‌ துதிக்க வருவாள்‌ வாராஹி மலர்க்கொடியே 15 
தாளும்‌ மனமும்‌ தலையும்‌ குலைவத்‌ தரியலர்கள்‌ 

மாளும்‌ படிக்கு வரம்தருவாய்‌ உன்னை வாழ்த்தும்‌ என்பர்‌ 
கோளும்‌ பகையும்‌ குறியார்கள்‌ வெற்றி குறித்த சங்கும்‌ 

வாளும்‌ கடகழும்‌ சூலமும்‌ ஏந்தி வரும்‌ துணையே 6 
வருந்துணை என்று வாராஹிஎன்‌ றன்னையை வாழ்த்தி நிதம்‌ 

பொருந்தும்‌ தகைமையைப்‌ பூணா தவர்‌ தம்‌ புலால்‌ உடலைப்‌ 
பருந்தும்‌ கழுகும்‌ வெம்‌ பூதமும்‌ வெய்ய பசாசுகளும்‌ 

விருந்துண்ணப்‌ பட்டுக்‌ கிடப்பர்கண்‌ wir உடல்‌ வே றுபட்டோ? 


578 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வேறாக்கும்‌ நெஞ்சும்‌ வினையும்வெவ்‌ வேறு வெகுண்டுடலம்‌ 
கூறாக்கும்‌ நெஞ்சத்திற்‌ செந்நிறம்‌ ஆன குருதிபொங்கச்‌ 

சேறாக்கும்‌ குங்குமக்‌ கொங்கையிற்‌ பூசும்‌ திலகம்‌ இடும்‌ 
மாறாக்கும நேமிப்‌ படையாள்‌ தலைவணங்காதவர்க்கே 18 


பாடகச்‌ சீதறடிப்‌ பஞ்சம்‌ அன்பர்‌ பவகஞர்‌ தமை 
ஓடவிட்‌ டேகை உலக்கைகொண்‌ டெற்றி உதிரம்‌ எல்லாம்‌ 
கோடாகத்‌ திட்டு வடித்தெடுத்‌ தூற்றிக்‌ குடிக்கும்‌ எங்கள்‌ 
ஆடகக்‌ கும்ப இணைக்‌ கொங்கை யாள்‌ எங்கள்‌ 
அம்பிகையே 19 


தாமக்‌ குழலும்‌ குழையும்‌ பொன்‌ ஓலையும்‌ தாமரைப்பூஞ்‌ 
சேமக்‌ குழலும்‌ துதிக்கவந்‌ தோர்க்கு ஜெகம்‌ அதனில்‌ 

வாமக்‌ கரள களத்தம்மை ஆதி வாராஹிவந்து 
தீமைப்‌ பவத்தைக்‌ கொடுத்தாண்டு மொள்வாள்‌ சிவசக்தியே20 


ஆரா கிலும்நமக்கேவினை பெய்யின அவர்‌ உடலும்‌ 

கூராகும்‌ வாளுக்கிரை இடு வால்கொன்றை வேணிஅரன்‌ 
சீரார்‌ மகுடத்‌ தடிஇணை சேர்க்கும்‌ திரிபுரையாள்‌ 

வாராஹீ வந்து குடிஇருந்‌ தாள்‌ என்னை வாழ்விக்கவே 21 


தரிப்பாள்‌ கலப்பை என்‌ அம்மை வாராஹியின்‌ சத்துருவைப்‌ 
பொரிப்பாள்‌ பொறிஎழச்‌ செந்தீயில்‌ இட்டு பொரிந்‌ ததலை 

நெரிப்பாள்‌ தலைமண்டை மூளையைத்‌ தின்றுபின்‌ நெட்டுடலை 
உரிப்பாள்‌ படுக்க விரிப்பாள்‌ கக்காக உலர்த்துவளே 22 


ஊராகிலும்‌ உடன நாடா கிலும்‌ அவர்க்‌ குற்றவரோடு 
யாராகிலும்‌ நமக்‌ காற்றுவரோ? அடல்‌ ஆழி உண்டு 

காரார்‌ கருத்த உலக்கையும்‌ உண்டு கலப்பை உண்டு 
வாராஹி என்னும்மெய்ச்‌ சண்டப்‌ ப்ரசண்ட வடிவிஉண்டே 93 


உலக்கை கலப்பை ஒளிவிடு வாள்கட காழிசங்கம்‌ ஸ்கை 
வலக்கை இடக்கையில்‌ வைத்த வாராஹி 'என்‌ மாற்றவர்கள்‌ 

இலக்கம்‌ இல்லாத எழிற்பெரும்‌ சேனை எதிர்வரினும்‌ 
விலக்கவல்லாள்‌ ஒரு மெல்லிதன்‌ பாதம்‌ விரும்புகவே 24 


579 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தஞ்சன்‌ பாதம்‌ சரணாகதி என்று சார்ந்தவர்‌ மேல்‌ 
வஞ்சனை பில்லிகொடி தேவல்‌ சூனியம்‌ வைத்தவரை 
நெஞ்சம்‌ பிளந்து நினக்குடல்‌ வாங்கி நெருப்பினிலிட்டு 
அஞ்சச்‌ சுரங்கொண்ட றுப்பாள்‌ திரிபிரை ஆனந்தியே 25 


அலைபட்டு நெஞ்சம்‌ அலைந்துயிர்‌ சோர அலைக்‌ கையால்‌ 
கொலைபட்‌ டுடலம்‌ கழுகுகள்‌ சூழக்‌ குருதி பொங்கத்‌ 

தலைகெட்‌ டவயவம்‌ வேறாய்ப்‌ பதைப்புற்றுச்‌ சாவர்கண்டீர்‌ 
நிலைபெற்ற நேமிப்‌ படையாள்‌ தனைநினை யாதவரே 26 


சிந்தை தெளிந்துனை வாழ்த்திப்‌ பணிந்து தினம்துதித்தே 
அந்திபகல்‌ உன்னை அர்ச்சித்தபேரை அசிங்கமாய்‌ நிந்தனை 
பண்ணிமதியாத உலுத்தர்‌ நிணம்‌ அருந்திப்‌ 
புந்தி மகிழ்ந்து வருவாய்‌ வராஹிநற்‌ பொற்கொடியே 27 


பொறுப்புக்கு மாறுசெய்‌ ஆழியும்‌ தோடும்‌ பொருப்பைவென்ற 
மருப்புக்கு நேர்சொலும்‌ கொங்கையும்‌ மேனியும்‌ வாழ்த்தும்‌ எனது 
இருப்புக்‌ கூடிய மனதிற்‌ குடிகொண்டு எதிர்த்தவரை 
நேருப்பு குவால்‌எனக்‌ கொல்வாள்‌ வாராஹி என்‌ நிர்க்குணியே 28 


தேறிட்ட நின்மலர்ப்‌ பாதார விந்ததைச்‌ சிந்தைசெய்து 
நீறிட்டவர்க்கு வினைவருமோ? நின்‌ அடியவர்பால்‌ 
மாறிட்டவர்‌ தமைவாள்‌ ஆயுதம்‌ கொண்டு வாட்டிஇரு 
கூறிட்டெறிய வருவாய்‌ வாராஹி குலதெய்வமே 29 
நரிபரி ஆக்கிய சம்புவின்‌ பாகத்தை நண்ணியமான்‌ 
அரிஅயன்‌ போற்றும்‌ அபிராமி தன்‌அடி யார்க்கு முன்னே 
ஸரியாக நின்ற தருக்கம்‌ செய்‌ மூடர்‌ தலையை வெட்டி 
எரியாய்‌ எரித்து விடுவாள்‌ வாராஹி எனும்‌ தெய்வமே 30 


வீற்றிருப்பாள்‌ நவ கோணத்திலே 
காத்திருப்பாள்கலி வந்தணு கா 
பார்த்திருப்பாள்‌ அல்லள்‌ எங்கே 
கோத்திருப்பாள்‌ இவளே e 


நம்மை வேண்டும்‌ என்று 

மல என்‌ கண்‌ கலக்கம்‌ 

களன்‌ றங்குச பாசம்‌ கையில்‌ 
எனை ஆளும்‌ குலதெய்வமே 31 


580 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சிவஞான போதகி செங்கைக்‌ கபாலி திகம்பரிதல்‌ 
தவம்‌ஆளும்‌ கெய்யன்பாக்‌ கேஇடர்‌ சூழும்‌ தரியலரை 
அவமானம்‌ செய்யக்‌ கணங்களை ஏவும அகோரி இங்கு 
நவமாக வந்தெனைக்‌ காக்கும்‌ திரிபுர நாயகியே 32 


துதித்துளிகள்‌ 
கண்ணே! அக்கண்ணின்‌ மணியே! மணியிற்‌ கலந்ததொளி செய்‌ 
விண்ணே! வியனொற்றியூர்‌ அண்ணல்‌ வாமத்தில்‌ வீற்றிருக்கும்‌ 
பெண்ணே! மலைபெறும்‌ பொன்மணியே! தெய்வப்‌ பெண்ணமுதே! 
மண்நேயம நீத்தவர்‌ வாழ்வே! வடிவுடை மாணிக்கமே! 


திருஅருட்பா 
சீதங்கமழும்‌ பிறையணி செஞ்சடைச்‌ செல்வரோடும்‌ 
ஏதங்கமழும்‌ இருளாரென்‌ உள்ளத்‌ தெழுந்தருள்வாய்‌ 
வேதங்‌ கமழும்‌ செவ்வாயர்க்குப்‌ பாலருள்‌ வித்தகியே 
காதங்‌ கமழும்‌ பொழில்சூல்‌ தென்‌ கூடற்‌ கயற்கண்ணியே 
உ.வே.சா 


கல்லாத நெஞ்சம்‌ கரைந்துருக எத்தொழிற்கும்‌ 
வல்லாய்‌ நின்‌ இன்பம்‌ வழங்கினால்‌ ஆகாதோ? 
என்னை அறிய எனக்கு அறிவாய்‌ நின்றருள்‌ 
தன்னையறிந்து இன்பநலஞ்‌ சாரவைத்தால்‌ ஆகாதோ? தாயுமானவா 
துன்பமிலாத நிலையே சக்தி தூக்கமிலாக்‌ கண்‌ விழிப்பே சக்தி 5 
அன்பு கனிந்த கனிவே சக்தி ஆண்மை நிறைந்த. நிறைவே சக்தி 
இன்பம்‌ முதிர்ந்த முதிர்வே சக்தி எண்ணத்‌ திருக்கும்‌ எரியே சக்தி 
முன்பநிற்‌ கின்ற தொழிலே சக்தி முக்தி நிலையின்‌ முடிவே சக்தி 
o 
மகாகவி பாரதியார்‌ 
மண்டலந்‌ தன்னிலே கண்கண்ட தெய்வம்நீ மஞுமொரு தெய்வமுண்டோ? 
மந்திரப்‌ பேய்களும்‌ தந்திரச்‌ சூனியமும்‌ மற்றுஞ்‌ சத்ராதி பகையும்‌ 
கண்டு உனது பாதமலர்‌ நின்றுதுதி செய்திட கலங்கிடப்‌ பறந்தோடுமே 
கன்மமும்‌ பிணிகளும்‌ வன்மமில்லாமலே கண்டவுடன்‌ தெண்டனிடுமே 


581 


_ https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


இன்று முதலாய்‌ வந்த பண்டுபழி பாவமும்‌ இனிமேல்‌ வரும்‌ வினைகளும்‌ 
எந்தன்‌ மேல்‌ கணக்காகச்‌ சிந்தையில்‌ நினைக்காம லியமணுகாம லருள்வாய்‌ 

தண்துளப மாலையணி மார்பனிட தங்கையே தரணிபுக்‌ ழொற்றியூர்‌ வாழ்‌ 
தங்கமலர்‌ நாதர்சடை கங்கையுருவான கொடி திங்கள்‌ ஒளிவானவடிவே 


மங்களப்‌ பாடல்கள்‌ 


வண்டுவார்‌ குழலி மாதா போற்றி 
செண்டாடும்‌ விடைச்‌ சிவையை போற்றி 
உண்ணாமுலை யெம்‌ உயர்ந்தாய்‌ போற்றி 
இமவான்‌ பெற்ற இளையாய்‌ போற்றி 
மலையத்‌ துவசன்‌ மகளே போற்றி 
கலையாய்‌ கனிந்த தலைமகள்‌ போற்றி 
தக்கன்‌ மகளாய்‌ தனித்தாய்‌ போற்றி 
முக்கட்‌ சுடரின்‌ முதல்வி போற்றி 


- உமையம்மை வழிபாடு 
அஷ்ட மங்கள ஜோதி நமோ நம 
இஷ்ட வரம்‌ தர சக்தி நமோ நம 
அஷ்ட ஐஸ்வர்ய லக்ஷ்மி நமோ நம 


- (பலகோடி 
பாவம்‌ தீர்க்கும்‌ பவானி நமோ நம 
பாட்டில்‌ மகிழும்‌ கல்யாணி நமோ நம 
பாசம்‌ விலகும்‌ பத்மாக்ஷி நமோ நம - “எழில்‌ மேவும்‌ 


காஞ்நி நகர நிவாஸி நமோ நம 
காமகோடி ஸ்வரூபி நமோ நம 


கால பைரவி காளி நமோ நம - (புண்ணிய புரியாகுமி 


வாரணாசி உறைவாசி நமோ நம 
நாரணி சிவகாமி நமோ நம 


ஆறுமுகன்‌ அன்பு தாயே நமோ நம - நான்மாட கூடல்‌ 


962 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மதுரை ஆள்‌ மகாராணி நமோ நம 
மலயத்வஜன்‌ சுகுமாரி நமோ நம 
வைகை அமைந்தவள்‌ தேவி நமோ நம (மனம்‌ பொங்கும்‌) 


கவலை தீர்க்கம காமாக்ஷி நமோ நம 
கருணை பொழி விசாலாக்ஷி நமோ நம 
கை கொடுக்கும்‌ மீனாக்ஷி நமோ நம (அருள்‌ தாராய்‌) 


ஜகன்மாதா ப்ரார்த்தனை 


ஷரணு ஷரணு ஜெய துர்க்கே சர்வ சக்தி ஜகன்மாதே 
ஷரணு ஷரணு சிவகெளரி ரக்ஷிஸம்ம சுகதாதே (ஷரணு 


மங்களவார சுமங்கலியரு நின்னெய நாமவெ பஜிஸிரலு 
ஒம்பத்துவார வ்ரதவிரலு தொரகவுடு இஷ்ட்டார்த்தகளு agran 


ரக்க்ஷிஸவுளு நீனே சிக்க்ஷிஸவுளுநீனே 
அணு அணுவெல்லாம்‌ தும்பஹிநீனு கோரிகே கருணிஸகாமதேணு 


ஜெயஷிவ ஷங்கரிஜெய அபயங்கரி 
ஜெய ஜெய சக்தி ஜெய ப்ரளயங்கரி 
ஜெயசிவே சாம்பவி ஜெய நடபைரவி 
ஜெய காதம்பரி ஜெய ஸ்வேதாம்பரி (ஷரணு 


ஜெய மாதங்கினி ஆனந்ததாயினி 
ஜெய ஜெயகதம்பே புண்ய ஸ்வரூபிணி 

ஓம்‌ ஜகஜ்ஜனனீ மாதா பவானி 
ஓங்காரேஷ்வரி சித்த நிவாஸினி (ஷரணு 


ஷரணு ஷரணு துர்க்கே ஷரணு ஷரணு துர்க்கே 
ஷரணு ஷரணு துர்க்கே ஷரணு ஷரணு துர்க்கே 


583 
39 
https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஸ்தோத்ரம்‌ 


ஸ்ரீசக்ர வாசிநி ஸ்ரீதேவி நமஸ்தே 
சிவகாம சுந்தரி ஸ்ரீதேவி நமஸ்தே 

ஸ்ரீகிருஷ்ணா ஸோதரி ஸ்ரீதேவி நமஸ்தே 
ராஜராஜேஸ்வரி ஸ்ரீதேவி நமஸ்தே 


பத்மதளலோசனி ஸ்ரீதேவி நமஸ்தே 
பக்தபரிபாலினி ஸ்ரீதேவி நமஸ்தே 

பர்வத வர்த்தினி ஸ்ரீதேவி நமஸ்தே 
ராஜராஜேஸ்வரி ஸ்ரீதேவி நமஸ்தே 


கருணாவிலாஸினி ஸ்ரீதேவி நமஸ்தே 
காத்யாயனி ஸ்ரீதேவி நமஸ்தே 

கதம்பவன வாஸினி ஸ்ரீதேவி நமஸ்தே 
ராஜராஜேஸ்வரி ஸ்ரீதேவி நமஸ்தே 


சக்தி பரமேஸ்வரி ஸ்ரீதேவி நமஸ்தே 
சம்புமன மோஹினி ஸ்ரீதேவி நமஸ்தே 

சங்கரி மஹேஸ்வரி ஸ்ரீதேவி நமஸ்தே 
ராஜராஜேஸ்வரி ஸ்ரீதேவி நமஸ்தே 


அன்னபூர்ணேஸ்வரி ஸ்ரீதேவி நமஸ்தே 
அகிலாண்ட நாயகி ஸ்ரீதேவி நமஸ்தே 

அபயப்ரதாயினி ஸ்ரீதேவி நமஸ்தே 
ராஜராஜேஸ்வரி ஸ்ரீதேவி நமஸ்தே 


ஸத்யஸ்வரூபிணி ஸ்ரீதேவி நமஸ்தே 
ஸத்குருரூபிணி ஸ்ரீதேவி நமஸ்தே 

தர்மஸ்வரூபிணி ஸ்ரீதேவி நமஸ்தே 
ராஜராஜேஸ்வரி ஸ்ரீதேவி நமஸ்தே 


அகண்ட பரிபூரண ஸ்ரீதேவி நமஸ்தே 
ஆதி பராசக்தி ஸ்ரீதேவி நமஸ்தே 
அகில பரிபாலினி ஸ்ரீதேவி நமஸ்தே 

ராஜராஜேஸ்வரி ஸ்ரீதேவி நமஸ்தே 
584 : 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அனாதரக்ஷ்கி ஸ்ரீதேவி நமஸ்தே 
செளபாக்யதாயினி ஸ்ரீதேவி நமஸ்தே 
ஸந்தானபலப்ரதே ஸ்ரீதேவி நமஸ்தே 
ராஜராஜேஸ்வரி ஸ்ரீதேவி நமஸ்தே 
பாஹி புவனேஸ்வரி ஸ்ரீதேவி நமஸ்தே 
ஸ்ரீவித்யா ரூபிணி ஸ்ரீதேவி நமஸ்தே 
சக்தி ஸ்ரீசாரதே ஸ்ரீதேவி நமஸ்தே 
ராஜராஜேஸ்வரி ஸ்ரீதேவி நமஸ்தே 


Akk 


585 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கற்பூர நாயகியே 


கற்பூர நாயகியே! கனகவல்லி! 
காளி மகமாயி! கருமாரியம்மா! 
பொற்கோவில்‌ கொண்ட சிவகாமியம்மா! 
பூவிருந்த வல்லி தெய்வ யானையம்மா! 
விற்கோல வேதவல்லி! விசாலாட்சி! 
விழிக்கோல மாமதுரை மீனாட்சி 
சொற்கோவில்‌ நானமைத்தேன்‌ இங்குதாயே! 


சுடராக வாழவைப்பாய்‌ என்னை நீயேகற்‌ 


புவன முழுதாளுகின்ற புவனேஸ்வரி! 
புரமெரித்தோன்‌ புறமிருக்கும்‌ பரமேஸ்வரி! 
| நவநவமாய்‌ வடிவாகும்‌ மகேஸ்வரி! 
| நம்பினவர்‌ கைவிளக்கே சர்வேஸ்வரி! 
| கவலைகளைத்‌ தீர்த்துவிடும்‌ காளீஸ்வரி! 
| காரிருளின்‌ தீச்சுடரே ஜோதீஸ்வரி! 
உவமானப்‌ பரம்பொருளே ஜகதீஸ்வரி! 
உன்னடிமைச்‌ சிறியேனை நீயாதரி! (கற்‌ 


உன்னிடத்தில்‌ சொல்லாமல்‌ வேறு எந்த 
உறவிடத்தில்‌ முறையிடுவேன்‌ தாயே! எந்தன்‌ 

அன்னயைவள்‌ நீயிருக்க உலகில்‌ மற்ற 
அன்னியரைக்‌ கெஞ்சிடுதல்‌ முறையோ அம்மா! 

i கண்ணீரைத்‌ துடைத்துவிட ஓடி வாம்மா! 

i} காத்திருக்க வைத்திடுதல்‌ சரியோ அம்மா! 

i சின்னவனின்‌ குரல்கேட்டுன்‌ முகம்‌ திருப்பு! 

சிரித்தபடி என்னைத்தினம்‌ வழி அனுப்பு! (கற்‌) 


| கண்ணிரண்டும்‌ உன்னுருவே காண வேண்டும்‌! 
|i காலிரண்டும்‌ உன்னடியே நாடவேண்டும்‌! 


566 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பண்ணமைக்கும்‌ நாஉனையே பாடவேண்டும்‌! 
பக்தியோடு கையுனையே கூட வேண்டும்‌! 
எண்ணமெலாம்‌ உன்‌ நினைவே ஆக வேண்டும்‌! 
இருப்பதெல்லாம்‌ உன்னுடையதாக வேண்டும்‌! 
மண்ணளக்கும்‌ சமயபுர மாரியம்மா! 
மகனுடைய குறைகளை தீருமம்மா! (கற்‌) 


நெற்றியினுள்‌ குங்குமமே நிறைய வேண்டும்‌! 
நெஞ்சினிலுள்‌ திருநாமம்‌ வழிய வேண்டும்‌! 
கற்றதெலாம்‌ மேன்‌ மேலும்‌ பெருக வேண்டும்‌! 
கவிதையிலே உன்‌ நாமம்‌ வாழ வேண்டும்‌! 
சுற்றமெலாம்‌ நீடூழி வாழ வேண்டும்‌! 
ஜோதியிலே நீயிருந்து ஆளவேண்டும்‌! 
மற்றதெல்லாம்‌ நானுனக்குச்‌ சொல்லாமா! 
மடிமீது பிள்ளை என்னைத்‌ தள்ளலாமா! (கற்‌) 


அன்னைக்கு உபசாரம்‌ செய்வதுண்டோ? 
அருள்‌ செய்ய 'இந்நேரம்‌ ஆவதுண்டோ? 
கண்ணுக்கு இமையின்றிக்‌ காவலுண்டோ? 
கன்றுக்கு பகவன்றி சொந்தமுண்டோ? 
முள்ளைக்கும்‌ பிள்ளைக்கும்‌ பார்ப்பதுண்டோ? 
முழுமைக்கும்‌ நீ எந்தன்‌ அன்னையன்றோ? 
எண்ணைக்கும்‌ விளக்குக்கும்‌ பேதமுண்டோ? 
என்றைக்கும்‌ நானுந்தன்‌ பிள்ளையன்றோ?(கறி 


அன்புக்கே நானடிமை ஆகவேண்டும்‌! 
அறிவுக்கே என்காது கேட்க வேண்டும்‌! 
வம்புக்கே போகாமல்‌ இருக்க வேண்டும்‌! 
வஞ்சத்தை என்னெஞ்சம்‌ அறுக்க வேண்டும்‌! 
பண்புக்கே உயிர்‌ வாழ. ஆசை வேண்டும்‌! 
பரிவுக்கே நானென்றும்‌ பணியவேண்டும்‌! - 
என்பக்கம்‌ இவையெல்லாம்‌ இருக்க வேண்டும்‌! 
என்னோடு நீ என்றும்‌ வாழ வேண்டும்‌! (கறி 


587 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கும்பிடவோ கையிரண்டு போதவில்லை! 
கூப்பிடவோநாவொன்றால்‌ முடியவில்லை 
நம்பிடவோ மெய்யதனில்‌ சக்தியில்லை! 
நடந்திடவோ காலிரண்டால்‌ ஆகவில்லை! 
செம்பவள வாயழகி! உன்னெழிலோ! 
சின்ன இரு கண்களுக்குள்‌ அடங்கவில்லை! 
அம்பளவு விழியாளே! உன்னை என்றும்‌ 
அடிபணியும்‌ ஆசைக்கோர்‌ அளவுமில்லை (கற்‌) 
காற்றாகிக்‌ கனலாகிக்‌ கடலாகினாய்‌! 
கயிறாகி உயிராகி உடலாகினாய்‌! 
நேற்றாகி இன்றாகி நாளாகினாய்‌! 
நிலமாகிப்‌ பயிராகி உணவாகினாய்‌ 
தோற்றாலும்‌ ஜெயித்தாலும்‌ வாழ்வாகினாய்‌! 
தொழுதாலும்‌ அழுதாலும்‌ வடிவாகினாய்‌! 
போற்றாத நாளில்லை தாயே உன்னை! 


பொருளோடு புகழோடு வைப்பாய்‌ என்னை (கற்‌) 
tok 


ரோக நிவாரண அஷ்டகம்‌ 

பகவதி தேவி பர்வத தேவி 

பலமிகு தேவி துர்க்கையளே 
ஜெகமது யாவும்‌ ஜெய ஜெய வெனவே 

சங்கரி யுன்னைப்‌ பாடிடுமே 
ஹந ஹந தக தக பசபச வெனவே 

தளிர்த்திடு ஜோதி யானவளே  “-- 
ரோகநி வாரணி சோகநி வாரணி 

தாபநி வாரணி ஜெய துர்க்கா | 


588 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தண்டினி தேவி தக்ஷிணி தேவி 
கட்கினி தேவி துர்க்கையளே 
தந்தன தான தன தன தான 
தாண்டவ நடன ஈஸ்வரியே 
முண்டினி தேவி முனையொளி சூலி 
முனிவர்கள்‌ தேவி மணித்‌ தீவி 
ரோக நிவாரணி சோக நிவாரணி 
தாபநி வாரணி ஜெய்‌ துர்கா | 


காளினி நீயே காமினி நீயே 
கார்த்திகை நீயே துர்கையளே 
நீலினி நீயே நீதினி நீயே 
நீர்நிதி நீயே நீர்‌ ஒளியே 
மாலினி நீயே மாதினி நீயே 
மாதவி நீயே மான்விழியே 
ரோக நிவாரணி சோக நிவாரணி 
தாபநி வாரணி ஜெய தூர்கா | 


நாரணி மாயே நான்‌ முகன்‌ தாயே 
நாகினி யாயே துர்‌ கையளே 
ஊரணி மாயே ஊற்று தாயே 
ஊர்த்துவ யாயே ஊர்‌ ஒளியே 
காரணி மாயே காருணி தாயே 
கானக யாயே காசி னியே 
ரோகநி வாரணி சோகநி வாரணி 
தாபநி வாரணி ஜெய்‌ துர்கா | 


திருமகளானாய்‌ கலைமகளானாய்‌ 
மலைமகளானாய்‌ துர்க்கையளே 

பெருநிதி யானாய்‌ பேரறிவானாய்‌ 
பெருவலி வானாய்‌ பெண்மையளே 


589 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நருமல ரானாய்‌ நல்லவளானாய்‌ 
நந்தினியானாய்‌ நங்கையளே 
ரோக நிவாரணி சோகநி வாரணி 
தாபநி வாரணி ஜெய்‌ துர்கா | 


வேதமும்‌ நீயே வேதியன்‌ நீயே 
வேதமும்‌ நீயே துர்கையளே 
நாத மும்‌ நீயே நாற்றிசை நீயே 
நாணமும்‌ நீயே நாயகியே 
மாதமும்‌ நீயே மாதவம்‌ நீயே 
மானமும்‌ நீயே மாயவளே 
ரோக நிவாரணி சோக நிவாரணி 
தாபநி வாரணி ஜெய்‌ துர்கா | 


கோவுரை ஜோதி கோமள ஜோதி 
கோமதி ஜோதி துர்கையளே 
நாவுறை ஜோதி நாற்றிசை ஜோதி 
நாட்டிய ஜோதி நாச்சியளே 
பூவுறை ஜோதி பூரண்‌ ஜோதி 
பூதநற்‌ ஜோதி பூரணியே 
ரோகநி வாரணி சோக நிவாரணி 
தாபநி வாரணி ஜெய்‌ துர்க்கா | 


ஜெய ஜெய சைல புத்திரி பிரஹ்ம 

| சாரிணி சந்தர கண்டினியே 
| ஜெய ஜெய கூஷ்‌ மாண்டினி ஸ்கந்த 
Hi மாதினி காத்யா யன்ய யளே 
|| ஜெய ஜெய கால ராத்திரி கெளரி 
i ஸித்திதா ஸ்ரீ நவ துர்க்கையளே 
ரோக நி வாரணி சோக நிவாரணி 

தாபநி வாரணி ஜெய்‌ துர்க்கா | 


| tears 


| 590 


i https://archive.org/details/muthulakshmiacademy 
aid 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
நாமாவளி 


ஓம்‌ சக்தி ஓம்‌ ஓம்‌ சக்தி ஓம்‌ 
ஓம்‌ சக்தி ஓம்‌ ஓம்‌ சக்தி ஓம்‌ 
ஓம்‌ சக்தி ஓம்‌ ஓம்‌ சக்தி ஓம்‌ 
ஓம்‌ சக்தி ஓம்‌ ஓம்‌ சக்தி ஓம்‌ 
சுந்தர வதனே சுகுண மனோஹரி 
மந்தஹாஸ முக மதிவதனே 
சந்தன குங்கும அலங்காரமுடனே 
தந்திடு வாயுந்தன்‌ தரிசனமே (ஓம்‌) 1 


நந்தி தேவருடன்‌ முனிவரும்‌ பணிய 
ஆனந்த முடனே வந்திடுவாய்‌ 
வந்தனை செய்து மாயனயனுடன்‌ 


வசையாயுன்‌ புகழ்‌ பாடிடவே (ஓம்‌) 2 
தங்கச்‌ சிலம்பு சலசல வென்றிட 
தாண்டவ மாடித்‌ தனயன்‌ மகிழ்ந்திட 


பொங்கு மானந்தமுடன்‌ புவிமேல்‌ விளங்கும்‌ 


மங்கள நாயகி மகிழ்வாய்‌ வருவாய்‌ (ஓம்‌ 3 
வேதங்கள்‌ உன்னை வேண்டிப்பாடிட 
விரும்பி சரஸ்வதி வீணை வாசித்திட 
சதானந்தமான ஜோதிஸ்வரூபி 
(ஓம்‌ 4 


ராஜராஜேஸ்வரி சரணம்‌ சரணம்‌ 


AACA 


591 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தீபாராதனை 
ஜய ஜய ஜய சக்தி ஓம்‌ ஸ்ரீ 
ஜய ஜய ஜய சக்தி 
ஜய ஜய ஜய வெனப்பாடிப்‌ பணிந்தோம்‌ 
ஜக மெங்கும்‌ அமைதியைதா ஓம்‌ 


திருப்தியுமின்பமும்‌ வாழ்வினில்‌ துலங்க 
தேவையெல்லாம்‌ அடைய-அம்மம்மா 
பக்தி பெருகிடப்‌ பாடி உருகிட 
பணிப்பாய்‌ அன்பிலெமை ஓம்‌ ஸ்ரீ 


இரண்டுகள்‌ போக மூன்றுகள்‌ அகல 
ஈஸ்வரி வர மருள்வாய்‌-அம்மம்மா 
கரங்குவித்தோமினி காலைவிடோமடி 
கருணையுடன்‌ அணைப்பாய்‌ ஓம்‌ ஸ்ரீ 


காசினி எங்கும்‌ வேற்றுமை போக 
கருத்தனில்‌ அன்பருள்வாய்‌-அம்மம்மா 
தேசுடன்‌ வாழ காட்டடி காட்சி 
தேவியுடன்‌ அடைக்கலமே ஓம்‌ ஸ்ரீ 


நமஸ்காரம்‌ இருவினை கருத்தினில்‌ ஞான 
நல்லொளி தீபம்‌ வைத்து-அம்மம்மா 
நமஸ்காரம்‌ செய்துஹாரத்தி எடுத்தோம்‌ 
ஞாலத்துக்‌ கமைதியை தா-ஓம்‌ ஸ்ரீ 


ஓம்‌ கணபதி சிவ ஷண்முக நாதா 
ஓம்‌ தருகுணாதீத கிருஷ்ணா 
ஓம்‌ ஸ்ரீ ராமா மஹா தேவசம்‌ போ 
ஓம்‌ ஜய ஜகஜ்ஜனனி-ஓம்‌ ஸ்ரீ 


Toit 


592 


https://archive.org/details/muthulakshmiacademy 


(ஜய) 


(ஜய 


(ஜய) 


(ஜய 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குங்கும அர்ச்சனை 
குங்கும அர்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள்‌ 
கோடிக்‌ கோடி பொன்னைக்‌ கொடுப்பவளாம்‌ 
சந்தனத்தால்‌ அபிஷேகம்‌ செய்தவர்க்கு அம்பாள்‌ 
சர்வா பீஷ்டங்களும்‌ கொடுப்பவளாம்‌ 


சந்தனத்தால்‌ அலங்காரம்‌ செய்தவர்க்கு அம்பாள்‌ 
சர்வா பீஷ்டங்களும்‌ கொடுப்பவளாம்‌ 

தேனால்‌ அபிஷேகம்‌ செய்தவர்க்கு அம்பாள்‌ 
திவ்ய தரிசனம்‌ கொடுப்பவளாம்‌ 


பாலால்‌ அபிஷேகம்‌ செய்தவர்க்கு அம்பாள்‌ 
பல ஜன்ம பாவத்தைப்‌ போக்கு பவளாம்‌ 

கனியால்‌ அபிஷேகம்‌ செய்தவர்க்கு அம்பாள்‌ 
கண்‌ முன்னே வந்து நிற்பவளாம்‌ 


மனதால்‌ எப்போதும்‌ நினைப்பவர்க்கு அம்பாள்‌ 
மாங்கல்ய பாக்யம்‌ கொடுப்பவளாம்‌ 

மும்முறை வலம்‌ வந்து தொழுபவர்க்கு அம்பாள்‌ 
முன்நின்று காத்தருள்‌ புரிபவளாம்‌ 

அடிமேல்‌ அடிவைத்து அவளை வலம்‌ வந்தால்‌ 
அஷ்ட்ட சம்பத்தும்‌ கொடுப்பவளாம்‌ 

கற்பூர ஜோதியை காண்பவர்க்கு அம்பாள்‌ 
கைமேல்‌ பலன்களை கொடுப்பவளாம்‌ 


தீராத வினைகளை தீர்ப்பவளாம்‌ தேவி 
திருவடி சரணம்‌ சரணம்‌ அம்மா z 
பவ பய ஹாரினி அம்பா பவானி ஜெய்‌ 
துக்க நிவாரிணி துர்கே ஜெய ஜெய 
காலவிலாசினி காளி ஜெய ஜெய l 
சக்தி ஸ்வரூ பிணி மாதாகீ ஜெய்‌ ஜெய்‌ 
Fook 


593 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
தேவி கன்யாகுமரி 

தேவி கன்னியாகுமரி பராசக்திதேவி கன்னியாகுமரி 
தாவி வருகுதம்மா என்‌ நெஞ்சம்‌ உன்‌ தாளினை நாடுதம்மா 1 
ஞாலமெல்லாம்‌ ஈன்றும்‌ கன்னியென்று ஞாயம்‌ உரைக்குதம்மா 
ஞாயிறு திங்களெல்லாம்‌ நின்திருஞான ஒளியின்‌ பொறி 2 
பார்க்க வந்த என்னை தேவி நீ பக்கத்தின்‌ வா என்று 
பார்த்த பார்வையிலே என்‌ மனம்‌ பாகாய்‌ உருகிற்றம்மா 3 
நீலக்கடலோரம்‌ கன்னித்தாய்‌ நின்னைக்‌ கண்ட பின்னர்‌ 
நானாவித உலகில்‌ என்‌ கண்கள்‌ நின்னையே நாடுதம்மா 4 
பார்க்கும்‌ இடம்தோறும்‌ நின்முக புன்சிரிப்புள்ளதம்மா 
யார்க்கினி அஞ்சவேண்டும்‌ உலகில்‌ எல்லாம்‌ உனது மயம்‌ 5 


தேகம்‌ புனிதமாக தேவியே உன்னைத்‌ தேடி அலைந்தேன்‌ 
மோகத்தை ஊட்டி விட்டாய்‌ இனி அகம்பாவம்‌ துலைந்ததம்மா6 
கரணத்தால்‌ ஆளப்பெற்ற என்‌ ஜீவன்‌ கசடற்ற தாயிற்றம்மா 
மரணம்‌ எனக்கில்லை என்றே மனம்‌ மகிழ்ந்தே குதிக்குதம்மா 7 
ஓம்‌ சக்தி ஓம்‌ சக்தி ஓம்‌ பராசக்தி ஆனந்த சக்திமயே 
ஓம்‌ சக்தி ஓம்‌ சக்தி ஓம்‌ அன்னையே அன்பு கன்னியாகுமரி 
பவ பய ஹாரிணி அம்பா பவானி ஜெய்‌ 
துக்க நிவாரிணி துர்கே ஜெய ஜெய 
காலவி லாசினி காளி ஜெய்‌ ஜெய்‌ 
சக்திஸ்வரூபணி மாதாகீ ஜெய்‌ ஜெய்‌ 


ச்ஸ்‌ 


594 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


o o 
மங்களம்‌ 
ராகம்‌ : சுருட்டி 


காம$காடி வாசினிக்கி 
கஞ்ச தளாக்ஷிணிக்கி 
கோமள ஸ்வரூபிணிக்கி 
குஞ்சர ஜனனிக்கு 
மங்களம்‌ ஜய மங்களம்‌ 
சந்த்ர மெளரீச்வரர்க்கும்‌ 
சாரத-காமேச்வரர்க்கும்‌ 
ஸெளந்தர்‌ யலகரிக்கும்‌ 
ஜெகத்குரு சங்கரர்க்கும்‌ 
மங்களம்‌ ஜெய மங்களம்‌ 
சிவசக்தி லலிதைக்கும்‌ 
. ஸ்ரீ குரு பாதத்திற்கும்‌ 
புவனேஸ்வரி பாதத்தை 
போற்றும்‌ அடியார்கட்கும்‌ 
மங்களம்‌ ஜெய மங்களம்‌ 


கருணா கடாக்ஷிணிக்கு 
கல்யாணி சைலபதிக்கும்‌ 
அருள்தரும்‌ விசாலாக்ஷி 
போற்றும்‌ திருவடிக்கி 
மங்களம்‌ ஜெய மங்களம்‌ 
மங்களம்‌ 


சங்கரன்‌ சங்கரி தேவி மனோஹரி 
சந்தர கலாதரி அம்பிகையே 

எங்கும்‌ நிறைந்த உன்‌ இணையடியை 
தொழும்‌ பேர்‌ எனக்கே அருள்‌ பைரவியே 


595 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ஆதிதாளம்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மரகத ச்யாமள ரூபிணியே 
மகிஷாஸுரமர்த்தினி அம்பிகையே 
பரமக்ருபாகரி பார்வதியே 
பரமேஸ்வரியே ஜகதீஸ்வரியே 
மங்களமே தந்து எங்களை ரக்ஷிக்க 
மனமுவந்தே இங்கு வருவாயே 
ஐங்கரனைப்‌ பெற்ற அன்னையே 
உன்னை நம்பிடும்‌ எங்களைக்‌ காப்பாயே 
ஆதிபராசக்தி மாதா கீ ஜெய்‌ 
துர்கா பரமேஸ்வரி கீ-ஜெய்‌ 
நமபார்வதி பதயே ஹரஹர மஹா தேவா 


௦௦௦ 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மங்களம்‌ 


கணேச ஸ்கந்த ஜனனீ மாதங்கீ புவனேஸ்வரீ 
பத்ரகாளி ஸதா துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 

மதுகைடப ஸம்ஹர்த்ரீ கதம்பவன வாஸினீ 

மஹேந்த்ர வரதே துப்யம சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 
மஹாகாளி மஹாலக்ஷ்மி மஹாவாணி மனோன்மணி 

யோக நித்ராத்மிகே துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 
ஸ்ரீசைல ராஜதனயே சண்டமுண்ட நிஷூதனி 

ம்ருகேந்த்ர வாஹனே துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 


நிஸும்ய ஸும்ய மஹிஷ ரக்த பீஜாதி மர்த்தினி 
மஹாமாயே சிவே துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 
ஸர்வதோஷ ப்ரசமனி ஸர்வ ஸெளபாக்ய தாயினி 
ஸர்வஸித்திப்ரதே துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 


ஸ்வயந்த்ராத்மிகே ப்ராக்ஞே ஸர்வயந்த்ர ஸ்வரூபிணி 
ஸர்வதந்த்ராத்மிகே துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 

வேதமாதக மஹாராக்ஞே லக்ஷ்மிவாணி வஸுப்ரியே 
த்ரைலோக்ய வந்திதே துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 


அஷ்டாதச மயாபீட நிவாஸாத்ம விலாஸினி son 
அபார மஹிமே துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 
ப்ருமேந்த்ர மஹேந்த்ராதி ஸம்பூஜிதா பதாம்புஜே 
ஸர்வாயுதததே துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 
ஸர்வப்ராணிஹ்ருதாவாஸே ஸர்வசக்தி ஸ்வரூபிணி 
ஸர்வாபீஷ்டப்ரதே துப்யம்‌ சாமுண்டாயே ஹும்ம்‌ 
சந்த்ரலேகா லஸத்பாலே ஸ்ரீமத்‌ ஸிம்ஹாஸனேச்வரீ 
காமேச்வரி நமஸ்துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 


; க்‌ Ga 
மஹாவித்யா ஸம்ப்ரதாய ஸம்வேத்ய நிஜவைப i 
RE துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 
தேஜோமயி தயாபூர்யே ஸச்சிதானந்த ரூபிணி es 
ஸர்வ வர்ணாத்மிகே துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 

597 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஹம்ஸாரூடே சதுர்வக்த்ரே ப்ராஹ்மரூப ஸமன்விதே 
தூம்ராக்ஷ ஹந்த்ரீ துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 

மயூரவாஹன ஷட்வக்த்ரே கெளமாரீ ரூசோபிதே 
ஸக்தியுக்தகரே துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 


தம்ஷ்டராகாரள வதனே ஸிம்ஹ வக்த்ரே சதுர்புஜே 
நாரஸிம்ஹி ஸதா துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 
சதுர்புஜே ஸிம்ஹவாஹே ஜடாமண்டல மண்டிதே 


சண்டிகே ஸுபதே துப்யம்‌ சாமுண்டாயே ஸுமங்களம்‌ 


சாமுண்டே சண்டிகே தேவீ சக்தித்ரய ஸ்வரூபிணி 


த்வத்‌ ஆச்ரிதாணாம்‌ பக்தானாம்‌ அஸ்மாகம்‌ ஸந்ததம்‌ மங்களம்‌ குரு 


ஏ 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ ஏவங்கேச பெருமான்‌ 


| 40 


| https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓட 
ஸ்ரீமன்‌ நாராயண த்யானஸ்லோகங்கள்‌ 


சாந்தாகாரம்‌ புஜகசயனம்‌ பத்மநாபம்‌ ஸுரேசம்‌ 
விச்வாகாரம்‌ ககனஸத்ருசம்‌ மேகவர்ணம்‌ சுபாங்கம 
லக்ஷ்மீ காந்தம்‌ கமலநயனம்‌ யோகிஹ்ருத்‌ த்யானகம்யம்‌ 
வந்தே விஷ்ணும்‌ பவபயஹரம்‌ ஸர்வலோகைக நாதம்‌ 1 
மேகச்யாமம்‌ பீதகெளஸேய வாஸம்‌ 
ஸ்ரீவத்ஸாங்கம்‌ கெளஸ்துபோத்‌ பாஸிதாங்கம்‌ 
பண்யோபேதம்‌ புண்டர்‌ காயதாக்ஷம்‌ 
விஷ்ணும்‌ வந்தே ஸர்வலோகைக நாதம்‌ 


2 
ஸ சங்கசக்ரம்‌ ஸ கிரீட குண்டலம்‌ 
ஸ பீத வஸ்த்ரம்‌ ஸரஸீரு ஹேக்ஷணம்‌ 
| ஸஹார வக்ஷஸ்தல சோபி கெளஸ்துபம்‌ 
| நமாமி விஷ்ணும்‌ சிரஸா சதுர்ப்புஜம்‌ 3 
ii 


கஸ்தூரீ திலகம்‌ லலாடபலகே வக்ஷ: ஸ்தலே கெளஸ்துபம்‌ 
நாஸாக்ரே நவமெளக்திகம்‌ கரதலே வேணும்‌ கரே கங்கணம்‌ 
ஸர்வாங்கே ஹரிசந்தனம்‌ ௪ கலயந்‌ கண்டே ச முக்தாவளிம்‌ 
கோபஸ்த்ரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி: 4 
கோபோல ரத்னம்‌ புவனைக ரத்னம்‌ 
கோபாங்கனா யெளவன பாக்ய ரத்னம்‌ ' 
ஸ்ரீக்ருஷ்ண ரத்னம்‌ ஸுரஸேவ்ய ரத்னம்‌ 
பஜாமஹே யாதவ வம்ச ரத்னம்‌ 


5 
வந்தே முகுந்தம்‌ அரவிந்த தளாயதாக்ஷம்‌ 
குந்தேந்து சங்கதசனம்‌ சிசுகோபாவேஷம்‌ 
இந்த்ராதிதேவ கணவந்தித பாதபீடம்‌ 
ப்ருந்தாவாலப்மஹம்‌ வஸுதேவ ஸுனும்‌ 6 


பாலாய நீலவபுஷே நவகிங்கிணீக 
ஜாலாபிராமஜகநாய திகம்பராய 
சார்தூல திவ்யநகபூஷண பூஷிதாய 
_ நந்தாத்மஜாய நவநீதமுஷே நமஸ்தே 
599 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பாலாய நீலவபுஷே நவகிங்கிணீக 

ஜாலாபிரமஜகநாய திகம்பராய 

சார்தூல திவ்யநகபூஷண பூஷிதாய 

நந்தாத்மஜாய நவநீதமுஷே நமஸ்தே 7 


ஹே கோபால! ஹே க்ருபாஜலநிதே! ஹே ஸிந்து கன்யாபதே! 
ஹே கம்ஸாந்தக! ஹே கஜேந்த்ரகருணாபாரீண! ஹே மாதவ! 
ஹே ராமாநுஜ! ஹே ஜகத்‌ த்ரயகுரோ! ஹே புண்டரீகாக்ஷ! மாம்‌ 
ஹே கோபீஜனநாத! பாலய பரம்‌ ஜாநாமி ந த்வாம்‌ விநா 8 


_இந்த்ரியாணி மயா ஜேதுமசக்யம்‌ புருஷோத்தம 


சரீரம்‌ மம தேவஸ வ்யாதிபி: பரிபீடிதம்‌ 

மனோ மம புண்டரீகாக்ஷ விஷயாநேவ தாவதி 

வாணீ மம ஹ்ருஷீகேச மித்யாபாருஷ்யதூஷிதா 

ஏவம்‌ ஸாதநஹீ நோ(5)ஹம்‌ கிம்‌ கரிஷ்யாமி கேசவ 

ரக்ஷ மாம்‌ க்ருபயா க்ருஷ்ண பாவப்தெள பதிதம்‌ ஸதா 9 


வம்சீவீபூஷிதகரான்‌ நவநீர தாபாத்‌ 

பீதாம்பரா தருணபிம்ப பலாதரோஷ்டாத்‌ 

பூர்ணேந்து ஸுந்தர முகா தரவிந்தநேத்ராத்‌ 

க்ருஷ்ணோத்‌ பரம்‌ கிமபி தத்வமஹம்‌ ந ஜானே 10 


யசோதா வத்ஸலம்‌ ராஜகோபாலம்‌ யதுவம்சஜம்‌ 
ருக்மணீ சத்யபாமாப்யாம்‌ ஸஹிதம்‌ க்ருஷ்ணமாச்ரயே 1 


க்ருஷ்ணாய வாஸுதேவாய தேவகீ நந்தனாய ௪ 

நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம: 

நம பங்கஜ நாபாய நம: பங்கஜ மாலி நே 

நம: பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்க ஜாங்க்ரயே 12 
சூர்யவம்ச ஸமுத்பூதம்‌ ஸீதாலக்ஷ்மண ஸம்யுதம்‌ 
த்ருத கோதண்ட ஹஸ்தாப்ஜம்‌ ராமம்‌ த்வாம்‌ ப்ரணமாம்யஹம்‌ 
ஸ்ரீராம சந்த்ர கருணாகர தீனபந்தோ 
ஸீதாஸமேத பரதாக்ரஜ ராகவேச 
பாபார்த்தி பஞ்ஜன பயாதுர தீனபந்தோ 
பாபாம்புதெள பதித முத்தர டத 


14 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீராகவம்‌ தசரதாத்மஜ மப்ரமேயம்‌ 
ஸிதாபதிம்‌ ரகுகுலர்‌ ந்வய ரத்னதீபம்‌ 
ஆஹஜாநுபாஹும்‌ அரவிந்த தளாளதாக்ஷம்‌ 
ராமம்‌ நிசாசர விநாசகாம்‌ நமாமி 


வந்தே வருந்தா வனசரம்‌ வல்லவீஜன வல்லபம்‌ 
ஜயந்தீஸம்பவம்‌ தாம வைஜயந்தீவிபூஷணம்‌ 


பதவீம்‌ அதவீயஸீம்‌ விமுக்தே 
அடவீஸம்பதம்‌ அம்புவாஹந்தீம்‌ 
அருணாதரஜாபிலாஷ வம்ஸாம்‌ 
கருணாம்‌ காரணமாநுஷும்‌ பஜாமி 


யஸ்யாபவத்‌ பக்த ஜநார்த்தி ஹந்து: 
பித்ருத்வ மந்யேஷுஅ விசார்ய தூர்ணம்‌ 
ஸ்தம்பே: அவதாரஸ்‌ தமநந்ய லப்யம்‌ 
லக்ஷ்மீ ந்ருஸிம்ஹம்‌ சரணம்‌ ப்ரபத்யே 
அஹோபிலே காருட சைல மத்யே 

க்ருபா வசாத்‌ கல்பித ஸந்நிதானம்‌ 
லக்ஷ்ம்யா ஸமாலிங்கித வாம பாகம்‌ 
லக்ஷ்மீ ந்ருஸிம்ஹம்‌ சரணம்‌ ப்ரபத்யே 


19 


துஷ்டானாம்‌ பீகரம்‌ தேவம்‌ சிஷ்டானாம்‌ அபயங்கரம்‌ 
பரஹ்லாதவரதம்‌ விஷ்ணும்‌ ஸ்ரீந்ருஸிம்ம மஹம்‌ பஜே 20 
சேஷதல்ப சயானம்‌ த்வாம்‌ ஸ்ரீபூமி ஸஹிதம்‌ ப்ரபும்‌ 


ப்ரஹ்மாதி சுரநாதம்‌ தம்‌ ரங்கனாதமஹம்‌ பஜே 
புராணம்‌ பவித்ரம்‌ நியந்த்ரம்‌ சரண்யம்‌ 
பராபக்தி ஸாத்யம்‌ ப்ரசாந்தாத்ம வேத்யம்‌ 
நகாராதி ப்ரம்ஹ த்ரினேத்ராதி ஸேவ்யம்‌ 
ஜகன்மூல கந்தம்‌ முகுந்தம்‌ பஜேஹம்‌ 
ஸுராத்யம்‌ ரமேசம்‌ விசுத்த ப்ரபோத 
ஸ்வரூபம்‌ BSS ஸ்ருஷ்டி ஸம்ஹாரலீலம்‌ 
நிராலம்ப மஜ்ஞான நிர்வ்ருத்தி ஹேதும்‌ 
ஸ்திரா நந்ததம்‌ வாஸுதேவம்‌ பஜேஹம்‌ 


601 


https://archive.org/details/muthulakshmiacademy 


22 


23 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
விஷ்ணும்‌ சதுர்புஜம்‌ தேவம்‌ சங்கசக்ர கதாதரம்‌ 
பக்தாபீஷ்ட ப்ரதாதாரம்‌ வரதம்‌ த்வாம்‌ நமாம்யஹம்‌ 24 
ஸ்ரீநிவாஸம்‌ ஸ்ரியாயுக்தம்‌ வேங்கடேசம்‌ சதுர்புஜம்‌ 
பக்தானாம்‌ இஷ்டதம்‌ நாதம்‌ ஜகாதாம்த்வாம்‌ நமாம்யஹம்‌ 25 
வைனதேய மஹாபாக விஷ்ணு வாஹ நமோஸ்துதே 
நாராயணஸ்ய ஸேவார்த்தம்‌ அனுக்ஞாம்‌ தாதுமர்ஹஸி 26 

ஸ்ரீ கருடன்‌ 
கருடம்‌ வரதம்‌ தேவம்‌ ஸ்ரீவிஷ்ணுப்‌ பிரிய வாஹனம்‌ 
சர்ப்பாதி விஷ ஹர்த்தாரம்‌ சிரஸாத்வாம்‌ நமாம்யஹம்‌ 
குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளாய & 
விஷ்ணுவாஹ நமஸ்துப்யம்‌ பஷிராஜாய தே நம: 27 
ஸ்ரீ ஆஞ்சநேயர்‌ 

அஞ்ஜனா நந்தனம்‌ வீரம்‌ ஜானகீ சோக நாசனம்‌ 
கபீசமக்ஷ ஹந்தாரம்‌ வந்தே லங்கா பயங்கரம்‌ 
மனோஜவம்‌ மாருத துல்ய வேகம்‌ ஜிதேந்த்ரியம்‌ 
புத்திமதாம்‌ வரிஷ்டம்‌ வாதாத்மஜம்‌ வானரயூதமுக்யம்‌ 
ஸ்ரீராம தூதம்‌ சிரஸா நமாமி 


அஞ்சனா தனயம்‌ வீரம்‌ ராமதூதம்‌ மஹாமதிம்‌ 
ஹனுமந்தம்‌ நமாமித்வாம்‌ பலம்புத்திம்‌ ப்ரயச்சமே 28 


ஸ்ரீ விஷ்ணு காயத்ரீ 


ஓம்‌ நாராயணாய வித்மஹே வாஸுதேவாய தீமஹி 
தந்நோ விஷ்ணு: ப்ரசோதயாத்‌ 


ஸ்ரீ க்ருஷ்ண காயத்ரீ 
ஓம்‌ தாமோதராய வித்மஹே ருக்மணி வல்லபாய தீமஹி 
தந்தோ க்ருஷ்ண ப்ரசோதயாத்‌ 
_ 602 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ ராம காயத்ரீ 


ஓம்‌ தாஸரதாய வித்மஹே ஸீதாவல்லபாய தீமஹி 
தந்‌ நோ ராம: ப்ரசோதயாத்‌ 


ஸ்ரீ ஸ்ரீநிவாஸ காயத்ரீ 
ஓம்‌ நிரஞ்ஜநாய வித்மஹே நிராபாஸாய தீமஹி 
தந்நோ ஸ்ரீநிவாஸ : ப்ரசோதயாத்‌ 

ஸ்ரீ ந்ருஸிம்ஹ காயத்ரீ 


ஓம்‌ வஜ்ரநகாய வித்மஹே தீக்ஷ்ண தம்ஷ்ட்ராய தீமஹி 
தந்நோ நாரஸிம்ஹ : ப்ரசோதயாத்‌ 


ஸ்ரீ லக்ஷ்மீ ஹயக்ரீவ காயத்ரி 

ஓம்‌ வாகீஸ்வராய வித்மஹேஹயக்ரீவா கீமஹி 
தந்தோ ஹம்ஸ ப்ரசோதயாத்‌ 

ஸ்ரீ லக்ஷ்மி வராஹ காயத்ரீ 
ஓம்‌ த நுர்த்தராய வித்மஹே வக்ரதம்ஷ்டராய தீமஹி 
தந்நோ வராஹ : ப்ரசோதயாத்‌ 

ஸ்ரீ பரசுராம காயத்ரீ 

ஓம்‌ ஜாமதக்ன்யாய வித்மஹே மஹாவீராய தீமஹி 
தந்நோ பரசுராம : ப்ரசோதயாத்‌ 


ஸ்ரீ ஸுதர்ஸன காயத்ரீ 
ஓம்‌ ஸுதர்ஸனாய விதம்ஹே மஹாஜ்வாலாய 
தந்நோ சக்ர : ப்ரசோதயாத்‌ s தீமஹி 


ஸ்ரீ SHL காயத்ரீ 


ஓம்‌ தத்புருஷாய வித்மஹே ஸுவர்ணப 
தந்நோ கருட : ப்ரசோதயாத்‌ கஷாய தீமஹி 


603 
https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ ஆஞ்ஜநேய காயத்ரீ 


ஓம்‌ ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபத்ராய தீமஹி 
தந்நோ ஹநூமத்‌ : ப்ரசோதயாத்‌ 

ஸ்ரீ ஸுதர்ஸன மூலமந்தரம்‌ 
ஓம்‌ க்லீம்‌ க்ருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய 
பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்த்ர யந்த்ர ஒளஷத அஸ்த்ர 
சஸ்த்ராணி ஸம்ஹர ஸம்ஹர ம்ருத்யோர்‌ மோசய மோசய ஓம்‌ நமோ 
பகவதே மஹா ஸுதர்சனாய தீப்த்ரே ஜ்வாலா பரீதாய 
ஸர்வதிக்க்ஷோபணகராய ஹும்‌ பட்‌ ப்ரஹ்மணே பரஞ்ஜ்யோதிஷே 
ஸ்வாஹா. 


ஸ்ரீ ஆண்டாள்‌ அருளிச்செய்த 
திருப்பாவை 


மார்கழித்‌ திங்கள மதி நிறைந்த நன்னாளால்‌ 

நீராடப்‌ போதுவீர்‌! போதுமினோ நேரிழையீர்‌! 
சீர்மல்கும்‌ ஆய்ப்பாடிச்‌ செல்வச்‌ சிறுமீர்காள்‌! 

கூர்வேல்‌ கொடுந்‌ தொழிலன்‌ நந்தகோபன்‌ குமரன்‌ 
ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம்‌ 

கார்மேனிச்‌ செங்கண்‌ கதிர்மதியம்‌ போல்‌ முகத்தான்‌ 
நாராயணே நமக்கே பறை தருவான்‌ 
... பாரோர்‌ புகழப்‌ படிந்தேலோ ரெம்பாவாய்‌. 1 


வையத்து வாழ்வீர்காள்‌! நாமும்‌ நம்‌ பாவைக்குச்‌ 
செய்யும்‌ கிரிசைகள்‌ கேளீரோ பாற்கடலுள்‌ 
பையத்‌ துயின்ற பரமன்‌அடி பாடி 
நெய்யுண்யோம்‌ பாலுண்ணோம்‌ நாட்காலே நீராடி 
மையிட்டு எழுதோம்‌ மலரிட்டு நாம்‌ முடியோம்‌ 
செய்யாதன செய்வோம்‌ தீக்குறளைச்‌ சென்றோதோம்‌ 
ஜயமும்‌ பிச்சையும்‌ ஆந்தனையும்‌ கைகாட்டி 
உய்யுமாறொண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய்‌. 2 


604 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓங்கி உலகளந்த உத்தமன்‌ பேர்பாடி 
நாங்கள்‌ நம்‌ பாவைக்குச்‌ சாற்றி நீராடினால்‌ 
தீங்கின்றி நாடெல்லாம்‌ திங்கள்‌ மும்மாரி பெய்து 
ஓங்கு பெருஞ்செந்நெல்‌ ஊடு கயல்‌உகளப்‌ 
பூங்குவளைப்‌ போதில்‌ பொறிவண்டு கண்படுப்பத்‌ 
தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலைப்‌ பற்றி 
வாங்கக்‌ குடம்‌ நிறைக்கும்‌ வள்ளற்பெரும்‌ பசுக்கள்‌ 
நீங்காத செல்வம்‌ நிறைந்தேலோ ரெம்பாவாய்‌ 


ஆழி மழைக்‌ கண்ணா! ஒன்று நீ கைகரவேல்‌ 
ஆழியுள்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேறி 
ஊழி முதல்வன்‌ உருவம்‌ போல்‌ மெய்கறுத்துப்‌ 
பாழியந்தோளுடைப்‌ பத்மநாபன்‌ கையில்‌ 
ஆழிபோல்‌ மின்னி வலம்புரிபோல்‌ நின்றதிரிந்து 
தாழாதே சார்ங்கம்‌ உதைத்த சரமழை போல்‌ 
வாழ உலகினில்‌ பெய்திடாய்‌ நாங்களும்‌ 
மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெரெம்பாவாய்‌ 


மாயனை மன்னு வடமதுரை மைந்தனைத்‌ 
தூய பெருநீர்‌ யமுனைத்‌ துறைவனை 
ஆயர்குலத்தினில்‌ தோன்றும்‌ அணி விளக்கை 
தாயைக்‌ குடல்‌ விளக்கம்‌ செய்த தாமோதரனைத்‌ 
தூயோமாய்‌ வந்து நாம்‌ தூமலர்தூவித்‌ தொழுது 
வாயினால்‌ பாடி மனத்தினால்‌ சிந்திக்க 
போயபிழையும்‌ புகுதருவான்‌ நின்றனவும்‌ 
தீயினில்‌ தூசாகும்‌ செப்பேலோ ரெம்பாவாய்‌ 


புள்ளும்‌ சிலம்பினகாண்‌ புள்ளரையன்‌ கோயிலில்‌ 
வெள்ளை விளிசங்கின்‌ பேரரவம்‌ கேட்டிலையோ? 
பிள்ளாய்‌! எழுந்திராய்‌ பேய்முலை நஞ்சுண்டு 
கள்ளச்‌ சகடம்‌ கலக்கழியக்‌ காலோச்சி 
வெள்ளத்து அரவில்‌ துயில மாந்த வித்தினை 
உள்ளத்துக்‌ கொண்டு முனிவர்களும்‌ யோகிகளும்‌ 
மெள்ள எழுந்து அரியென்று பேரரவம்‌ 
உள்ளம்‌ புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்‌ 
605 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கீசுகீசு என்று எங்கும்‌ ஆனைச்சாத்தான்‌ கலந்து 
பேசின பேச்சரவம்‌ கேட்டிலையோ? பேய்ப்பெண்ணே! 
காசும்‌ பிறப்பும்‌ கலகலப்பக்‌ கைபேர்த்து 
வாச நறுங்குழலாய்ச்சியர்‌ மத்தினால்‌ 
ஓசை படுத்த தயிரரவம்‌ கேட்டிலையோ? 
நாயகப்‌ பெண்பிள்ளாய்‌! நாராயணன்‌ மூர்த்தி 
கேசவனைப்‌ பாடவும்‌ நீ கேட்டே கிடத்தியோ 
தேசமுடையாய்‌! திறவேலோ ரெம்பாவாய்‌ 


கீழ்வானம்‌ வெள்ளென்று எருமை சிறு வீடு 
மேய்வான்‌ பரந்தனகாண்‌ மிக்குள்ள பிள்ளைகளும்‌ 
போவான்‌ போகின்றாரைப்‌ போகாமல்காத்து உன்னைக்‌ 
கூவுவான்‌ வந்து நின்றோம்‌ கோதுகலமுடைய 
பாவாய்‌! எழுந்திராய்‌ பாடிப்‌ பறை கொண்டு 
மாவாய்‌ பிளந்தானை மல்லரை மாட்டிய 
தேவாதி தேவனைச்‌ சென்று நாம்‌ சேவித்தால்‌ 
ஆவாவென நாராய்ந்‌ தருளேலோ ரெம்பாவாய்‌ 


தூமணி மாடத்துச்‌ சுற்றும்‌ விளக்கெரியத்‌ 
தூபம்‌ கமழத்‌ துயிலணைமேல்‌ கண்வளரும்‌ 
மாமன்‌ மகளே! மணிக்கதவம்‌ தாள்‌ திறவாய்‌ 
மாமீர்‌! அவளை எழுப்பீரோ? உன்‌ மகள்தான்‌ 
ஊமையோ? அன்றிச்‌ செவிடோ? அனந்தலோ? 
ஏமப்‌ பெருந்துயில்‌ மந்திரப்பட்டாளோ? 
மாமாயன்‌ மாதவன்‌ வைகுந்தன்‌ என்றென்று 
நாமம்‌ பலவும்‌ நவின்றேலோ ரெம்பாவாய்‌ 


நோற்றுச்‌ சுவர்க்கம்‌ புகுகின்ற அம்மனாய்‌! 

மாற்றமும்‌ தாராரோ? வாசல்‌ திறவாதார்‌ 
நாற்றத்‌ துழாய்முடி நாராயணன்‌ நம்மால்‌ 

போற்றப்‌ பறைதரும்‌ புண்ணியனால்‌ பண்டு ஒருநாள்‌ 
கூற்றத்தின்‌ வாய்வீழ்ந்த கும்பகரணனும்‌ : 

தோற்றும்‌ உனக்கே பெருந்துயில்‌ தான்‌ தந்தானோ? 
ஆற்ற அனந்தம்‌ உடையாய்‌! அருங்கலமே! 

தேற்றமாய்‌ வந்து திறவேலோ ரெம்பாவாய 

606 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கற்றுக்‌ கறவை கணங்கள்‌ பலகறந்து 
செற்றார்‌ திறலழியச்‌ சென்று செருச்‌ செய்யும்‌ 
குற்றமொன்றில்லாத கோவலர்தம்‌ பொற்கொடியே! 
புற்றரவல்குல்‌ புனமயிலே! போதராய்‌ 
சுற்றுத்துத்‌ தோழிமார்‌ எல்லாரும்‌ வந்து நின்‌ 
முற்றம்‌ புகுந்து முகில்வண்ணன்‌ பேர்பாட 
சிற்றாதே பேசாதே செல்வப்பெண்டாட்டி ! நீ 
எற்றுக்கு உறங்கும்‌ பொருளேலோ ரெம்பாவாய்‌ 


கனைத்திளங்‌ கற்றெருமை கன்றுக்‌ கிரங்கி 
நினைத்து முலைவழியே நின்று பால்சோர 
நனைத்தில்லம்‌ சேறாக்கும்‌ நற்செல்வன்‌ தங்காய்‌! 
பனித்தலை வீழ நின்வாசற்‌ கடைபற்றிச்‌ 
சினத்தினால்‌ தென்னிலங்கைக்‌ கோமானைச்‌ செற்ற 
மனத்துக்‌ கினியானைப்‌ பாடவும்‌ நீ வாய்திறவாய்‌ 
இனித்தான்‌ எழுந்திராய்‌ ஈதென்ன பேருறக்கம்‌! 
அனைத்தில்லத்தாரும்‌ அறிந்தேலோ ரெம்பாவாய்‌ 12 


புள்ளின்வாய்‌ கீண்டானைப்‌ பொல்லா அரக்கனை 
கிள்ளிக்‌ களைந்தானைக்‌ கீர்த்திமை பாடிப்போய்ப்‌ 
பிள்ளைகள்‌ எல்லாரும்‌ பாவைக்களம்‌ புக்கார்‌ 
வெள்ளியெழுந்து வியாழ முறங்கிற்று 
புள்ளும்‌ சிலம்பினாகாண்‌ போதரிக்‌ கண்ணினாய்‌! 
குள்ளக்‌ குளிரக்‌ குடைந்து நீராடாதே 
பள்ளிக்‌ கிடத்தியோ? பாவாய்‌ ! நீ நன்னாளால்‌ 
கள்ளம்‌ தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய்‌ 
உங்கள்‌ புழைக்கடைத்‌ தோட்டத்து வாவியுள்‌ 
செங்கழுநீர்‌ வாய்நெகிழ்ந்து ஆம்பல்வாய்‌ கூம்பினகாண்‌ 
செங்கல்‌ பொடிக்கூறை வெண்பல்‌ தவத்தவர்‌ 
தங்கள்‌ திருக்கோயில்‌ சங்கிடுவான்‌ போதந்தார்‌ 
எங்களை முன்னம்‌ எழுப்புவான்‌ வாய்‌ பேசும்‌ 
நங்காய்‌! எழுந்திராய்‌ நாணாதாய்‌! நாவுடையாய்‌! 
சங்கொடு சக்கரம்‌ ஏந்தும்‌ தடக்கையன்‌ 
பங்கயக்‌ கண்ணானைப்‌ பாடலோ ரெம்பாவாய்‌ 


B 


14 


07 
https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


எல்லே! இளங்கிளியே! இன்னம்‌ உறங்குதியோ? 


சில்லென்‌ றழையேன்மின்‌! நம்கைமீர்‌! போதர்கின்றேன்‌ 


வல்லைஉன்‌ கட்டுரைகள்‌ பண்டே உன்‌ வாயறிதும்‌ 
வல்லீர்கள்‌ நீங்களே நானேதான்‌ ஆயிடுக 


ஒல்லை நீ போதாய்‌ உனக்கென்ன வேறுடையை? 


எல்லாரும்‌ போந்தாரோ? போந்தார்‌ போந்தெண்ணிக்கொள்‌ 


வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க 
வல்லானை மாயனைப்‌ பாடேலோ ரெம்பாவாய்‌ 


நாயகனாய்‌ நின்ற நந்தகோபனுடைய 
கோயில்‌ காப்பானே! கொடித்தொன்றும்‌ தோரண 
வாயில்‌ காப்பானே! மணிக்கதவம்‌ தாள்‌ திறவாய்‌ 
ஆயர்‌ சிறுமியரோமுக்கு அறைபறை 
மாயன்‌ மணிவண்ணன்‌ நென்னலே வாய்நேர்ந்தான்‌ 
தூயோமாய்‌ வந்தோம்‌ துயிலெழப்‌ பாடுவான்‌ 
வாயால்‌ முன்னம்‌ முன்னம்‌ மாற்றாதே அம்மா! நீ 
நேய நிலைக்கதவம்‌ நீக்கேலோ ரெம்பாவாய்‌ 


அம்பரமே! தண்ணீரே சோறே அறஞ்செய்யும்‌ 
எம்பெருமான்‌! நந்தகோபாலா! எழுந்திராய்‌ 
கொம்பனார்க்கெல்லாம்‌ கொழுந்தே! குலவிளக்கே! 
எம்பெருமாட்டி! யசோதாய்‌! அறிவுறாய்‌ 
அம்பரம்‌ ஊடறுத்‌ தேங்கி உலகளந்த 
உம்பர்‌ கோமானே! உறங்காது எழுந்திராய்‌ 
செம்பொற்‌ கழலடிச்‌ செல்வா! பலதேவா! 
உம்பியும்‌ நீயும்‌ உறங்கேலோ ரெம்பாவாய்‌ 


உந்து மதகளிற்றன்‌ ஓடாத தோள்வலியன்‌ 
நந்தகோபாலன்‌ மருமகளே! நப்பின்னாய்‌! 
கந்தம்‌ கமழும்‌ குழலி கடைதிறவாய்‌ 
வந்தெங்கும்‌ கோழி அழைத்தனகாண்‌ மாதவிப்‌ 
பந்தல்மேல்‌ பல்கால்‌ குயிலினங்கள்‌ கூவினகாண்‌ 
பந்தார்விரலி! உன்மைத்துனன்‌ பேர்பாட 
செந்தாமரைக்‌ கையால்‌ சீரார்‌ வளையொலிப்ப 
வந்து திறவாய்‌ மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய்‌ 
608 


https://archive.org/details/muthulakshmiacademy 


15 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குத்து விளக்கெரியக்‌ கோட்டுக்கால்‌ கட்டில்மேல்‌ 
மெத்தென்ற பஞ்ச சயனத்தின்‌ மேலேறிக்‌ 
கொத்தலர்‌ பூங்குழல்‌ நப்பின்னை கொங்கைமேல்‌ 
வைத்துக்‌ கிடந்த மலர்மார்பா! வாய்திறவாய்‌ 
மைத்தடங்‌ கண்ணினாய்‌! நீ உன்‌ மணாளனை 
எத்தனைபோதும்‌ துயிலெழ வொட்டாய்காண்‌ 
எத்தனையேலும்‌ பிரிவாற்ற கில்லாயால்‌ 
தத்துவம்‌ அன்று தகவேலோ ரெம்பாவாய்‌ 
முப்பத்துமூவர்‌ அமரர்க்கு முன்சென்று 
கப்பம்‌ தவிர்க்கும்‌ கலியே! துயிலெழாய்‌ 
செப்பமுடையாய்‌! திறலுடையாய்‌! செற்றார்க்கு 
வெப்பம்‌ கொடுக்கும்‌ விமலா! துயிலெழாய்‌ 
செப்பன்ன மென்முலைச்‌ செவ்வாய்ச்‌ சிறுமருங்குல்‌ 
நப்பின்னை நங்காய்‌ திருவே! துயிலெழாய்‌ 
உக்கமும்‌ தட்டொளியும்‌ தந்துஉன்‌ மணாளனை 
இப்போதே எம்மை நீரோட்டேலோ ரெம்பாவாய்‌ 


ஏற்ற கலங்கள்‌ எதிர்‌ பொங்கி மீதளிப்ப 
மாற்றாதே பால்சொரியும்‌ வள்ளல்‌ பெரும்பசுக்கள்‌ 
ஆற்றப்படைத்தான்‌ மகனே! அறிவுறாய்‌ 
ஊற்றமுடையாய்‌! பெரியாய்‌! உலகினில்‌ 
தோற்றமாய்‌ நின்ற சுடரே! துயிலெழாய்‌ 
மாற்றார்‌ உனக்கு வலிதொலைந்து உன்‌ வாசற்கண்‌ 
ஆற்றாது வந்து உன்‌ அடி பணியுமா போலே 
போற்றியாம்‌ வந்தோம்‌ புகழ்ந்தேலோ ரெம்பாவாய்‌ 


அங்கண்மா ஞாலத்தரசர்‌ அபிமான 
பங்கமாய்‌ வந்து நின்‌ பள்ளிக்கட்டிற்‌ கீழே 
சங்கம்‌இருப்பர்‌ போல்‌ வந்து தலைப்பெய்‌ே தாம்‌ 
கிங்கிணிவாய்ச்‌ செய்த தாமரைப்‌ பூப்போல்‌ 
செங்கண்‌ சிறுச்சிறிதே எம்மேல்‌ விழியாவோ? 
திங்களும்‌ ஆதித்தியனும்‌ எழுந்தாற்போல்‌ 
அங்கண்‌இரண்டுங்‌ கொண்டு எங்கள்மே 
எங்கள்மேல்‌ சாபம்‌ இழிந்தேலோ Q 
609 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ல்‌ நோக்குதியேல்‌ 
ரம்பாவாய்‌ 


20 


21 


22 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மாரி மலைமுழைஞ்சில்‌ மன்னிக்‌ கிடந்துறங்கும்‌ 
சீரிய சிங்கம்‌ அறிவுற்றுத்‌ தீவிழித்து 
வேரி மயிர்பொங்க எப்பாடும்‌ பேர்ந்துதறி 
மூரி நிமிர்ந்து முழங்கிப்‌ புறப்பட்டுப்‌ 
போதருமா போலே நீ பூவைப்‌ பூவண்ணா! உன்‌ 
கோயில்‌ நின்றும்‌ இங்ஙனே போந்தருளி கோப்புடைய 
சிரிய சிங்காசனத்திருந்து யாம்‌ வந்த 
காரியம்‌ ஆராய்ந்தருளேலோ ரெம்பாவாய்‌ 


அன்று அவ்வுலகம்‌ .அளந்தாய்‌! அடிபோற்றி! 
சென்றங்குத்‌ தென்னிலங்கை செற்றாய்‌! திறல்போற்றி! 
பொன்றச்‌ சகடம்‌ உதைத்தாய்‌! புகழ்‌ போற்றி! 
கன்று குணிலா எறிந்தாய்‌! கழல்‌ போற்றி! 
குன்று குடையா எடுத்தாய்‌! குணம்‌ போற்றி! 
வென்று பகை கெடுக்கும்‌ நின்கையில்‌ வேல்‌ போற்றி! 
என்றென்று உன்‌ சேவகமே ஏத்திப்‌ பறைகொள்வான்‌ 
இன்று யாம்‌ வந்தோம்‌ இரங்கேலோ ரெம்பாவாய்‌ 


ஒருத்தி மகனாயப்‌ பிறந்து ஓரிரவில்‌ 
ஒருத்தி மகனாய்‌ ஒளித்து வளர 
தரிக்கிலானாகித்‌ தான்‌ தீங்கு நினைந்த 
கருத்தைப்‌ பிழைப்பித்துக்‌ கஞ்சன்‌ வயிற்றில்‌ 
நெருப்பென்ன நின்ற நெடுமாலே! உன்னை 
அருத்தித்து வந்தோம்‌ பறை தருதியாகில்‌ 
திருத்தக்க செல்வமும்‌ சேவகமும்‌ யாம்படி 
வருத்தமும்‌ தீர்த்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய்‌ 


மாலே! மணிவண்ணா! மார்கழி நீராடுவான்‌ 
மேலையார்‌ செய்வனகள்‌ வேண்டுவன கேட்டியேல்‌ 
ஞாலத்தையெல்லாம்‌ நடுங்க முரல்வன 
பாலன்ன வண்ணத்து உன்‌ பாஞ்சசன்னியமே 
போல்‌ வன சங்கங்கள்‌ போய்ப்பாடு உடையனவே 
சாலப்‌ பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே 
கோல விளக்கே! கொடியே! விதானமே! 
ஆலின்‌இலையாய்‌! அருளேலோ ரெம்பாவாய்‌ 
610 


https://archive.org/details/muthulakshmiacademy 


23 


24 


25 


26 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கூடாரை வெல்லும்‌ சீர்க்கோவிந்தா! உன்தன்னைப்‌ 
பாடிப்‌ பறைகொண்டு யாம்‌ பெறு சம்மானம்‌ 
நாடு புகழும்‌ பரிசினால்‌ நன்றாக 
சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, 
பாடகமே, என்றனைய பல்கலனும்‌ யாமிணீவோம்‌ 
ஆடையூடுப்போம்‌ அதன்பின்னே பாற்‌ சோறு 
மூட நெய்பெய்து முழுங்கை வழிவாரக்‌ 
கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்‌ 


கறவைகள்‌ பின்சென்று கானம்‌ சேர்ந்துண்போம்‌ 
அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து உன்தன்னைப்‌ 
பிறவி பெறுந்தனை புண்ணியம்‌ யாமுடையோம்‌ 
குறைவொன்றும்‌ இல்லாத கோவிந்தா! உன்தன்னோடு 
உறவேல்‌ நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது 
அறியாத பிள்ளைகளோம்‌ அன்பினால்‌ உன்தன்னைச்‌ 
றுபேர்‌ அழைத்தனவும்‌ சீறியருளாதே 
இறைவர்‌! நீ தாராய்‌ பறையேலோ ரெம்பாவாய்‌ 


சிற்றஞ்‌ சிறுகாலே வந்துஉன்னைச்‌ சேவித்து உன்‌ 
பொற்றாமரையடியே போற்றும்‌ பொருள்‌ கேளாய்‌ 
பெற்றம்‌ மேய்த்துண்ணும்‌ குலத்தில்‌ பிறந்து நீ 
குற்றேவல்‌ எங்களைக்‌ கொள்ளாமல்‌ போகாது 
இற்றைப்‌ பறைகொள்வான்‌ அன்றுகாண்‌ கோவிந்தா 
எற்றைக்கும்‌ ஏழேழ்‌ பிறவிக்கும்‌ உன்தன்னோடு 
உற்றோமே யாவோம்‌ உனக்கே நாம்‌ஆட்‌ செய்வோம்‌ 
மற்றை நம்காமங்கள்‌ மாற்றேலோ ரெம்பாவாய்‌ 


வங்கக்‌ கடல்‌ கடைந்த மாதவனைக்‌ கேசவனை 
திங்கள்‌ திருமுகத்துச்‌ சேயிழையார்‌ சென்றிறைஞ்சி 
அங்கப்‌. பறைகொண்ட ஆற்றே அணிபுதுவைப்‌ 
_பைங்கமலத்‌ தண்தெரியல்‌ பட்டர்பிரான்‌ கோதை சொன்ன 
=e மாலை முப்பதும்‌ தப்பாமே 
ங்கு இப்பரிசுரைப்பார்‌ ஈரிரண்டும்‌ மால்வரைச்‌ i 
ae ல பய்‌ ரத்‌ தோள்‌ 
செங்கண்‌ £ திருமுகத்துச்‌ செல்ல பத்‌ திருமாலால்‌ 
எங்கும்‌ திருவருள்‌ பெற்று இன்புறுவ ரெம்பாவாய்‌ 30 
611 


https://archive.org/details/muthulakshmiacademy 


27 


28 


29 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸ்ரீதொண்டரடிப்பொடியாழ்வார்‌ அருளிச்செய்த 
திருப்பள்ளியெழுச்சி 


கதிரவன்‌ குணதிசைச்‌ சிகரம்‌. வந்தணைந்தான்‌ 
கனையிருள்‌ அகன்றது காலையம்பொழுதாய்‌ 

மதுவிரிந்‌ தொழுகின மாமலரெல்லாம்‌ 
வானவரரசர்கள்‌ வந்து வந்தீண்டி 

எதிர்திசை நிறைந்தனர்‌ இவரொடும்‌ புகுந்த 
இருங்களிற்‌ நீட்டமும்‌ பிடியோடு முரசும்‌ 

அதிர்தலில்‌ அலைகடல்‌ போன்றுளது எங்கும்‌ 
அரங்கத்தம்மா! பள்ளி யெழுந்தருளாயே 


கொழுங்கொடி முல்லையின்‌ கொழுமலரணவிக்‌ 
கூர்ந்தது குணதிசை மாருதம்‌ இதுவோ 
எழுந்தன மலரணைப்‌ பள்ளிகொள்‌ அன்னம்‌ 
ஈன்பணி நனைந்த தம்‌இருஞ்சிற குதறி 
விழுங்கிய முதலையின்‌ பிலம்புரை பேழ்வாய்‌ 
வெள்ளெயிறுற அதன்‌ விடத்தினுக்‌ கனுங்கி 
அழுங்கிய அனையின்‌ அருந்துயர்‌ கெடுத்த 
அரங்கத்தம்மா! பள்ளி யெழுந்தருளாயே. 1 


சுடரொளி பரந்தன சூழ்திசை யெல்லாம்‌ 
துன்னிய தாரகை மின்னொளி சுருங்கி 
படரொளி பசுத்தனன்‌ பனிமதி இவனோ 
பாயியருளகன்றது பைம்பொழிற்‌ கமுகின்‌ 
மடலடைக்கீறி வண்பாளைகள்‌ நாற 
வைகறை கூர்ந்தது மாருதம்‌ இதுவோ 
அடலொளி திகழ்தரு திகிரியந்‌ தடக்கை 
அரங்கத்தம்மா! பள்ளியெழுந்தருளாயே 3 


மேட்டிள மேதிகள்‌ தளைவிடும்‌ ஆயர்கள்‌ 
வேய்ங்குழ லோசையும்‌ விடைமணிக்குரலும்‌ 
ஈட்டிய இசைதிசை பரந்தன வயலுள்‌ 
இரிந்தன்‌ சுரும்பினம்‌, இலங்கையர்‌ குலத்தை 
்‌ 612 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வாட்டிய வரிசிலை வானவரேறே 
மாமுனி வேள்வியைக்‌ காத்து அவபிரதம்‌ 
ஆட்டிய அடுதிற லயோத்தி யெம்மரசே! 
அரங்கத்தமா பள்ளி யெழுந்தருளாயே 


புலம்பின புட்களும்‌ பூம்பொழில்களின்வாய்‌ 
போயிற்றுக்‌ கங்குல்‌ புகுந்தது புலரி 
கலந்தது குணதிசைக்‌ கனைகட லாவம்‌ 
களிவண்டு மிழற்றிய கலம்பகம்‌ புனைந்த 
அலங்கலத்‌ தொடையல்கொண்டு அடியிணை பணிவான்‌ 
அமரர்கள்‌ புகுந்தனர்‌ ஆதலில்‌ அம்மா! 
இலங்கையர்கோன்‌ வழிபாடு செய்கோயில்‌ 
எம்பெருமான்‌! பள்ளி யெழுந்தருளாயே 


இரவியர்‌ மணிநெடுந்‌ தேரொடும்‌ இவரோ? 
இறையவர்‌ பதினொடு விடையரும்‌ இவரோ? 
மருவிய மயிலினன்‌ அறுமுகன்‌ இவனோ? 
மருதரும்‌ வசுக்களும்‌ வந்துவந்‌ தீண்டி 
புரவியோடு ஆடலும்‌ பாடலும்‌ தேரும்‌ 
குமரதண்டம்‌ புகுந்து ஈண்டிய வெள்ளம்‌ 
அருவரை யனையநின்‌ கோயில்‌ முன்‌இவரோ? 
அரங்கத்தம்மா! பள்ளி யெழுந்தருளாயே 
அந்தரத்தமரர்கள்‌ கூட்டங்கள்‌ இவையோ? 
அருந்தவ முனிவரும்‌ மருதரும்‌ இவரோ? 
இந்திரனானையும்‌ தானும்‌ வந்திவனோ? 
எம்பெருமான்‌! உன்‌ கோயிலின்‌ வாசல்‌ 
சுந்தரர்‌ நெருக்க விச்சாதரர்‌ நூக்க 
இயக்கருக மயங்கினர்‌ திருவடித்‌ தொழுவான்‌ 
அந்தரம்பாரிட மில்லை மற்றிதுவோ? 
அரங்கத்தம்மா! பள்ளி யெழுந்தருளாயே 
வம்பவிழ்‌ வானவர்‌ வாயுறை வழங்க 
மாநிதி கபிலை ஒண்‌ கண்ணாடி முதலா 
எம்பெருமான்‌ படிமக்‌ கலங்‌ காண்டற்கு 
ஏற்பனவாயின கொண்டு நன்முனிவர்‌ 


61 
https://archive.org/details/muthulakshmiacademy 


44 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தும்புருநாரதர்‌ புகுந்தனர்‌ இவரோ? 
தோன்றினன்‌ இரவியும்‌ துலங்கொளி பரப்பி 
அம்பரதலதத்தினின்று அகல்கின்றது இருள்போய்‌ 
அரங்கத்தம்மா! பள்ளி யெழுந்தருளாயே 
ஏதமில்‌ தண்ணுமை எக்கம்‌ மத்தளி 
யாழ்குழல்‌ முழுவமோடு இசைதிசை கெழுமி 
கீதங்கள்‌ பாடினர்‌ கின்னரர்‌ கெருடர்கள்‌ 
கந்தருவரவர்‌ கங்குலுளெல்லாம்‌ 
மாதவர்‌ வானவர்‌ சாரணர்‌ இயக்கர்‌ 
சித்தரும்‌ மயங்கினர்‌ திருவடித்‌ தொழுவான்‌ 
ஆதலில்‌ அவர்க்கு நாளோலக்கம்‌ அருள 
அரங்கத்தம்மா! பள்ளி யெழுந்தருளாயே 


கடிமலர்க்‌ கமலங்கள்‌ மலர்ந்தன இவையோ? 
கதிரவன்‌ கனைகடல்‌ முளைத்தனன்‌ இனனோ? 
துடியிடையார்‌ கரிகுழல்‌ பிழிந்துதறித்‌ 
துகிலுடுத்தேறினர்‌ சூழ்புன லரங்கா! 
தொடையொத்த துளவமும்‌ கூடையும்‌ பொலிந்து 
தோன்றியதோள்‌ தொண்டரடிப்‌ பொடியென்னும்‌ 
அடியனை அளியனென்றருளி உன்னடியார்க்கு 
ஆட்படுத்தாய்‌! பள்ளி யெழுந்தருளாயே 
ஸ்ரீ வேங்கடேச ஸுப்ரபாதம்‌. 


கெளஸல்யா ஸுப்ரஜா ராம பூர்வா ஸ்ந்தியா ப்ரவர்த்ததே 
உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம்‌ தைவமாஹ்நிகம்‌ 


உத்திஷ்டடோஉத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ 
உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம்‌ மங்களம்‌ குரு 


மாதஸ்‌ ஸ்மஸ்த ஜகதாம்‌ மதுகைடபாரே: 
வக்ஷோ விஹாரிணி மநோஹர திவ்ய மூர்த்தே 
ஸ்ரீ ஸ்வாமிநி ச்ரிதஜன ப்ரியதான சீலே 
ஸ்ரீவேங்கடேச தயிதே தவ ஸுப்ரபாதம்‌ 


614 


https://archive.org/details/muthulakshmiacademy 


10 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தவ ஸுப்ரபாத மரவிந்தலோசநே 
பவது ப்ரஸன்ன முகசந்த்ர மண்டலே 
விதிசங்கரேந்தர்‌ வநிதாபிரர்ச்சிதே 
வ்ருஷ சைல நாததயிதே தயாநிதே. 


அத்ராயாதி ஸ்பதரிஷயஸ்‌ ஸமுபாஸ்ய ஸந்த்யாம்‌ 
ஆ காசஸிந்துகமலாநி மநோஹராணி 

ஆதாய பாத யுகம்‌ அர்ச்சயிதும்‌ ப்ரபந்நா: 
சேஷாத்ரி சேகர விபோ தவ ஸுப்ரபாதம்‌ 


பஞ்சானனாஅப்ஜபவ ஷண்முக வாஸவாத்யா: 
த்ரைவிக்ரமாதி சரிதம்‌ விபுதா: ஸ்துவந்தி 
பாஷாபதி: படதி வாஸர சுத்திமாராத்‌ 
சேஷாத்ரி சேகர விபோ தவ ஸுப்ரபாதம்‌ 


ஈஷத்‌ ப்ரபுல்ல ஸரஸீருஹ நாரிகேள 
பூகத்ருமாதி ஸுமனோஹர பாலிகாநாம்‌ 

ஆவாதி மந்த மநிலஸ்‌ ஸஹ திவ்யகந்தை: 
சேஷாத்ரி சேகர விபோ தவ ஸுப்ரபாதம்‌ 


உன்மீல்ய நேத்ரயுக முத்தம்‌ பஞ்ஜர ஸ்தா: 
பாத்ராவசிஷ்ட கதலீபல பாயஸாநி 

புக்த்வா ஸலீலமத கேளிசுகா: படந்தி 
சேஷாத்ரி சேகர விபோ தவ ஸுப்ரபாதம்‌ 


தந்ந்ரீ ப்ரகர்ஷ மதுர ஸ்வநயா விபஞ்ச்யா 
காயத்‌ அனந்த சரிதம்‌ தவ நாரதோபி 
பாஷாஸமக்ரம ஸக்ருத்‌ கரசாரு ரம்யம்‌ 
சேஷாத்ரி சேகர விபோ தவ ஸுப்ரபாதம்‌ 
ப்ருங்காவலீ ௪ மகரந்த ரஸாநுவித்த 
ஜங்காரகீத நிததைஸ்‌ ஸஹ ஸேவநாய 
நிர்யாத்யு பாந்த ஸரஸு கமலோதரேப்ய: 
சேஷாத்ரி சேகர விபோ தவ ஸுப்ரபாதம்‌ 


https://archive.org/details/muthulaks@cademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


யோஷாகணேன வரதத்தி விமத்யாமாநே 


கோஷாலயேஷு ததிமந்தன தீவ்ரகோஷா: 


ரோஷாத்கலிம விதததே ககுபஸ்ச கும்பா: 
சேஷாத்ரி சேகர விபோ தவ .ஸுப்ரபாதம்‌ 


பத்சேமமித்ர சதபத்ர கதா.அலிவர்க்கா: 


ஹர்த்தும்‌ ச்ரியம்‌ குவலயஸ்ய நிஜாங்கலக்ஷ்யா 


பேரீ நிநாத மிவ பிப்ரதி தீவ்ர நாதம்‌ 
சேஷாத்ரி சேகர விபோ தவ ஸுப்ரபாதம்‌ 

ஸ்ரீமன்‌ அபீஷ்டவரதாகில லோக பந்தோ 
ஸ்ரீஸ்ரீநிவாஸ ஜகதேக தயைக ஸிந்தோ 

ஸ்ரீதேவா க்ருஹ புஜாந்தர திவ்ய மூர்த்தே 


ஸ்ரீவேங்கடாசலபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


ஸ்ரீஸ்வாமி புஷ்கரிணிகா ப்லவ நிர்மலாங்கா: 


ச்ரேயோ (ஆரர்த்திநோ ஹரவிரிஞ்ச ஸனன்தநாத்யா: 


த்வாரே வஸந்தி வரவேத்ர ஹதோத்தமாங்கா: 
ஸ்ரீவேங்கடாசலபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


ஸ்ரீசேஷசைல கருடாசல வேங்கடாத்ரி 


நாராயணாத்ரி வ்ருஷடாத்ரி வ்ருஷாத்ரி முக்யாம்‌ 


ஆக்யாம்‌ த்வதீய வஸதே ரநிசம்‌ வதந்தி 
ஸ்ரீவேங்கடாசலபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


ஸேவாபாரா: சிவ ஸுரேச க்ருசாநு தர்ம 
ரக்ஷோ அம்புநாத பவமான தனாதிநாதா; 

பத்தாஞ்சலி ப்ரவிலஸந்‌ நிஜ சீர்ஷ தேசா: 
ஸ்ரீவேங்கடாசலபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


தாடீஷுதே விஹகராஜ ம்ருகாதிராஜ 
நாகாதிராஜ கஜராஜ ஹகாதிராஜா: 

ஸ்வஸ்வாதிகார மஹிமாதிகம்‌ அர்த்தயந்தே 
ஸ்ரீவேங்கடாசலபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


616 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ர்‌ 


14 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸுர்யேந்து பெளம்‌ பதவாக்பதி காவ்ய ஸெளரி 
ஸ்வர்பாநு கேது திவிஷத்‌ பரிஷத்‌ ப்ரதாநா: 

த்வத்‌ தாஸ தாஸ சரமாவதி தாஸ தாஸா: 
ஸ்ரீவேங்கடாசலபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


த்வத்‌ பாத தூளி பரித ஸ்புரிதோத்தமாங்கா: 
ஸ்வர்காபவர்க நிரபேக்ஷ நிஜாந்தரங்கா: 

கல்பாகமா கலனயா ஆகுலதாம்‌ லபநதே 
ஸ்ரீவேங்கடாசலபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


த்வத்கோபுராக்ரசிகராணி நிரிக்ஷ்மாணா: 
ஸ்வர்காபவர்க்‌ பதவீம்‌ பரமாம்‌ ச்ரயந்த: 

மர்த்யா மநுஷ்யபுவனே மதிமாச்ரயந்தே 
ஸ்ரீவேங்கடாசலபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


ஸ்ரீபூமிநாயக தயாதிகுணாம்ருதாப்தே 
தேவாதிதேவ ஜகதேக சரண்யமூர்த்தே 

ஸ்ரீமந்‌ அநந்த கருடாதிபிரர்ச்சிதாங்க்ரே 
ஸ்ரீவேங்கடாசலபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


ஸ்ரீபத்மநாப புருஷோத்தம வாஸுதேவ 
வைகுண்ட மாதவ ஜனார்தன சக்ரபாணே 

ஸ்ரீவத்ஸ சிஹ்ந சரணாகத பாரிஜாத 
ஸ்ரீவேங்கடாசலபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


கந்தர்ப்ப தர்ப்பஹரஸுந்தர திவ்ய மூர்த்தே 
காந்தா குசாம்புருஹ குட்மல லோல த்ருஷ்டே 

கல்யாண நிர்மல குணாகர திவ்யகீர்த்தே 
ஸ்ரீவேங்கடாசலபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


மீநாக்ருதே கமடகோல ந்ருஸிஹ்ம வர்ணின்‌ 
ஸ்வாமின்‌ பரச்வத தபோதன ராமசந்தர 

சேஷாம்சராம்‌ யதுநந்தந கல்கிரூப 
ஸ்ரீவேங்கடாசலபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


617 


https://archive.org/details/muthulakshmiacademy 


18 


20 


21 


22 


23 


24 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஏலா வலங்க கனஸார ஸுகந்தி HTS SSD 
திவ்யம்‌ வியத்ஸரிதி ஹேம கடேஷு பூர்ணம்‌ 

த்ருத்வா அத்ய வைதிக சிகாமணய: ப்ரஹ்ருஷ்டா: 
திஷ்டந்தி வேங்கடபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


பாஸ்வாநுதேதி விகசாநி ஸரோருஹாணி 
ஸம்பூரயந்தி நினதை: ககுபோ விஹங்கா 

ஸ்ரீவைஷ்ணவா: ஸததம்‌ அர்த்தித மங்களாஸ்தே 
தாமாச்ரயந்தி தவ வேங்கட ஸுப்ரபாதம்‌ 


ப்ரஹ்மாதயஸ்‌ ஸுரவராஸ்ஸமஹர்ஷயஸ்தே 
ஸந்தஸ்‌ ஸனந்தன முகாஸ்தவ யோகிவர்யா: 

தாமாந்திகே தவ ஹி மங்களவஸ்து ஹஸ்தா: 
ஸ்ரீவேங்கடாசலபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


லக்ஷ்மிநிவாஸ நிரவத்யகுணைக ஸிந்தோ 
ஸம்ஸார ஸாகர ஸமுத்தரணைக ஸேதோ 

வேதாந்த வேத்ய நிஜவைபவ பக்தபோக்ய 
ஸ்ரீவேங்கடாசலபதே! தவ ஸுப்ரபாதம்‌ 


இத்தம்‌ வருஷாசலபதேரிஹ ஸுப்ரபாதம்‌ 
யே மானவா: ப்ரதிதினம்‌ படிதும்‌ ப்ரவ்ருத்தா: 
தேஷாம்‌ ப்ரபாதஸமயே ஸ்ம்ருதிரங்கபாஜாம்‌ 
ப்ரஜ்ஞாம்‌ பரார்த்தஸுலபாம்‌ பரமாம்‌ ப்ரஸ௩தே 


ப்ராதஸ்‌ ஸ்மரண கராவலம்பம்‌ 


ப்ராதஸ்‌ ஸ்மராமி பவதீய முகாரவிந்தம்‌ 
மந்தஸ்மிதம்‌ சகலிதோஷஹரம்‌ ஜனானம்‌ 
ஸம்பத்கரீம்‌ ச தவ மந்தகடாக்ஷலக்ஷ்மீம்‌ 
வாதாலயேச மம தேஹி கராவலம்பம்‌ 
ப்ராதஸ்‌ ஸ்மராமி அஸித குந்தளம்‌ அப்‌ஜநேத்ரம்‌ 
ச்வேதோர்த்வ புண்ட்ர திலகாங்கித பாலதேசம்‌ 
நாஸாபுடம்‌ ௪ நவமெளக்திக லாஞ்ச்சநாட்யம்‌ 
வாதாலயேச மம தேஹி கராவலம்பம்‌. 
618 


https://archive.org/details/muthulakshmiacademy 


25 


26 


27 


28 


29 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ப்ராதஸ்‌ ஸ்மராமி அருண பிம்ப பலாதரோஷ்ட்டம்‌ 
ஸ்மேரானனம்‌ ச நவமெளக்திக தந்தபங்க்திம்‌ 

வக்ஷஸ்‌ ஸ்தலம்‌ விமல சந்தன குங்குமாக்தம்‌ 
வாதாலேயச மம தேஹி கராவலம்பம்‌ 


ப்ராதஸ்‌ ஸ்மராமி அஜித தேஅ)த்ய நிதம்பபிம்பம்‌ 
காஞ்ச்யாதிபி: பரிவ்ருமம்‌ நமஹேம ஸீத்ரை: 

மாலாவ்ருதஞ்ச நவநீரத சோபி காத்ரம்‌ 
வாதாலேயச மம தேஹி கராவலம்பம்‌ 


ப்ராதஸ்‌ ஸ்மராமி கஜநாஸ ஸமான பாஹூன்‌ 
ஸ்வாமின்‌ கதாரி ஸரஸீருஹ சங்கசின்ஹான்‌ 

பீதாம்பரம்‌ கனக மேகலயா வ்ருதம்‌ தே 
வாதாலேயச மம தேஹி கராவலம்பம்‌ 


ப்ராதஸ்‌ ஸ்மராமி பவதீய பதாரவிந்தம்‌ 
ஸ்ரீசங்க சக்ர ஸரஸீருஹ லாஞ்ச்சநாட்யம்‌ 

த்யேயம்‌ மஹேந்தர கமலாஸன சங்கராத்யை: 
வாரதலேயச மம தேஹி கராவலம்பம்‌ 


ப்ராதர்‌ வதாமி பகவன்‌ தவ புண்யநாம 
நாராயணேதி வரதேதி தயாபரேதி 

வாதாலயேச வரபட்ட கரார்ச்சிதேதி 
வாதாலேயச மம தேஹி கராவலம்பம்‌ 


ஹே மீன கச்சப வராஹ ந்ருஸிம்விற தேவ 
ஹே வாமன த்ரிபுவநாத்மக பார்கவேச 

ஸ்ரீராம க்ருஷ்ண பலராம கலிஸ்வரூப 
வாதாலேயச மம தேஹி கராவலம்பம்‌ 


i} 


619 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
o 6 
ஸ்ரீமத்‌ பகவத்‌ கீதை 


பக்தியோகம்‌ 
அர்ஜுன உவாச 
ஏவம்‌ ஸததயுக்தா யே பக்தாஸ்த்வாம்‌ பர்யுபாஸதே 
யே சாப்யக்ஷரமவ்யக்தம்‌ தேஷாம்‌ கே யோகவித்தமா: 
ஸ்ரீ பகவானுவாச 


மய்யாவேச்ய மனோ யே மாம்‌ நித்யயுக்தா உபாஸதே 
ச்ரத்தயா பரயோபேதாஸ்தே மே யுக்கதமா மதா: 
யே த்வக்ஷரமநிர்தேச்யமவ்யக்தம்‌ பர்யுபாஸதே 
ஸர்வத்ரகமசிந்த்யம்‌ ச கூடஸ்தமசலம்‌ த்ருவம்‌ 
ஸன்னியம்யேந்த்ரியக்ராமம்‌ ஸர்வத்ர ஸமபுத்தய: 
தே ப்ராப்னுவந்தி மாமேவ ஸர்வபூதஹிதே ரதா: 


க்லேசோ (அ திகதரஸ்தேஷாமவ்யக்தாஸக்தசேதஸாம்‌ 
அவ்யக்தா ஹி கதிர்து: கம்‌ தேஹவத்பிரவாய்யதே 


யே து ஸர்வாணி கர்மாணி மயி ஸன்யஸ்ய மத்பரா: 
அனன்யேனைவ யோகேன மாம்‌ த்யாயந்த உபாஸதே 


தேஷாமஹம்‌ ஸமுத்தர்த்தா ம்ருத்யுஸம்ஸாரஸாகராத்‌ 
பவாமி நசிராத்பார்த்த மய்யாவேசியதேசஸாம்‌ 


மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம்‌ நிவேசய 
நிவஹிஷ்யஸி மய்யேவ அத ஊர்தவம்‌ ந ஸமர்ப்‌. 


அத சித்தம்‌ ஸமாதாதும்‌ ந சக்னோஷி மயி ஸ்திரம்‌ 
அப்யாஸயோகேன ததோ மாமிச்சாப்தும்‌ தனஞ்ஜய 

அப்யாஸே(௮ ப்யஸமர்த்தோஅஸி மத்கர்மபரமோ பவ 
மதர்த்தம்பி கர்மாணி குரவன்‌ ஸித்திமவாப்ஸ்யஸி 


620 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
அதைததப்யசக்தோ( அஸி கர்த்தும்‌ மத்யோகமாச்ரித: 
ஸர்வகர்மபலத்யாகம்‌ தத: குரு யதாத்மவான்‌ 


ர்‌ 


ச்ரேயோ ஹி ஞானம்ப்யாஸாத்‌ ஞானாத்தயானம்‌ விசிஷ்யதே 


த்யானாத்‌ கர்மபலத்யாகஸ்த்யாகாச்‌ சாந்திரனந்தரம்‌ 
அத்வேஷ்டா ஸர்வபூதானாம்‌ மைத்ர: கருண ஏவ ௪ 
நிர்மமோ நிரஹங்கார: ஸம து: கஸுக: க்ஷமீ 


ஸந்துஷ்ட: ஸததம யோகீ யாதாத்மா த்ருடநிஸ்சய: 
மய்யர்பிதமனோபுத்திர்யோ மத்பக்த: ஸ மே ப்ரிய: 


12 


14 


யஸ்மான்னோத்விஜதே லோகோ லோகான்னோத்விஜதே சய: 


ஹர்ஷாமர்ஷ பயோத்வேதை முக்தோ ய: ஸ ச மே ப்ரிய: 


அனபேக்ஷ: சுசிர்தகக்ஷ உதாஸீனோ கதவ்யாத: 
ஸர்வாரம்பபரியத்யாக யோ மத்பக்த ஸ மே ப்ரிய: 


யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோசதி ந காங்க்ஷதி 
சுபாசுபபரித்யாக பக்திமான்‌ ய: ஸ மே ப்ரிய: 


ஸம: சத்ரெள ௪ மித்ரே ௪ ததா மானாபமானயோ: 
சீதோஷ்ணஸுகது: கேஷு ஸம ஸங்கவிவர்ஜித: 


துல்யநிந்தாஸ்துதிர்மெளனீ ஸந்துஷ்டோ யேன கேனசித்‌ 
அநிகேத: ஸ்திரமதிர்பக்திமான்‌ மே ப்ரியோ நர: 


யே து தர்ம்யாம்ருதமிதம்‌ யதோக்தம்‌ பர்யுபாஸதே 
சீரத்ததானா மத்பரமா பக்தாஸ்தேஅதீவ மே ப்ரியா 


621 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6 


16 


20 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸ்ரீ சங்கர பகவத்‌ பாதர்‌ எருளிச்‌ செய்த 

(J ௦ 

பஜ கோவிந்தம்‌ 


பஜகோவிந்தம்‌ பஜகோவிந்தம்‌ கோவிந்தம்‌ பஜ மூடமதே 
ஸம்ப்ராப்தே ஸந்நிஹிதே காலே நஹிநஹி ரக்ஷதி டுக்ருஞ்‌ கரணே 1 


மூட! ஜஹீஹி தனாகம த்ருஷ்ணாம்‌ 
குரு ஸத்புத்திம்‌ மனசிவித்ருஷ்ணாம்‌ 
யல்லபஸே நிஜகர்மோடாத்தம்‌ 
வித்தம்‌ தேன விநோதய சித்தம்‌ 2 


நாரீ ஸ்தனபர நாபீ தேஸம்‌ த்ருஷ்ட்வா மாகா மோஹாவேஷம்‌ 
ஏதந்‌ மாம்ஸ வஸாதி விகாரம்‌ மனஸி விசிந்தய வாரம்‌ வாரம்‌3 


நளிநீ தளகத ஜல மதி தரளம்‌ தத்வத்‌ ஜீவிதம்‌ அதிசய சபலம்‌ 
வித்தி வ்யாதிஅபிமான க்ரஸ்தம்‌ லோகம்‌ ஸோகஹதம்‌ ச ஸமஸ்தம்‌4 


யாவத்‌ வித்தோபார்ஜன ஸக்த: தாவந்‌ நிஜ பரிவாரோ ரக்த: 
பச்சாத்‌ ஜீவதி ஜர்ஜரதேஹே வார்த்தாம்‌ கோஅபிந: பருச்சதி 
கேஹே 5 


யாவத்‌ பவநோ நிவஸதி தேஹே தாவத்‌ ப்ருச்சதி குசலம்‌ கேஹே 
கதவதி வாயெள தேஹாபாயே பார்யா பிப்யதி தஸ்மின்‌ காயே 
6 


பாலஸ்தவாத்‌ க்ரீடா ஸக்த: தருணஸ்‌ தாவத்‌ தருணீஸக்த: 
வ்ருத்தஸ்‌ தாவத்‌ சிந்தாஸக்தபரே பரஹ்மணி கோ(அபிநஸக்த: 
3 
கா தே காந்தா கஸ்தே புத்ர ஸம்ஹாரோ அயம்‌ அதீவ விசித்ர: 
கஸ்ய த்வணம்‌ வா குத ஆயாத: தத்வம்‌ சிந்தய ததிஹப்ராத்‌: 8 
ஸத்ஹவங்கத்வே நிஸ்ஸங்கத்வம்‌ நிஸ்ஸங்கத்வே நிர்மோஹத்வம்‌ 
நிர்மோஹுத்வே நிச்சலதத்வம்‌ நிச்சலத்வே ஜீவன்முக்தி 9 
வயஸி கதே க: காமவிகார: ஸுஷ்கே நீரே க காஸார: 
கணே வித்தே a பரிவார: ஜ்ஞாதே தத்வே க: ஸம்ஸார 10 
622 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
மாகுரு தன ஜன யெளன கர்வம்‌ 
ஹரதி நிமேஷாத்‌ காவஸ்‌ ஸர்வம்‌ 
மாயா மயம்‌ இதம்‌ அஹிலம்‌ உத்வா 
ப்ரஹ்ம பதம்‌ த்வம்‌ ப்ரவிச விதித்வா ti 
தினயாமின்யெள ஸாயம்‌ ப்ராத்‌: சிசர வஸந்தெள புனராயாத்‌: 
கால: க்ரீடதி கச்சத்யாயு: ததபி ந முஞ்சத்யா ஷாவாயு: 2 


கா தே காந்தா தனகத சிந்தா வாதுல கிம்‌ தவ நாஸ்தி நியந்தா 
த்ரிஜகதி ஸஜ்ஜன ஸங்கதி ரேகாபவதி பவார்ணவ தரணே நெளகா13 

ஜடிலோ முண்டீ லுஞ்சிதகேச: காஷாயாம்பர பஹுக்ருத வேஷ: 
பசியந்நபி ௪ ந பச்யதி மூடோ உதர நிமித்தம்‌ பஹுக்ருத வேஷ: 


14 
அங்கம்‌ களிதம்‌ பலிதம்‌ முண்டம்‌ 
தசன விஹீநம்‌ ஜாதம்‌ துண்டம்‌ 
வ்ருத்தோ யாதி க்ருஹீத்வா தண்டம்‌ 
ததபி ந முஞ்சத்யாஷா பிண்டம்‌ 15 


அக்ரே வஹ்நி: ப்ருஷ்டே பாறு: ராத்ரெள சுபுகஸமர்ப்பித ஜாநு: 
கரதல பிக்ஷஸ்‌ தருதல வாஸ: ததபி ந முஞ்சதி ஆஷாசா பாஸ: 16 
குருதே கங்கா ஸாகர கமநம்‌ வரத பரிபாலம்‌ அதவா தானம்‌ 


ஜ்ஞான விஹீந: ஸர்வமதேந பஜதி ந முக்திம்‌ ஜன்மஸதேன T 


ஸுரமந்திர தரூமூல நிவாஸ: சய்யா பூதலம்‌ அஜினம்‌ வாஸ: 


ஸர்வ பரிக்ரஹ போக த்யாக: கஸ்ய ஸுகம்‌ ந கரோதி விராக: 18 


யோகரதோ வா போகரதோ வா ஸங்கரதோ வா ஸங்க விஹீந: 
யஸ்ய ப்ரஹ்மணி ரமதே சித்தம்‌ நந்ததி நந்ததி நந்தத்யேவ 
பகவத்கீதா கிஞ்சித்‌ அத்தா கங்கா ஜல லவ கணிகா பீதா 
ஸக்ருதபி யேன முராரி ஸமர்ச்சா க்ரியதே தஸ்ய யமேனநசர்ச்சா 


19 


20 


623 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


புனரபி ஜனனம்‌ புனரபி மரணம்‌ புரைபி ஜனனீ ஜடரே சயனம்‌ 
இஹ ஸம்ஸாரே பஹு துஸ்தாரே கருபயாபாரே பாஹி முராரே 
21 


ரத்யா கர்ப்பட விரசித கந்த: புண்யா புண்ய விவர்ஜித பந்த: 
யோகீ யோக நியோஜித சித்தோ ரமதே பாலோந்மத்தவதேவ 22 


கஸ்த்வம்‌ கோஅஹம்‌ குத ஆயாத: கா மே ஜனனீ கோ மே தாத: 
இதி பரிபாவய ஸர்வமஸாரம்‌ விச்வம்‌ த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம்‌ 


23 
த்வயி மயி ச அன்யத்ரைகோ ஏகோ விஷ்ணு: 
வ்யர்த்தம்‌ குப்பஸி மய்யஸஹிஷ்ணு: 
ஸர்வஸ்மிந்நபி பச்யாத்மாநம்‌ 
ஸர்வத்ரோஜ்ஸ்ருஜ பேதஜ்ஞானம்‌ 24 


சத்ரெள மித்ரே புத்ரே பந்தெள மா குரு யத்நம்‌ விக்ரஹஸந்தெள 
பவ ஸமசித்த: ஸர்வத்ரத்வம்‌ வாஞ்சசஸி அசிராத்‌ யதி 


விணுத்வம்‌ 25 
காமம்‌ க்ரோதம்‌ லோபம்‌ மோஹம்‌ 
த்யக்த்வாத்மாநம்‌ பாவய கோ (அ) ஹம்‌ 
ஆத்ம ஜ்ஞாந விஹீநா மூடா: 
தே பஞ்யந்தே நரக நிகூடா: 26 


கேயம்‌ கீதா நாம ஸஹஸ்ரம்‌ த்யேயம்‌ ஸ்ரீபதி ரூப மஜஸ்ரம்‌ 
நேயம்‌ லஜ்ஜனஸங்கே சித்தம்‌ தேயம்‌ தீநஜனாய ச வித்தம்‌ 27 


ஸுகத: க்ரியதே ராமாபோக: பச்யாத்‌ ஹந்த சரீரே ரோக: 
யத்யபி லோகே மரணம்‌ சரணம்‌ ததபி ந முஞ்சதி பாபாசரணம்‌ 28 


அர்த்த மநர்த்தம்‌ பாவய நித்யம்‌ நாஸ்தி தத: ஸுகலேச: ஸத்யம்‌ 
புத்ராத்‌அபி தனபாஜாம்‌ பீதி: ஸர்வத்ரைஷா விஹிதா ரீதி; 29 
பீராணாயமம்‌ ப்ரத்யாஹாரம்‌ நித்யாநித்ய விவேக விசாரம்‌ 


ஜாப்ய ஸமேத ஸமாதி விதானம்‌ குர்வவதானம்‌ மஹதவதானம்‌ 30 


624 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
குரு சரணாம்புஜ நிர்ப்பர பக்த: 
ஸம்ஸாரா தசிராத்‌ பவமுக்த: 
ஸேந்த்ரிய மானஸ நியமா தேவம்‌ 
தரக்ஷ்யஸி நிஜ ஸ்ருதயஸ்த்தம்‌ தேவம்‌ 
ஸ்ரீ க்ருஷ்ண த்வாதசநாம ஸ்தோத்ரம்‌ 
ச்ருணுத்வம்‌ முனயஸ்ஸர்வே கோபாலஸ்ய மஹாத்மன: 
அனந்தஸ்யா அப்ரமேயஸ்ய நாமத்வாதஸகம்‌ ஸ்தவம்‌ 
அர்ஜுனாய புரா கீதம்‌ கோபாலேன மஹாத்மனா 
த்வாரகாயம்‌ ப்ரார்த்தயதே யசோதாயாச்ச ஸன்னிதெள 
த்யானம்‌ 
ஜானுப்யாமபி தாவந்தம்‌ பாஹுப்யா மதிஸுந்தரம்‌ 
ஸகுண்டலாளகம்‌ பாலம்‌ கோபாலம்‌ சித்தயேதுஷ: 
ப்ரதமம்‌ து ஹரிம்‌ வித்யாத்‌ த்வதீயம்‌ கேசவம்‌ ததா 
த்ரிதீயம்‌ பத்மனாபம்‌ து சதுர்த்தம்‌ வாமனம்‌ ததா 
பஞ்சமம்‌ வேதகர்ப்பம்‌ ச ஷஷ்டம்‌ து மதுஸுதனம்‌ 
ஸப்தமம்‌ வாஸுதேவம்‌ ச வராஹம்‌ சாஷ்டமம்‌ ததா 
நவமம்‌ புண்டர்காக்ஷம்‌ தசமம்‌ து ஜனார்த்தனம்‌ 
க்ருஷ்ணமேகாதஸம்‌ ப்ரோக்தம்‌ த்வாதஸம்‌ ஸ்ரீதரம்‌ ததா 
ஏதத்‌ த்வாதசநாமானி மயா ப்ரோக்தானி பால்குன 
காலத்ரயே படேத்யஸ்து தஸ்ய புண்யபலம்‌ ச்ருணு 
சாந்த்ராயண ஸஹஸ்ரஸ்ய கன்யாதானசதஸ்ய ௪ 
அச்வமேத ஸஹஸ்ரஸ்ய பலமாப்னோதி மானவ: 
o o 
ஸ்ரீ கருஷ்ணாஷ்டகம்‌ 
வஸுதேவ ஸுதம்‌ கம்‌ a 
ae S தகவம்‌ an சாணூர மர்த்தனம்‌ 
PEE SEMAN வந்தே ஜகத்குரும்‌ 
625 


https://archive.org/details/muthulakshmiacademy 


31 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 

அதஸீ புஷ்ப ஸங்காசம்‌ ஹார நூபுர சோபிதம்‌ 

ரத்ன கங்கண கேயூரம்‌ க்ருஷ்ணம்‌ வந்தே ஜகத்குரும்‌ 2 
குடிலாலக சம்யுக்தம்‌ பூரண சந்த்ர நிபானனம்‌ 

விலஸத்‌ குண்டல தரம்‌ க்ருஷ்ணம்‌ வந்தே ஜகத்குரும்‌ 3 
மந்தார கந்த ஸம்யுக்தம்‌ சாரு ஹாஸம்‌ சதுர்புஜம்‌ 

பர்ஹி புஞ்சாவ சூடாங்கம்‌ க்ருஷ்ணம்‌ வந்தே ஜகத்குரும்‌ 4 
உத்புல்ல பத்ம பத்ராக்ஷம்‌ நீல ஜீமுக ஸந்நிபம்‌ 

யாதவானாம்‌ சிரோ ரத்னம்‌ க்ருஷ்ணம்‌ வந்தே ஜகத்குரும்‌ 5 
ருக்மிணீ கேளீ ஸம்யுக்தம்‌ பீதாம்பர ஸுசோபிதம்‌ 

அவாப்த துளஸீ கந்தம்‌ க்ருஷ்ணம்‌ வந்தே ஜகத்குரும்‌ 6 
கோபிகானாம்‌ குசத்வந்த குங்குமாங்கித வக்ஷஸம்‌ 

ஸ்ரீநிகேதம்‌ மஹேஷ்‌ வாஸம்‌ க்ருஷ்ணம்‌ வந்தே ஜகத்குரும்‌. 7 
ஸ்ரீவத்ஸர்ங்கம்‌ மஹா ரஸ்கம்‌ வனமாலா விராஜிதம்‌ 

சங்க சக்ர தரம்‌ தேவம்‌ க்ருஷ்ணம்‌ வந்தே ஜகத்குரும்‌ 8 
க்ருஷ்ணாஷ்டகமிதம்‌ புண்யம்‌ ப்ராதருத்தாய ய படேத்‌ 

கோடி ஜன்ம க்ருதம்‌ பாபம்‌ ஸத்யமேவ தஸ்ய விநச்யதி 

குந்தி தேவி இயற்றிய 
ஸ்ரீ கருஷ்ண ஸ்தோத்ரம்‌ 

நமஸ்யே புருஷம்‌ த்வாத்யமீச்வரம்‌ ப்ரக்ருதே: பரம்‌ 

அலக்ஷ்யம்‌ ஸர்வபூதானாம்‌ அந்தர்பஹிரவஸ்திதம்‌ 1 


ழூ 


மாயாஜவனிகாச்சன்ன மஜ்ஞா(அதோக்ஷஜ மவ்யயம்‌ 
ந லக்ஷ்யஸே மூடத்ருசா நடோ நாட்யதரோ யதா 2 
ததா பரமஹம்ஸானாம்‌ முனீனாமமலாத்மனாம்‌ 
பக்தியோகவிதனானார்த்தம்‌ கதம்‌ பச்யேமஹி ஸ்திரிய 3 
க்ருஷ்ணாய வாஸுதேவாய தேவகீநந்தனாய ௪ 
நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம: 4 
626 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நம: பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே 
நம்‌:பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்க்ரயே 5 


யதா ஹ்ருஷ்கேஸ கலேன தேவகீ 

கம்ஸேன ருத்தா(அதிசிரம்‌ ஸுசார்ப்பிதா 
விமோசிதாஹம்‌ ச ஸஹாத்மஜா விபோ 

த்வயைவ நாதேன முஹுர்விபத்கணாத்‌ 6 
விஷான்மஹாக்னே: புருஷாததர்சனா 

தஸத்ஸபாயா வனவாஸக்ருச்ச்ரத: 


ம்ருதேம்ருதே அனே கமஹாரதாஸ்த்ரதோ 


த்ரொண்யஸ்த்ரதச்சாஸ்ம ஹரே (அ பிரக்ஷிதா: 7 
விபத ஸந்து ந: சச்வத்‌ தத்ர தத்ர ஜகத்குரோ 
பவதோ தர்சனம்‌ யத்ஸ்யாதபுனர்பவதர்சனம்‌ 8 


ஜன்மைச்வர்ய ச்ருதச்ரீபிரேதமானமத: புமான்‌ 
நைவார்ஹத்யபிதாதும்‌ வை த்வாமகிஞ்சன கோசரம்‌ 9 


நமோ(அகிஞ்சனவித்தாய நிவ்ருத்த குணவ்ருத்தயே 
ஆத்மாராமாய சாந்தாய கைவல்யபதயே நம: 10 


ஸ்ரீ குருவாயூரப்பன்‌ கேசாதிபாத வர்ணனை 


அக்ரே பசயாமி தேஜோ நிபிடதர கலாயாவளீ லோபநீயம்‌ 
பீயூஷா ப்லாவிதோ (அஹம்‌ ததனு ததுதரே திவ்யைகை சோர 
வேஷம்‌ 
தாருண்யாரம்ப ரம்யம்‌ பரமஸுக ரஸாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கை 
ராவீதம்‌ நாரதர்யைர்‌ விலஸ துபிநிஷத்‌ ஸுந்தரீ மண்டலைஸ்ச 1 
நீலாபம்‌ குஞ்சிதாக்ரம்‌ கனம்‌ அமலதரம்‌ ஸம்யதம்‌ சாரு பங்க்யா 
ரத்தேனத்தம்‌ ஸ்‌ாபிராமம்‌ வலயிதம்‌ உதயத்‌ சந்த்ரகை:பிஞ்சஜாலை: 
மந்தாரஸ்‌ ரஞ்நிவீதம்‌ தவ ப்ருதுகபரீபாரமா 


Stace = லோகயே( அஹம்‌ 
ஸ்நிக்தசவேதோர்‌ த்வபுண்ட்ரமபிச tag 


ஸுலளிதாம்‌ 
பாலபாலேந்துவீதீம்‌ 2 


627 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஹ்ருத்யம்‌ பூர்ணானுகம்பார்ணவ ம்ருதுலஹரீ சஞ்சல ப்ரூவிலாஸை 
ராநீலஸ்நிகதபக்ஷ்மாவலி பரிலஸிதம்‌ நேத்ரயுக்மம்‌ விபோ! தே! 

ஸாந்த்ரச்சாயம்‌ விசாலாருண கமலதளாகார மாமுக்ததாரம்‌ 
'காருண்யாலோக லீலாசிசிரித புவனம்‌ க்ஷிப்யதாம்‌ மய்யநாதே 3 


உத்துங்கோல்லாஸிநாஸம்‌ ஹரிமுனிமுகுர ப்ரோல்லஸத்‌ கண்டபாளீ 
வ்யாலோலத்கர்ண பாசாஞ்சித மகரமணீ குண்டலத்வந்தவ தீப்தம்‌ 
உன்மீலத்தந்தபங்க்தி ஸ்புரதருணதரச்சாய பிம்பா தராந்த: 
ப்ரீதிப்ரஸ்யந்தி மந்தஸ்மித மதுரதரம்‌ வக்த்ரம்‌ உத்பாஸதாம்‌ மே 4 
பாஹுத்வ்த்வேன ரத்னாங்குளி வலயப்ருதா சோணடாணி ப்ரவாலே 
நோ பாத்தாம்‌ வேணுநாளீம்‌ பரஸ்ருதநக மயூகாங்குலீ 
சங்கசாராம்‌ 
க்ருத்வா வக்த்ராரவிந்தேத ஸுமதுர விகஸத்‌ ராகமுத்பாவ்யமானை: 
சப்த ப்ரம்ஹாம்‌ ருதைஸ்தவம்‌ சிசிரிதபுவனை: ஸிஞ்ச மே 
கர்ணவீதம்‌ 


உத்ஸர்பத்கெளஸ்துப ஸ்ரீததிபிரருணிதம்‌ கோமளம்‌ கண்டதேசம்‌ 
வக்ஷி: ஸ்ரீவத்ஸரம்யம்‌ தரளதரஸமுத்தீப்த ஹாரப்ரதானம்‌ 

நானாவர்ண ப்ரஸுனாவளி கிஸலயினீம்‌ வன்ய மாலாம்‌ விலோலல்‌ 
லோலம்பாம்‌ லம்பமானா முரஸி தவத்தா பரவயே ரத்னமாலாம்‌ 6 


அங்கே பஞ்சாங்கராகை ரதிசயவிகஸத்‌ ஹெளரடாக்ருஷ்ட லோகம்‌ 
லீனா னேகத்ரிலோகீ விததிமபி க்ருசாம்‌ பிப்ரகீம்‌ மதத்யவல்லீம்‌ 

சக்ராச்மன்யஸ்த தப்தோஜ்வல கனகநிபம்‌ பீதசேலம்‌ ததானம்‌ _- 
த்யாயாமோ தீப்தரச்மிஸ்புடமணி ரசனா கிங்கிணீ மண்டிதம்‌ த்வாம்‌ 


ஊரு சாரு தவோரூ கனமஸ்ருணருசெள சித்தசோரெள ரமாயா 
விச்வக்ஷோ£பம்‌ விஸங்க்ய திருவமனிசமுபெள பீதசேலாவ்ருதாங்கெள 

ஆனம்ராணாம்‌ புரஸ்தான்ய ஸ்னத்ருத ஸமஸ்தார்த்தபாளீஸமுத்க 
ச்சாயம்‌ ஜானுத்வயம்ப்‌ ச க்ரம ப்ருதுல மனோக்ஜே ச ஜங்கே , 

நிஷேவே 

மஞசீரம்‌ மஞ்ஜுநாதைரிவ பதபஜனம்‌ ச்ரேய இத்யாலபந்தம்‌ அ 
பாதாக்ரம்ப்ராந்தி மஜ்ஜத்‌ ப்ரணதஜன மனோமந்தரோத்தார கூர்மம்‌ 

உத்துங்காதாம்ர ராஜந்நகர ஹிமகரஜ்யோத்ஸ்னயா சாச்ரிதானாம்‌ l 
ஸந்தாபத்வாந்த ஹந்த்ரீம்‌ ததிமனுகலயே மங்களா மங்குலீனாம்‌ 
628 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


யோகீந்த்ராணாம்‌ த்வங்கேஷ்வதிக ஸுமதுரம்‌ முக்திபாஜாம்‌ நிவாஸோ 
பக்தானாம்‌ காமவர்ஷத்யுதருகிஸலயம்‌ நாத! தே பாத மூலம்‌! 
நித்யம்‌ சித்தஸ்சிதம்‌ மே பவனபுரபதே க்ருஷ்ண! காருங்யஸிந்தோ! 
ஹ்ருத்வா நிச்சேஷதாபான்‌ ப்ரதிசது பரமானந்த ஸ்ந்தோஹ லக்ஷ்மீம்‌ 
ஸ்ரீ அனந்தராம த்க்ஷக்ஷிதர்‌ இயற்றிய 
ஸ்ரீ குருவாதபுரீச பஞ்சரத்ன ஸ்தோத்ரம்‌ 
கல்யாண ரூபாய்‌ கலெள ஜனானாம்‌ 
கல்யாணதாத்ரே கருணா ஸுதாப்தே 
கம்ப்வாதி திவ்யாயுத ஸ்தகராய 
வாதாலயாத்ச நமோ நமஸ்தே 1 
நாராயணே த்யாதி ஜபத்‌ பிருச்சை: 
பக்தைஸ்‌ ஸதா பூர்ண மஹாலயாய 
ஸ்வதீர்த்த காங்கோபம்‌ வாரிமக்ன 
நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே 2 
ப்ராஹ்மே முஹுர்த்தே பரித ஸ்வபக்தை: 
ஸந்த்ருஷ்ட ஸாவோத்தம விச்வரூப 
ஸ்வதைல ஸம்ஸேவக ரோகஹர்த்ரே 
வாதாலயாதீச நமோ நமஸ்தே 


பாலான்‌ ஸ்வகீயான்‌ தவ ஸன்னிதானே 
திவ்வாயன்ன தானாத்‌ பரிபாலயத்பி 
ஸதா படத்பிச்ச புராண ரத்னம்‌ 
ஸம்ஸேவிதாயாஸ்து நமோ ஹரே தே 
நித்யான்னதாத்ரே ச மஹீஸுரேப்ய: 
நித்யம்‌ திவிஸ்த்தைர்‌ நிஸிபூஜிதாய 
மாத்ரா ச பித்ரா ச ததா உத்ததவேன 
ஸம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே 
குருவாதபுரீச பஞ்சகாக்யம்‌ 
ஸ்துதிரத்னம்‌ படதாம்‌ ஸுமங்கலாம்‌ ஸ்யாத்‌ 
ஹ்ருதிசாபி விசேத்‌ ஹரி ஸ்வயம்‌ து 
ரதிநாதயுத துல்ய தேஹ காந்தி: 


ற meh oraldsiaila at ulaketimiacadomy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ குருவாயுபுரநாத பஞ்சரத்னம்‌ 


ஆதித்யாக்னி ப்ரப்ருதிக மிதம்‌ சக்ஷுராத்‌ யஞ்ச தேஜோ 
ஞானாக்ஞானே ஸ்புரித மநிலம்‌ ஏன நித்யம்‌ விபாதீ 

தத்தா த்ருக்க்ஷே ஸகல வசனா கோசநே ஸ்வப்ரகாசே 
த்வத்ரூபேஸ்மின்‌ கிமவ கதயே வாத ஹோதி நாத 1 


ஆகாசாந்தம்‌ ஜகதகிலம்‌ ஆப்யம்ச மாத்ரம்‌ யதீயம்‌ 
மாயாஸேயம்‌ மருததி பதே த்வத்‌ ஸ்வரூபைக தேசே 

ஸத்யம்‌ கோணேக்வச நதரணேஸ்‌ திஷ்டணேதேக தாரீ 
காருண்யம்‌ தே ஜகதி கதயே நாத தாத்ருக்கதம்‌ வா 2 


த்ருச்யம்‌ ஸர்வம்‌ வரதப வதோ தேஹ இத்யாமனந்த்யாம்‌ 
ஸ்ருத்வாம்‌ ஸத்யாமபி பதத்ருணாம்‌ ஜாயதே நைவபுத்தி 
இத்தம்காரம்‌ கமபி ச றவம்‌ கல்பயன்தேஹ பேதம்‌ 
பாஸி ஸ்பஷ்டம்‌ ததபி பகவன்‌ பாக்யஹீனோ ஜனோயம்‌ 3 


மர்த்யா மர்த்ய ப்ரமுக மகிலம்‌ க்ஷேத்ர ஜாதம்‌ த்வதீயா 
மாயைவ ஸ்ரீ குருபுரபதே சர்பி நாஸ்தி த்வதந்யா 

ஏகோ தேவஸ்‌ த்வமஸி ஸகல க்ஷேத்ர ஸாக்ஷ£: சிதாத்மா 
தத்வம்‌ கிஞ்சித்‌ ப்ருதஜ ஹ விபோ த்வாம்‌ வினா 

நைவஜானே 4 

ஸத்ரூபாட்யம்‌ பவதி பவதாதிஷ்டிதம்‌ ஸர்வமேதத்‌ பானம்‌ நாம 
க்வசிதபி ஜடேனோ பவந்தம்‌ வினான்யம்‌ 

ப்ரேம ஸ்ரீமன்‌ ஜகதி பவதி த்வத்‌ பிரதிச்‌ சாயயாஸ்மின்‌ 
வாதே சாஜா வஹமபி பவான்ஸசசிதானந்த ரூப: 5 


ஸ்ரீ வாதபுரநாதாஷ்டகம்‌ 
குந்தஸும்‌ ப்ருத்தலம மந்தஹஸி தாஸ்யம்‌ 
நந்தகுல நந்தபர துந்தலந கந்தம்‌ 


பூதநிஜ கீதலவ தூத துரிதம்தம்‌ உ 
வாதபுர நாதமிம்‌ மாதநு ஹ்ருதப்ஜே 1 


630 


42 https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
HOST ஜாலதர பாலஹரி ரம்யம்‌ 
லோலதர சீலயத பாலஜந லீலம்‌ 
த 45 ந 
A : 
ஜாலநதி சீலமபி பாலயிது காமம்‌ 


| . Pe, 
வாதபுர நாதமிம மாதுது ஹ்ருதப்ஜே 


கம்ஸ ரண ஹிம்ஸ மிஹ ஸம்ஸரண ஜாத 
க்லாந்தி பர சாந்திகர காந்தி ஜர வீதம்‌ 
வாமுக தாது ஜனி பாதபய காதம்‌ 


வாதபுர நாதமிம மாதநு ஹ்ருதப்ஜே 


ஜாதுதுரி பாதுக மிஹாதுர ஜனம்‌ த்ராக்‌ 

சோகபர மூகமபி தோகமிவ பாந்தம்‌ 
ப்ருங்கருசி ஸங்கர க்ருதங்கலதிகம்‌ தம்‌ 

வாதபுர நாதமிம மாதநு ஹ்ருதப்ஜே 
பாபபவ தாபபர கோப சமனார்த்தா 

ச்வாஸகர பாஸம்ருது ஹாஸருசி ராஸ்யம்‌ 
ரோகசய போகபய வேகஹர மேகம்‌ 

வாதபுர நாதமிம மாதுநு ஹ்ருதப்ஜே 


கோஷகுல தோஷஹர வேஷமுப யாந்தம்‌ 
பூஷசத தூஷக விபூஷண கணாட்யம்‌ 
புக்திமபி முக்திமதி பக்திஷு ததாநம்‌ 
வாதபுர நாதமிம மாதுநு ஹ்ருதப்ஜே 
பாபக துராப மதி தாபஹர சோப 


ஸ்வாபகன மாபததுமா பதி ஸமேதம்‌ 
தூனதரநீ நீநஸுக தாநக்குரத தீக்ஷம்‌ 

வாதபுர நாதமிம மாதநு ஸ்ருதப்ஜே 
பாதபத தாதரண மோத பரிபூர்ணம்‌ - i 

ஜீவமுக தேவஜன ஸேவன பலாங்க்ரிம்‌ 
ரூசூபவ மோக்ஷக்ருத தீக்ஷ நிறுவீக்ஷம்‌  —_ 

வாதபுர நாதமிம மாதுநு ஹ்ருதப்ஜே 


\ ஸா. 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ine) 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ப்ருத்யகண பத்யுதித நுத்யுசித மோதம்‌ 
ஸ்பஷ்டமித மஷ்டக மதுஷ்ட கரணார்ஹம்‌ 
ஆததத மாதாத மாதிலய சூன்யம்‌ 
வாதபுர நாதமிம மாதுநுள ஸ்ருதப்ஜே 9 


ஸ்ரீமத்‌ நாராயணீயம்‌ ராஸக்ரீடை 


கேச பாசத்ருத பிஞ்சிகா விததி சஞ்சலன்‌ மகர குண்டலம்‌ 
ஹாரஜாலவனமாலி காலலித மங்கராக கன ஸெளரபம்‌ 

பீத சேலத்ருத காஞ்சி காஞ்சிதம்‌ உதஞ்சதம்சு மணிநூபுரம்‌ 
ராஸகேளி பரிபூஷிதம்‌ தவஹி ரூபமீச கலயாமஹே 1 


தாவதேவ க்ருத மண்டலே கலித கஞ்சு லீல குச மண்டலே 
கண்ட லோல மணி குண்டலே யுவதி மண்டலேத பரிமண்டலே 
அந்தரா ஸகல ஸுந்தரியுகள மிந்திராரமண ஸஞ்சரன்‌ 
மஞ்சுளாம்ததது ராஸகேளிமயி கஞ்சனாப ஸமுபாததா 2 


வாஸுதேவ தவ பாஸமான மிஹ ராஸ கேளிரஸ ஸெளரபம்‌ 
தூரதோபிகலு நாராதாகதித மாகலய்யகுது காகுலா 

வேஷபூஷண விலாஸ பேசல விலாஸினீ சத ஸ்மாவ்ருதா 
நாகதோயுக பதாகதா வியதி வேகதோத ஸுரமண்டலி 3 


வேணுநாத க்ருத தான கலகான ராக கதி 

லோபீனீயம்ருது பாதபாதக்ருததாலயோஜனா மேலனமனோஹரம்‌ 
பாணிஸம்க்வனித கங்கணம்ச முஹுரம்‌ ஸலம்பித கராம்புஜம்‌ 
. சீரோணி பிம்பசல தம்பரம்பஜத ராஸகேளிர ஸ்டம்பரம்‌ 4 


ச்ரத்தாவிரசிதா அனு கானக்ருத தாரதார மதுரஸ்வரே 
நர்த்தனேத லலிதாங்க ஹாரலுலி தாங்கி யாரமணி பூஷணே 
ஸம்மதேன க்ருத புஷ்பவாஷமல முன்மிஷத்தி விஷதாம்‌ குலம்‌ 
சின்மயேத்வயி நலீயமான மிவ ஸம்முமோஹ ஸவதூகுலாம்‌ 5 
ஸ்வின்‌ னஸன்னதனு வல்லரீததனு காபி நாமபசு பாங்கனா 
காந்தமம்‌ ஸமவலம்பதேஸ்மதவ தாந்திபார முகுலேக்ஷ்ணா 
காசிதாசலித குந்தலாநவபடீர ஸாரநவ ஸெளரபம்‌ 
வஞ்சனேனதவ ஸஞ்சு சும்பபுஜ மஞ்சிதோரு புலகாங்குரம்‌ 6 
632 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


காபிகண்டபுவி ஸன்னியாநிஜ கண்டமாகலித குண்டலம்‌ 
புண்யபூரநிதி ரன்வவாபதவ பூகவர்வித ரஹாம்ருதம்‌ 
இந்திராவிஹ்ருதி மந்திரம்புவன ஸுந்தர மஹி நடனாந்தரே 
த்வாமவாப்ய ததுரங்கனா கிமுன ஸம்மதோன்மத தசாந்தரம்‌ 7 
கானமீ சவிரதம்‌ க்ரமேணகில வாத்ய மேலான முபாரதம்‌ 
ப்ரஹ்த ஸம்மத ரஸாகுலா: ஸதஸி கேவலம்‌ நன்ருது ரங்கனா 
நாவிதன்னபிச நீவிகாம்‌ கிமபி குந்தலீமபிச கஞ்சுலீம்‌ 
ஜ்யோதிஷாமபி கதம்பகம்‌ திவி விலம்பிதம்‌ கிமபரம்ப்ருவே 8 


மோதஸீமனி புவனம்விலாப்ய விஹருதிம்‌ ஸ்மாப்யச ததோவிபோ 
கேலிஸம்ருநித நிர்மலாங்கநவ கர்மலேசஸுப காத்மனாம்‌ 
மன்மதாஸஹன சேதஸாம்பசுப யோஷிதாம்ஸுக்க்ருதசோதித 
ஸ்தாவதாகலித மூர்த்திராததித மாரவீரபரமோத்ஸவான்‌ 9 
கேலிபேதபரி லோலிதாபிரதி லலிதா பிரபலாலிபி 
ஸ்வைரமீ சநது ஸுரஜாபயஸி சாருநாம விஹ்ருதிம்வ்யதா 
கானனேபிச விஸாரிசீதள கிசோரமாருத மனோஹரே 
ஸுனஸெளரப மயேவிலேஸித விலாஸினீ சதவிமோஹனம்‌ 19 


காமினீரிதிஹி யாமிந்ஷுகலு காமினீய கநிதேபவான்‌ 
பூர்ணஸம்மத ரஸார்ணவம்கமபி யோகிகம்ய மனுபாவயன்‌ 
ப்ரஹ்மசங்கர முகானபீஹ பசுபாங்கனாஸுபஹுமாயன்‌ 
பக்தலோக கமனீயரூப கமனீய க்ருஷ்ண பரிபாஹிமாம்‌ 1 


ஸ்ரீ குருவாயூரப்பன்‌ ஸ்தோத்ரம்‌ 
ஸ்ரீ மஹிஷாஸுரமர்த்தினி மெட்டு 
குருபுர மந்திர கோகுலஸுந்தர கோப புரந்தர கோபதனோ 


குணகண ஸாகர பக்தசிவசங்கரகெளஸ்துப கந்தர கேளிதனோ 
கணபதி ஹோமஜ தூமஸு வாஸித கவ்ய பயோர்பண துஷ்டமதே 


ஜயஜய ஹே குருவாத புராதிப ரோகம்‌ சேஷே மபா குருமே 


முரஹா மாதவ மங்கள ஸம்பவ மான்யஸு வைபவ ரம்யதனோ 
மதுரிபு ட்ட மாத்ரு ஸுபூஜன மங்கள வாதன மோதமதே 

மதுமய பாஷ்ண சோத்தவ வந்தன தாதஸு பூஜான த்ருப்தமதே 
ஜயஜயஹே குருவாத புராதிப ரோகம்‌ சேஷ மபா குருமே 


ல 


633 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ப்ரதிதின மாதர பூர்வதினார்ச்சித மால்ய விஸர்ஜன தத்ததனோ 
ப்ரததிதின மர்பித தைலஸுஷேவண நாசித துஸ்ஸஹ ரோகரிபோ 
ப்ரதிதின மத்புத சந்தன சர்ச்சித சம்பக கல்பித மால்யததே 
ஜயஜய ஹே குருவாத புராதிப ரோகம்‌ சேஷ மபா குருமே 


கரிவர கல்பித கஞ்சஸு மோத்தம்‌ sby கராம்புஜலோககுரோ 
பயததி மோசக பாக்ய விதாயக புண்யஸுபூரக முக்த ததனோ 

சிவஜல மஜ்ஜன தர்சன்‌ வந்தன கீர்த்தன ஸம்ஸ்துத பக்தததே 
ஜயஜயஹே குருவாத புராதிப ரோகம சேஷ மபா குருமே 


கரஜித பங்கஜ கோடி ரவிப்ரப கோமள கல்பித வேஷஹரே 
ரவிசத ஸன்னிய ரத்ன வினிர்மித ரம்யகிரீட மனோக்ஜ ஹரே 

முனிவர முத்கல வம்சஸு ரக்ஷண தீக்ஷித ரக்ஷித பார்த்த ஹரே 
ஜயஜய ஹே குருவாத புராதிப ரோகம்‌ சேஷ மபா குருமே 


பவ பய நாசக போக விவர்த்தக பக்தஜன ஸ்துதி மக்னமதே 
யதுகுல நந்தன மங்கள காரண சத்ரு நிவாரண தீக்ஷமதே 

கஜபதி ஸம்ச்ரய வாத்யஸுகோக்ஷண நாம ஸுகீர்த்தன ஹ்ருஷ்டமதே 
ஜயஜய ஹே குருவாத புராதிப ரோகம்‌ சேஷ மபா குருமே 


விதி ஹர நாரத தும்புரு ஸ்தகுரு வாயுமுகாமர பூஜ்ய ஹரே 
கலியுக ஸம்பவ கல்மஷ நாசக காம்ய பலப்ரத மோக்ஷ்பதே 

விவர பட்டதிரி ஸ்துதி கம்பித மஸ்தக தர்சித திவ்யதனோ 
ஜயஜய ஹே குருவாத புராதிப ரோகம்‌ சேஷ மபா குருமே 


சரண யுகாகத பக்த ஜனார்பித தேஹ துலாபார துஷ்டமதே 
தவசரணாம்புஜ மானஸ பூந்தான தர்சித திவ்ய திவ்ய கருஹாதிபதே 

விஷபய ரக்ஷித பாண்ட்ய நரேஸ்வர கல்பித மந்திர வைத்யபதே 
ஜயஜய ஹே குருவாத புராதிப ரோகம்‌ சேஷ மபா குருமே 


gus wpis பதான்வித moa தீக்ஷித ஸத்கவி பத்யமிதம்‌ 
குருபவனாதிப துஷ்டித முத்தம மிஷ்டஸு ஸித்தித மார்த்தி ஹரம்‌ 

படதிஸ்ருணோதிச பக்தியுதோ யதிடாக்ய ஸம்ருத்தி மதோ லபதே 
ஜயஜய ஹே குருவாத புராதிப ரோகம்‌ சேஷ மபா குருமே 


634 


https://archive.org/details/muthulakshmiacademy 


3 


4 


5 


6 


7 


8 


9 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
o o 
ஸ்ரீ குருபுவனபுராதீச ஷட்பதீ ஸ்துதி 
பூதேவ தேவாதிபிரர்சிதாய பூதேவ புக்த்யுத்தர போஜநாய 
பூந்தான நாராயண முக்திதாய பக்தாக்ரதாஸாய நமோ நமஸ்தே 1 
மாராதிரூபாய நரோத்தமாய சைலாரிஸீனோர்‌ விஜயப்ரதாய 
பூலோகவைகுண்ட மருத்புரேசபூராதிகோப்த்ரே ந்ருஹரே நமஸ்தே 2 
ப்ராதஸ்ஸமாரப்ய தினாவஸானம்‌ யாவத்‌ பராராதனஸம்மதாய 
க்ருஷ்ணாட்டகேலாத்யபிலாஷுகாய நாராயணாயாஸ்து நமோ நமஸ்தே 
3 
ஸ்ரீ சங்கராசார்ய மதானுஸார ஷட்காலபூஜாதி கஜோத்ஸவாய 
மம்மீபூரிசோக ஸமீபகாய பக்தேஷ்டதாயாஸ்து நுதிர்நதிஸ்தே 4 
த்வம்பிம்ப ஸம்பந்த க்ருஹீததைலம்‌ ஸம்ஸேவ்யருக்ணா அகதா பவந்தி 
வாஹாபிஷேகாபசிதி ப்ரதான ஸேவாதிதுஷ்டாய நமோ நமஸ்தே 5 
நிர்மால்ய ஸந்தர்சகபாபஹத்ர்ரே 
த்வன்னாம ஜப்த்ரேபஸகலேஷ்டதாத்ரே 
வையாஸிகிப்ரோக்த மஹாமஹிம்னே 


ஸ்ரீபுஷ்பவன்னேத்ர குரோ நமஸ்தே 6 
காலட்யுபாதினா பக்தஸுப்ரஹ்‌ மண்யேன சாஸ்த்ரிணா 

க்ருதேயம்‌ ஷட்பதீபாது: பக்தானாம்‌ முகபங்கஜே 7 
ஸ்ரீ வேங்கட வராஹ ஸ்தோத்ரம்‌ 


ஜலெளகமக்நா ஸசராசராதரா 
விஷாணகோட்யா கில விச்வமூர்த்திநா 
ஸமுத்ருதா யேந வராஹரூபிணா 
ஸமேஸ்வயமபூர்‌ பகவான்ப்ரஸீதது. 
போத்ரிரூப நமஸ்துப்யம்‌ புருஷோத்தம தே நம: 
ஸ்வாமி புஷ்கரிணீ தீர வாஸினே வரதாச்யுத 
ஸ்ரீவேங்கடவராஹாய விச்வ மங்களகாரிணே 
பக்தானாம்‌ ரக்ஷிணே துப்யம்‌ பகவன்‌ ஸததம்‌ நம 
635 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீமதே பூ வராஹாய நம: க்ருத்ஸ்னா வஸுந்தரா 
உத்ருதாயேன பாதாலாத்‌ வாஸார்த்தம்‌ ஸர்வதேஹிநாம 


நமோயக்ஞ வராஹாய க்ருஷணாய சதபாஹவே 
நமஸ்தே வேத வேதாந்த வபுஷே விச்வ ரூபிணே 


ஸ்ரீ வேங்கடேச ஸ்தோத்ரம்‌ 


ஸ்ரீவேங்கடேஸோ வாஸுதேவ: ப்ரத்யும்னோ(அமிதவிக்ரம: 


ஸங்கர்ஷணோ (அநிருத்தச்ச சேஷாத்ரிபதிரேச ச 


ஜனார்த்தன: பத்மநாபோ வேங்கடாசலவாஸன: 
ஸ்ருஷ்டிகர்த்தா ஜகந்நாதோ மாதவோ பக்தவத்ஸல: 


கோவிந்தோ கோபதி: க்ருஷ்ண: கேசவோ கருடத்வஜ: 
வராஹோ வாமனச்சைவ நாராயண அதோக்ஷஜ: 


ஸ்ரீதர: புண்டரீகாக்ஷ: ஸர்வதேவஸ்துதோ ஹரி 
ஸ்ரீந்ருஸிம்ஹோ மஹாஸிம்ஹ: ஸுத்ராகார: புராதான 


ரமாநாதோ மஹீபர்த்தா பூதர: புருஷோத்தம: 
சோளபுத்ர ப்ரியச்சாந்தோ ப்ரஹ்மாதீனாம்‌ வரப்ரத: 


ஸ்ரீநிநிஸ்ஸர்வபூதானாம்‌ பயக்ருத்‌ பயநாசன: 
ஸ்ரீராமோ ராமபத்ரஸச பவபந்தைகமோசக; 


பூதாவாஸோ கிராவாஸ: ஸ்ரீனிவாஸ்‌ ச்ரிய: பதி: 
அச்யுதானந்த கோவிந்தோ விஷ்ணூர்வேஙக்டநாயக: 


ஸர்வதேவைகசரணம்‌ ஸர்வதேவைக தைவதம்‌ 
ஸமஸ்தேவ கவசம்‌ ஸர்வதேவசிகாமணி 


ஸ்ரீ வேங்கடேச கத்யம்‌ 


கமலா குசசூ சுக குங்குமதோ நியதாருணிதாதுல நீலதநோ 


கமலாயதலோசன லோகபதே விஜயீபவ வேங்கடச சைலபதே 1 


ஸசதுஜர்முக ஷண்முக பஞ்சமுக ப்ரமுகாகில தைவத மெளலி மணே 
சரணாகத வத்ஸல்‌ ஸாரநிதே பரிபாலயமாம்‌ விருசலபதே 


636 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அதிவேலதயா தவ துர்விஷஹை அநுவேல க்ருதை ரபராத சதை: 
பரிதம்‌ த்வரிதம்‌ வ்ருஷ கைலபதே பரயா க்ருபயா பரிபாஹிஹரே 
3 
அதிவேங்கடசைலமுதாரமதே: ஜனதாபிமதாதிகதாநரதாத்‌ 
பரதேவதயா கதிதான்‌ நிகமை: கமலாதயிதான்‌ ந பரம்‌ கலயே 4 


கலவேணு ரவாவசகோபவதூ சதகோடிவ்ருநாத்‌ ஸ்மரகோடிஸமாத்‌ 
ப்ரதிவல்லவி காபிமதாத்‌ ஸுகதாத்‌ வஸுதேவஸுதான்‌ ந பரம்‌ 


கரயே 5 


அபிராம குணாகர தாசரதே ஜகதேகதநுர்தர தீரமதே 
ரகுநாயக ராம ரமேச விபோ வரதோ பவ தேவ தயாஜலதே 6 


அவநீ தநயா கமநீயகரம்‌ ரஜநீ கர சாரு முகாம்புருஹம்‌ 
ரஜநீ சர ராஜ தமோமிஹிரம்‌ மஹநீய மஹம்‌ pamo மயே 7 


ஸுமுகம்‌ ஸுஹ்ருதம்‌ ஸுலபம்‌ ஹுகதம்‌ 
ஸ்வநுகஜஞ்ச ஸுகாய மமோகசரம்‌ 
அபஹாய ரகூத்வஹ மன்ய மஹம்‌ 
ந கதஞ்சன கஞ்சன ஜாது பஜே 8 


விநா வேங்கடேசம்‌ ந நாதோ ந நாத: 
ததா வேங்கடேசம்‌ ஸ்மராமி ஸ்மராமி 

ஹரே வேங்கடேச ப்ரஸீத ப்ரஸீத 
ப்ரியம்‌ வேங்டேச ப்ரயச்ச ப்ரயச்ச 


9 
அஹம்‌ தூரதஸ்தே பதாம்போஜயுக்ம 
ப்ரணாமேகச்சயாகத்ய ஸேவாம்‌ கரோமி 
ஸக்ருத்ஸேவயா நித்ய ஸேவாபலம்‌ த்வம்‌ 
ப்ரயச்ச பரயச்ச ப்ரபோ வேங்கடேச 10 
அஜ்ஞாநிநா மயா தோஷா நசேஷாந்‌ விஹிதாந்‌ ஹரே 
க்ஷமஸ்வ தவம்‌ க்ஷமஸ்வ த்வம்‌ சேஷேசைல சிகாமணே 11 


637 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ே (J C ௦ o 
ஸ்ரீ வேங்கடேச ப்ரபத்தி 


ஈசாநாம்‌ ஜகதோ(அ)ஸ்ய வேங்கடபதேர்‌ 
விஷ்ணோ: பராம்‌ ப்ரேயஸீம்‌ 

தத்வக்ஷ்ஸ்‌ ஸ்தல நித்ய வாஸ ரஸிகாம்‌ 
தத்க்ஷாந்தி ஸம்வர்த்திநீம 

பத்மாலங்க்ருத பாணிபல்லவ யுகாம்‌ 
பத்மாஸநஸ்தாம்‌ ச்ரியம்‌ 

வாத்ஸல்யாதி குணோஜ்ஜவலாம்‌ பகவதீம்‌ 
வந்தே ஜகுற்மாதரம்‌ 


ஸ்ரீமந்‌ க்ருபாஜலநிதே க்ருதஸர்வலோக 
ஸர்வஜ்ஞ! சக்த! நதவத்ஸல! | ஸர்வசேஷிந்‌! 

! ஸ்வாமிந்‌ ! ஸுசீல ! ஸீ லபாச்சித பாரிசாத ! 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே 


ஆநூபுரார்ப்பித ஸுஜாத ஸுகந்தி புஷ்ப 
ஸெளரப்ய ஸெளரபகரெள ஸமஸந்திவேசெள 

ஸெளம்யெள ஸதாநுபவநே(அபி நவாநுபாவ்யெள 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே 


ஸத்யோ விகாஸி ஸமுதித்வர ஸாந்த்ர ராக 
ஸெளரப்ய நிர்பர ஸரோருஹ ஸாம்ய வார்த்தாம்‌ 

ஸம்யக்ஷு ஸாஹஸபதேஷு விலேகயந்தெள்‌ 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே 


ரேகாமயத்வஜ ஸுதா கலாசாதபத்ர A 
வஜ்ராங்குசாம்புருஹ கல்பக சங்க சக்ரை: 

பவ்யைரலங்க்ருத தலெள பரதத்வ சிஹ்றை: 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே 

தாம்ரோதர த்யுதி பராஜித பத்மராகெள 
பாஹ்யைர்‌ மஹோபிரபிபூத மஹேந்த்ர நீலெள 

உத்யந்‌ நகாம்சுபி (HSS சசாங்க பாளை 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே 

638 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸப்ரேமபீதி கமலா கரபல்லவாப்யாம்‌ 

ஸம்வாஹநேபி ஸபதி க்லம்‌ மாததாநெள 
காந்தாவவாங்மநஸ கோசரஸெளகுமார்யெள 

ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே 
லக்ஷ்மீ மஹீ ததநுரூப நிஜாஜபாவ 

நீலாதி திவ்யமஹிஷீ கரபல்லவாநாம்‌ 
ஆருண்ய ஸங்க்ரமணத: கில ஸாந்த்ரராகெள 

ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே 
நித்யாநமத்‌ விதி சிவாதி கிரீட கோடி 

ப்ரத்யுப்த தீபத நவரத்ன மஹப்ரரோஸைஹ: 
நீராஜநா விதி முதாரமுபாததாநெள 

ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே 


விஷ்ணோ: பதே பரம இத்யுதி தப்ரசம்ஸெள 


யெள wga உத்ஸ இதி போக்ய தயாப்பிபாத்தெள 


பூயஸ்ததேதி தவ பாணிதல்‌ ப்ரதிஷ்டெள 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே 


பார்த்தாய தத்ஸத்ருச ஸாரதிநா த்வயைவ 


யெள தர்சிதெள ஸ்வசரணெள சரணம்‌ வ்ரஜேதி 


பூயோபி மஹ்யமிஹதெள கரதர்சிதெள தே 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே 


மந்மூர்த்தி காலியயணே விகடாடவீஷு 
ஸ்ரீவேங்கடாத்ரிசிகரே சிரஸி ச்ருதிநாம்‌ 
சித்தேப்யநந்யமநஸாம்‌ ஸமமாஹிதெள தே 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே 
அம்லாந ஹ்ருஷ்யதவநீதல கீர்ண புஷ்பெள 
ஸ்ரீ வேங்கடாத்ரி சிகரா பரணாயமாநெள 
ஆனந்திதாகில மனோ நயநெள தவைதெள 


639 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ப்ராய: ப்ரபந்த ஜனதா ப்ரதமாவகாஹ்யெள 
மாது: ஸ்தநாவில சிகோ பரணாயமாநெள 
ப்ராப்தெள பரஸ்பர துலா மதுலாந்தரெள தே 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே 14 


ஸத்வோத்தரைஸ்‌ ஸதத ஸேவய பதாட்புஜேந 
ஸம்ஸார தாரக தயார்த்ர த்ருகஞ்சலேந 
ஸெளம்யோ பயந்த்ருமுநிநா மம தர்சிரதளதே 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே 15 


ஸ்ரீச ச்ரியா கடிகயா த்வதுபாயபாவே 
ப்ராப்யே த்வயி ஸ்வயமுபேயதயா ஸ்புரந்த்யா 
நித்யாச்ரிதாய நிரவத்யகுணாய துப்யம்‌ 
ஸ்யாம்‌ சிங்கரோ வ்ருஷகிரீச ந ஜாது மஹ்யம்‌ 16 


ஸ்ரீ மார்க்கண்டேயர்‌ அருளிய 
ஸ்ரீ ஸ்ரீநிவாஸ ஸ்தோத்ரம்‌ 
பாஸ்வச்சந்த்ரஸமே யதீயநயனே பார்யா யதீயா ரமா 
யஸ்மாத்‌ விச்வஸ்ருடப்‌ யபூத்‌ யமிகுலம்‌ யத்யானயுக்தம்ஸதா 
நாதோ யோ ஜகதாம்‌ நகேந்த்ர துஹிதுர்நாதோபி யத்பக்திமான்‌ 
தாதோ யோ மதநஸ்ய யோ துரிதஹாதம்‌ வேங்கடேசம்‌ பஜே 1 


பாஹிமாம்‌ வேங்கடாதீச ப்ரணதார்த்தி ப்ரபஞ்ஜன 
ஆத்ம பந்தோ க்ருபாஸிந்தோ ஸததம்‌ தே நமோ நம: 2 


நாராயணாத்ரி க்ருதவாஸ ஹரே நமஸ்தே 
நாராயணாகில ஜகத்பதயே நமஸ்தே 
காருண்ய பூர்ண கமலாபதயே நமஸ்தே 
கஞ்ஜாக்ஷ ரக்ஷ கமநீயதநோ நமஸ்தே 3 


640 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ere 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பர தொண்டடைமான்‌ அரசர்‌ செய்த 
ஸ்ரீ வேங்கடேச ஸ்தோத்ரம்‌ 
ஸ்வாமின்‌ அச்யுத கோவிந்த புராண புருஷோத்தம்‌ 
அப்ராகிருதசரீரோஸி லீலாமானுஷவிக்ரஹ: 
த்வமேவ ஸ்ருஷ்டிகரணே பாலனே ஹரணே ஹரே 
காரணம்‌ ப்ரகிருத்‌ தேர்யோநிம்‌ வதந்திச மனீஷிண: 
ஜகதேகார்ணவம்‌ கிருத்வா பவானேகத்வமாப்யச 
ஜீவகோடிதனம்‌ தேவ ஜடரே பரிபூரயன்‌ 
க்ரீடதே ரமயாஸார்த்தம்‌ ரமணீயாங்கவிஸ்ரம: 
ஸஹஸ்ரசீர்ஷா புருஷ: ஸஹஸ்ராக்ஷ: ஸஹஸ்ரபாத்‌ 
த்வன்முகாத்விப்ர நிியோபாஹுப்யாம்‌ க்ஷத்ரமண்டலம்‌ 
ஊருப்யாமபவத்‌ வைஸ்யா: பத்ப்யாம்‌ சூத்ரா: ப்ரகீர்த்திதா: 
ப்ரபுஸ்த்வம்‌ சர்வலோகானாம்‌ தேவானாமபி யோகினாம்‌ 
அந்த: ஸ்ருஷ்டிகரஸ்தவம்‌ ஹி பஹி : ஸ்ருஷ்டிகரோபவான்‌ 
நம: ஸ்ரீவேங்கடேசாய நமோ பிரம்மோதராயச 
நமோ நாதாய காந்தயா ரமாயா: புண்யமூர்த்தயே 
நம: சாந்தாய க்ருஷ்ணாய நமஸ்தேத்புத கர்மணே 
அப்ராகிருதசரீராய ஸ்ரீ நிவாஸயதே நம: 
அனந்தமூர்த்தயே நித்ய மனந்த நிரஸே நம: 


அனந்தபாஹவே ஸ்ரீமந்‌ அனந்தாய நமோ நம: 
ஸரீஸ்ருகிரீசாய பரப்ரம்மன்‌ நமோ நம: 


9 


ஸ்ரீஸுப்ரமண்யர்‌ அருளிய ஸ்ரீ ஸ்ரீநிவாஸ ஸ்தோத்ரம்‌ 


நமாம்யஹம்‌ வேங்கடநாத விஷ்ணோ 
நாராயணா சேஷஜகந்‌ நிவாஸ 

பக்தார்த்திஹாரின்‌ பகவன்முராரே 
பாந்விந்து நேத்ராகில லோகபூஜ்ய 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy : 
ப்ரஹ்ம ருத்ராதி வந்த்யாய ப்ரஹ்மணே நந்த சக்தயே 
நாராயண கிரீசாய நமோ நாராயணாயதே 2 
தேவாதி தைவதபதே ஸததம்‌ நமஸ்தே 
ஹேவாபரேஷு ஸுதராம்‌ கருணாகராய 


தாவா நலாய மஹதே தநுஜாடவீநாம்‌ 
ஸ்ரீவாஸ வக்ஷ்ஸித்ரு தோத்தம்‌ கெளஸ்துபாய 3 


பச்யந்தி த்வாம்‌ பாக்யவந்தோ ஹி லோகே 
விச்வத்ராளாயோத்யதம்‌ வேங்கடேசம்‌ 

லக்ஷ்மீபூப்யாம்‌ பார்ச்வயுக்மஸ்திதாப்யாம்‌ 
த்வாப்யாம்‌ நித்யம்‌ ஹேவிதம்‌ நித்யபந்தும்‌ 4 

அஹோபாக்ய மஹோபாக்ய மஹோபாக்ய மஹோமஹத்‌ 
வேங்கடேசம்‌ க்ருபாஸிந்தும்‌ த்ருஷ்டாவா நஸ்மி ஸாம்ப்ரதம்‌5 


ஜயஜய வேங்கடசைலநாம விஷ்ணோ 
முனிஜன ஸேவித சேஷசைல வாஸ 

ஸகலஜன ஹிதாவதீர்ண தேவ 
ஜயஜய பக்தஜனா பிராமபாஹி 6 


அதிசங்கரர்‌ அருளிச்‌ செய்த 
ஸ்ரீ ராகவாஷ்டகம்‌ 


கனக ரஜத சக்ரம்‌ பாஸுராரம்ய சக்ரம்‌ 
கிரிவர குருசக்ரம்‌ கேசவஸ்வாமி சக்ரம்‌ 
அஸுர நிதன சக்ரம்‌ காலதண்டாக்னி சக்ரம்‌ 
பவது பவது சக்ரம்‌ பாந்தவோ விஷ்ணுசக்ரம்‌ 1 


ராகவம்‌ கருணாகரம்‌ முனிஸேவிதம்‌ ஸுரவந்திதம்‌ 
ஜானகீ வதநாரவிந்த திவாகரம்‌ குணடாஜனம்‌ 
வாலிஸுநு ஹ்ருத்க்ஷணம்‌ ஹறுமத்ப்ரியம்‌ கடலக ணட 
யாதுதான பயங்கரம்‌ ப்ரணமாமி ராகவகுஞ்சரம்‌ 2 


` 642 : 


https://archive.org/details/muthulakshmiacademy 


eee 


. CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ராம ராம நமோஸ்து தே ஜய ராமபத்ர நமோஸ்து தே 
ராமச்சந்தர நமோஸ்து தே ஜய ராகவாய நமோஸ்து தே 

தேவ தேவ நமோஸ்து தே ஜய தேவராஜ நமோஸ்து தே 
வாஸுதேவ நமோஸ்து தே ஜய வீரராம நமோஸ்து தே 


மைதிலீகுச பூஷணாமல நீலமெளக்திக மீச்வரம்‌ 
ராவணாநுஜ பாலனம்‌ ரகுபுங்கவம்‌ மம தைவதம்‌ 
நாகரீ வநிதாநநாம்புஜ போதநீய திவாகரம்‌ 
ஸுர்யவம்ச விவர்த்தநம்‌ ப்ரணமாமி ராகவகுஞ்சரம்‌ 4 


ஹேமகுண்டல மண்டிதாமல கண்டதேச மரிந்தமம்‌ 

சாதகும்ப மயூரநேத்ர விபூஷணேந விபூஷிதம்‌ 
சாருநூபுர ஹாரகெளஸ்துப கர்ணபூஷண பூஷிதம்‌ 

பாநுவம்ச விவர்த்தநம்‌ ப்ரணமாமி ராகவகுஞ்சரம்‌ 5 


தண்டகாக்ய வனே ரதாமர ஸித்தயோகி கணாச்ரயம்‌ 
சிஷ்டபாலன தத்பரம த்ருதிசாலி வாலி க்ருதஸ்துதிம்‌ 

கும்பகர்ண புஜாபுஜங்க விகர்த்தநே ஸுவிசாரதம்‌ 
லக்ஷ்மணாநுஜ வத்ஸலம்‌ ப்ரணமாமி ராகவகுஞ்சரம்‌ 6 


கேதக்‌ காவீரஜாதி ஸுகந்தமால்ய ஸுசோபிதம்‌ 
ஸ்ரீதரம்‌ மிதிலாத்மஜாகுச குங்குமாருண வக்ஷஸம்‌ 

தேவதேவ மசேஷபூத மனோஹரம்‌ ஜகதாம்‌ பதிம்‌ 
தாஸபூத பராங்கிதம்‌ ப்ரணமாமி ராகவகுஞ்சரம்‌ 


யாகநாத ஸமாதிஹோம ஜபாதிகர்ம கரைர்‌ த்விஜை: 
வேதபாரகதை ரஹர்நிஸ மாதரேண ஸுபூஜிதம்‌ 

தாடகாவத ஹேதுமங்கத தாரவாலி நீஷுதனம்‌ 
பைத்ருகோதித பாலகம்‌ ப்ரணமாமி ராகவகுஞ்சரம்‌ 


லீலயா கரதூஷணாதி நிசாகராஸு வினாசனம்‌ 
ரவணாந்தக மச்யுதம்‌ ஹரி யூதகோடி ஜனாச்ரயம்‌ 

நீரஜானன மம்புஜாங்கி யுகம்‌ ஹரிம்‌ புவனாச்ரயம்‌ 
தேவகார்ய விக்ஷ்ணம ப்ரணமாமி ராகவகுஞ்சரம்‌ 


கெளசிகேன ஸுசிக்ஷிதாஸ்த்ர கலாபமாயத லோசனம்‌ 
சாருஹோஸ மனாதபந்து மசேஷலோக நிவாஸினம்‌ 
வாஸவாதி ஸுராரி ராவண சாஸநஞ்ச பராங்கதிம்‌ 

நீலமேக திடாக்ருதிம்‌ ப்ரணமாமி ராகவகுஞ்சரம்‌ 10 
643 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ராகவாஷ்டக மிஷ்டஸித்தித மச்யுதாச்ரய ஸாதகம்‌ 
பக்திமுக்தி பலப்ரதம்‌ தனதான்யஸித்தி விவர்த்தனம்‌ 
ராமசந்த்ர க்ருபாகடாக்ஷத மாதரேண ஸதா படேத்‌ 
ராமசந்தர்‌ பாதாம்‌ புஜத்வய ஸந்ததார்ப்பித மாநஸ: 


நிகமசிரஸி ரத்னம்‌ நித்யமாஸகத்‌ ரத்னம்‌ 

நிகில ஸுக்ருதிரத்னம்‌ ஜானகீரபே ரத்னம்‌ 
புவனவலய ரத்னம்‌ பூப்ருதா மேகரத்னம்‌ 

ப்ரக்ருதி ஸலலப ரத்னம்‌ மைதிலீ ப்ராணரத்னம்‌ 


ஸ்ரீ ராம பஞ்சரத்னம்‌ 


கஞ்ஜாதபத்ராயத லோசநாய 

கர்ணாவதம்‌ ஸோஜ்வல குண்டலாய 
காருண்ய பாத்ராய ஸுவம்சஜாய 

நமோஸ்து ராமாய ஸ லக்ஷ்மணாய 


வித்யுந்‌ நிபாம்போத ஸுவித்ரஹாய 
வித்யாதரைஸ்‌ ஸம்ஸ்துத ஸத்குணாய 
வீராவதாராய விரோதி ஹந்த்ரே 
நமோஸ்து ராமாய ஸ லக்ஷ்மணாய 


ஸம்ஸக்த திவ்யாயுத கார்முகாய 
ஸமுத்ர கர்வாய ஹராயுதாய 
ஸுக்ரீவ்‌ மித்ராய ஸுராரி ஹந்த்ரே 
நமோஸ்து ராமாய ஸ லக்ஷ்மணாய 


பீதாம்பரா லங்க்ருத மத்யகாய 
பிதா மஹேந்த்ரா மர வந்திதாய 
பிதரே ஸ்வபக்தஸ்ய ஜனஸ்ய மாத்ரே 
நமோஸ்து ராமாய ஸ லக்ஷ்மணாய 
நமோ நமஸ்தே கில பூஜிதாய 
நமோ நமஸ்‌ சந்த்ர நிபாநநாய 
நமோ நமஸ்தே ரகுவம்சஜாய 
நமோஸ்து ராமாய ஸ லக்ஷ்மணாய 
இமாநி பஞ்சரத்நாதி த்ரிஸந்த்யம்‌ யபடேந்தர: 
ஸர்வபாப விநிர்முக்ஸ்‌ ஸயாதி பரமாம்‌ கதிம்‌: 
644 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


௦௦ Q 9 
ஸ்ரீ ராமசந்தராஷ்டகம்‌ 
ஸுக்ரீவ மித்ரம்‌ பரமம்‌ பவித்ரம்‌ 
ஸீதா களத்ரம்‌ நவமேக காத்ரம்‌ 
காருண்ய பாத்ரம்‌ சதபத்ர நேத்ரம்‌ 
ஸ்ரீராமசந்த்ரம்‌ ஸததம்‌ நமாமி 
ஸம்ஸார ஸாரம்‌ நிகம்‌ ப்ரசாரம்‌ 
தர்மாவதாரம்‌ ஸ்ருத பூமி பாரம்‌ 
ஸதா நிர்விகாரம்‌ ஸுகஸிந்து ஸாரம்‌ 
ஸ்ரீராமசந்த்ரம்‌ ஸததம்‌ நமாமி 


லக்ஷ்மீ விலாஸம்‌ ஜகதோ நிவாஸம்‌ 
பூதேவ வாஸம்‌ சரதிந்து ஹாஸம்‌ 
லங்கா விநாசம்‌ புவன ப்ரகாசம்‌ 
ஸ்ரீராமசசந்த்ரம்‌ ஸத்தம்‌ நமாமி 
மந்தார மாலம்‌ வசனே ரஸாலம்‌ 
குணைர்‌ விசாலம்‌ ஹத ஸப்த ஸாலம்‌ 
க்ரவ்யாத காலம்‌ ஸுரலோக பாலம்‌ 
ஸ்ரீராமசந்த்ரம்‌ ஸததம்‌ நமாமி 
வேதாந்த ஞானம்‌ ஸகலே ஸமானம்‌ 
ஹ்ருதாரி மானம்‌ SHS ஸ ப்ரதானம்‌ 
கஜேந்த்ர யானம்‌ விகலா வஸ்னம்‌ 
ஸ்ரீராமசந்த்ரம்‌ ஸததம்‌ நமாமி 
ச்யாமாபி ராமம்‌ நயநாபி ராமம்‌ 
குணாபி ராமம்‌ வசஸாபி ராமம்‌ 
விஸ்வ ப்ரணாமம்‌ க்ருத பக்த காமம்‌ 
ஸ்ரீராமசந்த்ரம்‌ ஸததம்‌ நமாமி 
லீலா சரீரம்‌ ரணரங்க தீரம்‌ 
விஸ்வைக வீரம்‌ ரகுவம்ஸ ஹாரம்‌ 
` கம்பீர நாதம்‌ ஜித ஸர்வ வாதம்‌ 
தரம்‌ ஸததம்‌ நமாமி 
கலேத்‌ பீதம்‌ ஸுஜநே விநீதம்‌ 
| லாமோ பதம்‌ ஸ்வகுவேப்ரீத்‌ 
தாராப்ர கீதம்‌ வசநாத்வ யதீதம்‌ 
ரம்‌ ஸததம்‌ நமாமி 
645 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
o o 0 
ஸ்ரீ ராம ஸ்தோத்ரம்‌ 


ஆபதாமபஹர்த்தாரம்‌ தாதாரம்‌ ஸர்வஸம்பதாம்‌ 
லோகபிராமம்‌ ஸ்ரீராமம்‌ பூயோ பூயோ நமாம்யஹம்‌ 1 


ஆர்த்தனாம்‌ ஆர்திஹந்தாரம்‌ பீதானாம்‌ பீதிநாஸனம்‌ 
த்விஷாதம்‌ காலதண்டம்‌ தம்‌ ராமசந்திரம்‌ நமாம்யஹம்‌ 2 


ஸந்நத்த: கவசீ கட்சீ சாபபாணதரோ யுவா 
கச்சன்மமாக்ரதோ நித்யம்‌ ராம: பாது ஸலக்ஷ்மண: 3 


நம: கோதண்டஹஸ்தாய ஸந்தீக்ருத ஸராய ச 
கண்டிதாகிலதைத்யாய ராமாயாபன்னிவாரிணே 4 


ராமாய ராமபத்ராய ராமசந்த்ராய வேதஸே 
ரகுநாதாய நாதாய ஸீதாயா: பதயே நம: 5 


அக்ரத: பருஷ்டதச்சைவ பார்ஸ்வதஸ்ச மஹாபலெள 
ஆகர்ணபூர்ண தன்வானெள ரக்ஷேதாம்‌ ராமலக்ஷ்மணெள6 


wes செய்த 


ராம ஸ்தோத்ரம்‌ 


பஜேஹம்‌ ஸதாராமமிந்தீவராபம்‌ 
பவாரண்ய தாவானலயா பிதானம்‌ 

பாவனீஹ்ருதா பாவிதானந்தரூபம்‌ 
பவாபாவஹேதும்‌ பவாதிப்ரபன்னம்‌ 1 


ஸுராநீக துக்கெளக நாளஸகஹேதும்‌ 
நராகாரதேஹம்‌ நிராகாரமீட்யம்‌ 
பரேஸம்‌ பரானந்தரூபம்‌ வரேண்யம்‌ 
ஹரிம்‌ ராமமீஸம்‌ பஜே பாரநாசம்‌ 2 


ப்ரபன்னாகிலானந்ததோஹம்‌ ப்ரபன்னம்‌ 
ப்ரபன்னார்தி நிச்சேஷ நாஸாபிதானம்‌ 
தபோயோக யோக்ச பாவாபிபாவ்யம்‌ 
கபீஸாதிமிந்தரம்‌ பஜே ராமமித்ரம்‌ 3 
646 
3 https://archive.org/details/muthulakshmiacademy 


பே -0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸதா போகபாஜாம்‌ ஸுதூரே விபாதம்‌ 


ஸதா யகோ பாஜாமதூரே விபாதம்‌ 
சிதாநந்கந்தம்‌ ஸதா ராகவேசம்‌ 
விதேஹாத்மஜானந்த ரூபம்‌ பரபத்யே 


மஹாயோக மாயாவிஸேஷானுயுக்தோ 
விபாஸீசலீலா நராகாரவ்ருத்தி: 

த்வதானந்த லீலாகதா பூர்ணகர்ணா: 
ஸதாநந்தரூபா பவந்தீஹ லோகே 


அஹம்‌ மானபானாபிமத்த ப்ரமத்தோ 
நவேதாகிலோ காபிமானாபிமான: 

இதானீம்‌ பவத்பாத பத்மப்ரஸாதாத்‌ 
த்ரிலோகாதி பத்யாபிமானோ விநஷ்ட: 


ஸ்புரத்ரத்ன கேயூராஹாராபிராமம்‌ 
தராபார பூதாஸுரானீகதாவம்‌ 
சரச்சந்தவக்த்ரம்‌ லஸத்பத்ம நேத்ரம்‌ 
துராவார பராம்‌ பஜே ராகவேஸம்‌ 
ஸுராதீசநீலா ப்ரநீலாங்க காந்திம்‌ 
விராதாதிரக்ஷ£வாதால்லோக சாந்திம்‌ 
கிரீடாதிஸோபம்‌ புராராதீலாபம்‌ 
பஜே ராமச்சந்த்ரம்‌ ரக்ஷணாமதீஸம்‌ . 
லஸச்சந்த்ர கோடி ப்ரகாஸாதி பீடே 
ஸமாஸீன மேகம்‌ ஸமாதாய ஸீதாம்‌ 
ஸ்புரத்ஹேமவர்ணாம்‌ தடித்புஞ்ஜபாஸாம்‌ 
பஜே ராமச்சந்த்ரம்‌ நிவ்ருத்தார்த்திதந்த்ரம்‌ 


kkk 


647 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீமத்‌ ராகவேந்திர ஸ்வாமி அருளிய 


ஸ்ரீ ராமசரித்ர மஞ்சரி 

ஸ்ரீமான்‌ விஷ்ணு ப்ரஜாதோ 

தசரத நீருபதே ராமனாதோ(இத நீதோ 
விச்வாமித்ரேண மந்த்ராஹ்ருதனுஜ 
: ஸஹிதஸ்தாடகா காதுகோ(௮) ஸ்த்ரம்‌ 
பராம்ஹாத்யம்‌ ப்ராப்ய ஹத்வா 

நிசிசரநிகரம்‌ யக்ஞபாலோ விமோச்யா 
அஹல்யா சாபாம்ச பங்க்த்வா 

சிவதனுருபயன்‌ ஜானகீம்‌ ந: பரஸீதேத்‌ 


ஆயன்ராம ஸபார்யோ(அ த்வனி 
நிஜஸஹஜைர்பார்க வேஷ்வா ஸரோஷாத்‌ 

ஹத்வா தத்கதம்‌ ஸுராரிம்‌ புரக உத 
நுதஸ்தாபஸைர்‌ பூப்‌ ப்ருஷ்டை: 

கல்யாணானந்த தர்மோ அகுணலவரஹித: 
ப்ராணினாமந்தராத்மே 

இத்யாத்யுக்தஸ்ச்சாபிஷேகே புரஜனமஹிதோ 
மஸ்யதாம்‌ மே வஹ்யசோபி 


கைகேயீ ப்ரீதிஹேதோ: ஸ 
ஸஹஜந்ருபஜோ வல்கலீயானரண்யம்‌ 
கங்காதரரீ குஹார்ச்ய: க்ருதருசிரஜடோ 
கீஷ்பதே: புத்ரமான்ய: 
தீர்த்வா கிருஷ்ணாம்‌ ப்ரயாதோ(அவது 
நிஜமமலம்‌ சித்ரகூடம்‌ ப்ரபன்னம்‌ 
ஸ்வாம்பாபிர்‌ ப்ராதரம்‌ தம்‌ 
ஸ்ருத ஜன கதி: ஸான்த்வயன்‌ ன்யுப்த தீர்த்த; 
தத்வாஸ்மை பாதுகே ஸ்வே க்ஷிதிபரணக்ருதெள 
ப்ரேஷ்ய தம்‌ காகநேத்ரம்‌ 
வ்யஸ்யாராத்யோஷ(]த்ரி நாம்னா வனமத 
ஸமிதோ தண்டகம்‌ தாபஸேஷ்டம்‌ 
குர்வன்‌ ஹத்வா விராதம்‌ கலகுலதமனம்‌ 
யாசிதஸ்‌ தாபஸாக்ரை 
. 648 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்தேஷாம்தத்வா பயம்‌ ஸ்வானஸிதனுரிஷு 
தீன்யான்‌ அகஸ்த்யாத்ஸடாயாத்‌ 


ஆஸ்ீன: பஞ்சவட்யாமகுருத விக்ருதாம்‌ 
ராக்ஷஸீம்‌ யோ த்விஸப்த 

க்ரவ்யாதானப்யநேகானத கரமவதீத்‌ 
தூஷணம்‌ ச த்ரிசீர்ஷம்‌ 

மாரீசம்‌ மார்க்ருதிம்‌ பூமிஜாயா 
அன்விஷ்யன்னார்த்த க்ருத்ரம்‌ ஸ்வகதிமத 

நயன்மாமவேத்‌ கனன்பந்தம்‌. 

பம்பாதீரம்‌ ஸ கச்சன்னிஹ க்ருதவஹதிர்‌ 
பக்தி துஷ்ட: சபர்யை 

தத்வா முகதிம்ப்ரகுர்வன்‌ ஹனுமத உதிதம்‌ 
ப்ராப்த சுக்ரீவஸக்ய: 

ஸபதச்சித்வாத ஸாலான்‌ விதிவரபரினோ 
வாலிபித்சூர்யஸுனும்‌ 

குர்வாணோ ராஜ்யபாலம்‌ ஸமவது 
நிவஸன்‌ மால்யவத்‌ கந்தே ௮) ஸெள 


நீத்வா மாஸான்‌ கபிசானிஹதஹரித: 
-ப்ரேஷ்‌ சீதாம்‌ விசித்யா 
யாத ஸ்ரீமத்‌ ஹனுஸ்ருத்ய கச்சன்‌ கபீந்த்ரை: 
ஸுக்ரீவாத்யை ரஸங்க்யைர்‌ தசமுக 
ஸஹஜம்‌ மானயன்னப்திவாசா 
ஸஹஜம்‌ மானயன்னப்திவாசா 
தைத்யக்னஸேதுகாரீ ரிபுபுர 
ருததேவத்‌ வானரைர்‌ வைரீ காதீ 
பக்னம்‌ க்ருத்வா தசாஸ்யம்‌ 
குருதரவபுஷம்‌ கும்பகர்ணம்‌ நிஹந்ய 
ப்ரத்வஸ்தாசேஷநாகம்‌ பதகமலநதம்‌ 
தார்க்ஷ்யமானந்த்ய ராம: 
649 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸர்வானுஜ்ஜுவயந்தம்‌ கிரிதரமன 
கச்சாஞ்சனேயம்‌ கபீன்ஸ்வான்‌ 
விக்ஞானாஸ்த்ரேண ரக்ஷன்ஸமவது 
தமயன்‌ லக்ஷமணாச்சக்ர சத்ரும்‌ 


க்ரவ்யாதான்க்ன்னஸங்க்யானபி தசவதனம்‌ 
ப்ரஹ்மபூர்வை: ஸுரேசை 

புஷ்பைராகீர்யமானோ ஹுதவஹ 
விமலாப்ய ஸீதாம்‌ விதாய 

ரக்ஷோநாதம்‌ ஸ்வபக்தம்‌ ஸ்வபுரமத கத: 
புஸ்பகஸ்த: ஸமஸ்தை: 

ஸாம்ராஜ்யேச அபிஷிக்தோ நிஜஜனமகிலம்‌ 


மானயன்மே: கதி ஸ்வாத்‌ 


ரக்ஷன்க்ஷோணீம்‌ ஸம்ருத்தாம்‌ நுத உத 
முனிபிர்‌ மானகயன்‌ வாயுஸுனும்‌ 
ப்ரோஷ்யாதித்யாத்மஜாதீன வ்யதநுத 
பரதம்‌ யெளவராஜ்யேஅநுமான்ய 
கார்யே ஸெளமித்ரி மார்த்தஸ்வகதித 
க்ருதரிக்னோ(அத சத்ருக்னதோ யோ 
ஹத்வாஅஸெள துஷ்டசூத்ரம்‌ த்விஜஸுத 
குபவேத்‌ கும்பஜான்‌ மாலாபாரீ 
யக்ஞம்தத்வந்த்ரிகோடீர்‌ வ்யதுத்த 
பரதாத்யோ ஸுரானீசவாக்யா 
த்யாஸ்யன்‌ தாமாத்ரிபுத்ரம்‌ புஜிமத ஸநயன்‌ 
ஆத்மஸுனூ ஸ்வராஜ்யே 
க்ருத்வா ஸ்ரீஹீ ஸனூமத்‌ சத்ரசோப்‌ 
விமலசலச்சாமரச்‌ சத்ரசோபீ 
ப்ரம்ஹாத்யை ஸ்தூயமானோ 
நிஜபுரவிலஸத்‌ பாதபத்மோ(அ)வதான்மாம்‌ 


650 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ நாமராமாயணம்‌ 
பால காண்டம்‌ 


சுந்த-ப்ரஹ்ம-பராத்பர ராம்‌ 
காலாத்மக-பரமேச்வர ராம்‌ 
சேஷதல்ப-ஸு௩கநித்ரித ராம்‌ 
ப்ரஹ்மாத்யமர ப்ரார்த்தித ராம்‌ 
சண்டகிரணகுல மண்டன ராம்‌ 
ஸ்ரீமத்‌ தசரத நந்தன ராம்‌ 
கெளஸல்யாஸுக வர்தன ராம்‌ 
விச்வாமித்ர ப்ரியதன ராம்‌ 
கோர தாடகா காதக ராம்‌ 
மாரீசாதி நிபாதக ராம்‌ 
கெளசிக மகஸம்‌ ரக்ஷக ராம்‌ 
ஸ்ரீமதஹல்யோத்தாரக ராம்‌ 
கெளதம முனிஸம்பூஜித ராம்‌ 
ஸுரமுனிவரகண ஸம்ஸ்துத ராம்‌ 
நாவிகதாவித ம்ருதுபத ராம்‌ 
மிதிலாபுரஜன மோஹக ராம்‌ 
விதேஹ மானஸ ரஞ்ஜக ராம்‌ 
த்ர்யம்பக கார்முக பஞ்ஜக ராம்‌ 
ஸீதார்ப்பித வரமாலிக ராம்‌ 
க்ருதவைவாஹிக கெளதுக ராம்‌ 
பார்கவ தர்ப்ப வினாசக ராம்‌ 
ஸ்ரீமதயோத்யா பாலக ராம்‌ 


° : 
அயோக்யா காண்டம்‌ 
அகணித குணகணபூஷித ராம்‌ 
அவனீதனயா காமித ராம்‌ 
ராகாசந்த்ர ஸமானன ராம்‌ 
பித்ரு வாக்யாச்ரித கானன ராம்‌ 


651 


https://archive.org/details/muthulakshmiacademy 


- 20. 


- 25. 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ப்ரியகுஹ வினிவேதித பத ராம்‌ 
தத்க்ஷ£லித நிஜ ம்ருதுபத ராம்‌ 
பரதவாஜமுகா னந்தக ராம்‌ 
சித்ரகூடாத்ரி நிகேதன ராம்‌ - 30 
தசரத ஸந்தத சிந்தித ராம்‌ i 
கைகேயீ தனயார்த்தித ராம்‌ 
விரசித நிஜ பித்ரு கர்மக ராம்‌ 
பரதார்ப்பித நிஜ பாதுக ராம்‌ 


° 
ஆரண்ய காண்டம்‌ 


தண்டகவன ஜன பாவன ராம்‌ - 
துஷ்ட விராத வினாசன ராம்‌ 
சரபங்க ஸுதீக்ஷ்ண அர்ச்சித ராம்‌ 
அகஸ்த்யானுக்ரஹ வர்த்தித ராம்‌ 
க்ருத்ராதிப ஸம்ஸேவித ராம்‌ 
பஞ்சவடீதட ஸுஸ்த்தித ராம்‌ - 40 
சூர்ப்பணகார்த்தி விதாயக ராம்‌ 
கரதூஷணமுக ஸூதக ராம்‌ 
ஸீதாப்ரிய ஹரிணானுக ராம்‌ 
மாரீசார்த்தி க்ருதாசுக ராம்‌ 
விநஷ்ட ஸீதான்வேஷக ராம்‌ -45 
க்ருத்ராதிப கதி தாயக ராம்‌ 
சபரீ தத்த பலாசன ராம்‌ 
கபந்த பாஹுச்சேதன ராம்‌ | 


கிஷ்கிந்தா காண்டம்‌ 


ஹனுமத்‌ ஸேவித நிஜபத ராம்‌ 
நத ஸுக்ரீவாபீஷ்டத ராம்‌ 

கர்வித வாலி ஸம்ஹாரக ராம்‌ 
வானர தூத ப்ரேஷக ராம்‌ 

ஹிதகர லக்ஷ்மண ஸம்யுத ராம்‌ 


652 


- 50 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
° ௦ ° 
ஸுந்த ர காண்டம்‌ 


கபிவர ஸந்தத ஸம்ஸ்ம்ருத ராம்‌ 
தத்கதி விக்ன த்வம்ஸக ராம்‌ 
ஸீதா ப்ராணா தாரக ராம்‌ 
துஷ்ட தசானன தூஷித ராம்‌ 
சிஷ்ட ஹனுமத்‌ பூஷித ராம்‌ 
ஸீதாவேதித காகாவன ராம்‌ 
க்ருதசூடாமணி தர்சன ராம்‌ 
கபிவர வசனா ச்வாஸித ராம்‌' 


யுத்த காண்டம்‌ 


ராவண நிதன ப்ரஸ்த்தித ராம்‌ 

வானர ஸைன்ய ஸமாவ்ருத ராம்‌ 
சோஷித ஸரிதீ சார்தித ராம்‌ 

விபீஷணாபய தாயக ராம்‌ 
பர்வத ஸேது நிபந்தக ராம்‌ 

கும்பகர்ண சிரச்சேதக ராம்‌ 
ராக்ஷஸ ஸங்க விமர்தக ராம்‌ 

அஹிமஹி ராவண சாரண ராம்‌ 
ஸம்ஹ்ருத தசமுக ராவண ராம்‌ 

விதிபவ முகஸுர ஸம்ஸ்துத ராம்‌ 
கஸ்தித தசரத வீக்ஷித ராம்‌ 

ஸீதா தர்சன மோதித ராம்‌ 
அபிஷிக்த விபீஷண நத ராம்‌ 

புஷ்பகயானாரோஹண ராம்‌ 
பரத்வாஜாபி நிஷேவண ராம்‌ 

பரத ப்ராண ப்ரியகர ராம்‌ 
ஸாகேதபுரீ பூஷண ராம்‌ 

ஸகல ஸ்வீய ஸமானத ராம்‌ 
ரத்ன லஸத்‌ பீடாஸ்த்தித ராம்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


- 55 


- 60 


- 65 


- 70 


- 75 


- 80 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பட்டாபிஷேகாலங்க்ருத ராம்‌ 
பார்த்திவ குல ஸம்மானித ராம்‌ 

விபீஷணார்ப்பித ரங்கக ராம்‌ 
கீசகுலானுக்ரஹகர ராம்‌ 

ஸகலஜீவ ஸம்ரக்ஷக ராம்‌ 
ஸமஸ்த லோகா தாரக ராம்‌ 


0 0 o 
உத்தர காண்டம்‌ 


ஆகத முனிகண ஸம்ஸ்துத ராம்‌ 
விச்ருத தசகண்டோத்பவ ராம்‌ 
ஸீதாலிங்கன நிர்வ்ருத ராம்‌ 
நீதிஸுரக்ஷித ஜனபத ராம்‌ 
விபின த்யாஜித ஜனகஜ ராம்‌ 
காரித லவணாஸுர வத ராம்‌ 
ஸ்வர்கத சம்புக ஸம்ஸ்துத ராம்‌ 
ஸ்வதனய குசலவ நந்தித ராம்‌ 
அச்வமேத க்ரது தீக்ஷித ராம்‌ 
காலாவேதித ஸுரபத ராம்‌ 
ஆயோத்யகஜன முக்தித ராம்‌ 
விதிமுக விபுதா னந்தக ராம்‌ 
தேஜோமய நிஜரூபக ராம்‌ 
ஸம்ஸ்ருதி பந்த விமோசக ராம்‌ 
தர்ம ஸ்தாபன தத்பர ராம்‌ 
பக்தி பராயண முக்தித ராம்‌ 
ஸர்வ சராசர பாலக ராம்‌ 
ஸர்வ பவாமய வாரக ராம்‌ 
வைகுண்டாலய ஸம்ஸ்த்தித ராம்‌ 
நித்யானந்த பதஸ்தித ராம்‌ 
ராம ராம ஜய ராஜா ராம்‌ 
ராம ராம ஜய ஸீதா ராம்‌ 


654 


https://archive.org/details/muthulakshmiacademy 


- 85 


- 90 


- 95 


- 100 


108 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 

பயஹர மங்கள தசரத ராம்‌ 

ஜய ஜய மங்கள ஸீதா ராம்‌ 
மங்கள கர ஜய மங்கள ராம்‌ 

ஸங்கத சுப விபவோதய ராம்‌ 
ஆனந்தாம்ருத வர்ஷக ராம்‌ 

ஆச்ரித வத்ஸல ஜய ஜய ராம்‌ 
ரகுபதி ராகவ ராஜா ராம்‌ 

பதித பாவன ஸீதா ராம்‌ 


ஏகஸ்லோக சுந்தரகாண்டம்‌ 


யஸ்யஸ்ரீ ஹனுமான்‌ அனுக்ரஹ 
பலாத்தீர்ணாம்‌ புத்திர்லீலா | 
லங்காம்‌ ப்ராப்ய நிசாம்ய ராமதயிதாம்‌ 
பங்கதவா வனம்‌ ராக்ஷஸான்‌ 
அக்ஷாதீன்‌ விநிஹத்யவீக்ஷ்ய தசகம்‌ 
தக்த்வா புரீம்தாம்புன: | 
தீரணாப்தி: கபிபிர்யுதோ 
யம்‌ அநுமத்தம்‌ ராமசந்த்ரம்‌ பஜே || 


(இந்த ஸ்லோகத்தை பாராயணம்‌ செய்தாலே சுந்தர காண்டத்தை 
முழுவதும்‌ பாராயணம்‌ செய்த பலன்‌ கிடைக்கும்‌.) 


பட்டைப்‌ பு செய்த 


மஹ சுராவலம்பம்‌ 
போக்ந்த்ர போகமணிரஞ்ஜித புண்யமூர்த்தே 

யோக்ச சாஸ்வத சரண்ய பவாப்தி போத 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவலம்பம்‌ 

ப்ரஹ்மேந்தர ருத்ர மருதர்க்க கிரீடகோடி 
ஸங்கட்டிதாங்க்ரி அமலாமல காந்திகாந்த 

லக்ஷ்மீ லஸத்குச ஸரோருஹ ராஜஹம்ஷ 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவலம்பம்‌ 
655 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸம்ஸாரதாவ தஹனாதுர பீகரோரு 
ஜ்வாலாவலீ பிரதிதக்த தநூருஹஸ்ய 
த்வத்பாத பத்மஸரஸீ சரணாகதஸ்ய 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவலம்பம்‌ 3 


ஸம்ஸார ஜாலபதிதஸ்ய ஜகன்நிவாஸ 
ஸர்வேந்த்ரியார்த்த படிசாச ஜஷோபமஸ்ய 
ப்ரோத்கண்டித ப்ரசுர தாலுக மஸ்தகஸ்ய 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவலம்பம்‌ 4 


ஸம்ஸாரகூப மதிகோர மகாத மூலம்‌ 
ஸம்பராப்ய துக்க சத ஸர்ப்ப ஸமாகுலஸ்ய 
தீனஸ்ய, தேவ க்ருபணாபத்மா கதஸ்ய 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவலம்பம்‌ 5 


ஸம்ஸார பீகர கரீச கராபிகாத 
நிஷ்பிஷ்ட மர்மவபுஷஸ்‌ ஸகலார்த்திநாச 
ப்ராண ப்ரயாண பவபீதி ஸமாகுலஸ்ய 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவலம்பம்‌ 6 


ஸம்ஸார ஸர்ப்ப கனவக்த்ர பயோக்ர தீவ்ர 
தம்ஷ்ட்ரா கராள விஷதக்த விநஷ்ட மூர்த்தே: 

நாகாரி வாஹன ஸுதாப்தி நிவாஸ செளரே 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவலம்பம்‌ 7 


ஸம்ஸார வ்ருக்ஷ மகபீஜ மநந்ததகர்ம 
சாகாசதம்‌ கரணபத்ர மநங்க புஷ்பம்‌ 
ஆருஹ்ய He பலிதம்‌ பததோ தயாளோ 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவலம்பம்‌ 8 | 
ஸம்ஸார ஸாகர விசால கரால கால | 
நக்ர க்ரஹ க்ரஸன நிக்ரஹ விக்ரஹஸ்ய 
வ்யக்ரஹ்ய ராக ரஸனோர்மி நிபீடிதஸ்ய 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவலம்பம்‌ 9 


656 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸம்ஸார ஸாகர நதஜ்ஜன முஹ்யமானம்‌ 
தீனம்‌ விலோகய விபோ கருணாநிதே மாம்‌ 
ப்ரஹ்லாத கேத பரிஹார பராவதார 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவலம்பம்‌ 
ஸம்ஸாரகோர கஹனே சரதோ முராரே 
மாரோக்ர பீகர மிருக ப்ரவரார்த்திதஸ்ய 
ஆர்த்தஸ்ய மத்ஸர நிதாக நிபீடிதஸ்‌ 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவல்ம்பம்‌ 
பத்தவா களே யடபடா பஹீ தர்ஜயந்த: 
கர்ஷந்தி யத்ர பவபாசசதைர்யுதம்‌ மாம்‌ 
ஏகாகிநம்‌ பரசவம்‌ சகிதம்‌ தயாளோ 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவல்ம்பம்‌ 
லக்ஷ்மீபதே கமலநாப ஸுரேச விஷ்ணோ 


வைகுண்ட க்ருஷ்ண மதுஸுதுந புஷ்கராக்ஷ 


ப்ரஹ்மண்ய கேசவ ஜனார்தன வாஸுதேவ 
தேவேச தேஹி க்ருபணஸ்ய கராவல்ம்பம்‌ 


ஏகேன சக்ர மபரேண கரேண சங்கம்‌ 


அந்யேன ஸிந்து தனயா மவலம்ப்ய திஷ்டன்‌ 


வாமேதரேண வரதாபய பத்ம சின்ஹ 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவல்ம்பம்‌ 
அந்தஸ்ய மே ஹ்ருத விவேக மஹாதநஸ்ய 
சொரை: ப்ரபோ பலிபிரிந்த்ரிய நாமதேயை: 
மோஹாந்த கூப குஹரே வினிபாதிதஸ்ய 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவல்ம்பம்‌ 
ப்ரஹ்லாத நராத பராசர புண்டரீக 
_வ்யாஸாதி பாகவத புங்கவ ஹ்ருந்நிவாஸ 
பக்தானுரக்த பரிபாலன பாரிஜாத 
லக்ஷ்மீந்ருஸிம்ஹ மம தேஹி கராவல்ம்பம்‌ 
லக்ஷ்மீ ந்ருஸிம்ஹ சரண்£ப்ஸ மதுவரதேந 
ஸ்தோத்ரம்‌ கருதம்‌ சுபகரம்‌ புவி சங்கரேண 
யே தத்‌ படந்தி மநுஜா ஹரிபக்தி யுக்தா 


657 


https://archive.org/details/muthulakshmiacademy 


14 


15 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீவாதிகேஸரி அழகிய மணவாள ஜீயர்‌ அருளிச்‌ செய்த 
ஸ்ரீலக்ஷமீ நருஸிம்ஹாஷ்டகம்‌ 
ஸ்ரீமதே லங்க பரிபூர்ண சசிகோடி 
ஸ்ரீதர மனோஹர ஸடாபடலகாந்த: 
பாலய க்ருபாலய பவாம்புதி நிமக்னம்‌ 
தைத்யவரகால நரஸிம்ஹ நரஸிம்ஹ 1 


பரத கமலாவனத பாதகி ஜனானாம்‌ 
பாதக தவாநல பதத்ரிவரகேதோ 
பாவன பாராயண பவார்த்திஹரயா மாம்‌ 


பாஹி க்ருபயைவ நரஸிம்ஹ நரஸிம்ஹ 2 


துங்க நக பங்க்தி தனிதாஸு வராஸ்ருக்‌ 
பங்கநவகுங்கும விபங்கில மஹோர 
பண்டிதநிதான கமலாலய நமஸ்தே 
பங்கஜ நிஷண்ண நரஸிம்ஹ நரஸிம்ஹ 3 


மெளளிக்ஷு விபூஷண மிவாமரவராணம்‌ 
யோகிஹ்ருதயேஷு ச சிரஸ்ஸு நிகமானாம்‌ 

ராஜதரவிந்த ருசிரம்‌ பதயுகம்‌ தே i 
தேஹி மம மூர்த்னி நரஸிம்ஹ நரஸிம்ஹ 4 


வாரிஜ விலோசன மதந்திம தசாயாம்‌ i 
க்லேச விவசீக்ருத ஸமஸ்த கரணயாம்‌ 
ஏஹி ரமயா ஸஹ சரண்ய விஹகானாம்‌ 
நாத மதிருஹ்ய நரஸிம்ஹ நரஸிம்ஹ 


ஹாடக கிரீட வரஹார வனமாலா 
தார ரஸனா மகரகுண்டல மணீந்த்ரை: 
பூஷிதமசேஷ நிலயம்‌ தவ வபுர்மே - 
சேதஸி சகாஸ்து நரஸிம்ஹ நரஸிம்ஹ 5 


இந்து ரவி பாவக விலோசன ராமாயா: 
மந்திர மஹா புஜ லஸத்வர நதாங்க 
ஸுந்தர சிராய ரமதாம்‌ த்வயி மனோ மே 
நந்தித ஸுரேச நரஸிம்ஹ நரஸிம்ஹ 6 


658 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-Q. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
மாதவ முநுந்த மதுஸுதன முராரே 
வாமன ந்ருஸிம்ஹ சரணம்‌ பவ நதானாம்‌ 
காமத க்ருணிந்‌ நிகலகாரண நயேயம்‌ 
காலமமரேச நரஸிம்ஹ நரஸிம்ஹ 


மாதவ முநுந்த மதுஸுதன முராரே 
வாமன ந்ருஸிம்ஹ சரணம்‌ பவ நதானாம்‌ 
காமத க்ருணிந்‌ நிகலகாரண நயேயம்‌ 
காலமமரேச நரஸிம்ஹ நரஸிம்ஹ 8 


அஷ்டகமிதம்‌ ஸகலபாதக பயக்னம்‌ 
காமதமசேஷ துரிதாமய ரிபுக்னம்‌ 

ய: படதி ஸந்தத மகேஷ நிலயம்‌ தே 
கச்சதி பதம்‌ ஸ நரஸிம்ஹ நரஸிம்ஹ 


ஸ்ரீ ஆதிசங்கரர்‌ அருளிச்‌ செய்த 
ப$லக்ஷமீ ந்ருஸிம்ஹ பஞ்சகம்‌ 
லக்ஷ்மீவதன கஞ்ஜாத பானவே பாஜ தேஜஸே 
பரஹ்லாத போஷகாயாஸ்து லக்ஷ்மீ ந்ருஹரயே நம: 1 
க்ஷுயந்தே ஸர்வகர்மாணி சித்யந்தே ஸர்வ ஸம்சயா: 
யஸ்மின்‌ த்ருஷ்டே பரே தத்வே தஸ்மை ந்ருஹரயே நம: 2 
ந்ருணாம்‌ ஸ்ருத்ஸ்தம்ப நாசாய வ்யாபிதா போதநாய ௪ 
ஸ்தம்பம்‌ பித்வா புரோ யோ: பூத்‌ தஸ்மை ஸ்ரீவிஷ்ணவே நம: 3 
ஸிம்ஹ ஸம்ஹநநம ஸிந்தோ: ஸுதாயா மத்யவாஸினம்‌ 
தாய்க்ஷம்‌ பரஸன்ன வதனம்‌ லக்ஷ்மீ நரஹரிம்‌ ஸ்தம: 
ஹரந்தம்‌ பக்த ப்ருந்தானாம்‌ துரிதம்‌ ஸ்ம்‌ 
ஸ்வஸாயுஜ்ய ப்ரதாதாரம்‌ ஸ்ரீமந்தம்‌ 
பஞ்சகம்‌. நாரஸிம்ஹஸ்ய ப 
ஸ்ரீயம்‌ வித்யாம்‌ ஸதா 


ரதி மாத்ரத: 

விஷ்ஸமாச்ரயே 5 

“யா ப்ரபடதாம்‌ முதா 

ராகயம்‌ தர்மாத்மா ஸப்ரயச்சது 6 
659 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ ருணஹர ந்ருஸிம்ஹ ஸ்தோத்ரம்‌ 

தேவதா கார்யஸித்யர்த்தம்‌ ஸபாஸ்தம்‌ ஸமுத்பவம்‌ 
ஸ்ரீந்ருஸிம்ஹம்‌ மஹாவீரம்‌ நமாமி ருணமுக்தயே 
லக்ஷ்ம்யாலிங்கித வாமாங்கம்‌ பக்தானாம்‌ வரதாயகம்‌ 
ஸ்ரீந்ருஸிம்ஹம்‌ மஹாவீரம்‌ நமாமி ருணமுக்தயே 


ஆந்த்ரமாலாதரம்‌ சங்க சக்ராப்ஜாயுத தாரிணம்‌ 
ஸ்ரீந்ருஸிம்ஹம்‌ மஹாவீரம்‌ நமாமி ருணமுக்தயே 


ஸ்மரணாத்‌ ஸர்வ பாபக்னம்‌ கத்ருஜ விஷநாசனம்‌ 
ஸ்ரீந்ருஸிம்ஹம்‌ மஹாவீரம்‌ நமாமி ருணமுக்தயே 


ஸிம்ஹநாதனே மஹதா திக்தந்தி பயநாசனம்‌ 
ஸ்ரீந்ருஸிம்ஹம்‌ மஹாவீரம்‌ நமாமி ருணமுக்தயே 


ப்ரஹ்லாத வரதம்‌ ஸ்ரீசம்‌ தைத்யேச்வர விதாரணம்‌ 
ஸ்ரீந்ருஸிம்ஹம்‌ மஹாவீரம்‌ நமாமி ருணமுக்தயே 


க்ருரக்ரஹை: பீடிதானாம்‌ பக்தானாம்‌ அபயப்ரதம்‌ 
ஸ்ரீந்ருஸிம்ஹம்‌ மஹாவீரம்‌ நமாமி ருணமுக்தயே 


வேதவேதாந்த யக்ஞோசமம்‌ ப்ரஹ்மருத்ராதி வந்திதம்‌ 
ஸ்ரீந்ருஸிம்ஹம்‌ மஹாவீரம்‌ நமாமி ருணமுக்தயே 


யஇதம்‌ படேந்‌ நித்யம்‌ ௬ுணமோசன ஸம்க்தம்‌ 
அந்ருணீ ஜாயதே தனம்‌ சீக்ரமவாப்னுயாத்‌ 


காவிந்தாஷ்டகம்‌ 


ஸத்யம்‌ ஜ்ஞான மநந்தம்‌ நித்யம்‌ அநாகாசம்‌ பரமாகாசம்‌ 


சங்கரர்‌ ளிய 
ட்ப ரா அரு 


கோஷ்ட்‌ ப்ராங்கண ரிங்கண லோலம்‌ அநாயாஸம்‌ பரமாயாஸம்‌ 


மாயா கல்பித நாநாகாரம்‌ மனாகாரம்‌ புவநாகாரம்‌ 


க்ஷமாமாநாத மநாதம்‌ ப்ரணமத கோவிந்தம்‌ பரமானந்தம்‌ 


660 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ம்ருத்ஸ்னா அத்ஸீஹேதி யசோதா தாடன சைசவ ஸந்த்ராஸம்‌ 
வ்யாதித வக்த்ரா லோகிந லோக லோக சதுர்தச லோகாரிம்‌ 
லோகத்ரயபுர மூலஸ்தம்பம்‌ லோகா லோக மநாலோகம்‌ 
லோகேசம்‌ பரமேசம்‌ ப்ரணமத கோவிந்தம்‌ பரமானந்தம்‌ 
த்ரைவிஷ்ட பரிபு வீரக்நம்‌ க்ஷிதிபாரக்நம்‌ பவரோகக்நம்‌ 
கைவல்யம்‌ நவநீதாஹாரம்‌ அநாஹாரம்‌ புவநாஹாரம்‌ 
வைமல்யஸ்புட சேதோ வ்ருத்தி விசேஷாபாஸம்‌ அநாபாஸம்‌ 
சைவம்‌ கேவல சாந்தம்‌ ப்ரணமத கோவிந்தம்‌ பரமானந்தம்‌ 
கோபாலம்‌ ப்ரபுலீலா விக்ரஹ கோபாலம்‌ குல கோபாலம்‌ 
கோபீ கேலன கோவர்த்தன த்ருத லீலா லாலித கோபாலம்‌ 
கோபிர்‌ நிகதித கோவிந்த ஸ்புட நாமாநம்‌ பஹுநாமாநம்‌ 
கோதீ கோசர தூரம்‌ ப்ரணமத கோவிந்தம்‌ பரமானந்தம்‌ 
கோபீ மண்டல கோஷ்டி பேதம்‌ பேதாவஸ்தமபேதாபம்‌ 
சச்வத்‌ கோகுர நிர்த்தூதோத்கத தூலீ தூஸர ஸெளடாக்யம்‌ 
ச்ரத்தாபக்தி க்ரஹீதாநந்தம்‌ அசிந்த்யம்‌ சிந்தித ஸ்த்பாபம்‌ 
சிந்தாமணி மஹி மாநம்‌ ப்ரணமத கோவிந்தம்‌ பரமானந்தம்‌ 
ஸ்நான வ்யாகுல யோஷித்‌ வஸ்ர்தரம்‌ உபாதாயக முபாரூடம்‌ 
வயாதித்ஸந்தீரத திக்வஸ்த்ராத்‌ உபாதாது முபாகர்ஷந்தம்‌ தா: 
நித்த்தூதத்‌ šau சோக விமோஹம்‌ புத்தம்‌ புத்தேரந்தஸ்தம்‌ 
ஸத்தாமாத்ர சரீரம்‌ ப்ரணமத கோவிந்தம்‌ பரமானந்தம்‌ 
காந்தம்‌ காரண காரணமாதிம்‌ அநாதிம்காலகநாபாஸம்‌ 
காளிந்தீகத காளிசிரஸி ஸுந்ருத்யந்தம்‌ ந்ருத்யந்தம்‌ 
காலம்‌ காலகலாதீதம்‌ கலிதாசேஷம்‌ கலிதோஷக்நம்‌ 
காலத்தரயகதிஹேதும்‌ ப்ரணமத கோவிந்தம்‌ பரமானந்தம்‌ 
வருந்தாவநபுவி: வ்ருந்தாரககண வ்ருந்தாராதித வந்தேஹம்‌ 
aeae ee 
F மாநஸ வந்தயாநந்த பதத்வந்‌ த்வம்‌ 
வந்தயா சேஷகுணாப்திம்‌ பரணமத கோவிந்தம்‌ பரமானந்தம்‌ 8 
பட்ட ட து அதீதேகோவிந்தார்ப்பித சேதாய: 
கோலிர்‌ ல மாதவ விஷ்ணோ கோகுலநாய க்ருஷ்ணேதி 
ந்தாங்க்ரி ஸரோஜத்யாந ஸுதாலை Q 
ப றமல 
ரதம்‌ அந்தஸ்த்தம்‌ ச தமப்யேதி 9 


661 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ முகுந்தமாலை 


ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி 
பக்தப்ரியேதி பவலுண்டனகோவிதேதி 

நாதேதி நாகசயநேதி ஜகந்நிவாஸே 
த்யாலாபிநம்‌ ப்ரதிபதம்‌ குருமாம்‌ முகுந்த! 


ஐயது ஐயது தேவோ தேவகீநந்தநோ (அயம்‌ 
ஐயது ஐயது க்ருஷ்ணோ வ்ருஷ்ணி வம்சப்ரதீப 
ஐயது ஐயது மேகச்யாமள: கோமளாங்கோ 
BUS) ஐயது ப்ருத்வீபாரநாஸோ முகுந்த: 


முகுந்த மூர்த்நா ப்ரணிபத்ய யாசே 

பவந்த மேகாந்த மியந்த மர்த்தம்‌ 
அவிஸ்மிருதிஸ்‌ த்வச்‌ சரணாரவிந்தே 

பவே பவே மே(அஸ்து பவத்‌ ப்ரஸாதாத்‌ 


நாஹம்‌ வந்தே தவ சரணயோர்‌ த்வந்த்வமத்‌ வந்த்வஹேதோ 
கும்பீபாகம்‌ குருமபி ஹரே நாரகம்‌ நாபநேதும்‌ 

நம்யா ராமா ம்ருதுநுலதா நந்தநே நாபி ரந்தும்‌ 
பாவே பாவே ஹ்ருதய பவநே பாவயேயம்‌ பவந்தம்‌ 


க்ருஷ்ண! த்வதீய பதபங்கஜ பஞ்ஜராந்த: 
அத்யைவ மே விஸது மாநஸராஜஹம்ஸ: 

ப்ராண பரயாணஸமயே கபவாதபித்தை 
கண்டாவரோதநவிதெள ஸ்மரணம்‌ குதஸ்தே 


சிந்தயாமி ஹரிமேவ ஸந்ததம்‌ 
மந்தமந்த ஹஸிதாநநாம்புஜம்‌ 

நந்தகோபத்நயம்‌ பராத்பரம்‌ 
நாரதாதி முனிவ்ருந்தவந்திதம்‌ 


கரசரணஸரோஜே காந்திமந்நேத்ரமீனே 
ச்ரமமுஷி புஜவீசிவ்யாகுலேஅ)காத மார்கே 
ஹரிஸரஸி விகாஹ்யாபீய தேஜோலெளகம்‌ 
பவமரபரிகிந்ந: கேதமத்ய த்யஜாமி 
662 


44 
https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஹே கோபாலக! ஹே க்ருபாஜலநிதே! ஹே ஸிந்துகன்யாபதே! 
ஹே கம்ஸாந்தக! ஹே கஜேந்த்ர கருணாபாரீண! ஹே மாதவ! 
ஹே ராமாநுஜ! ஹே ஜகத்தரயகுரோ! ஹே புண்டரீகாக்ஷமாம்‌ 


ஹே கோபிஜநாத! பாலய பரம்‌ ஜாநாமி நத்வாம்‌ விநா 8 


பக்தாபாயபுஜங்க காருடமணிஸ்‌ த்ரைலோக்யரக்ஷாமணி: 
கோபீலோநசாத காம்புதமணி ஸெளந்தர்யமுத்ராமணி: 
யகாந்தாமணி ருக்மிணீ கநககுசத்வந்த்வைகபூஷாமணி: 
ச்ரேயோ தேவஸிகாமணிர்‌ திசதுநோ கோபாலசூடாமணி: 9 


மஜ்ஜன்மந: பலமிதம்‌ மதுகடைபாரே 
மத்ப்ரார்த்தந்யமதநுக்ரஹ ஏஷ ஏவ 
த்வத்‌ ப்ருத்ய ப்ருத்ய பரிசாரக ப்ருத்ய ப்ருத்ய 
ப்ருத்யஸ்ய ப்ருத்ய இதி மாம்‌ ஸ்வர லோகநாத 10 


க்ருஷ்ணோ ரக்ஷது நோ ஜகத்‌ தரயகுரு: க்ருஷ்ணம்‌ நமஸ்யாம்யஹம்‌ 
க்ருஷ்ணேநாமரசத்ரவோ விநிஹதா க்ருஷ்ணாய தஸ்மை நம: 
க்ருஷ்ணாதேவ ஸமுத்திதம்‌ ஜகதிதம்‌ க்ருஷ்ணஸ்ய தாஸோஸ்ம்ஹம்‌ 
க்ருஷ்ணே திஷ்டதி ஸர்வதேதகிலம்‌ ஹே க்ருஷண! ஸம்ரக்ஷமாம்‌ 11 
அநந்த! வைகுண்டமுகுந்த! க்ருஷ்ண! 
கோவிந்த ! தாமோதர ! மாதவேதி ! 
வக்தும்‌ ஸமர்த்தோபி நவக்தி கச்சித்‌ 


அஹா ஜநாநாம்‌ வ்யஸநாபிமுக்யம்‌ 12 


க்ஷ்ரஸாகரதரங்கஸீகரா ஸாரதாரகிதசாரூமூர்த்தயே 
போகிபோகசயநீயசாயிநே மாதவாய மதுவித்விஷே நம: 


ஸ்ரீ பாலமுகுந்தாஷ்டகம்‌ 
கராரவிந்தேன பதாரவிந்தம்‌ 
முகாரவிந்தே வினிவேசயந்தம்‌ 
வடஸ்ய பத்ரஹ்யபுடே சயானம்‌ 
பாலம்‌ முகுந்தம்‌ மனஸா ஸ்மராமி 


663 


i https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸம்ஹருத்ய லோகான்‌ வடபத்ரமத்யே 
சயானமாத்யந்த விஹீநரூபம்‌ 

ஸர்வேச்வரம்‌ ஸர்வ ஹிதாவதாரம்‌ 
பாலம்‌ முகுந்தம்‌ மனஸா ஸ்மராமி 


இந்தீவர ச்யாமல கோமளாங்கம்‌ 
இந்த்ராதி தேவார்ச்சித பாதபத்மம்‌ 

ஸந்தான கல்பத்ரும மாச்ரிதானாம்‌ 
பாலம்‌ முகுந்தம்‌ மனஸா ஸ்மராமி 


லம்பாலகம்‌ லம்பித ஹாரயஷ்டிம்‌ 
ச்ருங்காரலீலாங்கித தந்தபங்க்திம்‌ 

பிம்பாதரம்‌ சாரு விசாலநேத்ரம்‌ 
பாலம்‌ முகுந்தம்‌ மனஸா ஸ்மராமி 


சிக்யே நிதாயாத்ய பயோததீநி 
பஹிர்கதாயாம்‌ வ்ரஜ நாயிகாயாம்‌ 

புக்த்வா யதேஷ்டம்‌ கபடேன ஸுப்தம்‌ 
பாலம்‌ முகுந்தம்‌ மனஸா ஸ்மராமி 


கலிந்தஜாந்தஸ்தித காலியஸ்ய 
பணாக்ரரங்கே நடனப்ரியந்தம்‌ 
தத்புச்ச ஹஸ்தம்‌ சரதிந்து வக்த்ரம்‌ 
பாலம்‌ முகுந்தம்‌ மனஸா ஸ்மராமி 
உலூகலே பத்தமுதார செளர்யம்‌ 
உத்துங்க யுக்மார்ஜுன பங்கலீலம்‌ 
உத்புல்ல பத்மாயத சாருநேத்ரம்‌ 
பாலம்‌ முகுந்தம்‌ மனஸா ஸ்மராமி 


ஆலோக்ய மாதுர்முகமாதரேண 
ஸ்தன்யம்பிபந்தம்‌ ஸரஸுருஹாக்ஷம்‌ 
ஸச்சின்மயம்‌ தேவமனந்தரூபம்‌ 
பாலம்‌ முகுந்தம்‌ மனஸா ஸ்மராமி 


664 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ ஆதிசங்கரர்‌ அருளிச்‌ செய்த 
ஸ்ரீரங்கநாதாஷ்டகம்‌ 
ஆனந்தரூபே நிஜபோதரூபே 
ப்ரஹ்ம ஸ்வரூபே ச்ருதி மூர்த்திரூபே 
சசாங்கரூபே ரமணீயரூபே 
ஸ்ரீரங்க ரூபே ரமதாம்‌ மநோமே 


காவேரி தீரே கருணா விலோலே 
மந்தாரமூலே த்ருதசாரு கேலே 

தைத்யாந்தகாலே அகிலலோக லீலே 
ஸ்ரீரங்கலீலே நமதாம்‌ மநோமே 


லக்ஷ்மீ நிவாஸே ஜகதாம்‌ நிவாஸே 
ஹ்ருத்பத்ம வாஸே ரவிபிம்ப வாஸே 

க்ருபா நிவாஸே குணவ்ருந்த வாஸே 
ஸ்ரீரங்க வாஸேரமதாம்‌ மநோமே 


ப்ரஹ்மாதி வந்த்யே ஜகதேக வந்த்யே 
முகுந்த வந்த்யே ஸுரநாத வந்த்யே 

வ்யாஸாதி வந்த்யே ஸனகாதி வந்த்யே 
ஸ்ரீரங்க வந்த்யே ரமதாம்‌ மநோமே 


ப்ரஹ்மாதி ராஜே கருடாதி ராஜே 
வைகுண்ட்ட ராஜே ஸுரராஜ ராஜே 
த்ரைலோக்ய ராஜே அகிலலோக ராஜே 
ஸ்ரீரங்க ராஜ ரமதாம்‌ மநோமே 
அமோக முத்ரே பரிபூர்ண நித்ரே 
ஸ்ரீயோக நித்ரே ஸஸமுத்ர நித்ரே 
ச்ரிதைக பத்ரே ஜகரெக நித்ரே 
ஸ்ரீரங்க ராஜ ரமதாம்‌ மநோமே 


ரர ive craldetallsirnuinil QAPiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸசித்ர சாயீ புஜகேந்த்ர சாயீ 
நந்தாங்க சாயீ கமலாங்க சாயீ 
க்ஷ்ராப்தி சாயீ வடபத்ரசாயீ 
ஸ்ரீரங்க சாயீ ரமதாம்‌ மநோமே 7 


இதம்ஹி ரங்கம்‌ த்யஜதாமிஹாங்கம்‌ 
புனர்‌ நசாங்கம்‌ யதி சாங்க மேதி 
பாணெள ரதாங்கம்‌ சரணம்பு காங்கம்‌ 


யானே விஹங்கம்சயனே புஜங்கம்‌ 8 


ரங்கநாதாஷ்டகம்‌ புண்யம்‌ ப்ராதருத்தாய படேத்‌ 
ஸர்வான்‌ காமா நவாப்நோதி ரங்கி ஸாயுஜ்ய மாப்நுயாத்‌ 9 


ஸரீ ஆதிசங்கரர்‌ இயற்றிய 
துக்கமோசக ஸ்ரீமத்‌ அச்யுதாஷ்டகம்‌ 


அச்யுதாச்யுத ஹரே பரமாத்மன்‌ 
ராமகிருஷ்ண புருஷோத்தம விஷ்ணோ 
வாஸுதேவ பகவன்‌ அநிருத்த 
ஸ்ரீபேத சமய துக்கசேஷம்‌ 1 


விச்வமங்கள விபோ ஜகதீச 
நந்தநந்தன ந்ருஸிம்ஹ நரேந்த்ர 
முக்திதாயக முகுந்த முராரே 
ஸ்ரீபேத சமய துக்கமசேஷம்‌ 2 


ராமசந்த்ர ரகுநாயக தேவ 
தீனநாத துரிதக்ஷயகாரின்‌ 

யாதவேந்த்ர யதுபூஷண யக்ஞ 
ஸ்ரீபதே சமய துக்கமசேஷம்‌ 


666 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
தேவக்தனய துக்கதவர்கனே 

ராதிகாரமண ரம்யஸுமுர்த்தே 
துக்கமோசன தயார்ணவ நாத 

ஸ்ரீபேத மய துக்கமசேஷம்‌ 


கோபிகாவதனசந்த்ரசகோர 

நித்ய நிர்குண நிரஞ்ஜன ஜிஷ்ணோ 
பூர்ணரூப ஜய சங்கர ஸர்வ 

ஸ்ரீபதே சமய துக்கமசேஷம்‌ 


கோகுலேச கிரிதாரண தீர 
யாமுனாச்சதடகேலன வீர 

நாரதாதிமுனி வந்திதபாத 
ஸ்ரீபதே சமய துக்கசேஷம்‌ 


த்வாரகாதிப துரந்தகுணாப்தே 
ப்ராணநாத பரிபூர்ண பவாரே 

ஞானகம்ய குணஸாகர ப்ரஹ்மன்‌ 
ஸ்ரீபேத சமய துக்கசேஷம்‌ 


துஷ்டநிர்தலன தேவ தயாளோ 
பத்மநாப தரணீதர தர்மின்‌ 

ராவணாந்தக ரமேச முராரே 
ஸ்ரீபேத சமய துக்கமசேஷம்‌ 


அச்யுதாஷ்டகமிதம்‌ ரமணீயம்‌ 
நிர்மிதம்‌ பவபயம்‌ விநிஹந்தும்‌ 

ய படேத்‌ விஷயவ்ருத்தி ந்வ்ருத்திர்‌ 
ஜனமதுக்கமகிலம்‌ ஸ ஜஹாதி 


667 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ ஆதிசங்கரர்‌ யற்றிய 
அச்யுதாஷ்டகம்‌ 
அச்யுதம்‌ கேசவம்‌ ராமநாராயணம்‌ 
க்ருஷ்ண தாமோதரம்‌ வாஸுதேவம்‌ ஹரிம்‌ 
ஸ்ரீதரம்‌ மாதவம்‌ கோபிகா வல்லபம்‌ 
ஜானகீநாயகம்‌ ராமசந்த்ரம்‌ பஜே 1 


அசியுதம்‌ கேசவம்‌ ஸத்யபாமாதவம்‌ 
மாதவம்‌ ஸ்ரீதரம்‌ ராதிகா(அ) ராதிதம்‌ 
இந்திரா மந்திரம்‌ சேதஸா ஸுந்தரம்‌ 
தேவகீநந்தனம்‌ நந்தஜம்‌ ஸந்ததே 2 
விஷ்ணவே ஜிஷ்ணவே சங்கிணே சக்ரிணே 
ருக்மணீ ராகிணே ஜானகீ ஜானயே 
வல்லவீ வல்ல பாயார்ச்சிதாயாத்மனே 
கம்ஸ வித்வம்ஸினே வம்சினே தே நம: 3 


க்ருஷ்ண கோவிந்த ஹே ராம நாராயண 
ஸ்ரீபதே வாஸுதேவாஜிதே ஸ்ரீநிதே 
அச்யுதானந்த ஹே மாதவா தோக்ஷஜ 
த்வாரகா நாயகத்‌ ரெளபதி ரக்ஷக 4 
ராக்ஷ்ஸக்ஷோபித: ஸீதயா சோபிதோ 
தண்டகாரண்ய பூஷ்ண்யதா காரண: 
லக்ஷ்மணே நான்விதோ வானரை ஸேவிதா(அ 
கஸ்த்ய ஸம்பூஜிதோ ராகவ: பாதுமாம்‌. 5 | 
தேனுகாரிஷ்டகோ (அ) நிஷ்டக்ருத்‌ தவேஷினாம்‌ | 
கேசிஹாக ம்ஸஹ்ருத்‌ வம்சிகா வாதக: | 
பூதனாகோபக: ஸுரஜா கேலனோ 


பால கோபாலக: பாதுமாம்‌ ஸர்வதா 6 
வித்யு துத்யோதவத்‌ ப்ரஸ்புரத்‌ வாஸஸம்‌ ; 
ப்ராவ்ருடம்‌ போதவத்‌ ப்ரால்லஸத்‌ விக்ரஹம்‌ 
வன்யயா மாலயா சோபிதோரஸ்தலம்‌ 
7 


லோஹிதாங்க்ரித்வயம்‌ வாரிஜக்ஷம்‌ பஜே 
668 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குஞ்சிதை: குந்தலைர்‌ ப்ராஜமானானனம்‌ 
ரத்னமெளலிம்‌ லஸத்குண்டலம்‌ கண்டயோ 

ஹாரகேயூரகம்‌ கங்கணப்ரோஜ்வலம்‌ 
கிங்கிணீ மஞ்சளம்‌ ச்யாமளம்‌ தம்‌ பஜே 


அச்யுதாஷ்டகம்‌ ய படேதிஷ்டகம்‌ 
ப்ரேமத்‌: ப்ரத்யஹம்‌ பூருஷஸஸ்ப்ருகம்‌ 

வ்ருத்தத தஸீந்தரம்‌ கர்த்ரு விஷ்வம்பரம்‌ 
தஸ்ய வச்யோ ஹரிஜ்யதே ஸத்வரம்‌ 


ஸ்ரீ ஹரிசரணாஷ்டகம்‌ 


த்யேயம்‌ வதந்தி சிவமேய ஹி கேசிதன்யே 
சக்திம்‌ கணேசமபரே து திவாகரம்‌ வை 

ரூபைஸ்து தைரபி விபாஸி யதஸ்த்வமேவ 
தஸ்மாத்‌ த்வமேவ சரணம்‌ மம சங்கபாணே 


நோ ஸோதரோ ந ஜனகோ ஜனனீ ந ஜாயா 
நைவாத்மஜோ ந ச குலம்‌ விபுலம்‌ பலம்‌ வா 
ஸம்த்ருச்யதே ந கில Cano) ஸஹாயகோ மே 


தஸ்மாத்‌ த்வமேவ சரணம்‌ மம சங்கபாணே 


நோபாஸிதா மதமபாஸ்ய மயா மஹாந்தஸ்‌ 
தீர்த்தானி சாஸ்திகதியா நஸி ஸேவிதானி 

தேவார்ச்சனம்‌ ௪ விதிவந்ந க்ருதம்‌ கதாபி 
தஸ்மாத்‌ த்வமேவ சரணம்‌ மம சங்கபாணே 


துர்வாஸனா மம ஸதா பரிகர்ஷயந்தி 
சித்தம்‌ சரீரமபி ரோககணா தஹந்தி 
ஸஞ்ஜீவனம்‌ ௪ பரஹஸ்தகதம்‌ ஸ்தைவ 
தஸ்மாத்‌ த்வமேவ சரணம்‌ மம சங்கபாணே 
பூர்வம்‌ க்ருதானி துரிதானி மயா து யானி 
ஸ்ம்ருத்வாகிலானி ஸ்ருதயம்‌ பரிகம்பதே மே 
கயாதா ச தே பதிப்பாவனதா ச யஸ்மாத்‌ 
தஸ்மாத்‌ த்வமேவ சரணம்‌ மம சங்கபாணே 
669 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


துக்கம்‌ ஜராஜனனஜம்‌ விவிதாச்ச ரோகா: 
காகச்வஸுகரஜநிர்நிரயே ச பாத: 
தே விஸம்ருதே: பலமிதம்‌ விததம்‌ ஹ லோகே 
தஸ்மாத்‌ த்வமேவ சரணம்‌ மம சங்கபாணே 
நீசோ(அபி பாபவலிதோபி விநிந்திதோபி 
ப்ருயாத்‌ தவாஹமிதி யஸ்து சிலைகவாரம்‌ 
தம்‌ யச்சஸீத நிஜகோமிதி வ்ரதம்‌ தே 
தஸ்மாத்‌ த்வமேவ சரணம்‌ மம சங்கபாணே 
வேதேஷு தர்மவசனேஷு ததாகதேஷு 
ராமமாயணேபி ச புராணகாதம்பகே வா 
ஸர்வத்ர ஸர்வவிதினா கதிதஸ்வமேவ 
தஸ்மாத்‌ த்வமேவ சரணம்‌ மம சங்கபாணே 
ஸ்ரீவாதிராஐ ஸ்வாமிகள்‌ அருளிய 
0 ௦ i 
ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்துதி 
லஸதாஸ்‌ ய ஹயக்ரீவ லாபதோஷ்டாத்‌ யாருண 
லஸத்‌ தந்தா வலீஸோப ஹயக்ரீவ லஸத்ஸ்மித 
லஸத்பால ஹயக்ரீவ லஸத்குர்தல மஸ்தக 
லஸத்கர்ண ஹயக்ரீவ வஸன்‌ நயன்‌ பங்கஜ 
லஸத்‌ வீ க்ஷ ஹயக்ரீவ லஸத்‌ பூமண்டல த்வய 
வஸத்க்ரீவ ஹயக்ரீவ லஸத தஸ்த்த லஸத்புஜ 
லஸத்பார்சவ லஸத்ப்ருஷ்ட கக்ஷாம்‌ OME SD ஸுந்தர 
ஹயக்ரீவ லஸத்வக்ஷ ஸ்தனமதய வலித்ரய 
ஹயக்ரீவ லஸத்குக்ஷே லஸத்ரோம்‌ லதாஞ்சித 
ஹயக்ரீவ லஸன்‌ நாபே லஸத்கடி யுகாந்தர்‌ 
லஸதூரோ ஹயக்ரீவ லஸஜ்ஜா னுயுகப்ரப 
ஹயக்ரீவ லஸஜ்ஜங்கா யுக்ம பாதாம்‌ ப ஜீதவய 
யக்ரீவ லஸத்‌ பாத தலரேகா குண SUCS 
ட நாகங்குலீ ஸோப ஹயக்‌ ரீவாதி ஸுந்தர 
670 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
லஸக்ரீட கேயூர கங்கணாஙகாத குண்டல 
ஹயக்ரீவ லஸத்ரத்ன ஹார கெளஸ்துப மண்டன 
ஹயக்ரீவ லஸன்‌ மத்ய லஸச்சந்தன சர்ச்சித 
லஸத்ரத்ன மயாகல்ய ஸ்ரீவத்ஸக்ருத பூஷண 
ஹயக்ரீவ லஸத்‌ காஞ்சீ ரத்ன கிங்கிணி மேகல 
ஹயக்ரீவ லஸத்வஸ்த்ர மணி நூபுர மண்டிதே 
ஹயக்ரீ வேந்து பிம்பஸ்த லஸச்சங்‌ காக்ஷ புஸ்தக 
லஸன்‌ முத்ர ஹயக்ரீவ லஸதிந்து ஸமத்யுதே 
ஹயக்ரீவ வரமாஹந்த ரத்ன கும்பஸ்ரு தாம்ருத 
ஹயக்ரீவ ஸமான ஸ்ரீசதூ ரூபோ பஸேவித 
ஹயக்ரீவ ஸுரேஸ்ரேஷ்ட ஹயக்ரீவ ஸுரப்ரிய 
ஹயக்ரீவ ஸுராராத்யா ஜய ஸிஷ்ட ஜயேஷ்டத 
ஹயக்ரீவ மஹா வீர்ய மஹா பல 
ஹயக்ரீவ மஹாதைர்ய ஜடதுஷ்ட வினஷ்டித 
பயம்‌ ம்ருத்யும்‌ க்ஷயம்‌ வயர்த்தவ்யம்‌ நானாமயம்‌ சமே 
ஹரே ஸம்ஹர தைத்யாரே ஹரே நா ஹரே யதா 
பக்திம்‌ சக்திம்‌ ஹக்திம்‌ சபுத்திம்‌ முக்திம்‌ ௪ யுக்திம்‌ 
ஹரேமே தேஹி தைத்யாரேஹரே நர ஹரே யதா 
ஸதா ஸர்வேஷ்டலாபாய ஸர்வானிஷ்ட நிவ்ருத்தயே 
ஹயக்ரீவ ஸ்துதி: பாட்யா ஜயதீரிதா 
சித்தாமணிர்‌ ஹயக்ரீவோ வலேயஸ்‌ யனிஷேவித 
£ ஸாவார்த்த தோந்‌ ரூணாம்‌ கிருதாஸெள ஹயானன: 
tik 


671 


https://archive.org/details/muthulakshmiacademy 


7 


18 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸ்ரீ ஸங்கஷ்ட நாசன 
விஷ்ணு ஸ்தோத்ரம்‌ 
புனர்தைத்யம்‌ ஸமாயா தம்‌ திருஷ்ட்வ தேவாஸ்ஸாவாஸவா: 
பய ப்ரகம்பி தாஸ்ஸர்வே விஷ்ணும்‌ ஸ்தோதும்‌ ப்ரசக்ரமு: 1 
நமோ மத்ஸ்ய கூர்மாதி நாநா ஸ்வரூபை: 
ஸதாப்கத கார்யோத்‌ யதாயார்த்ரி ஹந்த்ரே 
விதாதராதி ஸர்கஸ்திதி த்வம்ஸ கர்த்ரே 
கதாசங்க பத்மாதி ஹஸ்தாயதேஸ்து 2 


ரமாவல்லபாயா ஸுராணாம்‌ நிஹந்த்ரே 
புஜங்கரியாநாய பீதாம்பராய 
மகாதி க்ரியாபாய கர்த்ரே விகர்த்ரே 
சரண்யாய தஸ்மை நதாஸ்மோ நதாஸ்ம 3 


நமோதைத்ய ஸந்தா பிதாமர்திய து:கா 
சலத்வம்ஸ தம்போ லயோவிஷ்ணவேதே 
புஜங்கேச தல்பே சயாயார்க சந்தா 


த்விநேத்ராய தஸ்மை நதாஸ்மோ நதாஸ்ம: 4 
ஸங்கஷ்ட நாசனம்‌ நாம ஸ்தோத்ர மேதத்ப்டேன்‌ நர: 
லகதாசின்ன ஸங்கஷ்டை பீட்யதே க்ரூபயா ஹரே: 5 
Q ே o 0 
ஸ்ரீ வரதராஜ ஸதோத்ரம்‌ 
ஸ்ரீம்வரத ராஜேந்த்ர: ஸ்ரீவத்ஸாங்கச்சுபப்ரத: 
துண்டீர மண்டலோல்லாஸி தாபத்ரய நிவாரக: 1 


ஸத்யவ்ரத க்ஷேத்ரவாஸு ஸத்யஸ்ஸஜ்ஜன போஷக: | 
ஸர்கஸ்த்தித்யுபஸம்‌ ஹரா காரீஸுகுணவாரிதி : 2 | 


ஹாீர்ஹஸ்தீ கிரீசானோ ஸ்ருதப்ரணவ துஷ்க்ருத: 


தத்வரூப த்வஷ்ட்ருக்ருத காஞ்சீபுர வராச்ரித: 3 | 
ப்ரஹமாரப்த்த அச்வமேதாக்கிய மஹாமேகஸு பூஜித : | 
வேதவேத்யோ வேகவதீ கேப்தாத்ம பூஸ்தத : 4 


672 


https://archive.org/details/muthulakshmiacademy | 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
விச்வஸேதுர்வேகவத்‌ ஸேதுர்விச்வாதிகோனக: 
விச்வாதி யதோக்தகாரி நாமாட்யோ யக்ஞபருத்யஞ்ச ரக்ஷ்க: 


ப்ரஹ்மகுண்டாஸன்ன திவ்ய புண்யகோடி விமானக: 
வாணீபத்யர்‌ பிதஹய வபாஸுர கிலா தர: 


வரதாபய ஹஸ்தாப்ஜோ வனமாலா விராஜித: 
சங்கசக்ர லஸத்பாணி சரணாகத ரக்ஷக: 


இமம்‌ ஸ்துவந்து பாபக்னம்‌ புருஷார்த்த ப்ரதாயகம்‌ 
படதாம்‌ ச்ருண்வதாம்‌ பக்தியா ஸர்வஸித்திப்பவே த்ருவம்‌ 


ஸ்ரீ பாண்டுரங்காஷ்டகம்‌ 
மஹாயோகபீடே தடேபீமரத்யா வரம்‌ 
புண்டரீகாயதாதும்‌ முனீந்த்ரை: 
ஸமாகத்ய திஷ்டந்தமானந்த கந்தம்‌ 
பரப்ரஹ்மலிங்கம்‌ பஜே பாண்டுரங்கம்‌ 
தடித்வாஸஸம்‌ நீலமேகாவ பாஸம்‌ 
ரமாமந்த்ரம்‌ ஸுந்தரம்‌ சித்பிரகாசம்‌ 
வரம்‌ த்விஷ்டகாயம்‌ ஸமந்யஸ்தபாதம்‌ 
பரப்ரஹ்மலிங்கம்‌ பஜே பாண்டுரங்கம்‌ 
ப்ரமாணம்பவாப்தேரி தம்மாகானாம்‌ 
நிதம்ப: கராப்யாம்‌ த்ருதோயேன தஸ்மத்‌ 
விதாதுர்வஸத்யை த்ருகதோ நாபிகோஸ 
பரப்ரஹ்மலிங்கம்‌ பஜே பாண்டுரங்கம்‌ 
ஸ்பரத்கோஸ்து பாலங்ருதம்‌ கண்டதேஸ 
ச்ரியாஜுஷ்டகேயூரகம்‌ ஸ்ரீநிவாசம்‌ 
சிவம்‌ சாந்த மீட்யம்வரம்‌ லோகபாலம்‌ 
பரப்ரஹ்மலிங்கம்‌ பஜே பாண்டுரங்கம்‌ 
சரச்சந்த்ர பிம்பானாம்‌ சாருஹாசம்‌ 
லஸந்குண்டலா த்ராந்த கண்டஸதலங்கம்‌ 
ஜபாராக பிம்பாதரம்‌ கஞ்சநேத்ரம்‌ 
பரப்ரஹ்மலிங்கம்‌ பஜே பாண்டுரங்கம்‌ 


673 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கிரீடோஜ்வலத்‌ ஸர்வதிக்‌ ப்ராந்தபாகம்‌ 
ஸுரைராச்சிதம்‌ திவ்யரத்னை ரனர்க்கை : 

த்ரிபங்காங்ருதிம்‌ பர்ஹமால்யாத வதம்ஸம்‌ 
பரப்ரஹ்மலிங்கம்‌ பஜே பாண்டுரங்கம்‌ 


விபும்‌ வேணுநாதம்‌ சரந்தம்‌ துரந்தம்‌ 
ஸ்வயம்‌ லீலயா கோபவேஷம்‌ ததானம்‌ 

கவாம்‌ ப்ருந்த கானந்த னம்‌ சாருஹாஸம்‌ 
பரப்ரஹ்மலிங்கம்‌ பஜே பாண்டுரங்கம்‌ 


அஜம்‌ ருக்மணீ ப்ராண ஸஞ்ஜீவனம்‌ தம்‌ 
பரந்தாம கைவல்ய மேகம்‌ துரியம்‌ 

ப்ரஸன்னம்‌ ப்ரபன்னார்திஹம்‌ தேவதேவம்‌ 
பரப்ரஹ்மலிங்கம்‌ பஜே பாண்டுரங்கம்‌ 


ஸ்ரீ மஹாவிஷ்ணு ஸ்துதி 
புராணம்‌ பவித்ரம்‌ நியந்த்ரம்‌ சரண்யம்‌ 
பராபக்தி ஸாத்யம்‌ ப்ரசாந்தாத்ம்‌ வேத்யம்‌ 
நகாராதி ப்ரம்ஹ த்ரினேத்ராதி ஸேவ்யம்‌ 
ஜகன்மூல கந்தம்‌ முகுந்தம்‌ பஜேஹம்‌ 


ஸுராத்யம்‌ ரமேசம்‌ விசுத்த பரபோத 
ஸ்வரூபம்‌ ஜகத்‌ ஸ்ருஷடி ஸம்ஹாரலீலம்‌ 

நிராலம்ப மஞ்ஞாந நிர்வ்ருத்தி ஹேதும்‌ 
ஸ்திரா நந்ததம்‌ வாஸுதேவம்‌ பஜேஹம்‌ 


கதாத்யாயுத ஸ்பீத கம்பீர பாஹும்‌ 
ஸதா பக்த ஸந்த்ராண ஸங்கல்ப யுக்தம்‌ 

மதக்ரோத மோஹாபி மாநாதி தூரம்‌ 
வதான யோத்தமம்‌, பத்மநேத்ரம்‌ பஜேஹம்‌ 


ஸமஸ்‌ தாடர ஸம்பாவ நீயம்‌ oe 
ரமா காந்தமா நந்த ராசிம்‌ முகுந்தம்‌ 
அமாநித்ய ஸத்ய க்ஷமாஸிம்ஸ செளச 
க்ரமா பூத ஹ்ருத்‌ த்யான கம்யம்‌ பஜேஹம்‌ 


674 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ப்ரணஷ்டாகில த்வந்த்வ பாவைக வேத்யம்‌ 
ஸநந்தா தியோகீந்த்ர ஸம்ஸேவ்ய மாநம்‌ 
கந ச்யாம மூர்த்திம்‌ விகார திதூரம்‌ 
அநந்தம்‌ ஜகன்மோஹ நாங்கம்‌ பஜேஹம்‌ 


புஜங்காந்த காரூடதோஷாய ஸம்யக்‌ 
புஜங்கப்ரயா தாக்ய வ்ருத்தைஸ்‌ ஸுகீதம்‌ 

இதம்‌ ஸ்ரோத்தர மத்யந்த ஸ்ருத்யம்‌ பவித்ரம்‌ 
ந்ருஸிம்ஹ ப்ரணீதம்‌ மநீஷானு பாவ்யம்‌ 


ஸ்ரீ சாரங்கபாணி ஸ்தோத்ரம்‌ 


நமோ நமோ (அகண்ய குணைக ஸிந்தவே 
கல்யாண ஸத்விக்ரஹ சாலினே ப்ரபோ 

யோக்ந்த்ர ஹ்ருதபங்கஜ மத்யவாஸினே 
யோகாய யோகீந்த்ர கரார்ச்சிதாய 


காமாதி ஷ்ட்வர்க விகேதகாய 
பக்தார்த்தி ஸம்பேதன தீக்ஷிதாய 

கலயாண நாதாய கலாதரார்க்க 
ஸுரேந்த்ர ஸம்பூஜித விக்ரஹாய 


காலாத்மனே காலஸுயோககாரினே 
ஸ்ரீகாலசக்ராய ஸுசக்ரதாரிணே 
பூசக்ர ஸம்ஸ்தாய ஸுமானிதாய 
கதக்வஜேஸாய நமாமி ஸந்ததம்‌ 
மத்ஸ்யாய கூர்மாய கிடீந்தர்‌ ரூபிணே 
ஸ்ரீ நாரஸிம்ஹாய நமோ நமஸ்தே 
இந்த்ரானுஜாய திதிஜேந்த்ர விபேதகாய 
நிசாசரேச வரகண்ட விபேதகாய 
கோபீகுசாஸக்த யதூத்வஹாய 
நமாமி புத்தாய ரமாதிஹாரிணே 
ஞானேதர த்வாந்த நிவாரகாய 
விக்ஞானவைராக்ய ஸுபக்திதாயினே 
675 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ப்ரஜ்ஞாத்மனே ப்ராஜ்ஞஸம்‌ பூஜிதாய 
ப்ரஹ்லாத ஸம்ரக்ஷண தீக்ஷிதாய 

ஆனந்தபூர்ணாய ஸதாந்தாராத்மனே 
வேதாந்த வேத்யாய நமோ நமஸ்தே 


ஸ்ர்கஸ்திதி ப்ரளய காரண காரணாய 
போகிீந்த்ரதல்பாச்ரித விக்ரஹாய 

கல்பார்த்த கல்பாய பலப்ரதாயினே 
கஞ்ஜாஸனா பூஜித மங்காளங்கினே 


நமோ நமஸ்தே கருணாகராய 
நாகாரி திவ்யம்ஸகதாய விஷ்ணவே 
ஸ்ரீ பூமிநீலார்ச்சித ஸுந்தராங்கினே 
நமோ நம சார்ங்கதராய துப்யம்‌ 


புன: புனஸ்தேப்ரணமாமி விஷ்ணோ 
த்வத்பார்ச்வயோ: புரத: ப்ருஷ்டதஸ்ச 
ஸர்வத்ர தே ஸந்ததமாதரேண 
நமாமி சார்ங்கேச மாப்ரபோ விபோ 


ததஸ தூஷ்ணீம்வர சார்ங்கபாணின: 

அக்ரே ஸ்திதோஸெள முனிராட்‌ முனீந்த்ர 
க்ருதாஞ்ஜலிர்பக்தவரோ மஹாத்மா 

புன: புனஸ்தம்‌ ப்ரணநாம பக்த்யா 


ஸ்ரீ பார்த்தஸாரதி ஸ்தோத்ரம்‌ 

ஸ்ரீ பார்த்தஸாரத்யவேஷம்‌ - பீத 

வஸ்த்ராதி பூஷம்‌ பஜே பக்த போஷம்‌ 
ஸ்ரீ பார்த்தஸாரதயவேஷம்‌ 
ஸ்ரீகைரவிண்யாஸுதிரே - பத்ம 

நேத்ரம்‌ பவித்ரம்‌ புராரேஸஸுமித்ரம்‌ 
சந்த்ராபவக்த்ரம்‌ ஸுதோத்ரம்‌ - ருக்மிணீ 

ஸத்யபாமா ஸமாச்லிஷ்டகாத்ரம்‌ 


676 


https://archive.org/details/muthulakshmiacademy 


10 


ஸ்ரீ 2 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பீஷ்மாதிபாணக்ஷதாஸ்யம்‌ - புக்தி 
முக்த்யேகலாபாய பக்தைதருபாஸ்யம்‌ 
பக்கதார்த்தி ஹாரிஸ்மிதாஸ்யம்‌ - பார்த்த 
வாத்ஸல்ய ஹம்ப்ராப்த தெளத்யாதி தாஸ்யம்‌ 
மோகவனாயாத்தலீம்‌ - பூஜி 
தானேக தேவேந்த்ர லோகைக பாலம்‌ 
ஸ்ரீ தேவகீ புண்யபாலம்‌ - ஆஹ்ரு 


தானேக கோப்‌ ஸுவர்ணாபசேலம்‌ 


பாஹுத்வேயோபேததேஹம்‌ - பாஞ்ஜ 
ஜந்யாக்ய சங்ஸ்புரத்தக்ஷ பாஹும்‌ 

ஸ்ரீ காருடஸ்வீயவாஹம்‌ - புத்ர 
பெளத்ராதி ஸம்பூர்ணதிவ்யஸ்வகேஹம 


வரமேகரே சாருசக்ரம்‌ - வார 
ணேந்த்ரார்த்த ஸஞ்சின்ன ஸம்சப்த நக்ரம்‌ 
காருண்யஸம்பூர்ண நேத்ரம்‌ - ஸ்வீய 
ஸெளந்தர்ய ஸம்பூர்ண காமாக்ய புத்ரம்‌ 
லக்ஷ்மீ ந்ருஸிம்ஹாத்யுபேதம்‌ - ரங்க 
நாதனே தேவேன நித்யம்‌ ஸமேதம்‌ 
பக்தைஸ்ஸதா ஸாதுக்தம்‌ - ஸ்வீய 
பக்த்தாய பார்த்தாய ஸம்ப்ரோக்த கீதம்‌ 
பக்த்யாக்ருதம்‌ ஸ்தோத்ரரத்னம்‌ - தீக்ஷி 
தானந்தராமேண ஸர்வார்த்தஸித்யை 
நித்யம்‌ படேத்பக்தி சாயீ - வாஸு 
தேவ ப்ராஸாதோ பவேதேவ தஸ்ய ' 


kkk 


677 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ஸ்ரீ 5 


ஸ்ரீ 6 


ஸ்ரீ 8 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸ்ரீ ஸு தர்சன ஷட்கம்‌ 

ஸஹஸ்ராதித்ய ஸங்காசம்‌ ஸஹஸ்ர வதனம்‌ ப்ரபும்‌ 

ஸஹஸ்ரதோஸ்‌ ஸஹஸ்ராரம்‌ ப்ரபத்யேஹம்‌ ஸுதர்சனம்‌ 1 
ரணத்‌ கிங்கிணிஜாலேந ராஹஸக்நம்‌ மஹாத்புதம்‌ 

வ்யாப்த கேசம்‌ விரூபாக்ஷம்‌ ப்ரபத்யேஹம்‌ ஸுதர்சனம்‌ 2 
ப்ராகார ஸஹிதம்‌ மந்த்ரம்‌ வதந்தம்‌ சத்ருநிக்ரஹம்‌ 

பூஷணை: பூஷிதகரம்‌ ப்ரபத்யேஹம்‌ ஸுதர்சனம்‌ 3 
பிஷ்கரஸ்யா மநிர்தேசம்‌ மஹா மந்த்ரேண ஸம்யுதம்‌ 

சிவம்‌ பரஸன்ன வதனம்‌ ப்ரபத்யேஹம்‌ ஸுதர்சனம்‌ 4 
ஹுக்கார பைவரம்‌ பீமம்‌ ப்ரபந்நார்த்திஹரம்‌ ப்ரபும்‌ 

ஸர்வபாப ப்ரசமநம்‌ ப்ரபத்யேஹம்‌ ஸுதர்சனம்‌ 5 
அனந்த ஹாரகேயூர மகுடாதி விபூஷிதம்‌ 

ஸர்வபாப ப்ரசமநம ப்ரபத்யேஹம்‌ ஸுதர்சனம்‌ 6 


ஏதைஷ்‌ ஷட்பி ஸ்துதோ தேவோ பகவான்‌ ஸ்ரீஸுதர்சன 
ரக்ஷாம்‌ கரோதி ஸர்வாத்மா ஸர்வத்ர விஜயீ பவேத்‌ 7 


ஸுதர்சநாஷ்டகம்‌ 


ப்ரதிபடச்ரேணி பீஷண, வரகுணஸ்தோம்‌ பூஷண 
ஜனிபயஸ்தான தாரண, ஜகதவஸ்தான காரண 

நிகிலதுஷ்கர்ம கர்ஸன நிகம ஸத்தர்ம தர்சன 
ஜயஜய ஸ்ரீஸுதர்சன ஜய ஜய ஸ்ரீஸுதர்சன 


ஸ்ரீ Byers! இயற்றிய 


சுபஜகத்ரூப மண்டன ஸுரகன த்ராஸ கண்டன 
சத மக ப்ரஹ்ம வந்தித சதபத ப்ரஹ்ம நந்தித 

ப்ரதித வித்வத்‌ ஸபக்ஷித பஜதஹிர்புத்ன்ய லக்ஷித 
ஜயஜய ஸ்ரீஸுதர்சன ஜய ஜய ஸ்ரீஸுதர்சன 


678 


45 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸப்புட தடிஜ்ஜால பிஞ்ஜர ப்ருதுதர ஜ்வால பஞ்ஜர 
பரிகத ப்ரத்ந விக்ரஹ படுதர ப்ரஜ்ஞ தர்க்ரஹ 

ப்ரஹரண க்ராம மண்டித பரிஜன த்ராண பண்டித 
ஜயஜய ஸ்ரீஸுதர்சன ஜய ஜய ஸ்ரீஸுதர்சன 


நிஜ பத ப்ரீத ஸத்கண நிருபதி ஸ்ப்பீத ஷட்குண 
நிகத நிர்வ்யூட வைபவ நிஜ பர வ்யூஹற வைபவ 

ஹிஹய த்வேதி தாரண ஹரபுர ப்லோஷ காரண 
ஜயஜய ஸ்ரீஸுதர்சன ஜய ஜய ஸ்ரீஸுதர்சன 


தநுஜ விஸ்தார கர்த்தன ஜநி தமிஸ்ரா விகர்தன 
தநுஜ வித்யா நிகர்த்தன பஜத வித்யா நிவர்த்தன 

அமர த்ருஷ்டஸ்வ விக்ரம ஸமர ஜுஷ்ட ப்ரமி க்ரம 
ஜயஜய ஸ்ரீஸுதர்சன ஜய ஜய ஸ்ரீஸுதர்சன 


ப்ரதிமுகாலீட பந்துர ப்ருது மஹாஹேதி தந்துர 
விகட மாயா பஹிஷ்க்ருத விவித மாலாபரிஷ்க்ருத 

ஸ்த்திர மஹாயந்த்ர தந்தரித த்ருட தயா தந்த்ர யன்த்ரித 
ஜயஜய ஸ்ரீஸுதர்சன ஜய ஜய ஸ்ரீஸுதர்சன 

மஹித ஸம்பத்‌ ஸதக்ஷர விஹிஸம்பத்‌ ஷடக்ஷர 
ஷடரசக்ர ப்ரதிஷ்டித ஸகல தத்வ ப்ரதிஷ்டித 

விவித ஸங்கல்ப sous விபுத ஸங்கல்ப கல்பக 
ஜயஜய ஸ்ரீஸுதர்சன ஜய ஜய ஸ்ரீஸுதர்சன 

புவன நேத்ர ஸ்த்ரயீமய ஸவன தேஜஸ்‌ த்ரயீமய 
நிரவதி ஸ்வாது சின்மய நிகில சக்தே ஜகன்மய 

அமித விச்வ க்ரியாமய சமித விஷ்வக்‌ பயாமய 
ஜயஜய ஸ்ரீஸுதர்சன ஜய ஜய ஸ்ரீஸுதர்சன 


HA 


679 


https://archive.org/details/muthulakshmiacademy 


அ 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அம்பரிஷண துதிசெய்‌ 
ம Trews 9 o ே 9 0 
ஹ தாசன ஸ்தோத்ரம்‌ 
தீவாமக்னிர்பகவான்‌ ஸுர்ய ஸ்த்வம்ஸோமோ ஜ்யோதிஷாம்‌ பதி: 
தவமாபஸ்த்வம்‌ க்ஷிதிவ்யோம்‌ வாயுர்மாத்ரேந்த்ரியாணிச 1 


ஸுதர்சன நமஸ்துப்யம்‌ ஸஹஸ்ராராச்யுத ப்ரிய 
ஸாவாஸ்த்ரகாதின்‌ விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே 2 
த்வம்‌ தர்மஸ்த்வம்ருதம்‌ ஸத்யம்‌ த்வம்‌ யக்ஞோகில யக்ஞ்புக்‌ 
த்வம்‌ லோகபால: ஸர்வாத்மா த்வம்‌ தேஜ: பெளருஷம்‌ பரம்‌ 3 
நம ஸுநாபாகில தர்ஸேதவ 
ஹ்யதர்மசீலாஸுரதூமகேதவே 
த்ரைலோக்யகோடாய விசுத்த வர்ச்சுஸே 
மனோஜவாயாத்புதகர்மயே க்ருணே 4 


த்வத்தேஜஸோ தர்மமயேன ஸம்ஹ்ருதம்‌ தம: 

ப்ரகாசாஸ்ச த்ருதோ மஹாத்மனாம்‌ 
துரத்யயஸ்தே மஹிமா கிராம்பதே 

த்வத்ரூபமேதத்‌ ஸதஸ்த்‌ பராவரம்‌ 5 
யதா விஸ்ருஷ்ட ஸ்த்வமனஞ்ஜனேன வை 

பலம்ப்ரவிஷ்டோஜித தைத்யதானவம்‌ 
பாஹுதரோர்வங்கரி சிரோதராணி 

வ்ருக்ணந்நஜஸ்ரம்‌ ப்ரதன விராஜஸே 6 
ஸத்வம்‌ ஜகத்ராண கல்பரஹாணயே 


நிரூபித: ஸர்வலஹோ கதாப்ருதா 
விப்ரஸ்ய சாஸ்மத்குலதைவ ஹேதவே 


விதேஹி பத்ரம்‌ தனுக்ரஹோ ஹி ந: 7 
யத்யஸ்தி தத்தமிஷ்டம்‌ வா ஸ்வதர்மோ வா ஸ்வனுஷ்டித 
குலம்‌ நோ விப்ரதைவம்‌ சேத்‌ த்விஜோ பவது விஜ்வர 8 


யதினோ பகவான்‌ ப்ரீத ஏக: ஸர்வ குணாச்ரய: 
ஸர்வபூதாத்ம பாவேன த்விஜோ பவது விஜ்வர: 9 
680 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ சுக உவாச: =< 

இதி ஸம்த்‌ துவதோ ராஜ்ஞ: விஷ்ணுசக்ரம்‌ ஸுதாசனம்‌ 
அசாம்யத்‌ ஸர்வதோ விப்ரம்‌ ப்ரதஹத்‌ ராஜயாக்ஞயா தி 

ஸ முக்தோஸ்த்ராக்நி தாபேன துர்வாஸா: ஸ்வஸ்திமாம்‌ ஸ்தத: 
ப்ரச்சம்ஸ தமுர்வீஸம்‌ யுஞ்ஜான: பராமாசிஷ: 10 


ஸ்ரீ பஞ்சாயுத ஸ்தோத்ரம்‌ 
ஸ்புராத்‌ ஸஹஸ்ரார சிகாதி தீவ்ரம்‌ 
ஸுதர்சநம்‌ பாஸ்கர கோடிதுல்யம்‌ 
ஸுரத்விஷாம்‌ ப்ராணவிநாஸி விஷ்ணோ 
சக்ரம்‌ ஸதா அஹம்‌ சரணம்‌ ப்ரபத்யே 1 


விஷ்ணோர்‌ முகோத்தா நில பூரிதஸ்ய 
யஸ்யத்வநிர்‌ தானவ தர்பஸந்தா 
தம்‌ பாஞ்சஜன்யம்‌ சசிகோடிஸுப்ரம்‌ 
சங்கம்‌ ஸதா ஹம்‌ சரணம்‌ ப்ரபத்யே 2 


ஹிரண்மயீம்‌ மேரு ஸமான ஸாராம்‌ 
கெளமோதகீம்‌ தைத்ய குலைக ஸுந்த்ரீம்‌ 
வைகுண்ட வாமாக்ர கராபிம்ருஷ்டாம்‌ 
சுதாம்‌ VSM இயம்‌ சரணம்‌ ப்ரபத்யே 3 
ரக்ஷா (அஸாுராணாம்‌ கடிநோக்ரகண்டச்‌ 
சேதக்ஷரச்‌ சோணித திக்ததாரம்‌ 
தம்‌ நந்தகம்‌ நாம்‌ ஹரே: ப்ரதீப்தம்‌ 


கட்கம்‌ VSM அஹம்‌ சரணம்‌ ப்ரபத்யே 4 
யஜ்ஜியாநிநாத ச்வரணாத்‌ ஸுராணாம்‌ 
சேதாம்ஸி நிர்முக்த பயாநி ஸத்ய 
பவந்தி தைத்யாசநி பாணவர்ஷி 
சார்ங்கம்‌ ஸதாஅஹம்‌ சரணம்‌ ப்ரபத்யே 6 
681 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஆதிசங்கரர்‌ செய்த 
ஹனுமத்‌ பஞ்சரத்னம்‌ 
வீதாகிலவிஷயேச்சம்‌ ஜாதானந்தாச்ருபுலகமத்யச்சம்‌ 
ஸீதாபதி தூதாத்யம்‌ வாதாத்மஜமத்ய பாவயே ஹ்ருத்யம்‌ 
தருணாருணமுககமலம்‌ கருணாரஸபூரபூரிதாபாங்கம்‌ 


ஸஞ்ஜீவனமாசாஸே மஞ்சுல மஹிமானஞ்ஜனாடாக்யம்‌ 


சம்பரவைரிசராதிகமம்‌ அம்புஜதள விபுலலோசனோதாரம்‌ 
கம்புகளமநில திஷ்டம்‌ பிம்பஜ்வலிதோஷ்ட டேகமவலம்பே 


தூரீக்ருதஸீதார்த்தி : ப்ரகடீக்ருதராமவைஸ்பூர்த்தி 
தாரிததச சமுககீர்த்தி புரதோ மம பாது ஹனுமதோ £ மூர்த்தி 


வானாரநிகராத்யக்ஷம்‌ தானவகுல குமுதரவிகரஸத்ருசம்‌ 
தீனஜனாவனத்க்ஷம்‌ பவனதப: பாகபுஞ்ஜமத்ராக்ஷம்‌ 


ஏதத்பவனஸுதஸ்ய ஸ்தோத்ரம்‌ ய: படேதி பஞ்சரத்னாக்யம்‌ 
சிரமிஹ நிகலான்‌ போகான்‌ புக்த்வா ஸ்ரீராமபக்திபாக்பவதி 


ஸ்ரீ வேங்கடேஸ மங்களம்‌ 
ஸ்ரீய: காந்தாய கல்யாண நிதயே நிதயேவுர்த்தினாம்‌ 
ஸ்ரீவேங்கட நிவாஸாய ஸ்ரீநிவாஸாய மங்களம்‌ 


லக்ஷ்மீ ஸவிப்ர மாலோக ஸுப்ரு விப்ரம்‌ சக்ஷ்ஷே 
சக்ஷுக்ஷே ஸர்வலோகாநாம்‌ வேங்கடேசாய மங்களம்‌ 

ஸ்ரீவேங்கடாத்ரி ச்ருங்காக்ர மங்களாபரணாங்க்ரயே 
மங்களாநாம்‌ நிவாஸாய ஸ்ரீநிவாசாய மங்களம்‌ 


ஸர்வாவயவ ஸெளந்தர்ய ஸம்பதா ஸர்வசேதஸாம்‌ 


ஸதா ஸம்மோஹநாயாஸ்து வேங்கடேசாய மங்களம்‌ 


நித்யாய நிரவத்யாய ஸத்யாநந்த சிதாத்மநே 
ஸர்வாந்தராத்மதே ஸ்ரீமத்‌ வேங்கடேசாய மங்களம்‌ 


082 


https://archive.org/details/muthulakshmiacademy 


1 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸ்வதஸ்‌ ஸர்வவிதே ஸர்வ சக்தயே ஸர்வசேஷிணே 
ஸுலபாய ஸுசீஸாய வேங்கடேசாய மங்களம்‌ 


பரஸ்மை ப்ரஹ்மணே பூர்ணகாமாய பரமாத்மநே 
ப்ரயுஞ்ஜே பரதத்வாய வேங்கடேசாய மங்களம்‌ 


ஆகால தத்வ மச்ராந்த மாத்நாமநு பச்யதாம்‌ 
அத்ருப்த்யம்ருத ரூபாய்‌ வேங்கடேசாய மங்களம்‌ 


ப்ராயஸ்‌ ஸ்வசரணெள பும்ஸாம்‌ சரண்யாத்வேந பாணிநா 
க்ரருபயா திசதே ஸ்ரீமத்‌ வேங்கடேசாய மங்களம்‌ 


தயாம்ருத தரங்கிண்யாஸ்‌ தரங்கைரிவ சீதலை: 
அபாங்கைஸ்‌ ஸிஞ்சதே விச்வம்‌ வேங்கடேசாய மங்களம்‌ 


ஸ்ரக்பூஷாம்பர ஹேதீநாம்‌ ஸுஷமாவஹ மூர்த்தயே 
ஸர்வார்த்தி சமநாயாஸ்து வேங்கடேசாய மங்களம்‌ 


ஸ்ரீவைகுண்ட விரக்தாய ஸ்வாமிபுஷ்கரிணீதடே 


ரமயா ரமமாணாய வேங்கடேசாய மங்களம்‌ 


ஸ்ரீமத்‌ ஸுந்தர ஜமாத்ரு முனி மாநல வாஸிநே 


ஸர்வ லோக நிவாஸாய ஸ்ரீநிவாஸாய மங்களம்‌ 


மங்களா சாஸநபரைர்‌ மதாசார்ய புரோகமை: 
ஸர்வைஸ்ச பூர்வைராசார்யைஸ்‌ ஸத்க்ருதாயாஸ்து மங்களம்‌ 


மங்களத்‌ துதிகள்‌ 


பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம்‌ 


மல்லாண்ட திண்தோள்‌ மணிவண்ணா. 
உன்சேவடி செல்வி திருகாப்பு 
அடியோமோடும்‌ நின்னோடும்‌ பிரிவின்‌ TA i 

வடிவாய்நின்‌ வலமார்பினில்‌ வ றி ஆயிரம்‌ பல்லாண்டு 
வடிவார்சோதிவலத்துறையும்‌ சட 


ராளி . . . 
படைபோர்புக்கு முழுங்கும்‌ a அட 


683 


https://archive.org/details/muthulakshmiacademy 


10 


12 


14 


£ழ்கின்ற மங்கையும்‌ பல்லாண்டு 


அப்பாஞ்சசன்னியமும்‌ பல்லாண்டே 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸர்வதேச தசாகாலேஷ்வ்யாஹத பராக்ரமா 
ராமாநுஜார்யதிவ்யாஜ்ஞா வர்த்தாமபிவர்த்ததாம்‌ 
ராமாநுஜார்யதிவ்யாஜ்ஞா ப்ரதிவாஸரமுஜ்ஜ்வலா 
திகந்தவ்யாபிநீ பூயாத்‌ ஸா ஹி லோகஹிதைஷிணீ 
ஸ்ரீமத்‌ ஸ்ரீரங்கச்ரியமநுபத்ரவாமநுதினம்‌ ஸம்வர்த்தய 
ஸ்ரீமத்‌ ஸ்ரீரங்கச்ரியமநுபத்ரவாமநுதினம்‌ ஸம்வர்த்தய 
நமோத ராமாநுஜார்யாய்‌ வேதாந்தார்த்தப்ரதாயி 
ஆத்ரேயபத்மநாபார்யஸுதாய குணசாலிநே 
ராமாநுதயாபாத்ரம்‌ ஜ்ஞானநவைராக்யபூஷணம்‌ 
ஸ்ரீமத்‌ வேங்கடநாதார்யம்‌ வந்தே வேதாந்தேசிகம்‌ 


ஸ்ரீரங்க மங்களநிதிம்‌ கருணாநிவாஸம்‌ 
ஸ்ரீவேங்கடாத்ரி சிகராலய காளமேகம்‌ 

ஸ்ரீஹஸ்திசைல சிகரோத்ஜ்வல பாரிஜாதம்‌ 
ஸ்ரீஸம்‌ நமாமி சிரஸா யதுசைல தீபம்‌ 


நானிலமுந்தான்‌ வாழ நான்மறைகள்‌ தாம்வாழ 
மாநகரின்‌ மாறன்மறை வாழ - ஞானியர்கள்‌ 
சென்னி யணிசேர்‌ தூப்புல்‌ வேதாந்த தேசிகனே 
இன்னுமொரு நூற்றாண்டிரும்‌ : 
அடியார்கள்‌ வாழ அரங்கநகர்‌ வாழ 
சடகோபன்‌ தண்‌ தமிழ்நூல்‌ வாழ 
கடல்‌ சூழ்ந்த மன்னுலகம்‌ வாழ 
மணவாள மாமுனியே இன்னுமொரு நூற்றாண்டிரும்‌ 
நமாமி நாராண பாதபஞ்கஜம்‌ கரோமி நாராயண பூஜனம்‌ ஸதா 
வதாமி நாராயண நாம்‌ நிர்மலம்‌ ஸ்மராமி நாராயண தத்வம்‌ அவ்யயம்‌ 
பாஹிமாம்‌ பாஹிமாம்‌ நாராயணாயேதி பாஹிமாம்‌ 
ரக்ஷமாம்‌ ரக்ஷமாம்‌ விஷ்ணுமயம்‌ ஜகத 


684 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


காயேன வாசா மனஸேந்த்ர்யைர்வா 
புத்யாத்மனாவா ப்ரக்ருதே ஸ்வபாவாத்‌ 
கரோமி யத்யத்‌ ஸகலம்‌ பரஸ்மை 
ஸ்ரீமத்‌ நாராயணாயேதி ஸமர்ப்பயாமி 


II ஸர்வம்‌ ஸ்ரீக்ருஷ்ணார்ப்பணமஸ்து // 
நாலாயிரத்‌ திவ்யப்ரபந்தம்‌ 
(தொகுக்கப்பட்டவை 


பெரியாழ்வார்‌ அருளிச்செய்த திருவாய்மொழி 

மாணிக்கம்‌ கட்டி வயிரம்‌ இடை கட்டி 

ஆணிப்பொன்னால்‌ செய்த வண்ணச்‌ சிறுத்தொட்டில்‌ 
பேணிஉனக்குப்‌ பிரமன்‌ விடுதந்தான்‌ 

மாணிக்குறளனே! தாலேலோ வையமளந்தானே! தாலேலா 
சங்கின்‌ வலம்புரியும்‌ சேவடிக்கிண்கிணியும்‌ 

அங்கைச்‌ சரிவளையும்‌ நாணும்‌ அரைத்தொடரும்‌ 
அங்கண்‌ விசும்பில்‌ அமரர்கள்‌ போத்தந்தார்‌ 

செங்கண்‌ கருமுகிலே! தாலோலோ தேவகிசிங்கமே! தாலோலோ 
ஒதக்கடலின்‌ ஒளிமுத்தினாரமும்‌ 

சாதிப்பவளமும்‌ சந்தச்‌ சரிவளையும்‌ 
மாதக்கவென்று வருணன்‌ விடுதந்தான்‌ 

சோதிச்சுடர்‌ முடியாய்‌! தாலேலோ சுந்தரத்தோளனே! தாலேலோ 
நம்முடை நாயகனே! நான்மறையின்‌ பொருளே! 

நாவியுள்‌ நற்கமலநாதன்‌ முகனுக்கு ஒருகால்‌ 
தம்மனையானவனே! தரணிதலமுழுதும்‌ 

தாரகையின்னுலகும்‌ தடவி அதன்‌ புறமும்‌ 
விம்மவளர்த்தவனே! வேழமும்‌ ஏழ்விடையும்‌ 

விரவிய 'வேலைதனுள்‌ வென்று வருமவனே! 
அம்ம எனக்கு ஒரு கால்‌ அடுக செங்கீரை 

ஆயர்காள்‌ போரேறே! ஆடுக ஆடுகவே. 


685 
https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பஞ்சவர்தூதனாய்ப்‌ பாரதம்கை செய்து 
நஞ்சுஉமிழ்நாகம்‌ கிடந்த நற்பொய்கைபுக்கு 
அஞ்சப்பணத்தின்‌ மேல்‌ பாய்ந்திட்டு அருள்‌ செய்த 
அஞ்சன வண்ணனே அச்சோவச்சோ ஆயர்பெருமானே! 
அச்சோவச்சோ 


கண்ணைக்குளிரக்கலந்து எங்கும்‌ நோக்கிக்‌ கடிகமழ்பூங்‌ குலார்கள்‌ 
எண்ணத்துள்‌ என்றும்‌ இருந்த தித்திக்கும்பெருமானே! எங்களமுதே! 

உண்ணக்கனிகள்‌ தருவேன்‌ கடிப்பொன்றும்‌ நோவாமேகாதுக்‌ கிடுவன்‌ 
பண்ணைகிழியச்‌ சகடமுதைத்திட்ட பற்பநாபா இங்கே வாராய்‌ 


கருவுடை மேகங்கள்‌ கண்டால்‌ உன்னைக்கண்தலொக்கும்‌ கண்கள்‌ 
உருவுடையாய்‌! உலகேழும்‌ உண்டாக வந்து பிறந்தாய்‌ 

திருவுடையாள்‌ மணவாளா! திருவரங்கத்தே கிடந்தாய்‌! 
மருவிமணம்‌ கமழ்கின்ற மல்லிகைப்பூச்சூட்ட வாராய்‌ 


முடியொன்றி மூவுலகங்களும்‌ ஆண்டு உன்‌ ்‌ 
அடியேற்கருளென்று அவன்பின்‌ தொடர்ந்து 
படியில்‌ குணத்துப்‌ பரதநம்பிக்கு அன்று த 
அடிநீலையீந்தானைப்‌ பாடிப்பற அயோத்தியர்‌ கோமானைப்‌ 
பாடிப்பற 


காளியன்‌ பொய்கை கலங்கப்‌ பாய்ந்திட்டு அவன்‌ 
நிள்முடியைந்தலும்‌ நின்று நடம்‌ செய்து 

மீள அவனுக்கு அருள்‌ செய்த வித்தகன்‌ l 
தோள்வளி வீரமே பாடிப்பற தூமணிவண்ணனைப்‌ டாடிப்பற 


மாயச்சகடம்‌ உதைத்து மருது இறந்து ்‌ 
ஆயர்களோடு போய்‌ ஆநிரை காத்து அணி 
வேயின்‌ குழலூதி வித்தகனாய்‌ நின்ற E 
யர்கள்‌ ஏற்றினைப்‌ பாடிப்பற ஆநிரை மேய்த்தானைப்‌ 
= பாடிப்பற 


686 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


காரார்‌ கடலையடைத்திட்டு இலங்கைபுக்கு 
ஓராதான்‌ பொன்முடி ஒன்பதோடொன்றையும்‌ 
நேரா அவன்தம்பிக்கே நீளரசீந்த 
ஆராவமுதனைப்‌ பாடிப்பற அயோத்தியர்‌ வேந்தனைப்‌ 
பாடிப்பற 
அலம்பாவெருட்டாக்கொன்று திரியும்‌ அரக்கரை 
குலம்பாழ்படுத்துக்‌ குலவிளக்காய்‌ நின்றகோன்‌ மலை 
சிலம்பார்க்க வந்து தெய்வமகளிர்ளொடும்‌ சீர்‌ 
சிலம்பா பாயும்‌ தென்திருமாலிருஞ்‌ சோலையே 


ஆனாயர்கூடி அமைத்த விழவை அமரர்தம்‌ 
கோனார்க்கொழிய கோவர்த்தனத்துச்‌ செய்தான்‌ மலை 
வானாட்டில்‌ நின்று மாமலர்க்கற்பகத்தொத்திழி 
தேனாறு பாயும்‌ தென்திருமாலிருஞ்‌ சோலையே 


பலபலநாமம்‌ சொல்லிப்‌ பழித்த சிசுபாலன்தன்னை 
அலவலைமை தவிர்தத அழகன்‌ அலங்காரன்‌ மலை 

குலமலை கோலமலை குளிர்மாமலை கொற்றமலை 
நிலமலை நீண்டமலை திருமாலிருஞ்‌ சோலையே 


மாதவத்தோன்‌ புத்திரன்‌ போய்‌ மறிகடல்வாய்‌ மாண்டானை 
ஒதுவித்த தக்கணையா உருவுருவே கொடுத்தானூர்‌ 

தோதவத்தித்தூய்‌ மறையோய்‌ துறைபடித்துளும்பி எங்கும்‌ 
போதில்‌ வைத்ததேன்‌ சொரியும்‌ புனலரங்மென்பதுவே 


பெருவரஙகளவைபற்றிப்‌ பிழக்குடைய இராவணனை 
உருவரங்கப்பொருதழித்து இவ்வுலகினைக்கண்‌ பெறுத்தானூர்‌ 
குரவரும்பக்‌ கோங்கலரக்‌ குயில்கூ 


; வும்‌ குளிர்பொழில்சூழ்‌ 
திருவரங்கமென்பதுவே என்திருமால்‌ சேர்விடமே, 


பையரவினணைப்பாற்கடலுள்‌ பள்ளிகொள்கின்ற பரமமுர்த்தி 
உய்ய உலகு படைக்க வேண்டி உர்‌ 


அரங்கத்தரவணைப்‌ பள்ளியானே ! 
687 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


செஞ்சொல்மறைப்‌ பொருளாகிநின்ற தேவர்கள்நாயகனே! எம்மானே! 
எஞ்சலிலென்னுடையின்னமுதே! ஏழுலகுமுடையாய்‌! என்னப்பா! 
வஞ்சவுருவின்‌ நமன்தமர்கள்‌ வலிந்துநலிந்து என்னைப்பற்றும்போது 
அஞ்சலமென்று என்னைக்காக்க வேண்டும்‌ அரங்கத்தரவனைப்‌ 
பள்ளியானே! 


துக்கச்‌ கழலையைக்‌ சூழ்ந்துகிடந்த வலையை அறப்பறித்து 
புக்கினில்‌ புக்குன்னைக்‌ கண்டுகொண்டேன்‌ இனிப்போக விடுவதுண்டா 

மக்களறுவரைக்கல்லிடைமோத இழந்தவள்‌ தன்‌ வயிற்றில்‌ 
சித்கென வந்து பிறந்து நின்றாய்‌ திருமாலிருஞ்சோலையெற்தாய்‌ 


சென்னியோங்கு தன்திருவேங்கடமுடையாய்‌! உலகு 
தன்னைவாழ நின்ற நம்பீ! தாமோதரா! சதிரா! 

என்னையும்‌ என்னுடைமையையும்‌ உன்சக்கரபொறி யொற்றிக்கொண்டு 
நின்னருளே புரிந்திருந்தேன்‌ இனி என்‌ திருக்குறிப்பே? 


கடல்‌ கடைந்து அமுதம்‌ கொண்டு கலசத்தை நிறைத்‌ தாற்போல்‌ 
உடலுருகிவாய்‌ திறந்து மடுத்து உன்னை நிறைத்துக்‌ கொண்டேன்‌ 

கொடுமை செய்யும்‌ கூற்றமும்‌ என்‌ கோலாடி குறுகப்‌ பெறா 
தடவரைத்தோள்‌ சக்கரபாணீ சார்ங்கவிற்‌ சேவகனே! 

பொன்னைக்கொண்டு உரைகல்‌ மீதே நிறவெழவுரைத்‌ தாற்போல்‌ 
உன்னைக்‌ கொண்டு என்நாவகம்‌ பால்‌ மாற்றின்றி உரைத்துக்‌ கொண்டேன்‌ 

உன்னைக்‌ கொண்டு என்னுள்‌ வைத்தேன்‌ என்னையும்‌ உன்னிவிட்டேன்‌ 
என்னப்பா என்னிருடீகேசா! என்னுயிர்க்‌ காவலனே! 

பனிக்கடலில்‌ பள்ளிகோளைப்‌ பழகவிட்டு ஓடிவந்து என்‌ 
மனக்கடலில்‌ வாழவல்ல மாயமணவாளரம்பீ! 


தனிக்கடலில்‌! தனிச்சுடரே! தனியுலகே! என்றென்று 
உனக்கிடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தான்கினையே 


AAAA 


688 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
6 9 ° Q 9 o சி o K Q 
ஆண்டாள்‌ அருளிச்செய்த நாச்சியார்திருவாய்மொழி 


மன்னுபெரும்புகழ்‌ மாதவன்‌ மாமணிவண்ணன்‌ மணிமுடிமைதன்‌ 
தன்னை உகந்தது காரணமாக என்சங்கிழக்கும்‌ வழக்குண்டே? 

புன்னை குருக்கத்தி ஞாழல்செருந்திப்‌ பொதும்பினில்வாழும்‌ குயிலே 
பன்னி எப்போதும்‌ இருந்து விரைந்து என்பவளவாயன்‌ 


வரக்கூவாய்‌. 


வாரணமாயிரம்‌ சூழவலம்‌ செய்து 
நாரணநம்பி நடக்கின்றான்‌ என்‌எதிர்‌ 
பூரண பொற்குடம்‌ வைத்துப்‌ புரமெங்கும்‌ 


தோரணம்‌ நாட்டக்‌ கனாக்கண்டேன்‌ தோழீ! நான்‌ 


நாளைவதுவை மணமென்றுநாளிட்டு 
பாளைகமுகு பரிசுடைப்பற்தற்கீர்‌ 
கோளரிமாதவன்‌ கோவிந்தனென்பான்‌ ஓர்‌ 


காளைபுகுதக்‌ கனாக்கண்டேன்‌ தோழி! நான்‌ 


இந்திரனுள்ளிட தேவர்குழாமெல்லாம்‌ 
வந்திருந்து என்னை மகள்பேசி மந்திரித்து 
மந்திரக்கோடியுடுத்தி மணமாலை 
அந்தரிசூட்டக்‌ கனாக்கண்டேன்‌ தோழி! நான்‌ 
நால்திசைத்‌ தீர்த்தம்கொணர்ந்து நனிநல்கி 
பார்ப்பனச்சிட்டர்கள்‌ பல்லாரெடுத்தேத்தி 
பூப்புனைகண்ணிப்‌ புனிதனோடு என்தன்னை 
காப்புநாண்‌ கட்டக்‌ கனாக்கண்டேன்‌ தோழி! நான்‌ 
கதிரோளிதீபம்‌ கலசமுடனேந்தி 
சதிரிளமங்கையர்தாம்‌ வந்து எதிர்கொள்ள 
மதுரையார்‌ மன்னன்‌ அடிநிலை தொட்டு எங்கும்‌ 
அதிரப்புகுத கனாக்கண்டேன்‌ தோழீ! நான்‌ 
689 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
மத்தளம்‌ கொட்ட வரிசங்கம்‌ நின்றூத 
முத்துடைத்தாமம்‌ நிரை தாழ்ந்த பந்தற்கீர்‌ 
மைத்துனன்‌ நம்பி மதுசூதனன்‌ வந்து என்னை 
கைத்தலம்‌ பற்றக்‌ கனாக்கண்டேன்‌ தோழி! நான்‌ 


வாய்நல்லார்‌ நல்லமுறையோதி மந்திரத்தால்‌ 
பாசிலைநாணல்‌ படுத்துப்‌ பரிதிவைத்து 
காய்சினமாகனிறன்னான்‌ என்கைப்பற்றி 
தீவலம்‌ செய்யக்‌ கனாக்கண்டேன்‌ தோழி! நான்‌ 
இம்மைக்கும்‌ ஏழேழ்பிறவிக்கும்‌ பற்றாவான்‌ 
நம்மையுடையவன்‌ நாராயணன்நம்பி 
செம்மையுடைய திருக்கையால்தாள்‌ பற்றி 
அம்மிமிதிக்கக்‌ கனாக்கண்டேன்‌ தோழி நான்‌ 


வரிசிலைவாள்‌ முகத்து என்னைமார்த்தம்‌ வந்திட்டு 
எரிமுகம்‌ பாரித்து என்னைமுன்னே நிறுத்தி 
அரிமுகன்‌ அச்சுதன்‌ என்னைமுன்னே என்‌ கைவைத்து 
பொரிமுகந்‌ தட்டக்‌ கனாக்கண்டேன்‌ தோழி நான்‌ 
குங்குமமப்பிக்‌ குளிர்சாந்த மட்டித்து 
மங்கலவீதி வலம்செய்து மணநீர்‌ 
அங்கு அவனோடும்‌ உடன்சென்று அங்கு ஆணைமேல்‌ 
மங்சனமாட்டக்‌ கனாக்கண்டேன்‌ தோழி! நான்‌ 


கருப்பூரம்‌ நாறுமோ? கமலப்பூ நாறுமோ? 
திருப்பவளச்‌ செவ்வாய்தான்‌ தித்தித்திருக்குமோ? 

மருப்பொசித்த மாதவன்‌ தன்வாய்ச்சுவையும்‌ நாற்றமும்‌ 
விருப்புற்றுக்‌ கேட்கின்றன சொல்லாழி வெண்சங்கே! 


விண்ணீலமேலாப்பு விரித்தாற்போல்‌ மேகங்காள்‌! 
தெண்ணீர்பாய்‌ வேங்கடத்து என்திருமாலும்‌ போந்தானே? 

கண்ணீர்கள்‌ முலைக்குவட்டில்‌ துளிசோரச்‌ சோர்வேனை 
பெண்ணீர்மையீடழிக்கும்‌ இது தமக்கு ஓர்‌ பெருமையே 


690 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மின்னாகத்தெழுகின்ற மேகங்கள்‌! வேங்கடத்துத்‌ 
தன்னாகாத்‌ திருமங்கை நங்கிய சீர்மார்வர்க்கு 

என்னாகத்திளங்கொங்கை விரும்பித்தாம்நாள்‌ தோறும்‌ 
பொன்னாகம்புல்குதற்கு என்பரிவுடைமை செப்புமினே 


சிந்துரச்செம்பொடிப்போல்‌ திருமாலிருஞ்‌ சோலையெங்கும்‌ 
இந்திரகோபங்களே எழுந்தும்‌ பரந்திட்டனவால்‌ 

மந்தரம்‌ நாட்டி அன்று மதுரக்‌ கொழுஞ்சாறு கொண்ட 
சுந்தரத்தோறுடையான்‌ சுழலையில்‌ நின்று உய்துங்கொலோ? 


எழிலுடைய அம்மனைமீர்‌ என்னரங்கத்தின்னமுதர்‌ 
குழலழகர்‌ வாயழகர்‌ கண்ணழகர்‌ கொப்பூழில்‌ 
எழுகமலப்பூவழகர்‌ எம்மானார்‌ என்னுடைய 


கழல்வளையைத்‌ தாமும்‌ கழல்‌ வளையேயாக்கினரே 


பட்டிமேய்ற்தோர்காரேறு பலதேவதற்கு ஓர்கீழக்கன்றாய்‌ 
இட்டீறிட்டு விளையாடி இங்கே போதக்கண்டீரே? 
இட்டமான பசுக்களை இனிதுமறித்து நீருட்டி 
விட்டுக்கொண்டு விளையாட விரந்தாவனத்தே கண்டோமே 


குலசேகர ஆழ்வார்‌ அருளிச்செய்த பெருமாள்திருவாய்மொழி 
இருளிரியச்‌ சுடர்மணிகள்‌ இமைக்கும்‌ நெற்றி 
இனத்துத்தியணிபணம்‌ ஆயிரங்களார்ந்த 
அரவரசப்பெருஞ்சோதி அனந்தனென்னும்‌ 
அணிவிளங்கும்‌ உயர்வெள்ணையணையை மேவி 
திருவரங்கப்‌ பெருநகருள்‌ தெண்ணீர்ப்பொன்னி 
திரைக்கையால்‌ அடிவருடப்பள்ளி கொள்ளும்‌ 
கருமணியைக்‌ கோமளத்தைக்‌ கண்டுகொண்டு என்‌ 
கண்ணிணைகள்‌ என்று கொலோ களிக்கும்‌ நாளே 
மெய்யில்‌ வாழ்க்கையை மெய்யெனக்‌ெ 
வையந்தன்ணேடும்‌ கூடுவ தில்லையான்‌ 
ஜயனே! அரங்கா! என்று அழைக்கின்றேன்‌ 
மையல்‌ கொண்டொழிந்தேன்‌ என்தன்மாலுக்கே 


காள்ளும்‌ இவ்‌ 


691 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான்‌ வேண்டேன்‌ 
ஆனேறேழ்‌ வென்றான்‌ அடிமைத்திறமல்லால்‌ 
கூனேறு சங்கமிடத்தான்தன்‌ வேங்கடத்து 
கோனோரி வாழும்‌ குருகாயப்‌ பிறப்பேனே. 


ஆனாத செல்வத்து அரம்பையர்கள்‌ கடற்சூழ 

வானாளும்‌ செல்வமும்‌ மண்ணரசும்‌ யான்‌ வேண்டேன்‌ 
தேனார்பூஞ்சோலைத்‌ திருவேங்கடச்சுனையில்‌ 

மீனாய்ப்‌ பிறக்கும்‌ விதியுடையெனாவேனே 


ஒண்பவளவேலையுலவு தண்பாற்கடலுள்‌ 
கண்துயிலும்‌ மாயோன்‌ கழலிணைகள்‌ காண்பதற்கு 

பண்பகரும்‌ வண்டினங்கள்‌ பண்பாடும்‌ வேங்கடத்து 
செண்பகமாய்‌ நிற்கும்‌ திருவுடையெனாவேனே 


கம்பமதயானைக்‌ கழுத்தகத்தின்‌ மேலிருந்து 
இன்பமரும்‌ செல்வமும்‌ இவ்வரசும்‌ யான்‌ வேண்டேன்‌ 
எம்பெருமான்‌ ஈசன்‌ எழில்‌ வேங்கடமலைமேல்‌ 
தம்பமாய்‌ நிற்கும்‌ தவமுடையெனாவேனே 


வாளுமாமதிபோல்‌ வெண்குடைக்கீழ்‌ மன்னவர்தம்‌ 
கோனாகி வீற்றிருந்து கொண்டாடும்‌ செல்வறியேன்‌ 

தேனார்‌ பூஞ்சோலைத்‌ திருவேங்கடமலை மேல்‌ 
கானாறய்ப்பாயும்‌ கருத்துடையெனாவேளே 


செடியாய வல்வினைகள்‌ தீர்க்கும்‌ திருமாலே! 
நெடியானே வேங்கடவா நின்கோயில்‌ வாசல்‌ 

அடியாரும்‌ வானவரும்‌ அரம்பையரும்‌ கிடந்தியங்கும்‌ 
படியாய்க்‌ கிடந்து உன்பவளவாய்க்‌ காண்ப்பேன்‌ 


உம்பருலகாண்டு ஒரு குடைக்கீழ்‌ உருப்பசிதான்‌ 
அம்பொற்கலையல்குல்‌ பெற்றாலும்‌ ஆதரியேன்‌ 

செம்பவளவாயான்‌ திருவேங்கடமென்றும்‌ 
எம்பெருமான்‌ பொன்மலைமேல்‌ ஏதேனுமாவேனே 


692 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
நின்னையேதான்‌ வேண்டிநீள செல்வம்‌ வேண்டாதான்‌ 
தன்னையே தான்‌ வேண்டும்‌ செல்வம்போல்‌ மாயத்தால்‌ 
மின்னையே சேர்திகிரி விற்றுவக்‌ கோட்டம்மா 
நின்னையேதான்‌ வேண்டிநிற்பன்‌ அடியேனே. 


மன்னுபுகழ்க கெளசலைதன்‌ மணிவயிறுவாய்த்தவனே 
தென்னிலங்கைக்கோன்‌ முடிகள்‌ சிந்துவித்தாய்‌! செம்போன்சேர்‌ 
கன்னிநன்மாமதிள்‌ புடைசூழ்‌ கணபுரத்து என்கருமணியே 
என்னுடைய இன்னமுதே இராகவனே! தாலேலோ 
திருமழிசைப்பிரான்‌ அருளிச்செய்த திருச்சந்தவிருத்தம்‌ 
தூய்மையோகமாயினாய்‌ துழாயங்கல்மாலையாய்‌ 
ஆமையாயி ஆழ்கடல்‌ துயின்ற ஆதிதேவ நின்‌ 
நாமதேயம்‌ இன்னதென்ன வல்லமல்லவாகிலும்‌ 


சாமவேத கீதனாய சக்ரபாணியல்லையே? 


அங்கமாறும்‌ வேதம்‌ நான்கும்‌ ஆகிநின்று அவற்றுளே 
தங்குகின்ற தன்மையாய்‌! தடங்கடல்‌ பணத்தலை 

செங்கண்‌ நாகணைக்‌ கிடந்த செல்வம்‌ மல்குசீரினாய்‌ 
சங்கவண்ண மன்னமேனி சார்ங்கபாணியல்லையே? 


ஏகமூர்த்தி மூன்று முர்த்தி நாலுமூர்த்தி நன்மைசேர்‌ 
போகமூர்த்தி புண்ணியத்தின்‌ மூர்த்தி எண்ணில்‌ மூர்த்தியாய்‌ 
நாகமூர்த்தி சயனமாய்‌ நலங்கடல்‌ கிடந்து மேல்‌ 
ஆகமூர்த்தியாய்‌ வண்ணம்‌ என்கொல்‌? அதிதேவனே! 
அரங்கனே! தரங்கநீர்‌ கலங்க அன்றுகுன்று சூழ்‌ 
மரங்கள்‌ தேயமாநிலம்‌ குலுங்க மாசுணம்‌ சுலாய்‌ 
நெருங்கநீ கடைந்தபோது நின்றசூரர்‌ என்செய்தார்‌? 
குரங்கையாளுகந்த எந்தை! கூறுதேறவேறிதே 


693 


https://archive.org/details/muthulakshmiacademy 


46 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
விண்‌ கடந்த சோதியாய்‌ விளங்குஞான மூர்த்தியாய்‌ 
பண்‌ கடந்த தேசமேவு பாவநாசநாதனே! 
எண்‌ கடந்த யோகினோடு இரந்து சென்று மாணியாய்‌ 
மண்‌ கடந்த வண்ம்‌ நின்னை யார்‌ மதிக்க வல்லரே? 


காலநேமி காலனே! கணக்கிலாத கீர்த்தியாய்‌ 
ஞாலமேழும்‌ உண்டு பண்டு ஓர்‌ பாலனாய்‌ பண்பனே 

வேலை வேவவில்‌ வளைத்த வெல்சினத்தவீர! நின்‌ 
பாலராய பத்தர்‌ சித்தம்‌ முத்தி செய்யும்‌ மூர்த்தியே! 


கடம்கலந்தவன்‌ கரி மருப்பொசித்து ஓர்‌ பொய்கைவாய்‌ 
விடம்கலந்த பாம்பின்மேல்‌ நடம்பயின்ற நாதனே! 

குடம்‌ கலந்த கூத்தனாய்‌ கொண்டல்வண்ண! தண்துழாய்‌ 
வடம்‌ கலந்டத மாலைமார்ப! காலநெமிகாலனே! 


வரம்பிலாத மாலைமாய வையமேழும்‌ மெய்ம்மையே 
வரம்பிலாழியேத்திலும்‌ வரம்பிலாத கீர்த்தியாய்‌! 

வரம்பிலாத பல்பிறப்பு அறுத்து வந்து நின்கழல்‌ 
பொருந்முதாதிருந்த நீ வரம்‌ செய்‌ புண்டரீகனே! 


வெய்யவாழி சங்குதண்டு வில்லும்‌ வாளும்‌ ஏந்துசீர்க்‌ 
கைய! செய்யபோதில்‌ மாது சேரும்மார்ப நாதனே 
ஜயிலாய ஆக்கைறோய்‌ அறுத்துவந்து நின்னடைந்து 
உய்வதோரு பாயம்‌ நீ எனக்கு நல்கவேண்டுமே. 
பிறப்பினோடுபேரிடர்ச்‌ சுழிக்கண்‌ நின்றும்‌ நீங்குஃது 
இறப்பவைத்தஞான நீசரைக்‌ கரைக்கொடேற்றுமா 
பெற்றகரிய நின்னபாத பத்தியான பாசனம்‌ 
பெற்றகரியமாயனே எனக்கு நல்க வேண்டுமே 


அத்தனாகி அன்னையாகி ஆளும்‌ எம்பிரானுமாய்‌ 


ஒத்தொல்வாத பல்பிறப்பொழித்து நம்மை ஆட்கொள்வான்‌ 


முத்தனார்‌ முகுந்தனார்‌ புகுற்து நம்முள்‌ போவினம்‌ 
எத்தினால்‌ இடர்க்கடல்‌ கிடத்தி? ஏழை நெஞ்சமே 


694 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
பொன்னிசூழ்‌ அரங்கமேய பூவைவண்ண மாய கேள்‌ 
என்னதாவி என்னும்‌ வல்வினையினுட்‌ கொழுந்தெழுந்து 
உன்னபாதமென்ன நின்ற ஒண்சுடர்க்கொழுமலர்‌ 


மன்னவந்து பூண்டு வாட்டமின்றி எங்கும்‌ நின்றதே 


தொண்டரடிப்பொடி ஆழ்வார்‌ 
அருளிச்செய்த திருமாலை 
காவலில்புலனை வைத்துக்‌ கலிதன்னைக்‌ கடக்கப்பாய்ந்து 
நாவலிட்டு உழிதருகின்றோம்‌ நமன்தமர்தலைகள்‌ மீதே 
மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வ! நின்நாமம்‌ கற்ற 
ஆவலிப்புடைமை கண்டாய்‌ அரங்கமாநகருளானே! 
பச்சைமாமலைபோல்‌ மேனி பவளவாய்‌ கமலச்செங்கண்‌ 
அச்சுதா! அமரரேறே! ஆயர்தம்‌ கொழுந்தே என்னும்‌ 
இச்சுவைதவிர யான்‌ போய்‌ இந்திரலோகம்‌ ஆளும்‌ 
அச்சுவை பெறினும்‌ வேண்டேன்‌ அரங்கமாநகருளானே 


வேதநூல்‌ பிராயம்‌ நூறு மனிசர்தாம்‌ புகுவரேலும்‌ 
பாதியும்‌ உறங்கிப்போகும்‌ நின்றதில்‌ பதினையாண்டு 

பேதைபாலகனதாகும்‌ பிணிபசி மூப்புத்துன்பம்‌ 
அதலால்‌ பிறவி வேண்டேன்‌ அரங்கமாநகருளானே 


வண்டினம்‌ முரலும்‌ சோலை மயிலினம்‌ ஆடும்‌ சோலை 
கொண்ட்மீதணவும்‌ சோலை குயிலினம்‌ கூவும்‌ சோலை 
அண்டர்கோன்‌ அமரும்‌ சோலை அணி திருவரங்கமென்ன 
ஒரு வரிவிட்டுதது மிண்டர்பாய்ந்து உண்ணும்‌ சோற்றை விலக்கி 
்‌ நாய்க்கிடுமினீரே 
விரும்பிநின்றேத்த மாட்டேன்‌ விதியிலேன்‌ மதியொன்றில்லை 
இரும்புபோல்‌ வலிய நெஞ்சம்‌ இறையிறை உருகும்‌ வண்ணம்‌ 
சுரும்பமர்‌ சோலைசூழ்ந்த அரங்கமாகோயில்‌ கொண்ட 
கரும்பினைக்‌ கண்டுகொண்டு என்கண்ணினை களிக்குமாறே 
695 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பேசிற்றே பேசலல்லால்‌ பெருமையோன்று உணரலாகாது 
ஆசற்றார்‌ தங்கட்கல்லால்‌ அறியலாவானுமல்லன்‌ 

மாசற்றார்‌ மனத்துளானை வணங்கிநாமிருப்பதல்லால்‌ 
பேசத்தான்வதுண்டோ? பேதைநெஞ்சே ! நீ செல்லாய்‌ 


கங்கையிற்‌ புனிதமாய காவிடுநடுவு பாட்டு 
பொங்குநீர்‌ பாரந்தபாயும்‌ பூம்பொழிலரங்கந்தன்னுள்‌ 
எங்கள்மால்‌ இறைவன்௱ஈசன்‌ கிடந்ததோர்‌ கிடக்சைகண்டும்‌ 


எங்ஙனம்‌ மறந்து வாழ்கேன்‌? ஏழையேன்‌ ஏழையேனே 


ஊரிலேன்‌ காணியில்லை உறவு மற்றொருவரில்லை 
பாரில்நின்‌ பாதமூலம்‌ பற்றிலேன்‌ பரமமூர்த்தி 
காரொளிவண்ணனே! கண்ணனே! கதறுகின்றேன்‌ 


ஆருளர்கணைகண்‌? அம்மா அரங்கமாநகருளானே! 


மேம்பொருள்‌ போகவிட்டு மெய்ம்மையை மிகவுணர்ந்து 

ஆம்பரிசறிந்துகொண்டு ஐம்புலனகத்தடக்கி 
காம்பறத்தலைசிரைந்து உன்கடைத்தலையிருந்த வாழும்‌ 

சோம்பரை உகத்தி போலும்‌ சூழ்புனலரங்கத்தானே! 
திருமறுமார்வ நின்னைச்‌ சிந்தையுள்‌ திகழவைத்து 

மருவிய மனத்தராகில்‌ மாநிலத்து உயிர்களெல்லாம்‌ 
வெருவரக்‌ கொன்றுசுட்டுட்டு ஈட்டியவினையரேலும்‌ 

அருவினைப்பயனதுய்யார்‌ அரங்கமாநகருளானே! 

திருப்பாணாழ்வார்‌ அருளிச்செய்தவை 

அமலனாதிபிரான்‌ அடியார்க்கு என்னையாட்படுத்த 

விமலன்‌ விண்ணவர்கோன்‌ விரையார்பொழில்‌ வேங்கடவன்‌ 
நிமலன்நின்மலன்‌ நீதிவானவன்‌ நீள்மதிளரங்கத்தம்மாள்‌ திருக்‌ 

கமலபாதம்‌ வந்து என்கண்ணினுள்ளன வொக்கின்றதே 


096 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
உவந்தவள்ளத்தனாய்‌ உலகமளந்து அண்டமுற 
நிவந்தவீள்முடியன்‌ அன்றுதோர்ந்த நிசாசரரை 
கவர்ந்த வெங்கணைக்காகுத்தான்‌ கடியார்‌ பொழிலரங்கத்தம்மான்‌ 
அரைச்‌ 
சிவந்த ஆடையின்மேல்‌ சென்றதாம்‌ எனசிந்தனையே 
மந்திபாய்‌ வடவேங்கடமாலை வானவர்கள்‌ 
சந்திசெய்ய நின்றான்‌ அரங்கரத்தரவினணையான்‌ 
அந்திபோல்‌ நிறத்தாடையும்‌ அதன்மேலயனைப்‌ படைத்ததோரெழில்‌ 
உந்திமேலதன்றோ அடியேனனுள்ளத்தின்னுயிரே 


சதுரமாமதிள்‌ சூழ்‌ இலங்கைக்கிறைவன்‌ தலைபத்து 
உதிரவோட்டி ஓர்வெங்கணையுய்த்தவன்‌ ஓதவண்ணன்‌ 

மதுரமாவண்டுபாட மாமயிலாடரங்கத்தம்மாள்‌ திருவயிற்று 
உதரபந்தம்‌ என்னுள்ளத்துள்‌ நின்று உலாகின்றதே 


பாரமாய பழவினை பற்றறுத்து என்னைத்தன்‌ 
வாரமாக்கிவைத்தான்‌ வைத்ததன்றி என்னுள்‌ புகுந்தாள்‌ 

கோரமாதவம்‌ செய்தனன்கொல்‌ அறியேன்‌ அரங்கத்தம்மான்திரு 
வாரமார்‌ பதமன்றோ அடியேனை ஆட்கொண்டதே 


துண்டவெண்பிறையன்‌ துயர்தீர்த்தவன்‌ அஞ்சிறைய 
வண்டுவாழ்பொழில்சூழ்‌ அரங்கநாகர்மேய அப்பன்‌ 

அண்டரண்டபகிரண்டத்து ஒரு மாநிலம்‌ எழுமால்வரை முற்றும்‌ 
உண்டகண்டம்‌ கண்டீர்‌ அடியேனை உய்யக்கொண்டதே 

கையினார்‌ கசிசங்னலாழியர்‌ நீள்வரைபோல்‌ 
மெய்யனார்‌ துளபவிரையார்கமழ்‌ நீள்முடி எம்‌ 

ஐயனார்‌ அணியரங்கனார்‌ அரவினணைமிசைமேய மாயனார்‌ 
செய்யவாய்‌ ஜயோ! என்னைச்‌ சிந்தை கவர்ந்ததுவே 

பரியனாகிவந்த அவணனுடல்கீண்ட அமரர்க்கு 
அரிஆதிப்பிரான்‌ அரங்கத்தமலன்‌ முகத்து 

கரியவாகிப்புடை பரந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டஅப்‌ 
பெரியவாய்‌ கண்கள்‌ என்னைப்‌ பேதைமை செய்தனவே 


697 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆலமாமரத்தினிலைமேல்‌ ஒரு பாலகனாய்‌ 
ஞாலமேழும்‌ உண்டான்‌ அரங்கத்தவினணையான்‌ 
கோலமாமணியாரமும்‌ முத்துத்தாமமும்‌ முடிவில்லாதோரெழில்‌ 
நீலமேனி ஐயா! நினைகொண்டது என்நெஞ்சினையே 


கொண்டர்வண்ணனைக்‌ கோவலனாய்‌ வெண்ணெ 
யுண்டவாயன்‌ என்னுள்ளம்‌ கவர்ந்தானை 
அண்டர்கோன்‌ அணியரங்கன்‌ என்‌ அமுதனைக்‌ 
கண்டகண்கள்‌ மற்றோன்றினைக்‌ காணாவே 
மதுரகவிஆழ்வார்‌ அருளிச்செய்தவை 
கண்ணிநுண்‌ சிறுத்தாம்பினால்‌ கட்டுண்ணப்‌ 
பண்ணிய பெருமாயன்‌ என்னப்பனில்‌ 
நண்ணித்‌ தென்குருகூர்‌ நம்பியேன்றக்கால்‌ 
அண்ணிக்கும்‌ அமுதூறும்‌ என்னாவுக்கே 
நாவினால்‌ நவிற்று இன்பமெய்தினேன்‌ 
மேவினேன்‌ அவன்பொன்னடி மெய்ம்மையே 


தேவுமற்றியேன்‌ குருகூர்‌ நம்பி 
பாவினின்னிசை பாடித்‌ திரிவனே | 


திரிதந்தாகிலும்‌ தேவபிரானுடை 
கரியகோலத்‌ திருவுருக்காண்பன்‌ நான்‌ | 

பெரியவன்‌ குருகூர்‌ நகர்நம்பிக்கு ஆள்‌ | 
உரியனாய்‌ அடியேன்‌ பெற்ற நம்மையே | 

நன்மையால்‌ மிக்க நான்மறையாளர்கள்‌ 
புன்மையாக்க கருதுவராதலின்‌ 

அன்னையாய்‌ அத்தனாய்‌ என்னையாண்டிடும்‌ 
தன்மையான்‌ சடகோபன்‌ என்‌ நம்பியே 

நம்பினேன்‌ பிறர்நன்பொருள்‌ தன்னையும்‌ 
நம்பினேன்‌ மடவாரையும்‌ முன்னெல்லாம்‌ 

செம்டொன்‌ மாடத்‌ திருக்குருகூர்‌ நம்பிக்கு 
அன்பனாய்‌ அடியேன்‌ சதிர்தேன்‌ இன்றே 

698 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


இன்றுதொட்டும்‌ எழுமையும்‌ எம்பிரான்‌ 
நின்று தன்புகழ்‌ ஏற்ற அருளினான்‌ 
குன்றமாடத்‌ திருக்குழுகூர்நம்பி 
என்றும்‌ என்னை இகழ்விலன்‌ காண்மினே 


கண்டுகொண்டு என்னைக்‌ காரிமாறப்பிரான்‌ 
பண்டைவல்வினை பாற்றியருளினான்‌ 

எண்திசையும்‌ அறிய இயம்புகேன்‌ 
ஒண்தமிழ்ச்‌ சட௪கோபனருளையே 


அருள்‌ கொண்டாடும்‌ அடியவர்‌ இன்புற 
அருளினான்‌ அவ்வருமறையின்பொருள்‌ 
அருள்கொண்டு ஆயிரம்‌ இன்தமிழ்பாடினான்‌ 
அருள்கண்டீர்‌ இவ்வுலகினில்‌ மிக்கதே 
மிக்கவேதியர்‌ வேதத்தினுட்பொருள்‌ 
நிற்கப்பாடி என்‌ நெஞ்சுகள்‌ நிறுத்தினான்‌ 
தக்கசீர்‌ சடகோபன்‌ என்நம்பிக்கு ஆள்‌ 
புக்க காதல்‌ அடிமைப்‌ பயனன்றே 
பயனன்றாகிலும்‌ பாங்கல்லராகிலும்‌ 
செயல்நன்றாகத்‌ திருத்திப்‌ பணிகொள்வான்‌ 
குயில்நின்றார்‌ பொழில்சூழ்‌ குருகூர்‌ நம்பி 
முயல்கின்றேன்‌ உன்தன்‌ மொய்கழற்கன்பையே 


திருமங்கை ஆழ்வார்‌ அருளிச்செய்த பெரியதிருவாய்மொழி 


எம்பிரான்‌ எந்தை என்னுடைச்சுற்றம்‌ எனக்காக என்னுடைவாணாள்‌ 
அம்பினால்‌ அரக்கர்வெருக்கொள நெருக்கி அவருயிர்செகுத்த 

வம்புலாம்‌ சோலை மாமதிள்‌ தஞ்சைமா மணிக்கோயிலே வணங்கி 
நம்பிகாள்‌ உய்ய நான்‌ கண்டுகொண்டேன்‌ நாராயணாவென்னும்‌ நாமம்‌ 


699 
https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குலம்தரும்‌ செல்வம்தந்திடும்‌ அடியார்படுதுயாராயினவெல்லாம்‌ 
நிலந்தரஞ்செய்யும்‌ நீள்விசும்பருளும்‌ அருளொடு பெருநிலமளிக்கும்‌ 
வலந்தரும்‌ மற்றுந்தந்திடும்‌ பெற்ற தாயினும்‌ ஆயினசெய்யும்‌ 
நலந்தருஞ்‌ சொல்லை நான்கண்டு கொண்டேன்‌ நாராயணா 
வென்னும்‌ நாமம்‌ 


கலையும்‌ கரியும்‌ பரிமாவும்‌ கானம்‌ கடந்துபோய்‌ 
சிலையும்‌ கணையும்‌ துணையாகச்‌ சென்றான்‌ வென்றிச்செருக்களத்து 
மலைகொண்டு அலைநீரணைகட்டி மதிள்நீரிலங்கை வாளரக்கர்‌ 
தலைவன்‌ தலைபத்து அறுத்துக்நதான்‌ சாளக்கிராமம்‌ அடைநெஞ்சே 


வாணிலாமுறுவல்‌ சிறுநுதல்‌ பெருந்தோள்‌ மாதரார்‌ வனமுலைப்பயனே 
பேணினேன்‌ அதனைப்பிழையெனக்‌ கருதிப்‌ பேதையின்‌ பிறவி 
றோயுறுப்பான்‌ 
ஏணிலேன்‌ இருந்தேன்‌ எண்ணினேன்‌எண்ணி இனையவர்கலவியின்‌ 
திறத்தை 
நாணினேன்‌ வந்துஉன்‌ திருவடியடைந்தேன்‌ நைமிசாரணியத்துள்‌ எந்தாய்‌ 


அங்கண்ஞாலம்‌ அஞ்ச அங்கு ஓராளரியாய்‌ அவுணன்‌ 
பொங்கஆகம்‌ வள்ளுகிரால்‌ போழ்ந்த புனிதனிடம்‌ 

பைங்கணானைக்‌ கொம்புகொண்டு பத்திமையால்‌ அடிக்கீழ்க்‌ 
செங்கணாளி இட்டிறைஞ்சும்‌ சிங்கவேள்‌ குன்றமே. 


தாயே தந்தையென்றும்‌ தாரமேகிளைமக்களென்றும்‌ 

நோயே பட்டொழிந்தேன்‌ நுன்னைக்‌ காண்பதோராசையினால்‌ 
வேயேப்‌ பூம்பொழில்சூழ்‌ விரையார்‌ திருவேங்கடவா! 

நாயேன்‌ வந்தடைந்தேன்‌ நல்கி ஆளென்னைக்‌ கொண்டருளே 


கொன்றேன்‌ பல்லுயிரைக்‌ குறிக்கோளொன்றிலாமையினால்‌ 
என்றேனும்‌ இரந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன்‌ 
குன்றேய்‌ மேகமதிர்‌ குளிர்மாமலை வேங்கடவா: 
அன்றே வந்தடைந்தேன்‌ அடியேனை ஆட்கொண்டருளே 


700 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தெரியேன்‌ பாலகனாய்ப்‌ பலதீமைகள்‌ செய்துமிட்டேன்‌ 
பெரியேனாயினபின்‌ பிறர்க்கேயுழைத்து ஏழையானேன்‌ 
கரிசேர்‌ பூம்பொழில்சூழ்‌ கனமாமலை வேங்கடவா 


அரியே வந்தடைந்தேன்‌ அடியேனை ஆட்கொண்டருளே 


நோற்றேன்‌ பல்பிறவி நுன்னைக்‌ காணபதோரசையினால்‌ 
ஏற்றேன்‌ இப்பிறப்பே இடருற்றனன்‌ எம்பெருமான்‌ 

கோல்தேன்‌ பாய்ந்தொழுகும்‌ குளிர்சோலைசூழ்‌ வேங்கடவா 
ஆற்றேன்‌ வந்தடைந்தேன்‌ அடியேனை ஆட்கொண்டருளே 

பற்றேல்‌ ஒன்றுமிலேன்‌ பாலமேசெய்து பாவியானேன்‌ 
மற்றேலொன்றறியேன்‌ மாயனே எங்கள்‌ மாதவனே 

கல்தேன்‌ பாய்ற்தொழுகும்‌ கமலச்சுனை வேங்கடவா 


அற்றேன்‌ வந்தடைந்தேன்‌ அடியேனை ஆட்கொண்டருளே 


விற்பெருவிழவும்‌ கஞ்சனும்‌ மல்லும்‌ வேழமும்‌ பாகனும்‌ வீழ 

செற்றவன்தன்னை புறமெரிசெய்த சிவனுறு துயர்களை தேவை 
பற்றலர்வீயக்‌ கோல்கையில்‌ கொண்டு பார்த்தன்‌ தேர்முன்‌ நின்றானை 

சிற்றவை பணியால்‌ முடிதுறந்தானைத்‌ திருவல்லிக்கேணிக்‌ 

கண்டேனே 

பஞ்சிச்சிறுகூழையுருவாகி மருவாத 

வஞ்சப்பெண்நஞ்சுண்ட அண்ணல்‌, முன்நண்ணாத 
கஞ்சகைகடந்தவனூர்‌ கடல்மல்லைத்‌ தலசயனம்‌ 

நெஞ்சில்‌ தொழுவாரைத்‌ தொழுவாய்‌ என்தூய்‌ நெஞ்சே 
மஞ்சாடுவரையேமும்‌ கடல்களேழும்‌ 

வானகமும்‌ மண்ணகமும்‌ மற்றும்‌ எல்லாம்‌ 


எஞ்சாமல்‌ வயிற்றடக்கி ஆலின்மேல்‌ ஓர்‌இளந்தளிரில்‌ 


கண்வளர்ந்தாசன்‌ தன்னை 


70 
ரதத dota ot பின்ன கச்சா 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


துஞ்சாநீர்வளம்‌ கரக்கும்‌ பெண்ணைத்‌ தென்பால்‌ 
தூயநன்மறையாளர்‌ சோமுச்செய்ய 

செஞ்சாரிவிளையலுள்‌ திகழ்ந்து தோன்றும்‌ 
திருக்கோவிலூரதனுள்‌ கண்டேன்‌ நானே 


மின்னும்‌ ஆழியங்கையவன்‌ செய்யவளுறைதரு திருமார்பன்‌ 
பன்னுநால்‌ மறைப்பல்பொருளாகிய பரனிடம்‌ வரைச்சாரல்‌ 

பின்னும்‌ மாவவிப்பந்தலில்‌ பெடைவரப்‌ பிணியவிழ்‌ கமலத்து 
தென்னவென்றுவண்டு இன்னிசை முரல்தரு திருவயிந்திரபுரமே 


வளைக்கைநெடுங்கண்‌ மடவார்‌ ஆய்ச்சியர்‌ அஞ்சி அழைப்ப 
தளைத்தவிழ்தாமரைப்‌ பொய்கைத்‌ தண்தடம்புக்கு அண்டர்காண 

முளைத்த எயிந்நழல்‌ நாகத்து உச்சியில்‌ நின்று அதுவாட 
திளைத்தமர்‌ செய்துவருமான்‌ சித்திரக்கூடத்துள்ளானே 


உந்திமேல்‌ நான்முகனைப்‌ படைத்தான்‌ உலகுண்டவன்‌ 
எந்தைபொம்மான்‌ இமையோர்கள்‌ தாதைக்கு இடம்‌என்பரால்‌ 
சந்தினோடு மணியும்‌ கொழிக்கும்‌ புனல்காவிரி 
அந்திபோலும்‌ நிறத்தார்‌ வயல்சூழ்‌ தென்னரங்கமே 


வலபுலாம்‌ கூந்தல்‌ மண்டோதரி காதலன்‌ வான்புக 
அம்புதன்னால்‌ முனிந்த அழகனிடமென்பரால்‌ 
உம்பர்போனும்‌ உலகேழும்‌ வந்தீண்டி வணங்கும்‌ நல்‌ 
செம்பொனாரும்‌ மதிள்‌ சூழ்ந்து அழகார்‌ தென்னரங்கமே 
கண்ணும்‌ கழன்று பிளையோடு ஈளைவந்தேங்கினால்‌ 
பண்ணின்‌ மொழியார்‌ பையநடமினென்தமுன்‌ 
விண்ணும்‌ மலையும்‌ வேதமும்‌ வேள்வியுமாயினான்‌ 
நண்ணு நறையூர்‌ நாம்‌ தொழுதும்‌ எழு நெஞ்சமே! 


702 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


உறியார்‌ வெண்ணெயுண்டு உரலோடும்‌ கட்டுண்டு 
வெறியார்‌ கூந்தல்பின்னை பொருட்டு ஆன்வென்றானூர்‌ 

பொறியார்‌ மங்ஞை பூம்பொழில்‌ தோறும்‌ நடமாட 
நறுநாண்மலர்மேல்‌ வண்டுஇறைபாடும்‌ நறையூரே 


பெரியானை அமரர்தலைவற்கும்‌ பிரமனுக்கும்‌ 
உரியானை யுகந்தானவனுக்கும்‌ உணர்வதனுக்கு 

அரியானை அழுந்தூர்‌ மறையோர்கள்‌ அடிபணியும்‌ 
கரியானை அடியேன்‌ கண்டுகொண்டு களித்தேனே 


உருகிநெஞ்சே! நினைத்து இங்கு இருந்தென்‌? தொழுதும்‌ எழு 
முருகுவண்டுண்‌ மலர்க்கைதையின்‌ நீழலின்‌ முன்னொர்நாள்‌ 

பெருகுகாதன்மை என்னுள்ள மெய்தப்பிரிந்தானிடம்‌ 
பொருதுமுந்‌ நீர்க்கரைக்கே மணியுந்து புல்லாணியே. 


முந்துற உரைக்கேன்‌ விரைக்குழல்மடவார்‌ கலவியை விடுதடுமாறல்‌ 
அந்தரமேழும்‌ அலைகடலேழும்‌ ஆய எம்மடிகள்‌ தம்கோயில்‌ 

சந்தொடுமணியும்‌ அணிமயில்‌ தழையும்‌ தழுவிவந்து அருவிகன்நிரந்து 
வந்திழி சாரல்‌ மாலிருஞ்சோலை வணங்குதும்வா மடநெஞ்சே 

எங்கள்‌ எம்மிறை எம்பிரான்‌ இமையோர்க்கு நாயகன்‌ ஏத்தடியவர்‌ 
தங்கள்‌ தம்‌ மனத்துப்‌ பிரியாது அருள்புரிவான்‌ 

பொங்கு தண்ணருவி புதம்செய்யப்‌ பொன்களே சிதறும்‌ இலங்கொளி 
செங்கமலம்‌ மலரும்‌ திருக்கோட்டியூரானே 

கன்றுகொண்டு விளங்கனியெறிந்து ஆநிரைக்கழிவென்று மாமழை 
நின்று காத்துகந்தான்‌ நிலம்‌ கட்கினியான்‌ 

குன்றின்‌ முல்லையில்‌ வாசமும்‌ குளிர்மல்லிகைமணமும்‌ அளைந்து 
இளந்தென்றல்‌ வந்துலவும்‌ திருக்கோட்டியூரானே 


kkk 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பொய்கை ஆழ்வார்‌ அருளிச்செய்த முதல்‌ திருவந்தாதி 
வையம்‌ தகளியா வார்கடலே நெய்யாக 

வெள்ளகதிரோன்‌ விளக்காக - செய்ய 
சுடராழியானடிக்கே சூட்டினென்சொல்‌ மாலை 

இடராழி நீங்குகவேயென்று 


மண்ணும்‌ மலையும்‌ மறிகடலும்‌ மாருதமும்‌ 
விண்ணும்‌ விழுங்கியதுமெய்யென்பர்‌ - எண்ணில்‌ 

அலகளவுகண்ட சீராழியாய்க்கு அன்றுஇவ்‌ 
வுலகளவும்‌ உண்டோ? உன்வாய்‌ 


மாலும்‌ கருங்கடலே என்நோற்றாய்‌? வையகமுண்டு 
ஆலினிவைத்துயின்ற ஆழியான்‌ - கோல்க 
கருமேனிக்‌ செங்கண்மால்கண்படையுள்‌ என்றும்‌ 


திருமேனி நீதீண்டப்‌ பெற்று 


நின்று நிலமங்கை நீரேற்று மூவடியால்‌ 
சென்று திசையளந்த செங்கண்மாற்கு - என்றும்‌ 

படையாழி புள்ளூர்தி பாம்பணையான்பாதம்‌ 
அடையாழி நெஞ்சே அறி 

இறையும்‌ நிலனும்‌ இருவிசும்பும்‌ காற்றும்‌ 
இறைபுனும்‌ செந்தீயுமாவான்‌ - பிறைமருப்பின்‌ 

பைங்கண்மால்யானை படுதுயரம்‌ காத்தளித்த 
செங்கண்மால்‌ கண்டாய்‌ தெளி 

குன்றனைய குற்றம்‌ செயினும்‌ குணங்கொள்ளும்‌ 
இன்றுமதலாக என்நெஞ்சே! என்றும்‌ 

புறனுரையேயாயினும்‌ பொன்னாழிக்கையான 
திறனுரேயே சிந்தித்திரு 


704 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சென்றால்‌ குடையாம்‌ இருந்தால்‌ சிங்காசனமாம்‌ 
நின்றால்‌ மரவடிவாம்‌ நீள்கடலுள்‌ - என்றும்‌ 
புணையாம்‌ மணிவிளக்காம்‌ பூம்பட்டாம்‌ புல்கும்‌ 


அணையாம்‌ திருமாற்கு அரவு 


வழநின்ற நின்னைத்தொழுவார்‌ வழுவா 
மொழிநின்ற மூர்த்தியரேயாவர்‌ - பழுதொன்றும்‌ 
வாராதவண்ணமே விண்கொடுக்கும்‌ மண்ணளந்த 


சீரான்‌ திருவேங்கடமே 


வானாகித்‌ தீயாய்‌ மறிகடலாய்‌ மாருதமாய்‌ 
தேனாகிப்‌ பாலாம்‌ திருமாலே - ஆனாய்ச்சி 

வெண்ணெய்‌ விழுங்க நிறையுமே? முன்னொருநாள்‌ 
மண்ணையுமிழ்ந்த வயிறு 

பிடிசேர்‌ களிறளித்தபோரளா! உன்தன்‌ 
அடிசோர்ந்தருள்‌ பெற்றாளன்றே - பொடிசேர்‌ 

அன்றகங்கையேற்றான்‌ அவிர்சடைமேல்‌ பாய்ந்த 
புனற்கங்கையென்னும்‌ பேர்ப்பொன்‌ 

உளன்கண்டாய்‌ நன்னெஞ்சே! உத்தமமென்றும்‌ 
உளன்கண்டாய்‌ உள்ளுவாருள்ளத்து... உளன்கண்டாய்‌ 

வெள்ளத்தினுள்ளாகும்‌ வேங்கடத்துமேயானும்‌ 
உள்ளத்தினுள்ளாளென்று ஓர்‌. 


ஓரடியும்‌ சாடுதைதத்த ஒண்மலர்ச்சேவடியும்‌ 
ஈரடியும்‌ காணலாம்‌ என்னெஞ்சே! ஓரடியின்‌ 


தாயவனைக்‌ கேசவனைத்‌ தண்துழாய்‌ மாலைசேர்‌ 
மாயவனையே மனத்துவை 


KIKK 


705 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
பூதத்தாழ்வார்‌ அருளிச்‌ செய்த இரண்டாம்‌ 
திருவந்தாதி 
அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக 
இன்புருகு சிந்தை யிடுதிரியா நன்புருகி 
ஞானச்சுடர்‌ விளக்கேற்றினேன்‌, நாரணற்கு 
ஞானத்‌ தமிழ்‌ புரிந்தான்‌. 


ஞானத்தால்‌ நன்குணர்ந்து நாரணன்தன்‌ நாமங்கள்‌ 
தானத்தால்‌ மற்றவன்பேர்‌ சாற்றினால்‌ - வானத்‌ 

தணியமரர்‌ ஆக்கவிக்கும்‌ஃதன்றே நங்கள்‌ 
பயியமரர்‌ கோமான்‌ பரிசு 


பேர்த்தனை மாசகடம்‌ பிள்ளாய்‌ - மண்ணிரந்து 
காத்தனை பல்லுயிரும்‌ காவலனே - ஏத்திய 

நாவுடையேன்‌ பூவுடையேன்‌ நின்னுள்ளி நன்றமையால்‌ 
கா அடியேன்‌ பட்டகடை 


மனத்துள்ளான்‌ வேங்கேடத்தான்‌ மாகடலான்‌ மற்றும்‌ 
நினைப்பரிய நீளரங்கத்துள்ளான்‌ - என்னப்பலரும்‌ 

தேவாதிதேதவ னெனப்படுவான்‌ முன்னொருநாள்‌ 
மாவாய்‌ பிளந்த மகன்‌ 


மாலையரியுருவன்‌ பாதமலரணிந்து | 
காலைதொழுதெழுமின்‌ கைகோலி - ஞாலம்‌ | 
அளந்திடந்து உண்டுமழிந்து அண்ணலை மற்றல்லால்‌ 
உளங்கிடந்தவற்றால்‌ உணர்ந்து 
நெறியார்‌ குழற்கற்றை முன்னின்றுபின்‌ தாழ்ந்து 
அறியாததிளங்கரியென்றெண்ணி - பிறியாது 
பூங்கொடிக்கள்‌ வைகும்பொருபுனற்குன்றென்னும்‌ 
வேங்கடமே யாம்‌ விரும்பும்‌ வெற்பு 
706 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
கண்டேன்‌ திருமேனி யான்கனவில்‌ ஆங்கனவன்கைக்‌ 
கண்டேன்‌ கனலும்‌ சுடராழி - கண்டேன்‌ 
உறுநோய்‌ வினையிரண்டும்‌ ஓட்டுவித்து பின்னும்‌ 
மறுநோய்‌ செறுவான்‌ வலி 


யானேதவஞ்செய்தேன்‌ ஏழ்பிறப்பும்‌ எப்பொழுதும்‌ 
யானே தவமுடையேன்‌ எம்பெருமான்‌! யானே 

இருந்தமிழ்நன்மாலை இணையடிக்கே சொன்னேன்‌ 
பெருந்தமிழன்‌ நல்லேன்‌ பெரிது. 


பெருகுமதவேழம்‌ மாப்பிடிக்கு முன்னின்று 
இருகணிளமூங்கில்‌ வாங்கி - அருகிருந்த 
தேன்கலந்து நீட்டும்‌ திருவேங்கடம்‌ கண்டீர்‌ 


வான்கலந்தத வண்ணன்வரை * 


பகல்கண்டேன்‌ நாரணனைக்‌ கண்டேன்‌ கனவில்‌ 
மிகக்கண்டேன்‌ மீண்டு அவனைமெய்யே - மிகக்‌ கண்டேன்‌ 
ஊன்திகழும்‌ நேமி ஒளிதிகழும்‌ சேவடியான்‌ 
வான்திகழும்‌ சோதிவடிவு 


மண்ணுலகம்‌ ஆளேனே? வானவர்க்கும்‌ வானவனாய்‌ 
விண்ணுலகதத்‌ தன்னகத்துமேவேனே? நண்ணித்‌ 
திருமாலைச்‌ செங்கண்‌ நெடியானை எங்கள்‌ 


பெரமானைக்‌ கைதொழுதபின்‌ 
அத்தியூரான்‌ புள்ளையூர்வான்‌ அணிமணியின்‌ 
துத்திசேர்‌ நாகத்தின்‌ மேல்முயில்வான்‌ - முத்தீ 


மறையாவான்‌ மாகடல்‌ நஞ்சுண்டான்‌ தனக்கும்‌ 
இறையாவன்‌ எங்கள்‌ பிரான்‌ 


707 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
இறையெம்பெருமாள்‌! அருளென்று இமையோர்‌ 
முறைநின்று மொய்ம்மலர்கள்தூவ - அறைகழல்‌ 
சேவடியான்‌ செங்கணெடியான்‌ குறளுருவாய்‌ 


மாவடிவில்‌ மண்கொண்டான்மால்‌. 


மாலே! நெடியானே! கண்ணனே! விண்ணவர்க்கு 
மேலா! வியன்துதழாய்க்கண்ணியனே - மேலால்‌ 
விளவின்காய்‌ கன்றினால்‌ வீழ்த்தவனே! என்தன்‌ 


அளவன்றால்‌ யானுடைய அன்பு. 


பேயாழ்வார்‌ அருளிச்செய்த மூன்றாம்‌ திருவந்தாதி 
திருகண்கண்டேன்‌ பொன்மேனி கண்டடேன்‌ திகழும்‌ 
அருக்கன்னி நிறமும்‌ கண்டேன்‌ - செருக்கிளரும்‌ 
பொன்னாழி கண்டேன்‌ புரிசங்கம்‌ கைக்கண்டேன்‌ 
என்னாழிவண்ணன்‌ பால்‌ இன்று 
இன்றே கழல்கண்டேன்‌ ஏற்பிறப்பும்‌ யானறுத்தேன்‌ 
பொன்தோய்வரை மார்பில்‌ பூந்துழாய்‌ - அன்று 
திருக்கண்டுகொண்ட திருமாலே! உன்னை 
மருக்கண்டு கொண்டென்‌ மனம்‌ 


நாமம்‌ பல சொல்லி நாராயணாவென்று 
நாமங்கையால்‌ தொழுதும்‌ நன்னெஞ்சே! வா மருவி 

மண்ணுலகமுண்மிழ்ந்த வண்டறையுந்தண்துழாய்‌ 
கண்ணனையே காண்க நங்கண்‌ 


வந்ததைத்த வெண்திரைகள்‌ செம்பவளம்‌ வெண்முத்தம்‌ 
அந்திவிளக்குமணி விளக்காம்‌ - எந்தை 

ஒருவல்லித்‌ தாமரையாள்‌ ஒன்றிய சீர்மார்வன்‌ 
திருவல்லிக்கேணியான்‌ சென்று 


708 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
வடிவார்‌ முடிகோட்டி வான்வர்கள்‌ நாளும்‌ 
கடியார்‌ மலர்தூவிக்காணும்‌ - படியானை 
செம்மையால்‌ உள்ளுருகிச்‌ செல்வனே நெஞ்சமே 
மெய்ம்மையே காணவிரும்பு 


வருங்கால்‌ இருநிலனும்‌ மால்விசும்பும்‌ காற்றும்‌ 
நெருங்குதீ நீர்‌ உருமானான்‌ - பொருந்தும்‌ 

சுடராழி யொன்றுடையான்‌ சூழ்கழலே நாளும்‌ 
தொடராழி நெஞ்சே! தொழுது 


பாற்கடலும்‌ வேங்கடமும்‌ பாம்பும்‌ பனிவிசும்பும்‌ 
நூற்கடலும்‌ நுண்ணூலதாமரைமேல்‌ - பாற்பட்டு 

இருந்தார்‌ மனமும்‌ இடமாகக்‌ கொண்டான்‌ 
குருந்தொசித்த கோபாலகன்‌ 


இறையாய்‌ நிலனாகி எண்திசையும்‌ தானாய்‌ 
மறையாய்‌ மறைப்பொருளாய்‌ வானாய்‌ - பிறைவாய்ந்த 
வெள்ளத்தருவி விளங்கொலிநீர்‌ வேங்கடத்தான்‌ 
உன்னத்தினுள்ளே உளன்‌ 


நின்ற பெருமானே! நீரேற்று உலகெல்லாம்‌ 
சென்ற பெருமானே! செங்கண்ணா! - அன்று 

துரகாய்‌ கீண்ட துழாய்முடியாய்‌ - நங்கள்‌ 
நரகவாய்‌ கீண்டாயும்‌ நீ 


கலந்துமணியிமைக்கும்‌ கண்ணா! நின்மேனி 
மலர்ந்துத மரகதமே காட்டும்‌ - நலந்திகழும்‌ 
கொத்தின்‌ வாய்வண்டறையும்‌ ததண்துழாய்க்கோமானை 
அந்திவான்‌ காட்டுமது. 
தொட்டபடையெட்டும்‌ தோலாத வென்றியான்‌ 
அட்டபுயகரத்தான்‌ அஞ்ஞான்று - குட்டத்துக்‌ 
கோள்முதலை துஞ்சக்‌ குறித்தேறிந்தத சக்கரத்தான்‌ 
தாள்முதலே நங்குட்குச்‌ சார்வு 
709 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சார்வு நமக்குஎன்றும்‌ சக்கரத்தான்‌' - தண்துழாய்த்‌ 
தார்வாழ்வரை மார்பன்தான்‌ முயங்கும்‌ காராந்த 

வானமருமின்னிமைக்கும்‌ வண்தாமரை நெடுங்கண்‌ 
தோனமரும்பூமேல்‌ திரு. 


நம்மாழவார்‌ அருளிச்‌ செய்த திருவாய்மொழி 


உயர்வுறயுயர்நலம்‌ உடையவன்‌ எவனவன்‌ 
மயர்வற மதிநிலம்‌ அருளினன்‌ எவனவன்‌ 

அயர்வறும்‌ அமரர்கள்‌ அதிபதி எவனவன்‌ 
துயரறு சுடரடி தொழுதொழு என்‌ மனனே! 


இலனது உடையனிது எனநினைவரியவன்‌ 
நினனிடை விசும்பிடை உருவினன்‌ அருவினன்‌ 

புலனொடு புலனலன்‌ ஒழிவிலன்பரந்த அந்‌ 
நலனுடை யொருவனை நணுகினம்நாமே 


திடவிசும்பெரிவளி நீர்நிலம்‌ இவைமிசை 
படர்பொருள்‌ முழுவதுமாய்‌ அவையவைதொறும்‌ 

உடல்மிசை உயிரெனக்‌ கரந்து எங்கும்‌ பரந்துளன்‌ 
சுடர்மிகு சுருதியுள்‌ இவையுண்டசுரனே. 


பிறவித்துயரற ஞானத்துள்‌ நின்று 
துறவிச்சுடர்‌ விளக்கம்‌ தலைப்பெய்துவார்‌ 

அறவனை ஆழிப்படை அந்தண்னை 
மறவிலையின்றி மனத்து வைப்பாரே 


கண்ணுள்ளே நிற்கும்‌ காதன்மையால்‌ தொழில்‌ 
எண்ணிலும்‌ வரும்‌ என்‌இனிவேண்டுவம்‌? 

மண்ணும்‌ நீரும்‌ எரியும்‌ நல்வாயுவும்‌ 
விண்ணுமாய்‌ விரியும்‌ எம்பிரானையே 


எந்தையே! என்றும்‌ எம்பெருமான்‌! என்றும்‌ 
சிந்தையுள்‌ வைப்பன்‌ சொல்லுவான்‌ பாவியேன்‌ 
எந்தை! எம்பெருமான்‌! என்று வானவா 
சிந்தையுள்வைத்துச்‌ சொல்லும்‌ செல்வனையே 
710 
47 
https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


திண்ணன்வீடு முதல்முழுதுமாய்‌ 
எண்ணின்‌ மீதியன்‌ எம்பெருமான்‌ 
மண்ணும்‌ விண்ணுமெல்லாம்‌ உடனுண்ட நம்‌ 


கண்ணன்‌ கண்ணல்லது இல்லையோர்கண்ணே 


இனியார்‌ ஞானங்களால்‌ எடுக்கலெழாத எந்தாய்‌ 
கனிவார்‌ வீட்டின்பமே! என்கடல்‌ படா அமுதே! 
தனியேன்‌ வாழ்‌ முதலே! பொழிலேழும்‌ ஏன்மொன்றாய்‌ 
நுனியார்‌ கோட்டில்‌ வைத்தாய்‌! உன்பாதம்‌ சேர்ந்தேனே 


திருவுடம்பு வான்சுடர்‌ செந்தாமரைக்கண்‌ கைகமலம்‌ 
திருவிடமே மார்பம்‌ அயனிடமே கொப்பூழ்‌ 

ஒருவிடமும்‌ என்தைபெருமாந்கு அரனேயோ 
ஒருவிடமொன்றின்றி என்னுள்‌ கலந்தானுக்கே 


மாதவனென்றதேகொண்டு என்னையினி இப்பால்பட்டது 
யாதவங்களும்சேர்‌ கொடேனென்று என்னுள்‌ புகுந்திருந்து 

தீதவங்கெடுக்கும்‌ அமுதம்‌ செந்தாமரைக்கண்‌ குன்றம்‌ 
தோதவமிலென்‌ கன்னற்கட்டி எம்மான்‌ என்கோவிந்தனே 


வாமனன்‌! என்மரகவண்ணன்‌! தாமரைக்கண்ணினன்‌ 
காமனைப்‌ பயந்தாய்‌ என்றென்று உன்கழல்பாடியே பணிந்து 
தூமனத்தனனாய்ப்‌ பிறவித்துழதிநீங்க என்னைத்‌ 
தீமனம்‌ கெடுத்தாய்‌ உனக்குஎன்‌ செய்கேன்‌? என்சிரீதரனே! 
செய்யேல்‌ தீவினையோன்று அருள்செய்யும்‌ என்‌ 
கையார்சக்கரச்‌ கண்ணபிரானே! 
ஐயார்‌ கண்டம்‌ அடைக்கிலும்‌ நின்கழல்‌ 
எய்யாது ஏத்த அருள்செய்‌ என(கிகே 


முடிச்சோதியாய்‌! எனது முகச்சோதி மலர்ந்ததுவோ? 
அடிச்சோதி நீநின்ற தாமரையாய்‌ அலர்ந்ததவோ? 
படிச்சோதியாடையொடும்‌ பல்கலனாய்‌ நின்பைம்பொன்‌ 
கடிச்சோதி கலந்ததுவோ? திருமாலே? கட்டுரையே 
711 


https://archive.org/details/muthulakshmiacademy 


லான வ." 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பயிலும்‌ சுடரொளிமூர்த்தியைப்‌ பஙகயக்‌ கண்ணனை 
பயிலஇனிய நம்பாற்கடல்‌ சேர்ந்த பரமனை 

பயிலும்‌ திருவுடையார்‌ யவரேலும்‌ அவர்கண்டீர்‌ 
பயிலும்‌ பிறப்பிடைதோறு எம்மையாளும்‌ பரமரே 


நாதனை ஞாலமும்‌ வானமும்‌ ஏத்தும்‌ நறுநிதுழாய்ப்‌ 
போதனை டொன்றெடுஞ்சக்கரத்து எந்தைபிரான்தன்னை 
பாதம்பணிய வல்லாரைப்‌ பணியுமவர்‌ கண்டீர்‌ 
பயிலும்‌ பிறப்பிடைதோறு எம்மையாளும்‌ பரமரே 


முடியானே! மூவுலகும்‌ தொழுதேத்தும்‌ சீர்‌ 
அடியானே! ஆழ்கடலைக்கடந்தாய்‌! புள்ளூர்‌ 
கொடியானே! கொண்டல்வண்ணா! அண்டத்து உம்பரில்‌ 
நெடியானே! என்றுகிடக்கும்‌ என்நெஞ்சமே 


ஆவியே! ஆரமுதே! என்னையாளுடை 
தூவியம்புள்ளுடையாய்‌! சுடர்நேமியாய்‌! 

பாவியேன்‌ நெஞ்சம்‌ புலம்பப்பல காலும்‌ 
கூவியும்‌ காணப்பெறேன்‌ உன்கோலமே 


கோலமே! தாமரைக்கண்ணது ஓரஞ்சன 
நீலமே! நின்று என்தாவியை ஈன்கின்ற 

சீலமே! சென்று செல்லாதன முன்னிலாம்‌ 
காலமே! உன்னை எந்நாள்‌ கண்டுகொள்வனே? 


திருவுடை மன்னரைக்காணில்‌ திருமாலைக்கண்டேனேயென்னும்‌ 
உருவுடைவண்ணங்கள்‌ காணில்‌ உலகளந்தானென்று துள்ளும்‌ 

கருவுடைத்தேவில்ளெல்லாம்‌ கடல்வண்ணன்‌ கோயிலேயென்னும்‌ 
வெருவிலும்‌ வீழ்விலு மோவாக்‌ கண்ணன்கழல்கள்‌ விரும்புமே 


கையார்சக்கரத்து என்கருமாணிக்கமே! என்றென்று 
பொய்யே கைம்மைசொல்லிப்‌ புறமேபுறமேயாடி 


_ மெய்யே! பெற்றொழிந்தேன்‌ விதிவாய்கின்ற காப்பாரார்‌? 


ஐயோ! கண்ணபிரான்‌! அறையோ! இனிப்போனாலே 
712 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆராவமுதே அடியேனுடலும்‌ நின்பாலன்பாயே 
நீராயலைந்து கரைய உருக்கின்ற நெடுமாலே! 
சீரார்செந்நெல்‌ கவரிவீசும்‌ செழுநீர்க்‌ திருக்குடந்தை 


ஏரார்கோலம்‌ திகழக்கிடந்தாய்‌! கண்டேன்‌ எம்மானே! 


உண்ணும்சோறு பருகுநீர்‌ தின்னும்‌ வெற்றிலையுமெல்லாம்‌ 
கண்ணன்‌ எம்பெருமானென்றென்றே கண்கள்நீர்‌(கள்‌ மல்கி 

மண்ணினுள்‌ அவன்சீர்‌ வளம்மிக்கவனூர்‌ வினவி 
திண்ணம்‌என இளமான்‌ புகுமூர்‌ திருக்கோளூரே 


உலகமுண்ட பெருவாயா! உலப்பில்‌ கீர்த்தியம்மானே! 
நிலவும்‌ சுடர்சூழொளி மூர்த்தி! நெடியாய்‌! அடியேனாருயிரே! 
திலதமுலகுக்காய்நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே! 
குலதொல்லடியேன்‌ உன்பாதம்‌ கூடுமாறு கூறாயே 


அகலகில்லேன்‌ இறையமென்று அலர்மேல்‌ மங்கை யுரைமார்பா 
நிகரில்‌ புகழாய்‌! உலகம்‌ மூன்றுடையாய்‌! என்னையாள்வனே! 
நிகரிலமரர்‌ முனிக்கணங்கள்‌ விரும்பும்‌ திருவேங்கடத்தானே! 
புகலொன்றில்லா அடியேன்‌ உன்னடிக்கீழ்‌ அமர்ந்துபுகுந்தேனே 
ஓராயிரமாய்‌ உலகேழளிக்கும்‌ 
பேராயிங்கொண்டது ஓர்‌ பீடுடையன்‌ 
காராயின காளநன்மேனியினன்‌ 


நாராயணன்‌ நங்கள்‌ பிரானவே 


அவனே அகல்ஞாலம்‌ படைத்திடந்தான்‌ 
அவனே அஃதுண்டு உமிந்தான்‌ அளந்தான்‌ 

அவனே அவனும்‌ அவனும்‌ அவனும்‌ 
அவனே மற்றெல்லாமும்‌ அறிந்தனமே 


புண்ணியம்செய்த நல்ல புனலொடு மலர்கள்‌ தூவி 
எண்ணுமின்‌ எந்தைநாமம்‌ இப்பிறப்பறுக்கும்‌ அப்பால்‌ 

திண்ணம்நாம்‌ அறியச்சொன்னோம்‌ செறிபொழிலனந்தபரத்து 
அண்ணலார்‌ கமலபாதம்‌ அணுகுவார்‌ அமரராவார்‌ 


https://archive.org/details/Mbthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
அமரராய்த்திரிகின்றார்கட்கு ஆதிசேரனந்புரத்து 
அமரர்கோனர்ச்சிக்கின்ற அங்ககப்பணிசெய்வர்‌ விண்ணோர்‌ 
நமர்களோ! சொல்லக்கேண்மின்‌ நாமும்‌ போய்‌ நணுகவேண்டும்‌ 
குமரனார்‌ தானகதுன்பம்‌ துடைந்த கோவிந்தனாரே. 


முனியே! நான்முகனே! முக்கண்ணப்பா! என்பொல்லாக்‌ 
கனிவாய்த்தாமரைக்கண்‌ கருமாணிக்கமே! என்கள்வா! 

தனியேனாருயிரே! என்தலைமிசையாய்‌ வந்திட்டு 
இனிநான்‌ போகலொட்டேன்‌ ஒன்றும்‌ மாயஞ்செய்யேல்‌ 


என்னையே 


எம்பெருமான்‌ கமலத்திருவடிகளே சரணம்‌ 


ஸ்ரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 
சுக்லாம்பரதரம்‌ விஷ்ணும்‌ சசிவர்ணம்‌ சதுர்புஜம்‌ 
ப்ரஸன்ன வதனம்‌ த்யாயேத்‌ சர்வ விக்னோப சாந்தயே 


யஸ்ய த்விரத வக்த்ராத்யா: பாரிஷத்ய: பரச்சதம்‌ 
விக்னம்‌ நிக்னந்தி ஸத்தம்‌ விஷ்வக்ஸேனம்‌ தமாச்ரயே 
வ்யாஸம்‌ வஸிஷ்டநப்தாரம்‌ சக்தே: பெளத்ரம கல்மஷம்‌ 
பராசராத்மஜம்‌ வந்தே சுகதாதம்‌ தபோநிதிம்‌ 


வ்வாஸாய விஷ்ணுரூபாய வ்யாஸரூபாய விஷ்ணவே 
நமோ வை ப்ரஹ்மநிதயே வாஸிஷ்டாய நமோ நம: 


அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே 
ஸதைகரூப ரூபாய விஷ்ணவே ஸர்வஜிஷ்ணவே 


யஸ்ய ஸ்மரமாத்ரேண ஜன்மஸம்ஸார பந்தனாத்‌ 
விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே ப்ரபவிஷ்ணவே 


ஓம்‌ நமோ விஷ்ணவே ப்ரபவிஷ்ணவே 


714 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 

ஸ்ரீவைசம்பாயன உவாச 
ச்ருத்வா தர்மானசேஷேண பாவனானி ச ஸர்வச: 

யதிஷ்டிர : சாந்தனவம்‌ புனரேவாப்யபாஷத 
யதிஷ்டிர உவாச 
கிமேகம்‌ தைவதம்‌ லோகே கிம்வாப்யேகம்‌ பராயணம்‌ 

ஸ்துவந்த: கம்‌ கமர்சந்த: ப்ராப்னுயுர்‌ மானவா: சுபம்‌ 
கோ தர்ம: ஸர்வதர்மாணாம்‌ பவத: பரமோ மத: 

கிம்‌ ஐபன்‌ முச்யதே ஜந்துர்‌ ஜன்மஸம்ஸார பந்தனாத்‌ 
ஸ்ரீபீஷ்ம உவாச 
ஜகத்ப்ரபும்‌ தேவதேவ மனந்தம்‌ புருஷோத்தமம்‌ 

ஸ்துவந்‌ நாம ஸஹஸ்ரேண புருஷ: ஸததோத்தித: 
தமேவ சார்ச்சயந்நித்யம்‌ பக்த்யா புருஷமவ்யயம்‌ 

த்யாயன ஸ்துவந்தமஸ்யம்ச்ச யஜமான ஸ்தமேவச 
அனாதி நிதனம்‌ விஷ்ணும்‌ ஸர்வலோக மஹேச்வரம்‌ 

லோகாத்யக்ஷம்‌ ஸ்துவந்தித்யம்‌ ஸர்வது:க்காதிகோ பவேத்‌ 
ப்ரஹ்மண்யம்‌ ஸர்வதர்மஜ்ஞம்‌ லோகானாம்‌ கீர்த்தி வர்த்தனம்‌ 

லோகநாதம்‌ மஹத்பூதம்‌ ஸர்வபூத பவோத்பவம்‌. 
ஏஷ மே ஸர்வதர்மாணாம்‌ தர்மோ (அ திகதமோ மத: 

யத்‌ பக்த்யா புண்டரீகாஷம்‌ ஸ்தவைரர்ச்சேந்நர: ஸதா 
பரமம்‌ யோ மஹத்தேஜ: பரமம்‌ யோ மஹத்தப: 

பரமம்‌ யோ மஹத்ப்ரஹ்ம பரமம்‌ ய: பராயணம்‌ 
பவித்ராணாம்‌ பவித்ரம்‌ யோ மங்களானாம்‌ ச மங்களம்‌ 

தைவதம்‌ தேவதானாம்‌ ச பூதானாம்‌ யோ வ்யய: பிதா 
யத: ஸர்வாணி பூதானி பவந்த்யாதியுகாகமே 

யஸ்மிம்ச்ச ப்ரளயம்‌ யாந்தி புனரேவ யுகக்ஷ்யே 

715 


https://archive.org/details/muthulakshmiacademy 


-< 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தஸ்ய லோகப்தானஸ்ய ஜனந்நாதஸ்ய பூபதே 
விஷ்ணோர்‌ நாம ஸஹஸ்ரம்‌ மே ச்ருணு பாப பயாபஹம்‌ 


யானி நாமானி கெளணானி விக்யாதானி மஹாத்மன: 
ரிஷிபி: பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதயே 

ரிஷிர்நாம்னாம்‌ ஸஹஸ்ரஸ்ய வேதவ்வயாஸோ மஹாமுனி 
சந்தோனுஷ்டுப்‌ ததா தேவோ பகவான்‌ தேவகீ ஸுத; 


அம்ருதாம்‌ சூத்பவோ பீஜம்‌ சக்திர்‌ தேவகிநந்தன: 
த்ரிஸாமா ஹ்ருதயம்‌ தஸ்ய சாந்த்யர்த்தே வினியுஜ்யதே 


விஷ்ணும்‌ ஜிஷ்ணும்‌ மகாவிஷ்ணும்‌ ப்ரபவிஷ்ணும்‌ மஹேச்வரம்‌ 
அநேக ரூப தைத்யாந்தம்‌ நமாமி புருஷோத்தமம்‌ 

அஸ்ய ஸ்ரீ விஷ்ணோர்‌ திவ்ய ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர மஹா மந்த்ரஸ்ய 

ஸ்ரீ வேதவ்யாஸோ பகவான்‌ ரிஷி: அனுஷ்டுப்‌ சந்த: ஸ்ரீ மஹா விஷ்ணு 

பரமாத்மா ஸ்ரீமந்‌ நாராயணோ தேவதா அம்ருதாம்‌ சூத்பவோ பானுரிதிபீஜம்‌ 

தேவகீ நந்தன: ஸ்ரஷ்டேதி சக்தி: உத்பவ: க்ஷோபனோ தேவ இதிபரமோ மந்த்ர: 

சங்கப்ருந்நந்தக சக்ரீதி கீலகம்‌ சார்ங்கதன்வா கதாதர இத்யஸ்த்ரம்‌ ரதூங்க பாணி 

ரக்ஷோப்ய இதி நேத்ரம்‌ த்ரிஸாமா ஸாமக:ஸாமேதி கவசம்‌ ஆனந்தம்‌ 

பரப்ரஹ்மேதி யோனி: ருது: ஸுதர்சனகால இதி 

திகபந்த: ஸ்ரீ விச்வரூப இதி த்யானம்‌ ஸ்ரீ மஹாவிஷ்ணு ப்ரீத்யர்த்தே 

ஸஹஸ்ரநாம ஜபே வினியோக: 


த்யானம்‌ 


க்ஷ்ரோ தன்வத்‌ ப்ரதேசே சுசி மணி விலஸத்‌ 
ஸைகதேர்‌ மெளக்திகானாம்‌ 

மாலா க்லுப்தாஸனஸ்த்தஸ்‌ ஸ்படிகமணிநிபைர்‌ 
மெளக்திகைர்‌ மண்டிதாங்க: 

சுப்ரை ரப்ரை ரதப்ரை ௬ுபரிவிரசிதைர்‌ முக்த 
பீயுஷ வர்ஷை: 

அனந்த்‌ ந: புனீயா தரி நலின கதா 
சங்க பாணிர்‌ முகுந்த: 

716 


https://archive.org/details/muthulakshmiacademy 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
பூ பாதெள யஸ்ய நாபிர்‌ வியதஸுர நிலச்‌ 
சந்த்ர ஸுர்யெள ச நேத்ரே 
கர்ணாவாசா: சிரோ த்யெளர்‌ முகமபி தஹனோ 
யஸ்ய வாஸ்தேயமப்தி: 
அந்தஸ்ஸ்த்தம்‌ யஸ்ய விச்வம்‌ ஸுர நர கக கோ 
போகி கந்தர்வ தைத்யை: 
சித்ரம்‌ ரம்ரம்யதே தம்‌ த்ரிபுவன வபுஷம்‌ 
விஷ்ணு மீசம்‌ நமாமி 


ஓம்‌ நமோ பகவதே வாஸுதேவாய 


சாந்தாகாரம்‌ புஜகசயனம்‌ பந்மநாபம்‌ ஸுரேசம்‌ 
விச்வாகாரம்‌ ககன ஸத்ருசம்‌ மேகவர்ணம்‌ சுபாங்கம்‌ 
லக்ஷீமீகாந்தம்‌ கமலநயனம்‌ யோகிஹ்ருத்தயான கம்யம்‌ 
வந்தே விஷ்ணும்‌ பவபயஹரம்‌ ஸர்வலோகைக நாதம்‌ 
மேகச்யாமம்‌ பீத கெளசேயவாஸம்‌ 
ஸ்ரீவத்ஸாங்கம்‌ கெளஸ்துபோத்பாஸிதாங்கம்‌ 
புண்யோபேதம்‌ புண்டரீகாயதாக்ஷம்‌ 
விஷ்ணும்‌ வந்தே ஸர்வ லோகைக நாதம்‌ 


நம: ஸமஸ்த பூதானாம்‌ ஆதிபூதாய பூப்ருதே 
அநேக ரூப ரூபாய விஷ்ருணவே ப்ரபவிஷ்ணவே 
ஸசங்க சக்ரம்‌ ஸகிரீட குண்டலம்‌ 
ஸபீத வஸ்த்ரம்‌ ஸரஸீருஹேக்ஷணம்‌ 
ஸ ஹார வக்ஷல்ஸதல சோபி கெளஸ்துபம்‌ 
நமாமி விஷ்ணும்‌ சிரஸா சதுர்புஜம்‌ 
சாயாயாம்‌ பாரிஜாதஸ்ய ஹேமஸிம்ஹாஸனோபரி 
ஆஸீன மம்புத ச்யாமம்‌ ஆயதாக்ஷ மலங்கக்ரும்‌ 
சந்த்ரானனம்‌ சதுர்‌ பாஹும்‌ ஸ்ரீவத்ஸாங்கித வக்ஷஸம்‌ 
ருக்மிணீ ஸத்யபாமாப்யாம்‌ ஸஹிதம்‌ க்ருஷ்ணம்‌ ஆச்ரயே 


117 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஓம்‌ நமோ பகவதேவாசுதேவாய 
ஹரி : ஓம்‌ 
விச்வம்‌ விஷ்ணுர்‌ வஷட்காரோ பூத பவ்ய பவத்ப்ரபு: 
பூதக்ருத்‌ பூதப்ருத்பாவோ பூதாத்மா பூதபாவன: 
பூதாத்மா பராமாத்மா ச முக்தானாம்‌ பரமா கதி: 
அவ்யய: புருஷ: ஸாக்‌ க்ஷேத்ரக்ஞோக்ஷர ஏவ ச 
யோகோ யோகவிதாம்‌ நேதா ப்ரதான புருஷேச்வர 
நாரஸிம்ஹவபு: ஸ்ரீமான்‌ கேசவ: புருஷோத்தம : 
ஸர்வ சர்வ சிவ: ஸ்தாணுர்‌ பூதாதிர்‌ நிதி ரவ்யய: 
ஸம்பவோ பாவனோ பர்த்தா ப்ரபவ: ப்ரபு ரீச்வர : 
ஸ்வயம்பூ: சம்பூ ராதித்ய: புஷ்கராக்ஷோ மஹாஸ்வன: 
அனாதி நிதனோ தாதா விதாதா தாதுருத்தம: 
அப்ரமேயோ ஹ்ருஷீகேச: பத்மநாபோ() மரப்ரபு: 
விச்சகர்மா மனு ஸ்த்வஷ்டா ஸ்தவிஷ்ட: ஸ்தவிரோ த்ருவ: 
அக்ராஹ்ய: சாச்வத: க்ருஷ்ணோ லோஹிதாக்ஷ: ப்ரததர்ன: 
ப்ரபூத ஸ்த்ரிககுப்தாம பவித்ரம்‌ மங்களம்‌ பரம்‌: 
ஈசான: ப்ராணத ப்ராணோ ஜ்யேஷ்ட: சரேஷ்ட: ப்ராஜாபதி : 
ஹிரண்ய கப்போ பூகர்போ மாதவோ மதுஸுதன: 
ஈச்வரோ விக்ரமீ தன்வீ மேதாவீ விக்ரம: க்ரம: 
அநுத்தமோ துராதர்ஷ: க்ருதஜ்ன: க்ருதிராத்மவான்‌ 
ஸுரேச: சரணம்‌ சர்ம விச்வரேதா: ப்ரஜாபவ: 
அஹ: ஸம்வத்ரோ வ்யாள: ப்ரத்யய: ஸர்வ தர்சன 
அஜ: ஸர்வேச்வர: ஸித்த : ஸித்தி : ஸர்வாதிரச்யுத : 
வ்ருஷாகபி ரமேயாத்மா ஸர்வயோக விநிஸ்ஸ்ருத: 


718 


https://archive.org/details/muthulakshmiacademy 


| 
| 
மி 
f 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
வஸுர்‌ வஸுமனா: ஸத்ய: ஸமாத்மாஸம்மித ஸம: 
அமோக: புண்டரீகாக்ஷோ வ்ருஷகர்மா வ்ருஷாக்ருதி: 
ருத்ரோ பஹுசிரா பப்ருர்‌ விச்வயோனி: சுசிசரவா: 
அம்ருத: சாச்வதஸ்ஸ்தாணுர்‌ வராரோஹோ மஹாதபா: 
ஸர்வக ஸர்வவித்பானுர்‌ விஷ்வக்ஸேனோ ஜனார்தன: 
வேதோ வேதவித வ்யங்கோ வேதாங்கோ வேதவித்‌ கவி: 
லோகாத்யக்ஷ: ஸுராத்யக்ஷோ தர்மாத்யக்ஷ க்ருதாக்ருத: 
சதுராத்மா சதுர்வ்யூஹச்‌ சதுர்தம்ஷ்ட்ரச்‌ சதுர்புஜ: 
ப்ராஜிஷ்ணுர்‌ போஜனம்‌ போக்தர்‌ ஸஹிஷ்ணுர்‌ ஜகதாதிஜ: 
அன கோ விஜயோ ஜேதா விஸ்வயோனி: புனவர்வஸு 
உபேந்த்ரோ வாமன: ப்ராம்சு ரமோக: சுசி ரூர்ஜித: 
அதீந்த்ர ஸங்க்ரஹ: ஸர்கோ த்ருதாத்மா நியமோயம்‌ 
வேந்யோ வைத்ய: ஸதாயோகீ வீரஹா மாதவோ மது: 
அதீந்த்ரியோ மஹாமாயோ மஹாத்ஸாஹோ மஹாபல 
மஹாபுக்திர்‌ மஹாவீர்யோ மஹாசக்திர்‌ மஹாத்யுதி: 
அநிர்தேச்யவபு: ஸ்ரீமான்‌ அமேயாத்மா மஹாத்ரித்ருத்‌ 


மஹேஷ்வாஸோ மஹீபர்த்தா ஸ்ரீநிவாஸ: ஸதாம்‌ கதி: 
அநிருத்த: ஸுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்‌ பதி: 
மரீசிர்‌ தமனோ ஸம்ஸ: ஸுபர்ணோ புஜகோத்தம: 
ஹிரண்யநாப: ஸுதபா: பத்மநாப: ப்ரஜாபதி 

அம்ருத்யு: ஸர்வத்ருக்‌ ஸிம்ஹ: ஸந்தாதா ஸந்திமாம்‌ ஸத்திர: 
அஜோ துர்மர்ஷண: சாஸ்தா விச்ருதாத்மா ஸுராரிஹா 
குருர்‌ குருதமோ தாம ஸத்ய: ஸத்யபராக்ரம: 

நிமிஷோ நிமிஷ: ஸ்ரக்வீ வாசஸ்பதி anys: 

அக்ரணீர்‌ க்ராமணீ: ஸ்ரீமாந்‌ ந்யாயோ நேதா ஸமீரண: 
ஸஹஸ்ரமூர்த்தா விச்வாத்மா ஸஹஸ்ராக்ஷ: ஸஹஸ்ரபாத்‌ 


719 


https://archive.org/details/muthulakshmiacademy 


21 


22 


25 


24 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஆவர்த்தனோ நிவ்ருத்தாத்மா ஸம்வ்ருத: ஸம்ப்ரமர்தன: 
அஹஸ்‌ ஸம்வர்த்தகோ வஹ்நி ரனிலோ தரணீதர: 25 
ஸுப்ரஸாத: ப்ரஸன்னாத்மா விச்வத்ருக்‌ விச்வபுக்விபு: 
ஸத்கர்த்தா ஸத்க்ருத: ஸாதுர்‌ ஜஸ்னுர்‌ நாராயணோ நர: 26 
அஸங்க்யேயோ ப்ரமேயாத்மா விசிஷ்ட்‌: சிஷ்டக்ருச்‌ சுகி: 
ஸித்தார்த்த: ஸித்தஸங்கல்ப: ஸித்தித: ஸித்தி ஸாதன: 27 


வ்ருஷாஹீ வ்ருஷபோ விஷ்ணுர்‌ வ்ருஷபர்வா வ்ருஷோதர: 
வர்த்தனோ வர்த்தமானஸ்ச விவிக்த: ஸ்ருதிஸாகர 28 


ஸுபுஜோ துர்த்தரோ வாக்மீ மஹேந்த்ரோ வஸுதேவோசவஸு 
நைகரூபோ ப்ருஹத்ரூப: சிபிவிஷ்ட ப்ரகாசன: 29 


ஒஜஸ்‌ தேஜோத்யுதிதர: ப்ரகாஸாத்மா ப்ரதாபன: 
ருத்த: ஸ்பஷ்டாக்ஷரோ மந்த்ரஸ்‌ ச்த்ராம்சுர்‌ பாஸ்கரத்யுதி 30 


அம்ருதாம்சூத்பவோ பானு: ஸஸபிந்து ஸுரேஸ்வர: 


ஒளஷதம்‌ ஜகத: ஸேது: ஸத்யதர்மபராக்ரம்‌: 31 
பூதபவ்யபவந்நாத: பவன: பாவனோ(அனல: 
காமஹா காமக்ருத்‌ காந்த: காம: காமப்ரத: ப்ரபு: 32 
யுகாதிக்ருத்‌ யுகாவர்த்தோ நைகமாயோ மஹாஸன: 
அத்ருஸ்யோ வ்யகத ரூபஸ்ச ஸஹஸ்ரஜிதனந்தஜித்‌ 33 
இஷ்டோ(அவிசிஷ்ட்‌: சிஷ்டேஷ்ட்‌: சிகண்டீ நஹுஷோ cay! 
க்ரோதஹா க்ரோதக்ருத்‌ கர்த்தா விச்வபாஹுா மஹீதர: 34 
அச்யுத: ப்ரதித: ப்ராண: ப்ராணதோ வாஸவானுஜ: 
அபாம்நிதிரதிஷ்டானமப்ரமத்த: ப்ரதிஷ்டித : 35 
ஸ்கந்த : ஸ்கந்ததரோ துர்யோ வரதோ வாயு வாஹன: 
வாஸுதேவோ ப்ருஹத்பானு ராதிதேவ புரந்தர: 36 
அசோக ஸ்தாரணஸ்தார சூர: ஸெளரிர்‌ ஜனேச்வர: 
அனுகூல: சதாவர்த்த: பத்மீ பத்மநிபேக்ஷ்ண: 37 
720 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
பத்மநாபோ(அரவிந்தா௯டி: பத்மகர்ப்ப: சரீரப்ருத்‌ 
மஹர்த்‌ தில்ருத்தோ வ்ருத்தாத்மா மஹாக்ஷோ கருடத்வஜ: 
அதுல: சரபோ பீம: மையக்ஞோ ஹவிர்ஹரி: 
ஸர்வலக்ூண லக்ஷ்ண்யோ லக்ஷ்மீவான்‌ ஸமிதிஞ்ஜய: 
விக்ஷ்ரோ ரோஹிதோ மார்கோஹேதுர்‌ தாமோதர:ஸஹ: 
மஹுதரோ மஹாபாகோ வேகவான மிதாஸன: 
உத்பவ: க்ஷோபணோ தேவ: ஸ்ரீகர்ப்ப: பரமேஸ்வர: 
கரணம்‌ காரணம்‌ கர்த்தர்‌ விகர்த்தா கஹனோ குஹ: 
வ்யவஸாயோ வ்யவஸ்தான: ஸம்ஸ்தான: ஸ்தானதோ த்ருவ: 
பரர்த்தி: பரம ஸ்பஷ்ட: துஷ்ட: புஷ்ட: சுபேக்ஷ்ண: 
ராமோ விராமோ விரதோ மார்க்கோ நேயோ நயோ(அநய: 
வீர: சக்திமதாம்‌ ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தம்‌: 
வைகுண்ட: புருஷ: ப்ராண: ப்ராணத : ப்ரணவ: ப்ருது: 
ஹிரண்ய கர்ப: சத்ருக்னோ வ்யாப்தோ வாயுரதோக்ஷஜ: 
ருது: ஸுதர்சன: கால: பரமேஷ்டீ பரிக்ரஹ: 
உக்ர: ஸம்வத்ஸரோ தக்ஷோ விஸ்ராமோ விஸ்வதக்ஷிண: 
விஸ்தார: ஸ்தாவர: ஸ்தாணு: ப்ரமாணம்‌ பீஜமவ்யயம்‌ 
அர்த்தோஅனர்த்தோ மஹகோசோ மஹபோகோ மஹாதன: 
அநிர்விண்ண: ஸ்தவிஷ்டோ(இ பூர்‌ தர்மயூபோ மஹாமக: 
நக்ஷத்ரநேமிர்‌ நக்ஷத்ரீ க்ஷம: க்ஷாம்‌: ஸமீஹன: 
யக்ஞ இஜ்யோ மஹேஜ்யஸ்ச க்ரது: ஸ்தரம்‌ ஸ்தாம்‌ கதி: 
ஸர்வதர்சீ விமுக்தாத்மா ஸர்வக்ஞோ க்ஞான முத்தமம்‌ 
ஸுவ்ரத: ஸுமக: ஸுக்ஷ்ம: ஸுகோஷ: ஸுகத: ஸுஹ்ருத்‌ 
மனோஹரோ ஜிதக்ரோதோ வீரபாஹுர்‌ விதாரண 
ஸ்வாபன: ஸ்வவசோ வ்யாபீ நைகாத்மா நைக கர்மக்ருத்‌ 


வத்ஸரோ வத்ஸலோ வத்ஸீ ரதத்னகர்போ தனேச்வர: 


721 


https://archive.org/details/muthulakshmiacademy 


38 


39 


40 


41 


42 


47 


49 


50 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
தர்மகுப்‌ தர்மக்ருத்‌ தர்மீ ஸதஸத்‌ க்ஷரமக்ஷரம்‌ 
அவிக்ஞாதா ஸஹம்ராக: விதாதா க்ருதலக்ஷ்ண: 51 
கபஸ்திநேமி: ஸத்வஸ்த: ஸிம்ஹோ பூத மஹச்வர: 
ஆதி தேவோ மஹாதேவோ தேவேசோ தேவப்ருத்‌ குரு: 52 
உத்தரோ கோபதில்‌ கோப்தா க்ஞானகம்ய: புராதன: 
சரீர பூத்ப்ருத்‌ போக்தா கபீந்த்ரோ பூரிதக்ஷிண: 53 


ஸோமபோ(அ)ம்ருதப ஸோம்‌: புருஜித்‌ புருஸ்த்தம: 
வினயோ ஜயஸ்‌ ஸத்யஸந்தோ தாசார்ஹஸ்‌ ஸாத்வதாம்‌ பதி: 54 
ஜீவா வினயிதா ஸாக்ஷ்‌ முகுந்தோ(அமித விக்ரம: 
அம்போநிதிரனந்தாத்மா மஹோததிசயோ(அ)ந்தகத: 55 
அஜோ மஹார்ஹ: ஸ்வாபாவ்யோ ஜிதாமித்ர ப்ரமோதன: 
ஆனந்தோ நந்தனோ நந்த: ஸத்யதர்மா த்ரிவிக்ரம்‌ ' 56 
மஹர்ஷி: கபிலாசார்ய: க்ருதக்ஞோ மேதினீபதி: 
த்ரிபதஸ்‌ த்ரிதசாத்யக்ஷோ மஹாச்ருங்க: க்ருதாந்தக்ருத்‌ 57 
மஹாவராஹோ கோவிந்த: ஸுக்ஷேண: கனகாங்கதீ 
குஹ்யோ கபீரோ கஹனோ குப்ததஸ்சக்ரகதாதர: 58 
வேதா: ஸ்வாங்கோ(அஜித: க்ருஷ்ணோ த்ருட ஸங்கர்ஷணோச்யுத 
வருணோ வாருணோ வருக்ஷ்‌: புஷ்கராக்ஷே மஹாமனா: 59 
பகவான்‌ பகஹா(அ)னந்தீ வனமாலீ ஹலாயுத: 
ஆதித்யோ ஜ்யோதிராதித்ய: ஸஸிஷ்ணூர்‌ கதி ஸத்தம: 60 
ஸுதன்வா கண்டபரசுர்‌ தாருணோ த்ரவிணப்ரத: 
த்வஸ்ப்ருக்‌ ஸர்வத்ருக்வ்யாஸோ வாசஸ்பதி ரயோனிஜ: 6 
த்ரிஸாமா ஸாமக: ஸாம நிர்வாணம்‌ பேஷஜம்‌ பிஷக்‌ 
ஸந்யாஸக்ருச்சம: சாந்தோ நிஷ்டா சாந்தி: பராயணம்‌ 62 
சுபாங்க: சாந்தித: ஸ்ரஷ்டா குழுத்‌: குவலேசய: 
கோஹிதோ கோபதிர்‌ கோப்தா வ்ருஷபாக்ஷோ வ்ருஷப்ரிய: 63 
722 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அநிவர்த்தீ நிவ்ருத்தாத்மா ஸம்க்ஷேப்தா க்ஷேமக்ருச்சிவ: 


ஸ்ரீவத்ஸ வக்ஷா: ஸ்ரீவாஸ: ஸ்ரீபதி: ஸ்ரீமதாம்‌ வர: 64 
ஸ்ரீத: ஸ்ரீச: ஸ்ரீனிவாள: ஸ்ரீநிதி: ஸ்ரீவிபாவன: 
ஸ்ரீதர: ஸ்ரீகர: ச்ரேய ஸ்ரீமான்‌ லோகத்ரயா ச்ரய: 65 


ஸ்வக்ஷ: ஸ்வங்க: சதானந்தோ நந்திர்‌ ஜ்யோதிர்‌ கணேச்வர: 
விஜிதாத்மாஅதேயாத்மா ஸத்கீர்த்திஸ்சின்ன ஸம்சய: 66 
உதீர்ண: ஸர்வதச்‌ சக்ஷுரனீச: சாச்வத: ஸ்திர 

பூசயோ பூஷணோ பூதிர்‌ விசோக: சோகநாசன: 67 
அர்ச்சிஷ்மானர்ச்சித: கும்போ விகத்தாத்மா விசோதன: 
அநிருத்தோ (இப்ரதிதர: ப்ரத்யும்னோ(அமிதவிக்ரம: 68 
காலநேமிநிஹா வீர: செளரி: சூரஜனேச்வர: 

த்ரிலோகாத்மா த்ரிலோகேச: கேசவ: கேசிஹா: ஹரி: 69 
காமதேவ: காமபால: காமீ காந்த: க்ருதாகம: 

அநிர்தேச்யவபுர்‌ விஷ்ணுர்‌ வீரோ அனந்தோ தனஞ்ஜய: 70 


ப்ரஹ்மண்யோ ப்ரஹ்மக்ருத்‌ ப்ரஹ்மா ப்ரஹ்ம ப்ரஹ்ம விவர்த்தன 
ப்ரஹ்மவித ப்ராஹ்மணோ ப்ரஹ்மீ ப்ரஹ்மஜ்ஞோ ராஹ்மணப்ரிய 71 
l மஹாக்ரமோ மஹாகர்மா மஹாதேஜா மஹோரக: 


மஹாக்ரதுர்‌ மஹாயஜ்வா மஹாயக்ஞோ மஹாஹவி: 72 
ஸ்தவ்ய: ஸ்தவப்ரிய: ஸ்தோத்ரம்‌ ஸ்துதி: ஸ்தோதாரணப்ரிய: 
பூர்ண: பூரயிதா புண்ய: புண்யகீர்த்திரனாமய: T% 
மனோஜவஸ்‌ தீர்த்தகரோ வஸுரேதா வஸுப்ரத: 

வஸுப்ரதோ வாஸுதேவோ வஸுர்வஸுமனோ ஹவி: 74 
ஸத்கதி: ஸத்கருதி: ஸத்தா ஸத்பூதி: ஸத்பராயண: 

சூரஸேனோ யதுதச்ரேஷ்ட: ஸன்னிவாஸ: ஸுயாமுன: 75 
பூதாவாஸோ வாஸுதேவ: ஸர்வாஸுநிலயோ(அனல: 

தர்பஹா தர்பதோ த்ருப்தோ துர்த்தரோ தாபராஜித: 76 


ஈட என்பளத விவரி வன்க சோறு 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
விச்வமூர்த்திர்‌ மஹாமூர்த்திர்‌ தீப்தமூர்த்தி ரமூர்த்திமான்‌ 
அநேக மூர்த்திரவ்யக்த: சதமூர்த்தி: சதானன: 
ஏகோ நைக: ஸவ: க: கிம்‌ யத்தத்‌ பதமனுத்தமம்‌ 
லோகபந்தூர்‌ லோகநாதோ மாதவோ பக்தவத்ஸல: 
ஸுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராஙகச்‌ சந்தனாங்கதீ 
வீரஹோ விஷம்‌: சூன்யோ க்ருதாசீரசலச்சல: 
அமானீ மானதோ மான்யோ லோகஸ்வாமீ த்ரிலோகத்ருக்‌ 
ஸுமேதா மேதஜோ தன்ய: ஸத்யமேதா தராதர: 
தேஜோவ்ருஷோ த்யுதிதர: ஸர்வசஸ்த்ரப்ருதாம்‌ வர: 
ப்ரக்ரஹோ நிக்ரஹோ வ்யக்ரோ நைகச்ருங்கோ கதாக்ரஜ: 
சதர்மூர்த்திச்‌ சதுர்‌ பாஹுச்‌ சதுர்‌ வ்யூஹச்‌ சதுர்கதி: 
சதுராத்மா சதுர்பாவச்‌ சதுதுர்வேதவிதேகபாத்‌ 
ஸமாவர்த்தோ நிவ்ருத்தாத்மா துர்ஜயோ துரதிக்ரம: 
துர்லபோ துர்கமோ துர்கோ துராவாஸோ துராரிஹா 
சுபாங்கோ லோகஸாரங்க: ஸுதந்துஸ்‌ தந்துவர்த்தன: 
இந்த்ரகர்மா மயாகர்மா க்ருதகர்மா க்ருதாகம: 
உத்பவ: ஸுந்தர: ஸுந்தோ ரத்னநாப: ஸுலோசன: 
அர்க்கோ வாஜஸன: ச்ருங்க ஜயந்த: ஸர்வவிஜ்ஜயீ 
ஸுவர்ணபிந்து ரக்ஷோப்ய: ஸர்வவாகீச்வரேச்வர: 
மஹாஹ்ரதோ மஹாகர்த்தோ மஹாபூதோ மஹாநிதி: 
குமத: GST: குந்த: பர்ஜன்ய: பவனோ(அ) நில: 
அம்ருதாசோ(அம்ருதவபு: ஸர்வக்கு: ஸர்வதோமுக: 


ஸுலப: ஸுவ்ரத: ஸித்த: சத்ருஜித்‌ சத்ருதாபன; 
ந்யக்ரோதோ தும்பரோ)ஸ்வத்தஸ்‌ சாணுராந்த்ர நிஷுதன: 
ஹைஸ்ரார்ச்சி: ஸ்பதஜிஹ்வ: ஸப்தைதா: ஸப்தவாஹன: 
அமூர்த்திரனகோ(அசிந்த்யோ பயக்ருத்‌ பயநாசன: 

724 


https://archive.org/details/muthulakshmiacademy 


78 


79 


80 


82 


87 


88 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
அணுூர்ப்ருஹத்‌ க்ருச: ஸ்தூலோ குணப்ருந்நிரகுணோமஹான்‌ 
அத்ருத: ஸ்வத்ருத: ஸ்வாஸ்ய: ப்ராக்வம்சோ வம்சவர்த்தன: 90 
பாரப்ருத்‌ கதிதோ யோகீ Curge: ஸர்வாகாமத: 
ஆச்ரம: ச்ரமண: க்ஷாம: ஸுபர்ணோ வாயுவாஹன: 91 
தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமயிதா தம: 
அபராஜித: ஸர்வஸஹோ நியந்தாஅநியமோனயம: 92 
ஸத்வவான்‌ ஸாத்விக: ஸத்ய: ஸத்யதர்ம பராயண: 
அபிப்ராய: ப்ரியார்ஹோ(அர்ஹ: ப்ரியக்ருத்‌ ப்ரீதிவர்த்தன: 93 
விஹாயஸகதிர்‌ ஜ்யோதி: ஸுருசிர்ஹுதபுக்‌ விபு: 
ரவிர்விரோசன: ஸுர்ய: ஸவிதா ரவிலோசன: 94 
அனந்தோ ஹுதபுக்‌ போர்தா ஸுகதோ நைகஜோ(அக்ரஜ: 
அநிர்விண்ண: ஸதாமர்ஷீ லோகாதிஷ்டானமத்புத: 95 
ஸனாத்‌ ஸனாதனம்‌ கபில: கபிரவ்யய: 
ஸ்வஸ்தித: ஸ்வஸ்திக்ருத்‌ ஸ்வஸ்தி ஸ்வஸ்திபுக்‌ ஸ்வஸ்திதக்ஷிண: 96 
அரெளத்ர: Gamo சக்ரீ விக்ரம்யூர்ஜித சாஸன: 
சப்தாதிக: சப்தஸஹ சிசிர: சர்வாரீகர: 


97 
அக்ரூர : பேசலோ தக்ஷோ தக்ஷிண : க்ஷமிணாம்‌ வர : 
வித்வத்தமோ வீதபய : புண்யச்ரவண கீர்த்தன : 98 
உத்தாரணோ துக்ஷ்க்ருதிஹோ புண்யோ துஸ்ஸ்வப்ன நாசன : 
வீரஹா ரக்ஷண : ஸந்தோ ஜீவன : பர்ய வஸ்த்தித : 99 
அனந்தரூபோ அனந்தஸ்ரீர்‌ ஜிதமன்யுர்‌ பயாபஹ : 
சதுரச்ரோ கபிராத்மா விதிசோ வ்யாதிசோ திச : 100 


அனாதிர்பூர்ப்புவோ லக்ஷ்மீ : ஸுவீரோ ருசிராங்கத : 


ஜனனோ ஜனஜன்மாதிர்‌ பீமோ பீமபராக்ரம்‌ : 101 


725 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஆதாரநிலயோ தாதா புஷ்பஹாஸ : ப்ரஜாகர : 
ஊர்த்வக : ஸத்பதாசார : ப்ராணத : ப்ரணவ : பண : 
ப்ரமாணம்‌ ப்ராணநிலய : ப்ராணப்ருத்‌ ப்ராணஜீவன : 
தத்வம்‌ தத்வவிதேகாத்மா ஜன்மம்ருத்யுஜராதிக : 
பூர்ப்புவஸ்‌ ஸ்வஸ்தருஸ்தார : ஸவிதா ப்ரபிதாமஹ : 


யக்ஞோ யக்ஞபதிர்யஜ்வா யக்ஞாங்கோ யக்ஞஸாதன : 


யக்ஞப்ருத்‌ யக்ஞக்ருத்‌ யக்ஞ யக்ஞபுக்‌ யக்ஞஸாதன : 
யக்ஞாந்த க்ருத்‌ யக்ஞகுஹ்யம்‌ அன்னமன்னாத ஏவச 


ஆத்மயோனி : ஸ்வயம்ஜாதோ வைகானஸ்‌ ஸாமகாயன : 


தேவகீ நந்தன ஸ்ரஷ்டா ௯கிதீச : பாபநாசன : 
சங்கப்ருந்‌ FHSS FST சார்ங்கதன்வா கதாதர : 
ரதாங்கபாணி ரக்ஷோப்ய : ஸர்வ ப்ரஹரணாயுத : 
ஸர்வ ப்ரஹரணாயுத ஓம்‌ நம இதி 
(வனமாலி கதீ சார்ங்க சங்கீ ச நந்தகீ 
ஸ்ரீமாந்‌ நாராயணோ விஷ்ணுர்‌ வாஸுதேவோ (இ) பிரக்ஷது 
(3 முறை படிக்கவும்‌ 
ஸ்ரீ வாஸுதேவோபிரக்ஷது ஓம்‌ நம இதி 
இதீதம்‌ கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மஹாத்மன : 


நாம்னாம்‌ ஸஹஸ்ரம்‌ திவ்யானாம்‌ அசேஷேன ப்ரகீர்த்திதம்‌ 


ய இதம்‌ ச்ருணுயான்‌ நித்யம்‌ யஸ்சாபி பரிகீர்தயேத்‌ 


நாசுபம்‌ ப்ராப்னுயாத்‌ கிஞ்சித்‌ ஸோ (௮) முத்ரேஹ சமானவ : 


102 


103 


104 


105 


106 


107 


108 


வேதாந்தகோ ப்ராஹ்மணஸ்‌ ஸ்யாத்‌ க்ஷத்ரியோ விஜயீ பவேத்‌ 


வைச்யோ தனஸம்ருத்தஸ்‌ ஸ்யாச்‌ சூத்ரஸ்‌ ஸுகமவாப்னுயாத்‌ 


தர்மார்த்தீ ப்ராப்னுயாத்‌ தர்மர்த்தார்த்த்‌ சார்த்தமாப்னுயாத்‌ 


காமான வாப்னுயாத்‌ காமீ ப்ரஜார்த்தீ ப்ராப்னுயாத்‌ ப்ரஜாம்‌ 


பக்திமான்‌ ய : ஸதோத்தாய சுசிஸ்தத்கதமானஸ : 
ஹஸ்ரம்‌ வாஸுதேவஸ்ய நாம்னாமேதத்‌ ப்ரகீர்த்தயேத்‌ 
726 


48 https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
யச : ப்ராப்னோதி விபுலம்‌ ஜ்ஞாதி ப்ராதான்ய மேவ ச 
அசலாம்‌ ச்ரியமாப்‌ னோதி ச்ரேய : ப்ராப்னோத்‌ யனுத்தமம்‌ 


ந பயம்‌ க்வசி தாப்னோதி வீர்யம்‌ தேஜஸ்ச வித்ததி 
பவத்யரோகோ த்யுதிமான்‌ பலரூப குணான்வித : 
ரோகார்த்தோ முச்யதே ரோகாத்‌ பத்தோ முச்யேத பந்தனாத்‌ 
பயான்முச்யேத பீதஸ்து முச்யேதாபந்த ஆபத : 
துர்காண்யதி தரத்யாக புருஷ : புருஷோத்தமம்‌ 

ஸ்துவன்‌ நாம ஸஹஸ்ரேண நித்யம்‌ பக்தி ஸமன்வித : 
வாஸு தேவாச்ரயோ மர்த்யோ வாஸுதேவ பராயண : 
ஸர்வ பாப விசுத்தாத்மா யாதி ப்ரஹ்ம ஸனாதனம்‌ 


ந வாஸுதேவ பக்தானாம்‌ அசுபம்‌ வித்யதே க்வசித்‌ 
ஜன்மம்ருத்யு ஜராவ்யாதிபயம்‌ நைவோபஜாயதே 

இமம்‌ ஸ்தவமதீயதான : ச்ரத்தா பக்தி ஸமன்வித : 
யுஜ்யேதாத்மஸுக க்ஷாந்தி ஸ்ரீ த்ருதி ஸ்ம்ருதி கீர்த்திபி : 
ந க்ரோதோ ந ச மாத்ஸர்யம்‌ ந லோபோ நாசுபா மதி : 
பவந்தி க்ருதபுண்யாணாம்‌ பக்தானாம்‌ புருஷோத்தமே 
த்யெளஸ்‌ ஸ்‌ சந்த்ரார்க்க நக்ஷத்ரா கம்‌ திசோ பூர்மஹோ ததி : 
வாஸுதேவஸ்ய வீர்யேண விக்ருதாணி மஹாத்மன : 
ஸஸுராஸுர கந்தர்வம்‌ ஸயக்ஷோர கராக்ஷ்ஸம்‌ 

ஜகத்வசே வர்த்ததேதம்‌ க்ருஷ்ணஸ்ய ஸசராசரம்‌ 
இந்த்ரியாணி மனோ புத்தி : ஸத்வம்‌ தேஜோ பலம்‌ த்ருதி : 
வாஸுதேவாத்மகான்யாஹு : க்ஷேத்ரம்‌ க்ஷேத்ரஞ ஏவ ௪ 


ஸர்வகமானாமாசார : ப்ரதமம்‌ பரிகல்பிதே 
ஆசார ப்ரபவோ தர்மோ தர்மஸ்ய ப்ரபுரச்யுத : 


727 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ருஷய : பிதரோ தேவா : மஹாபூதானி தாதவ : 
ஜங்கமா ஜங்கமம்‌ சேதம்‌ ap நாராயணோத்பவம்‌ 


யோகோ க்ஞானம்‌ த்தா ஸர்ங்க்யம்‌ வித்யா :சில்பாதிகர்மச 
வேதா : சாஸ்த்ராணி விக்ஞானமேதத்‌ ஸர்வம்‌ ஜனார்தனாத்‌ 


ஏகோ விஷ்ணுர்‌ மஹத்பூதம்‌ ப்ருதக்பூதான்‌ யனேகச : 
த்ரீன்‌ லோகான்‌ வ்யாப்ய பூதாத்மா புங்க்தே விச்வபுகவ்யய : 


இமம்‌ ஸ்தவம்‌ பகவதோ விஷ்ணோர்‌ வ்யாஸேன கீர்த்திதம்‌ 
படேத்‌ ய இச்சேத்‌ புருஷ : ச்ரேய : ப்ராப்தும்‌ ஸுகானிச 
விச்வேச்ரமஜம்‌ தேவம்‌ ஜகத : ப்ரபுமவ்யயம்‌ 

பஜந்தி யே புஷ்கராக்ஷம்‌ ந தே யாந்தி பராபவம்‌ 


நதே யாந்தி பராபவம்‌ ஓம்‌ நம இதி 
அர்ஜுன்‌ உவாச 


பத்மபத்ர விடிசாலக்ஷ பத்மநாப ஸுரேத்தம 
பக்தானாம்‌ அனுரக்தானாம்‌ த்ராதா பவ ஜனர்த்தன 


ஸ்ரீ பகவான்‌ உவாச:- 
யோ மாம்‌ நாமஸஹஸ்ரேன ஸ்தோது மிச்ச தி பாண்டவ 
ஸோ (அஹ மேகேன ச்லோகேன ஸ்துத ஏவ ந ஸம்சய : 
ஸ்துத ஏவ ந ஸம்சய ஓம்‌ நம இதி 
வ்யாஸ உவாச :- 
வாஸனாத்‌ வாஸுதேவஸ்ய வாஸிதம்‌ புவனத்யம்‌ 
ஸர்வபூத நிவாஸோ(அஸி வாஸுதேவ நமோ (அ) ஸ்துதே 
ஸ்ரீ வாஸுதேவ நமோஸ்துதே ஓம்‌ நம இதி 
பார்வத்‌ உவாச :- 


கேனோ பாயேன லகுனா விஷ்ணோர்‌ நாம ஸஹஸ்ரகம்‌ 
ட்யதே பண்டிதைர்‌ நித்யம்‌ ச்ரோபதமிச்சாம்‌ யஹம்‌ ப்ரபோ 
728 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஈச்வர உவாச :- 


(ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே 
ஸஹஸ்ரநாம தத்துல்யம்‌ ராமநாம வரானனே 
ராம நாம வரானனே ஓம்‌ நம இதி (3 முறை படிக்கவும்‌ ) 
ப்ரஹ்மோ உவாச :- 

நமோ (௮) ஸ்த்வனந்தாய ஸஹஸ்ரஸமூர்த்தயே 

ஸஹஸ்ரபாதாக்ஷி சிரோருபாஹவே 

ஸஹஸ்ரநாம்னே புருஷாய சாச்வதே 

ஸஹஸ்ரகோடி யுகதாரிணே நம : 

ஸஹஸ்ர கோடி யுகதாரிணே நம ஓம்‌ நம இதி 

ஸஞ்ஜய உவாச :- 

யத்ர யோகேச்வர : க்ருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தர : 

தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிர்‌ த்ரவா நீதிர்‌ மதிர்‌ மம 

ஸ்ரீ பகவான்‌ உவாச :- 

அனன்யாஸ்‌ சிந்தயந்தோ மாம்யே ஜனா : பர்யுபாஸதே 

தேஷாம்‌ நித்யாபியுக்தானாம்‌ யோகக்ஷேமம்‌ வஹாம்யகம்‌ 
பரித்ராணாய ஸாதுனாம்‌ விநாசாய சதுஷ்க்ருதாம்‌ 

தர்ம ஸம்ஸதாபனாய சம்பவாமி யுகே யுகே 

ஆர்த்தா விஷண்ணா : சிதிலாச்ச பீதா : 

கோரேஷு ச வ்யாதிஷு வர்த்தமானா : . 

ஸங்கீர்த்ய நாராயண சப்த மாத்ரம்‌ 

விமுக்த து : கா ஸுகினோ பவந்து 

காயேன வாசா மனனேந்த்ரியைர்வா 

புத்யாத்மனாவா ப்ருக்ருதேஸ்‌ ஸ்வாபாவாத்‌ 

கரோமி யத்யத்‌ ஸகலம்‌ பரஸ்மை ஸ்ரீமத்‌ 

நாரயணோயேதி ஸமர்ப்பயாமி. 


729 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
உபசார பூஜையில்‌ உள்ள சில சொற்களுக்கான 
விளக்கங்கள்‌ 
ஆஸம்‌ : ஏற்கனவே ஆத்தில்‌ அமர்த்திய தேவதைக்கு 
புஷபாக்ஷ்தைகளைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ கொண்டு சுலோகம்‌ 
சொல்லி மூர்த்தி மீது சேர்த்தல்‌. 
பாத்யம்‌ : தேவதையின்‌ திருவடிகளை அலம்புதல்‌, உத்தரிணீயில்‌ 
தீர்த்தம்‌ எடுத்து தேவதையின்‌ திருவடிக்கு நேராகக்‌ காட்டி 
மற்றொரு பாத்திரத்தில்‌ சேர்த்தல்‌. 
ஆசமநீயம்‌ : உத்தரிணியில்‌ தீர்த்தம்‌ எடுத்து தேவதா மூர்த்தியின்‌ 
வாய்க்கு நேராக காட்டி வேறு பாத்திரத்தில்‌ சேர்த்தல்‌ 
மதுபாக்கம்‌ : தயிர்‌, பால்‌, தேன்‌, நெய்‌ இவைகளைச்‌ சமமாகக்‌ 
கலந்தது மதுபாக்கம்‌, இதை பகவானுடைய முகத்திற்கு நேராகக்‌ 
காட்ட வேண்டும்‌. 
பஞ்சாம்ருதம்‌ : தேன்‌, நெய்‌, சர்க்கரை, தயிர்‌, பால்‌ இவை ஐந்தும்‌ 
சேர்ந்ததுது, பஞ்சாம்ருமம்‌, விக்ரஹமானால்‌ இதனால்‌ அபிஷேகம்‌ 
செய்யலாம்‌. படமாமனால்‌ புஷ்பத்தில்‌ துளி எடுத்து புரோக்ஷிக்க 
செய்யவும்‌. 
சுத்தோகஸ்நாரம்‌: சுத்தமான தீர்த்தத்தால்‌ அபிஷேகம்‌ செய்யவும்‌, 
படமானால்‌ புஷ்பத்தால்‌ புரோக்ஷித்தால்‌ போதும்‌. 
வஸ்த்ரம்‌ : இலவம்பஞ்சை மாலைபோல்‌ நீட்டி, நடுநடுவே குங்கும 
தீர்த்தத்தால்‌ நெரடீ மாலை போல்‌ ஸமர்ப்பிக்கலாம்‌. 


+++ 


730 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ங்‌ 6 
ஸ்ரீ மஹாகணபதி ஸங்கரஹ பூஜை 


(இந்தப்பூஜை ஜன்மாஷ்டமி பூஜை, ராமநவமி பூஜை, ஸ்ரீ 
வெங்கடேஸ்வரபூஜை முதலிய முன்று பூஜைகளுக்கும்‌ 
பொதுவானது, ஸ்ரீ மஹாகணபதி பூஜையை முதலில்‌ செய்த பிறகு 
ப்ரதான பூஜைகளை செய்ய வேண்டும்‌. 


முதலில்‌ ஆசமனம்‌ செய்யவும்‌, (கையில்‌ புஷ்பம்‌ அக்ஷதை 
எடுத்துக்‌ கொண்டு) சுக்லாம்பரதரம்‌ விஷ்ணும்‌ சசிவர்ணம்‌ 
சதுர்புஜம்‌ ப்ரஸன்னவதனம்‌ த்யாயேத்‌ ஸர்வவிக்னோப சாந்தயே 
(என்று சொல்லிக்‌ கொண்டே குட்டிக்‌ கொள்ளவும்‌) 


ப்ராணாயாமம்‌: ஓம்‌ பூ: ஓம்‌ புவ: ஓம்‌ சுவ: ஓம்‌ மக: ஓம்‌ ஜனக: ஓம்‌ 
தப: ஓம்‌ சத்யம்‌ ஓம்‌ ததத்சவிதுர்‌ வரேண்யம்‌ பர்க்கோ தேவஸ்ய 
தீமஹிம்‌ தியோ யோந: ப்ரசோதயாத்‌ ஓமாப: ஜ்யோதீரச அம்ருத 
ப்ரஹ்ம பூர்புவல்ஸுவரோம்‌ 


ததேவ லக்னம்‌ ஸுதினம்‌ ததேவ தாராபலம்‌ சந்த்ரபலம்‌ ததேவ 
விய்யாலம்‌ தெய்வபலம்‌ ததேவ லக்ஷ்மீபதே தேங்க்ரியுகம்‌ ஸ்மராமி 


மமோபாத்த ஸமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர 
ப்ரீத்யர்த்தம்‌ கரிஷ்யமாணஸ்ய கர்மண: அவிக்னேன 
பரிஸமாப்த்யர்த்தம்‌-ஆதெள மஹாகணபதி பூஜாம்‌ கரிஷ்யே 
(உத்தரணியால்‌ ஜலம்‌ எடுத்து கைகளை துடைத்துக்‌ கொள்ளவும்‌) 


மஞ்சள்‌ பிள்ளையார்‌ செய்து கையில்‌ புஷ்பம்‌ அக்ஷதைத எடுத்துக்‌ 
கொண்டு 


மந்திரம்‌ ; ஓம்‌ கணாணாம்‌ த்வா கணபதிகும்‌ ஹவாமஹே கவிம்‌ 
கவீனாம்‌ முபமஸ்த்ரவஸ்தமம்‌ ஜ்யோஷ்டராஜம்‌ ப்ரஹ்மணாம்‌ 
ப்ரஹ்மணஸ்பதே ஆன: ச்ருண்வன்‌ ஊதிபி : ஸீத ஸாதனம்‌ 

அஸ்மின்‌ ஹரித்ராபிம்பே ஸுமகம்‌ மஹகணபதிம்‌ த்யாயாமி, 
ஆவாஹயாமி. ஆஸனம்‌ ஸமர்ப்பயாமி, பதயோ: பாத்யம்‌ 
ஸமர்ப்பயாமி, அர்க்யம்‌ மர்ப்ப்யாமி, ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி 
TS, ஸ்நானானந்தரம்‌ ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி - 
வஸ்த்ரார்த்தம்‌ அக்ஷதான்‌ ஸமர்ப்பயாமி, உபவீதார்த்தம்‌ அக்ஷதான்‌ 

731 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸமர்ப்பயாமி, ஆபரணார்த்தம்‌ அக்ஷதான்‌ ஸமர்ப்பயாமி, திவ்ய 
பரிமள கந்தான்‌ (சந்தனம்‌) தாராயாமி. ஹிர்த்ராசூர்ணம்‌ (குங்குமம்‌) 
ஸமர்ப்பயாமி, அக்ஷதான்‌ ஸமர்ப்பயாமி. புஷ்பை: பூஜயாமி 


அர்ச்சனை: ஓம்‌ ஸுமுகாய நம: ஓம்‌ ஏகதந்தாய நம: ஓம்‌ கபிலாய 
நம: ஓம்‌ கஜகாணகாய நம: ஓம்‌ லம்போதராய நம: ஓம்‌ 
விகடாய நம: ஓம்‌ விக்னராஜய நம: ஓம்‌ விநாயகாய நம: ஓம்‌ 
தூமகேதவே நம: 


ஓம்‌ கணாத்யக்ஷாய நம: ஓம்‌ பாலசந்த்ராய நம: ஓம்‌ கஜானாய நம: 
ஓம்‌ வகரதுண்டாய நம: ஓம்‌ சூர்பகர்ணாய நம: ஓம்‌ ஹேரம்பாய 
நம: ஓம்‌ ஸ்கந்தபூர்வஜாய நம : ஓம்‌ மஹாகணபதயே நம. 
நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி ஸமர்ப்பயாமி: தூப தீபார்த்தம்‌ 
அக்ஷதான்‌ ஸமர்ப்பயாமி 


நைவேத்யம்‌ : ஓம்‌ பூர்ப்புவஸ்ஸுவ: தத்ஸவிதுர்வரேண்யம்‌ பர்கோ 
தேவஸ்ய தீமஹி தியோயோன: ப்ரசோதயாத்‌ தேவஸவித: ப்ரஸுவ 
ஸத்யம்‌ த்வர்த்தேன்‌ பரிஷிஞ்சாமி, அம்ருதோ பஸ்தரணமஸி ஓம்‌ 
பராணாய ஸ்வாஹா, ஓம்‌ அபானாய ஸ்வாஹா, ஓம்‌ வ்யானாய 
ஸ்வாஹா. ஓம்‌ ப்ரஹ்மண்ய ஆத்மா அம்ருதத்வாய 
மஹாகணபதேயே நம: கதளீ பலம்‌ நிவேதயாமி மத்யே மத்யே 
பானீயம்‌ ஸமர்ப்பயாமி, மஹா நைவேத்யம்‌ நிவேதயாமி. 
நிவேதானந்தரம்‌ ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி அம்ருதாபிதானமஸி. 


தாம்பூலம்‌: பூகி பலஸமாயுக்தம்‌ நாகவல்லீ தளைர்யுதம்‌ கர்பூர சூர்ண 
ஸம்யுக்தம்‌ தாம்பூலம்‌ ப்ரதிருஹ்யததாம்‌ மஹா கணபதயே நம: 
தாம்பூலம்‌ ஸமர்ப்பயாமி, கர்ப்பூர நீராஜனம்‌ தர்சயாமி மஹா 
கணபதயே நம. ஸமஸ்தோபசாரன்‌ ஸமர்ப்பயாமி 


ப்ராத்தனை: வக்ரதுண்ட மகாகாய ஸுர்யகோடி ஸமபரபா 
நிர்விக்னம்‌ குருமே தேவ ஸர்வ கார்யேஷு ஸர்வதா 


“ நமஸ்காரம்‌) பூஜை செய்த புஷ்பத்தை எடுத்து கண்ணில்‌ ஒத்திக்‌ 
கொள்ளவும்‌) 


132 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


விக்னேஸ்வர பூஜை ஸமாப்தம்‌. இனி ப்ரதான பூஜை அரம்பம்‌ 
ஸ்ரீ ஜன்மாஷ்டமி, ஸ்ரீ ராமநவமி, ஸ்ரீவெங்கடேஸ்வர 
ட ° 


பூஜைக்கான ப்ரதான ஸங்கல்பம்‌ 


(கீழ்கண்ட சங்கல்பம்‌ முதல்‌ மணி அடிக்கும்‌ மந்திரங்கள்‌ வரை 
ஸ்ரீஜன்மாஷ்டமி, ஸ்ரீராமநவமி, ஸ்ரீவேஙகடேஸ்வர பூஜைகளுக்குப்‌ 
பொதுவானது 

சங்கல்பம்‌ : சுக்லாம்பரதரம்‌ விஷ்ணும்‌ சசிவர்ணம்‌ சதுர்புஜம்‌ 
ப்ரஸன்னவதனம்‌ த்யாயேத்‌ ஸர்வவிக்னோப சாந்தயே (என்று 
சொல்லிக்‌ கொண்டே குட்டிக்‌ கொள்ளவும்‌ 


ப்ராணாயாமம்‌ : ஓம்‌ பூ: ஓம்‌ புவ: ஓம்‌ சுவ: ஓம்‌ மக: ஓம்‌ ஜனக: ஓம்‌ 
தப: ஓம்‌ சத்யம்‌ ஓம்‌ தத்சவிதுர்‌ வரேண்யம்‌ பர்க்கோ தேவஸ்ய 
தீமஹிம்‌ தியோ யோந: ப்ரசோதயாத்‌ ஓமாப: ஜ்யோதீரச அம்ருத 
ப்ரஹ்ம பூர்புவஸ்ஸுவரோம்‌. 


மமோ பாத்த ஸமத துரிதக்ஷய த்வாரா ஸ்ரீபரமேஸ்வர ப்ரீத்யர்ததம்‌ 
ஸுபே சோபனே முஹுர்த்தே ஆத்ய ப்ரஹ்மண: த்விதீய 
பரார்த்தே ச்வேத வராஹ கல்பே வைவஸ்த மன்வந்த்ரே. 
அஷ்டாவிம்சதி தமே கலியுகே, ப்ரதமே பாதே, ஜம்பூத்வீபே, 
பாரதவர்ஷே, பரத கண்டே மேரோ தக்ஷிணே பார்ச்வே ஸகாப்தே 
அஸ்மின்‌ வர்த்தமானே வ்யாவஹாரிகே ப்ரபாவதி ஷ்ஷ்டி 
ஸம்வத்ஸராணாம்‌ மத்யே ........!வருஷத்தின்‌ பெயர்‌) நாம 
ஸம்வத்ஸரே தக்ஷிணாயனே அல்லது உத்தராயணே..... ருதெள 
(ருதுவின்‌ பெயர்‌......... மாஸே (மாதத்தின்‌ பெயர்‌)............ பஷே 
(பக்ஷத்தின்‌ பெயர்‌............. யாம்‌ (திதியின்‌ பெயர்‌ சுபதிதெள........ 
வாஸரயுக்தாயாம்‌ (கிழமையின்‌ பெயர்‌).......... நக்ஷத்ர யுக்தாயாம்‌ 
குக்ஷ்த்திரத்தின்‌ பெயரி சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷண 
விசிஷ்டாயாம்‌ அஸ்யாம்‌ சுபதிதெள மம ஸஹ குடும்பானாம்‌ 
க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுராரோக்ய ஜஸ்வர்யாணாம்‌ 
அபிவ்ருத்யர்த்தம்‌ ஸமஸ்த மங்களாவாப்த்யர்த்தம்‌ தர்மார்த்த 
காமமோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த ஸித்யர்த்தம்‌ ஸர்வாபீஷ்ட 
ஸித்யர்த்தம்‌. 


733 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ ஜன்மாஷ்டமி பூஜைக்கு : ஸ்ரீ க்ருஷ்ண ப்ரஸாதேன 
ஸத்ஸந்தான ஸம்ருத்யர்த்தம்‌, ஸ்ரீ க்ருஷ்ண ஜன்மாஷ்டமீ புண்ய 
காலே கல்போக்த ப்ரகாரேண யாவச்‌ சக்தி த்யான ஆவாஹனாதி 
ஷோடசோபசாரை : ஸ்ரீ பால க்ருஷ்ண பூஜாம்‌ கரிஷ்யே, ததங்கம்‌ 
கலச பூஜாம்‌ ச கரிஷ்யே, (கையில்‌ தீர்த்தத்தை தொடவும்‌ 


ரீ ராமநவமி பூஜைக்கு : வர்ஷே, வர்ஷே ப்ரயுத்தாம்‌ ஸ்ரீராமநவமி 

புண்யயாகாலே யாவச்‌ சக்தி த்யான ஆவாஹனாதி 
ஷோடசோபசாரை ஸ்ரீ ஸீதாவக்ஷ்மண பரத சத்ருக்ன 
ஹநுமத்ஸமேத ஸ்ரீராமசந்த்ர பூஜாம்‌ கரிஷ்யே, ததங்கம்‌ கலச 
பூஜாம்‌ ௪ கரிஷ்யே, (கையில்‌ தீர்த்தத்தை தொடவும்‌ 


ஸ்ரீ வேங்கடேஸ்வர பூஜைக்கு : யாவச்‌ சக்தி த்யான ஆவாஹனாதி 
ஷோடசோபசாரை அலமேலு மங்கா ஸ்ரீவேங்கடேஸ்வர ஸ்வாமிந: 
ப்ரீத்யர்த்தம்‌ ஸ்ரீவேங்கடேஸ்வர பூஜாம்‌ கரிஷ்யே, ததங்கம்‌ 
கலசபூஜாம்‌ ச கரிஷ்யே (கையில்‌ தீர்த்தத்தை தொடவும்‌) 


ஸ்ரீ விக்நேச்வர உத்யாபனம்‌ (அனைத்து பூஜைக்கும்‌ பொது 
உத்தரிணியில்‌ தீர்த்தம்‌ எடுத்துக்‌ கைகளைத்‌ துடைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌? 

ஓம்‌ கணாணாம்‌ த்வா கணபதிகும்‌ ஹவாமஹே கவிம்‌ கவீனாம்‌ 
முபமஸ்த்ரவஸ்தமம்‌ ஜ்யேஷ்டராஜம்‌ ப்ரஹ்மணாம்‌ 
ப்ரஹ்மணஸ்பதே ஆன ச்ருண்வன்‌ நூதிபி: ஸீத ஸாதனம்‌ 
அஸ்மின்‌ ஹரித்ராபிம்பே ஸுமுகம்‌ ஸ்ரீ. மஹாகணபதிம்‌ 
யதாஸ்தானம்‌ ப்ரதிஷ்டாபயாமி சோபானார்த்தே க்ஷேமோய 
புனராகமனாய F (என்று சொல்லி புஷ்பத்தைப்‌ போட்டு விநாயரை 
வடக்கே நகர்த்தவும்‌ 


கலஸ-பூஜை-(தீர்த்த பாத்திரத்தை கந்தம்‌, குங்குமம்‌, புஷ்பம்‌ 
இவைகளால்‌ அலங்கரித்து வலது கையினால்‌ மூடிக்‌ கொண்டு) 
கலசஸ்ய முகே விஷ்ணு: கண்ட்டே ருத்ர: ஸமாஸ்ரித: மூலே தத்தர 
ஸ்த்திதோ ப்ரஹ்மா மத்யே மாத்ருகணா: ஸ்ம்ருதா: குக்ஷளது 
ஸாகரா: ஸர்வே ஸப்த த்வீபாவ வம ரிக்கேதோ (அ)த 
யஜுர்‌ வேத: ஸாம்‌ வேதோப்யதர்வண: அங்கைச்ச ஸஹிதா : 
ஸர்வே கலஸாம்பு ஸமாச்ரிதா 
734 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆயாந்து ஸ்ரீ ஜன்மாஷ்டமி பூஜார்த்தம்‌ / ஸ்ரீ ராமநவமி பூஜார்த்தம்‌ 
I ஸ்ரீ ப்ரஸன்ன வேங்கடேஸ்வர பூஜார்த்தம்‌ துரிதக்ஷ்ய காரகா 


கங்கே ச யமுனே சைவ கோதாவரி ஸரஸ்வதீ நர்மதே ஸிந்து 
காவேரி ஜலேஸ்மின்‌ ஸன்னிதம்‌ குரு 


(கலச ஜலத்தினால்‌ பூஜா த்ரவ்யங்களையும்‌ தன்னையும்‌ 
ப்ரோஷித்துக்‌ கொள்ளவும்‌) 


கண்டா பூஜை : ஆகமார்த்தந்து தேவானாம்‌ - கமனார்த்தம்‌ து 
ரக்ஷ்ஸாம்‌ - குர்வே கண்டாரவம்‌ திவ்யம்‌ - தேவதா ஹ்வான 
லாஞ்ச்சனம்‌ (என்று சொல்லி மணி அடிக்கவும்‌ 

ஸ்ரீ ஐன்மாஷ்டமி பூஜை 
(அழகாக .அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில்‌ அஷ்டதள பத்ம 
மண்டலத்தில்‌ ஒரு கும்பத்தை ஸ்தாபித்து, அதில்‌ கிருஷ்ண 
ப்ரதிமையை வைத்து அதை ஸ்ரீ க்ருஷ்ணராகவே பூஜை செய்ய 
வேண்டும்‌. முதலில்‌ பூஜை செய்யவும்‌ 
த்யானமும்‌, ஆவாஹனமும்‌ 
த்யாயாமி பாலகம்‌ க்ருஷ்ணம்‌ மாத்ரங்கே ஸ்தன்ய பாயினம்‌ 
ஸ்ரீவத்ஸ வக்ஷஸம்‌ காந்தம்‌ நீலோத்பலதலச்சவிம்‌ 
ஸ்ரீபாலக்ருஷ்ணம்‌ த்யாயாமி (புஷ்பம்‌ 


ஆவாஹயாமி தேவேசம்‌ ஸ்ரீபதிம்‌, ஸ்ரீதரம்‌, ஹரிம்‌ 
பாலரூபதரம்‌ க்ருஷ்ணம்‌ ஸச்சிதானந்தவிக்ரஹம்‌ 
அஸ்மின்‌ பிம்பே சித்ரபடே ஸ்ரீபால க்ருஷ்ணம்‌ 
ஆவாஹயாமி (புஷ்பம்‌ ஆவாஹிதோ பவ ஸந்நிதம்‌ குரு 
உபசாரங்கள்‌ : 

வஸுதவ ஸுதாயாத்ய முனிமானஸ வாஸினே ரத்னஸிம்மாஸனம்‌ 
துப்யம்‌ ததாமி ப்ரதிக்ருஹ்யதாம்‌ ஸ்ரீபாலக்ரால்‌ i 
ஸமர்ப்பயாமி (புஷ்பம்‌) ல்‌ 


735 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பாதாங்குஷ்டஸமுத்பூத கங்காபாவித விஷ்டப பாத்யம்‌ ததாமி தே தேவ 
பாகசாஸன வந்தித ஸ்ரீ பாலக்ருஷ்ணயாய நம: பாத்யம்‌ ஸமர்ப்பயாமி 
(தீர்த்தம்‌! 

அகஹிநை: ஸுஸேவ்ய த்வம்‌ அகாஸுரவினாசன அர்க்யம்‌ க்ருஹாண 
பகவன்‌ பக்த்யா தத்தம்‌ மயாப்ரபோ ஸ்ரீபாலக்ருஷ்ணாய நம: அக்ர்யம்‌ 
ஸமர்ப்பயாமி (தீர்த்தம்‌ புஷ்பத்துடன்‌) 

ஸரித்வராஸமாநீதம்‌ ஸுவர்ணகலசே ஸ்திதம்‌ ஆசம்யதாம்‌ 
தோயமிதம்‌ யசோதாநந்தனாச்யும ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: 
ஆசமநீயம்‌ ஸமர்ப்பயாமி (தீர்த்தம்‌ 


மது தத்யாஜ்ய ஸம்மிச்ரம்‌ மதுஸுதனமாதவ மதுபர்கம்‌ 
க்ருஹாணேச மஹனீயகுணார்ணவ ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம : 
மதுபர்க்கம்‌ ஸமர்ப்பயாமி (தேன்கலந்ததயிர்‌ 


காமதேனோ: ஸமுத்பூதம்‌ தேவர்ஷி பித்ரு த்ருப்திதம்‌ பயோ ததாமி 
தேவேச ஸ்நானாய ப்ரதிக்ருஹ்யதாம்‌ ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: 
கடிரேண ஸ்நபயாமி (பால அபிஷேகம்‌ செய்யவும்‌ 

ஆஜ்யம்‌ ஸுராணா மாஹாரம்‌ ஆஜ்யம்‌ யஜ்ஜே ப்ரதிஷ்டிதம்‌ 
ஆஜ்யம்‌ பவித்ரம்‌ பரமம்‌ ஸ்நானாந்தரம்‌ ப்ரதிக்ருஹ்யதாம்‌, 
பாலக்ருஷ்ணாய நம ஆஜ்யேந ஸ்நபயாமி (நெய்‌) 

ஸர்வெளஷத ஸமுத்ப்தம்‌ பீயுஷஸத்ருசம்‌ மது 

ஸ்நானார்த்தம்‌ தேப்ரயச்சாமி க்ருஹ்யதாம்‌ பரமேச்வர 

ஸ்ரீ பாலருஷ்ணாய நம : மதுநாஸ்நபயாமி (தேன்‌) 

இக்ஷ௩தண்ட ஸமுத்பூதம்‌ திவ்ய சர்கரயாதுநா ஸ்நாபயாமி 
மஹாபக்த்யா ப்ரீதோ பவ க்ருபாம்புதே ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: 
சர்க்கரயா ஸ்நபயாமி 

பயோததி க்ருதோபேதம்‌ சர்கரா மது ஸம்யுதம்‌ பஞ்சாம்ருதம்‌ 
க்ருஹாணத்வம்‌ பஞ்சபாதகநாசன, ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: 


பஞ்சாம்ருத ஸ்நானம்‌ ஸமர்ப்பயாமி 


736 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


இந்த்ர வந்தித பாதாப்ஜ காமதேனுஸமர்ச்சித ஸலிலம்‌ விமல்‌ தேவ 
ஸ்நானர்த்தம்‌ ப்ரதிக்ருஹ்யாதாம்‌ ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: 
சுத்தோதக ஸ்நானம்‌ ஸமர்ப்பயாமி, ஸ்நானானந்தரம்‌ ஆசமநீயம்‌ 
ஸமர்ப்பயாமி 


பீதாம்பரதரானந்த கோபீவஸ்த்ராபஹாராக வஸ்த்ரம்‌ ததாமி தே 
க்ருஷ்ண க்ருஷ்ணாதுக்க நிவாரக ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: 
வஸ்த்ரம்‌ ஸமர்ப்பயாமி 

உபவீதம்‌ க்ருஹாணேதம்‌ உபமாரஹிதவைபவ வஸுதேவஸாுத 


ஸ்வாமின்‌ ரக்ஷமாம்‌ கருணாகர ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: உபவீதம்‌ 
ஸமர்ப்பயாமி.. 


ஸார நூபுர கேயூர கங்கணாதி விபூஷணை பூஷிதாய ததாம்யத்ய 


பூஷணம்‌ புருஷோத்தம்‌ ஸ்ரீ பாக்ருஷ்ணாய நம: ஆபரணம்‌ 
ஸமர்ப்பயாமி 


கந்தம்‌ குங்கும கஸ்தூரீ கணஸார ஸமன்விததம்‌ ஸங்க்ருஹாண 
நமஸ்தேஸ்து குப்ஜானுக்ரஹகாரிணே ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: 


கந்தம்‌ ஸமர்ப்பயாமி ஹரித்ரா சூர்ணம்‌ ஸமர்ப்பயாமி 


அக்ஷதான்‌ தவளான்‌ திவ்யான்‌ அக்ஷய்ய பலதாயக க்ருஹாண 


கருணாராசே சகடாஸுரபஞ்ஜன ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: 
அக்ஷதான்‌ ஸமர்ப்பயாமி 


ஜாத சம்பக புன்னாக மாலதீ மல்லிதாதிபி : குஸுமை: பூஜயாமி 


த்வாம்‌ குந்தீபுத்ர ஸமர்ச்சித ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: புஷ்பம்‌ 
ஸமர்ப்பயாமி 


பிறகு புஷ்பம்‌, துளஸீதளம்‌ இவைகளால்‌ கீழ்கண்ட நாமாக்களைச்‌ 


சொல்லி அர்ச்சனை செய்யும்‌. 


737 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அங்க பூஜை 
ஓம்‌ கோவிந்தாய நம: பாதெள பூஜயாமி 
கோபாலாய s குல்பெள டி 
ஜன்மரஹிதாய ல்‌ ஜாநுநீ ‘$ 
பூதநா வைரிணே a ஊரூ ப்‌ 
சகடாஸுர பஞ்ஜனாய “ கடிம்‌ = 
நவநீதப்ரியாய x நாபிம்‌ ட்‌ 
தாமோதாராய Š உதரம்‌ s 
வனமாலினே ட்‌ வக்ஷ: ss 
சதுர்புஜாய ன்‌ ஹஸ்தான்‌ = 
கம்ஸாரயே 5 கண்டம்‌ i 
முசுகுந்தவதரதாய  “ முகம்‌ ன்‌ 
குசேலஸம்பத்ப்ரதாய “ கபோலெள ம்‌ 
புண்டரீகாக்ஷ£ய $i நேத்ரே 
கருணார்ணவாய ட்‌ கர்ணெள ம்‌ 
லலிதாக்ருதயே s லலாடம்‌ s 
சுகஸம்ஸ்துதாய Š சிர: ட்‌ 
fags " எசான்‌... * 
ஸர்வேச்வராய ட்‌ ஸர்வாண்யங்காநி 


பிறகு ஸ்ரீ க்ருஷ்ண அஷ்டோத்தரசத நாமாவளியால்‌ புஷ்பம்‌ 
துளஸீதளம்‌ முதலியவைகளால்‌ அர்ச்சனை செய்யவும்‌. 
ஓம்‌ ஸ்ரீ கிருஷ்ணாய 
கமலாநாதாய 
வாஸுதேவாய 


ஸனாதநாய 
வஸுதேவாத்மஜாய 


புண்யாய 


லீலாமாநுஷ விக்ரஹாய 
ஸ்ரீவத்ஸகெளஸ்துபதரா ய 


யசோதாவத்ஸலாய 


ஹரயே 


738 


நம : 
நம்‌ : 
நம்‌ : 
நம : 
நம்‌ : 
நம்‌ :. 
நம்‌ : 
நம்‌ : 
நம : 
நம : 10 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ சதுர்புஜாத்த சக்ராஸி நம : 

“கதா சங்காத்யுதாயுதாய நம : 

“ தேவகீ நந்தனாய நம : 

ட்‌ ஸ்ரீசாய நம : 

“  நந்தகோப ப்ரியாத்‌ மஜாய நம : 

“  யமுநாவேக ஸம்ஹாரிணே நம : 

“  பலபத்ர ப்ரியாநுஜாய நம : 

“ பூதனாஜீவிதஹராய நம : 

“  சகடாஸுர பஞ்ஜநாய நம : 

<  நந்தவ்ரஜ ஜநாநந்திதே நம : 

| “ ஸச்சிதாநந்த விக்ரஹாய நம : 
| “ நவநீத விலிப்தாங்காய்‌ நம : 20 

| “ நவநீத நடாய நம : 

“ அந்காய நம : 

“ நவநீத நவாஹாராய நம : 

R முசுகுந்த ப்ரஸாதகாய நம : 


- ஷோடச ஸத்ரீ ஸஹ 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


உத்தால தாலபேத்ரே 
தமால ச்யாமளாக்ருதயே 
கோபகோபீச்வராய 
யோகிநே 

கோடிஸூர்ய ஸமப்ரபாய 
இளாபதயே 

பரஸ்மை ஜ்யோதிஷே 
யாதவேந்த்ராய 
யதூத்வஹாய 
வனமாலிநே 
பீதவாஸஸே 
பாரிஜாதாபஹாரகாய 
கோவர்த்தநாசலோத்தர்த்ரே 
கோபாலாய 
ஸர்வபாலகாய 

அஜாய 

நிரஞ்ஜநாய 
காமஜநகாய 
கஞ்ஜலோசநாய 
மதுக்நே. 

மதுராநாதாய 

த்வாரகா நாயகாய 
பலிநே 


ப்ருந்தாவனாத்தஸ்‌ ஸஞ்சாரிணே 


துளஸீதாம பூஷணாய 
ஸ்யமந்தக மணேர்ஹர்த்ரே 
நரநாராயணாத்மகாய 
குப்ஜா க்ருஷ்ணாம்பரதராய 
மாயினே 


740 


https://archive.org/details/muthulakshmiacademy 


நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 


40 


50 


60 


SS eee 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பரமபுருஷாய 
முஷ்டிகாஸுரசாணூர 


மல்லயுத்த விசாரதாய 


ஸங்ஸாரனவரிணே 
கம்ஸாரயே 

முராரயே 

நாகாந்தகாய 

அநாதி ப்ரஹ்மசாரிணே 
சிசுபால சிரச்சேத்ரே 
துர்யோதன குலாந்தகாய 
விதுராக்ரூரவரதாய 
விச்வரூப ப்ரதர்சகாய 
ஸத்யவாசே 

ஸத்ய ஸங்கல்பாய 
ஸத்யபாமா ரதாய 

ஜயிநே 
ஸுபத்ராபூர்வஜாய 
விஷ்ணவே 

பீஷ்மமுக்தி ப்ரதாயகாய 
ஜகத்குரவே 

ஜகந்நாதாய 

வேணுநாத விசாரதாய 
வ்ருஷபாஸுர வித்வம்ஸிநே 
பாணாஸுர கராந்தகாய 
யுதிஷ்ட்டிர ப்ரதிஷ்டாத்ரே 
பர்ஹி பர்ஹாவதம்ஸகாய 
பார்த்த ஸாரதயே 
அவ்யக்தாய 

கீதாம்ருத மஹோததயே 
காளீய பணிமாணிக்ய 


741 


https://archive.org/details/muthulakshmiacademy 


நம : 


நம : 


70 


60 


90 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ ரஞ்ஜித ஸ்ரீபதாம்புஜாய நம : 
“* தாமோதராய நம : 
“ யஜ்ஞபோக்த்ரே நம : 
“ தானவேந்த்ர விநாசகாய . நம : : 
“ நாராயணாய ்‌ நம: 100 
* பரப்‌ ப்ரஹ்மணே நம : 
“ பந்தகாசன வாஹநாய நம : 


ஜலக்ரீடா ஸமாஸக்த கோபீ 


. வஸ்த்ராபஹாரகாய நம: 


“ புண்யஸ்லோகாய பந 
“  தீர்த்தபாதாய நம : 
“ வேத வேத்யாய நம :, 
“ தயாநிதயே நம : 
“ ஸர்வ பூதாத்மகாய நம : 108 
“ ஸர்வ க்ரஹ ரூபிணே நம : 
“ பராத்பராய நம : 


ஓம்‌ ஸ்ரீபாலக்ருஷ்ண ஸ்வாமினே நம: 
நாநாவித பரிமளபத்ர புஷ்பாணி ஸமர்ப்பயாமி 


தூபம்‌ க்ருஹாண தேவேச தசாங்கேன ஸுவாஸிதம்‌ கோவிந்த 
கோகுலாதீச கோவர்தன தராவ்யய ஸ்ரீபாலக்ருஷ்ணாய நம: தூபம்‌ 
அக்ராபயாமி ஆசமநீயம்‌ ஸமர்ப்பயாமி 


ஸாஜ்யவர்தி த்ரயோபேதம்‌ ஸாதுஸங்கஸமர்சித தீபம்‌ க்ருஹாண 
தைத்யாரே யசோதா நந்தனாச்யுத ஸ்ரீபாலக்ருஷ்ணாய நம: தீபம்‌ 
தர்சயாமி, ஆசமநீயம்‌ ஸமர்ப்பயாமி 

ஓம்‌ பூர்ப்புவஸ்ஸுவ: தத்ஸவிதுர்ரேண்யம்‌ பர்கோ தேவஸ்ய 
தீமஹி தியோயோன: ப்ரசோதயாத்‌ தேவஸவிதன்‌: ப்ரஸுவ ஸத்யம்‌ 
த்வர்த்தேன்‌ பரிஷிஞ்சாமி, அம்ருதோ பல்ல ஓம்‌ ப்ராணாய 
ஸ்வாஹா, ஓம்‌ அபானாய ஸ்வாஹா. ஓம்‌ வயானாய வணர ஓம்‌ 
உதானாய ஸ்வாஹா, ஓம்‌ ஸமானாய, ஸ்வாஹா, ஓம்‌ ப்ரஹ்மணே 


742 


49 https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸ்வாஹா ஸ்ரீ பால க்ருஷ்ணாய நம சால்யோ தானம்‌ பாயஸம்‌ 
நாநாபக்ஷய பலாதிகம்‌ கோக்ஷீரம்‌ நவ நீதம்‌ சநைவேத்யம்‌ 
ப்ரதிக்ருஹ்யதாம்‌ மஹாநைவேத்யம்‌ நிவேதயாமி, (நைவேத்யம்‌ 
எல்லாவற்றையும்‌ திவேதநம்‌ செய்யவும்‌) நிவேதநாந்தரம்‌ 
ஆசமநீயம்‌ ஸமர்ப்பயாமி 


தாம்பூலம்‌ சோபனம்‌ பக்த்யா மயாதத்தம்‌ ஸுரேச்வர க்ருஹாண 
கருணாராசே  பலபத்ர ப்ரியானுஜ ஸ்ரீபாலக்ருஷணாய நம: 
தாம்பூலம்‌ ஸமர்ப்பயாமி 


நீராஜனம்‌ க்ருஹாணேதம்‌ நாராயண நிராமய நீரஜாக்ஷ 
நமஸ்துப்யம்‌ நதாபீஷ்டபலப்ரத ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: கர்ப்பூர 
நீராஜநம்‌ தர்சயாமி நீராஜனானந்தரம்‌ ஆசமந்யம்‌ ஸமர்ப்பயாமி. 


புஷ்பாஞ்ஜலிம்‌ க்ருஹாணாத்ய மயாபக்த்யா ஸமர்பிதம்‌ 
புருஷோத்தம பூதாத்மன புண்யமூர்த்தே பராத்பர 
ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: மந்தர புஷ்பம்‌ ஸமர்ப்பயாமி 


தேவதேவ ஜகந்நாத வாஞ்சிதார்த்த பலப்ரத ப்ரதக்ஷிணம்‌ கரோமி 
த்வாம்‌ ஸ்ம்ஸாரார்ணவ தாரக க்ருஷ்ணாய வாஸுதேவாய தேவகீ 
நந்தநாய ௪ நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம: 


ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம அனந்த கோடி ப்ரதக்ஷிண நமஸ்கராந்‌ 
ஸமர்ப்பயாமி 


அபராத ஸஹஸ்ராணி க்ரியந்தே ஹர்நிசம்‌ மயா தாஸோய மிதி 
மாம்‌ மத்வா க்ஷமஸ்வ புருஷோத்தம. ததா கந்தாக்ஷதை: புஷ்பை: 
பூஜயேத்‌ சந்த்ரமண்டலம்‌ தத்ரார்க்ய பாத்ரம்‌ நிக்ஷிப்ய அர்க்ய 
த்ரவ்யாணி நிக்ஷிபேத்‌ ஜ்யோதிஷ்மதே நமஸ்துப்யம்‌ நமஸ்தே. 
ஜ்யோதி ஷாம்பதே நமஸ்தே ரோஹிணீகாந்த ஸுதாகர 
நமோஸ்துதே (சந்த்ரமண்டலத்தைப்பார்த்து பூஜை செய்து 
பிரார்த்திக்கவும்‌? 

_ ச்சத்ரம்‌ ஸமர்ப்பயாமி, சாமரம்‌ ஸமர்ப்பயாமி கீதம்‌ ச்ரவாயாமி 
ந்ருத்தம்‌ தர்சயாமி, வாத்யம்‌ கோஷயாமி, ஆ ந்தோளிகாம்‌ 


743 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸமர்ப்பயாமி, ஸமஸ்த ராஜோபசார தேவோபசார பூஜா 
ஸமர்ப்பயாமி ஸ்வர்ண புஷ்பம்‌ ஸமர்ப்பயாமி (அக்ஷதை 
சேர்க்கவும்‌) 

அர்க்யப்ரதாநம (ஸங்கல்பம்‌) அத்ய பூர்வோக்த ஏவங்குண விசேஷண 
விகிஷ்டாயாம்‌ அஷ்டம்யாம்‌ சுபதிதெள ஸ்ரீபரமேஸ்வர ப்ரீதயர்த்தம்‌ 
தேவக்‌ வஸுதேவஸஹித ஸ்ரீபாலக்ருஷ்ண பூஜாபல ஸம்பூர்ணா 
ஸித்த்யாத்தம்‌, ஸ்ரீபாலக்ருஷ்ண பூஜாந்தே க்ஷ்ராக்க்யப்ரதாநம்‌ 
உபாயநதாஞ்ச கரிஷ்யே (பாலால்‌ அர்க்யப்ரதாநம செய்யவும்‌! 


ஜாத: கம்ஸவதாத்தாய பூபார ஹரணாய ச தாநவாநாம்‌ விநாசாய 


வஸுதேவ குலோத்பவ - ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: ப்ரதமார்க்யம்‌ 
ஸமர்ப்பயாமி (3 தரம்‌) 


பாண்டவாநாம்‌ ஹிதார்த்தாய தர்ம ஸம்ஸ்தாபநாய ச கெளரவாணாம்‌ 
விநாசாய வஸுதேவ குலோத்பவ - ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: 

த்‌ விதீயார்க்யம்‌ ஸமர்ப்பயாமி 3 தரம்‌) 

ச்ராவண்யாம்‌ க்ருஷ்ணபக்ஷே து அஷ்டமீ ரோஹிணீயுதா தஸ்யாம்‌ 
சந்தரோதயே ராத்ரெள தேவகீ கர்ப்பஸம்பவ - ஸ்ரீ பாலக்ருஷ்ணாய நம: 
த்ருதீயார்க்யம்‌ ஸமர்ப்பயாமி (3 தரம்‌) 


க்ஷ்ரோதார்ணவஸம்பூத்‌ அத்ரிநேத்ர ஸமுத்பவ க்ருஹணார்க்யம்‌ 
மயா தத்தம்‌ ரோஹிண்யா ஸஹித : சசிற்‌ ஸ்ரீ சந்த்ராய நம 
இதமர்கயம்‌ அநேன அர்க்ய ப்ரதாநேன பகவான ஸர்வாத்மக: 
ஸபரிவார: ஸ்ரீபாலக்ருஷ்ண ப்ரீயதாம்‌. 
ஸ்ரீ ராமநவமி பூஜை 
காலம்‌ : ஒவ்வொரு வருஷமும்‌ சித்தரை மாதம்‌ சுக்ல பக்ஷ நவமி 
ஸ்ரீராம நவமி பூஜை பகலில்‌ செய்ய வேண்டும்‌. அழகாகக 
அலங்கரிக்கப்ப பட்ட மண்டபத்தில்‌ அஷ்டதள பத்ம மண்டல்ததில்‌ 
ஒரு கும்பத்தை ஸ்தாபித்து. அதில்‌ ஸ்ரீராமர்‌ ப்ரதிமையை வைத்து 
பூஜை செய்ய வேண்டும்‌. 
744 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
6 [5] ° 
துயானமும்‌ ஆவாஹனமும்‌ 


வைதேஹீ ஸ்ஹிதம்‌ ஸுரத்ருமதலே ஹைமே மஹாமண்டபே 
மத்யே புஷ்பகமாஸனே மணிமயே வீராஸனே ஸுஸ்த்திம்‌ அக்ரே 
வாசயதி ப்ரபஞ்ஜநஸுதே தத்வம்‌ முநிப்ய: பரம்‌ வ்யாக்யாந்தம்‌ 
பரதாதிபி பரிவ்ருதம்‌ ராமம்‌ பஜே ச்யாமளம்‌ ஸ்ரீ ஸுதாலக்ஷ்மண 
பரதசத்ருக்ன ஹநுமத்ஸமேத 


ஸ்ரீராமசந்தரம்‌ த்யாயாமி (புஷ்பம்‌) 


வாமே பூமிஸுதா புரஸ்ச ஹநுமான்‌ பச்சாத்‌ ஸுமித்ராஸுத: 
சத்ருக்ணே பரதச்ச பார்ச்வ தலயோ: வாய்வாதி கோணேஷு ச 
ஸுக்ரீவச்ச விபீஷணச்ச யுவராட்‌ தாராஸுதோ ஜாம்பவான்‌ மத்யே 
நீலஸரோஜ கோமலருசிம்‌ ராமம்‌ பஜே ச்யாமளம்‌ அஸ்மிந்‌ - 
பிம்பே (சித்ரபடே! ஸ்ரீ ஸீதாலக்ஷ்மண பரததசத்ருக்ன ஹநுமத்‌ 
ஸமேத ஸ்ரீராமசந்த்ரம்‌ ஆவாஹயாமி (புஷ்பம்‌ 


உபசாரங்கள்‌: 


ரத்னஸிம்ஹாஸனாரூட ஸர்வபூபால வந்தித ஆஸனம்‌ தே மயா 
தத்தம்‌ ப்ரீதிம்‌ ஜனயது ப்ரபோ ஸ்ரீ ஸீதாலக்ஷமண பரதசத்ருக்ன 
ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ரம்‌ ஸ்வாமிநே நம: ஆஸனம்‌ 
ஸமர்ப்பயாமி (புஷ்பம்‌ 


பாதாங்குஷ்ட ஸமுத்பூத கங்காபாவித விஷ்டப பாத்யார்த்த முதகம்‌ 
ராம்‌ ததாமி ப்ரதிக்ருஹ்யதாம்‌ ஸ்ரீ ஸீதாலக்ஷ்மண பரதசத்ருக்ன 
ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸ்வாமிநே நம:பாத்யம்‌ ஸமர்ப்பயாமி 
(தீர்த்தம்‌ $ 

வாலகில்யாதிபிர்‌ விப்ரை : த்ரிஸந்த்யம்‌ ப்ரயதாத்மபி: அர்க்யை 
ராராதித விபோ மமார்க்யம்‌ ராம க்ருஹ்யதாம்‌ ஸ்ரீ ஸீதாலக்ஷ்மண 


பரதசத்ருன ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸ்வாமிநே நம: அர்க்யம்‌ 
ஸமர்ப்பயாமி (புஷ்பத்துடன்‌ தீர்த்தம்‌) 


745 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஆசாந்தாம்போதிநா ராம்‌ முனினா பரிஸேவித மயா தத்‌ தேன 
தோயேன குர்வாசமன மீச்வர ஸ்ரீ ஸீதாலக்ஷ்மண பரதசத்ருக்ன 
ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸ்வாமிநே நம: ஆசமநீயம்‌ 
ஸமர்ப்பயாமி (தீர்த்தம்‌ 
காமதேனு ஸமுத்பூத க்ஷ்ரேணேந்த்ரேண ராகவ அபிஷிக்தாகி 
லார்த்தாப்த்யை ஸ்நாஹி மத்தத்த துக்கத்‌ : ஸ்ரீ ஸீதாலக்ஷ்மண 
பரதசத்ருன ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸ்வாமிநே 
நம:க்ஷீராபிஷேகம்‌ ஸமர்ப்பயாமி 


நதீநத ஸமுத்ராதி தோயைர்‌ மந்த்ராபி ஸம்ஸ்க்ருதை : பட்டாபிஷிக்த 
ராஜேந்த்ர ஸ்நாஹி சுத்தஜலேன மேஸ்ரீஸீதாலக்ஷ்மண பரதசத்ருக்ன 
ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸவாமிநே நம: ஸ்நானம்‌ 
ஸமர்ப்பயாமி ஸ்நானானந்தரம்‌ ஆசமநீயம்‌ ஸமர்ப்பயாமி 


ஹித்வா பீதாம்பரம்‌ சீர க்ருஷ்ணாஜின தராச்யுத பரிதத்ஸ்வாத்ய மே 
வஸ்த்ரம்‌ ஸ்வர்ணஸுத்ர விநிர்மிதம்‌ ஸ்ரீ ஸீதாலக்ஷ்மண 
பரதசத்ருக்ன ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸ்வாமிநே நம: 
வஸ்த்ரம்‌ ஸமர்ப்பயாமி 

ராஜர்ஷி வம்சதிலக ராமசந்த்ர நமோ அஸ்து தே யஜ்ஞோபவீதம்‌ 
விதினா நிர்மிதம தத்ஸ்வ மே ப்ரபோ ஸ்ரீ ஸீதாலக்ஷ்மண 
பரதசத்ருக்ன ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸ்வாமிநே நம:உபவீதம்‌ 
ஸமர்ப்பாயமி 


கிரீடாதீனி ராஜேச்த்ர ஹம்ஸகாந்தானி ராகவ விபூஷணானி 
த்ருத்வாத்ய சோபஸ்வ ஸஹ ஸீதயா ஸ்ரீ ஸீதாலக்ஷ்மண 
பரதசத்ருக்ன ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸ்வாமிநே நம: 
ஆபரணாணி ஸமர்ப்பயாமி 

ஸந்த்யா ஸமானருசினா நீலாப்ரை ஸமவிக்ரஹ லிபாமி 
தே(அங்ககம்‌ ராம சந்தனை முதா ஹ்ருதி ஸ்ரீ ஸீதாக்ஷ்மண 
பரதசத்ருக்ன ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்தர ஸ்வாமிநே நம : கந்தாந்‌ 
ஸமர்ப்பாயமி 

746 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அக்ஷதான்‌ குங்குமோன்‌ மிச்ரா னக்ஷய்ய பல தாயக அர்ப்பயே தவ 

பதாப்ஜே சாலி தண்டுல ஸம்பவான்‌ ஸ்ரீ ஸீதாலக்ஷ்மண 
பரதசத்ருக்ன ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸ்வாமிநே நம : 
அக்ஷதாந்‌ ஸமர்ப்பயாமி 


சம்பகாசோக புன்னாகைர்‌ ஜலஜைஸ்‌ துளஸீதலை : பூஜயாமி 
ரகூத்தம்ஸ்‌ பூஜ்யம்‌ த்வாம்‌ ஸனகாதிபி: ஸ்ரீ ஸீதாலக்ஷ்மண 
பரதசத்ருக்ன ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸ்வாமிநே நம: 
புஷ்பாணி ஸமர்ப்பாயமி 


(பிறகு புஷ்பம்‌, துளஸீதளம்‌ இவைகளால்‌ கீழ்கண்ட 
நாமாக்களைச்‌ சொல்லி அர்ச்சனை செய்யவும்‌.) 


அங்க பூஜை 
ஓம்‌ அஹல்யோத்தாரகாய நம பாதெள பூஜயாமி 
வினதகல்பத்ருமாய குல்பெள ? 
தண்டகாரண்ய கமன ஜங்கே ழ்‌ 
ஜஙகாலாய Y 
ஜாநுந்யல்த கராம்புஜாய ஜாநுநீ Š 
வீராஸ்‌ நாத்யாஸிநே நம ஊரு » 
பீதாம்பராலங்க்ருதாய கடிம்‌ 2 
ஆகாச மத்யகாய குஹ்யம்‌ ” 
அப்தி மேகலாபதயே நாபிம்‌ 22 


உதரஸ்த்தித ப்ரஹ்மாண்டாய 


உதரம்‌ ii 
ஸுதாநுலேபித காச்மீரசந்தனாய வக்ஷ : 2 
அபயப்ரதான செளண்டாய பார்ச்வெள ? 
ஜ்ஞானவிஜ்ஞான பாஸகாய ஸ்ருதயம்‌ 2? 
தசானன காலரூபிணே ஸகந்தெள ” 
ஸுதாபாஹு லதாலிங்திதாய கண்டம்‌ 2 
விதரணஜித கல்பத்ருமாய ஹஸ்தான்‌ 2: 
அரிநிக்ரஹ பராய பாஹுந்‌ » 
ஸுமுகாய முகம்‌ » 
அனாஸாதித பாபகந்தாய நாஸிகாம்‌  * 
ஓம்‌ புண்டரீகாக்ஷாய அகஷிணீ 2 


147 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கபாலி பூஜிதாய 
கஸ்தூரீ திலகாங்கிதாய 
ராஜாதிராஜவேஷாய 
ஸர்வேச்வராய 


பிறகு ஸ்ரீ ராம அஷ்டோத்தரசத நாமாவளியால்‌ 


காணெள 


பாலம்‌ 


கிரீடம்‌ 


ஸர்வாண்யங்காநி 


அர்ச்சனை செய்யவும்‌ 


ஸ்ரீராமாய 
ராமபத்ராய 
ராமசந்த்ராய 
சாச்வதாய 
ராஜீவலோசனாய 
ஸ்ரீ மதே 

ஸ்ரீ ராஜேந்த்ராய 
ரகுபுங்கவாய 
ஜானக்‌ வல்லபாய 
ஜைத்ராய ஜிதாமித்ராய 
ஜனார்தனாய 
விச்வாமித்ரப்ரியாய 
தாந்தாய 
சரணத்ராணதத்பராய 
வாலிப்ரமதநாய 
வாக்மிநே 
ஸத்யவாசே 

ஸத்ய விக்ரமாய 
ஸத்ய வரதாய 


வ்ரததராய 
ஸதாஹநுமதாச்ரதாய 
கெளசலேயாய 
க்ரத்வம்‌ ஸிநே 


https://archive.org/details/muthulakshmiacademy 


748 


நம : 


20 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


விராதவத பண்டிதாய ல, 
விபீஷண பரித்ராத்ரே நம : 
ஹர கோதண்டகண்டனாய நம : 
ஸப்தஸால ப்ரபேத்ரே நம்‌ 5 
தசக்ரீவ்‌ சிரோஹராய நம : 
ஜாமதகன்ய மஹாதர்ப்பதலநாய நம : 
தாட காந்தகாய நம : 
வேதாந்த ஸாராய நம : 
வேதாத்மநே நம : 
பவரோகஸ்ய பேஷஜாய நம : 
தூஷண த்ரிஸிரோ ஹந்த்ரே நம : 
த்ரிமூர்த்தயே நம : 
த்ரிகுணாத்மகாய நம : 
த்ரிவிக்ரமாய நம : 
த்ரிலோகாத்மநே நம 
புண்யசாரித்ரகீர்த்தநாய நம : 
த்ரிலோகரக்ஷகாய நம 
தன்விநே நம 
தண்டகாரண்ய கர்த்தநாய நம 
அஹல்யா பாவனாய நம 
பித்ரு பக்தாய நம 
வரப்ரதாய நம 
ஜிதேந்த்ரியாய நம 
ஜிதக்ரோதாய நம 
ஜிதாமித்ராய நம 
ஜகத்குரவே நம 
ருக்ஷ்வாரைலங்காதிநே நம 
சித்ரகூடஸமாச்ரயாய நம 
ஜயந்த த்ராண வரதாய நம 
ஸுமித்ரா புத்ர ஸேவிதாய நம 


749 


https://archive.org/details/muthulakshmiacademy 


30 


40 


50 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸர்வதேவாதி தேவாய 
ம்ருதவான ரஜீவதாய 
மாயா மாரீச ஹந்த்ரே 
மஹாதேவாய 
மஹாபுஜாய 
ஸர்வதேவஸ்துதாய 
ஸெளம்யாய 
ப்ரஹ்மண்யாய 
முனிஸம்ஸ்துதாய 
மஹாயோகிநே 
மஹோதாராய 
ஸுக்ரீவேப்ஸித ராஜ்யதாய 
ஸர்வபுண்யாதிக பலாய 
ஸம்ருத ஸர்வாக நாசநாய 
ஆதி புருஷாய 
பரமபுருஷாய 

மஹா புருஷாய 
புண்யோதயாய 

தயா ஸாராய 
புராணபுருஷோத்தமாய 
ஸ்மிதவக்த்ராய 

மிதா பாஷிணே 

பூர்வ பாஷினே 

ராகவாய 

அனந்தகுண கம்பீராய 
தீரோதாத்த குணோத்தமாய 
மாயா மானுஷ சரித்ராய 
மஹாதேவாதிபூஜிதாய 
ஸேது க்ருதே 
ஜிதவாராஸயே 


750 


https://archive.org/details/muthulakshmiacademy 


நம : 
நம : 
நம : 


60 


70 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


“ ஸர்வதீர்த்தமயாய நம : 
“ ஹரயே நம : 
ஓம்‌ ச்யாமாங்காய நம : 
“ ஸுந்தராய நம : 
 சூராய நம : 
“ பீதவாஸஸே நம : 90 
* தநுர்த்தராய po : 
“ ஸர்வயஜ்ஞாதிபாய நம : 
“ யஜ்வநே நம : 
es ஜராமரணவர்ஜிதாய நம : 
“ விபீஷணப்ரதிஷ்டாத்ரே நம : 
“ ஸர்வாபகுண வர்ஜிதாய நம : 
“ பரமாத்மநே நம : 
“ பரஸ்மை ப்ரஹ்மணே நம : 
“ ஸச்சிதானந்த விக்ரஹாய நம : 
: பரஞ்ஜ்யோதிஷே நம : 100 
பரஸ்மைதாம்நே நம 
பராகாசாய நம 
“ பராத்பராய நம 
“ பரேசாய நம 
3 பாரகாய நம 
பாராய நம 


ஸர்வதேவாத்மாய பரஸ்மை நம : 108 
ஸ்ரீலீதா லக்ஷ்மண பரதசத்ருக்ன ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர 
ஸ்வாமிநே நம: நாநாவித பரிமளபத்ர புஷ்பாணி ஸமர்ப்பயாமி 


வனஸ்பதி ரஸாத்பூதோ கந்தாட்யோ குக்குலுர்‌ வர: ஆக்ரேயஸ்‌ 
ஸர்வதேவாநாம்‌ தூபோ(ஆயம்‌ ப்ரதிக்ருஹ்யதாம்‌ ஸ்ரீஸீதா 


லக்ஷ்மண்‌ பரதசத்ருக்ன ஹநுமத்‌ ஸமே ந்த்‌ 
. டி P = 3 
ஸ்வாமிநே நம: தூபம்‌ ஆகராபயாமி ஆசமனீயம்‌ T 


751 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸாஜ்யம்‌ த்ரிவர்த்திஸம்யுக்தம்‌ வஹ்நிநா யோஜிதம்‌ மயா தீபம்‌ க்ருஹான 
தேவேச த்ரைலோக்ய திமிராபஹ ஸ்ரீஸீதா லக்ஷ்மண பரதசத்ருக்ன 
ஹநுமந்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸ்வாமிநே நம: தீபம்‌ தர்ஸயாமி 
ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி 

நைவேந்தயம்‌ : ஓம்‌ பூர்ப்புவஸ்ஸுவ: தத்ஸவிதர்வரேண்யம்‌ பர்கோ 
தேவஸ்ய தீமஹி தியோயோன: ப்ரசோதயாத்‌ தேவஸவித: ப்ரஸுவ 
ஸத்யம்‌ த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி, அம்ருதோ பஸ்தரணமஸி ஓம்‌ 
பராயணாய ஸ்வாஹா, ஓம்‌ அபானாய ஸ்வாஹா, ஓம்‌ வ்யானாய 
ஸ்வாஹா, ஓம்‌ உதானாய ஸ்வாஹா, ஓம்‌ ஸமானாய ஸ்வாஹா, ஓம்‌ 
ப்ரஹ்மணே ஸ்வாஹா, ஸ்ரீஸீதா லக்ஷ்மண பரதசத்ருக்ன ஹநுமத்‌ 
ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸ்வாமிநே நம: சால்யோதானம்‌, பாயஸம்‌ ௪ 
நாநாபக்ஷ்ய பலாதிகம்‌ நைவேத்யம்‌ ப்ரதிக்ருஹ்யதாம்‌ 
மஹாநைவேத்யம்‌ நிவேதயாமி. நிவேதநாநந்தரம்‌ ஆசமநீயம்‌ 
ஸமர்ப்பயாமி. 

ஸர்வபாபஹாரம்‌ திவ்யம்‌ காங்கேயம்‌ நிர்மலம்‌ ஜலம்‌ மயா 
த்வாசமநம தத்தம்‌ க்ருஹ்யதாம்‌ புருஷோத்தம்‌ ஸ்ரீஸீதா லக்ஷ்மண 
பரதசத்ருக்ன ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸாமிநே நம: 
நிவோநாநந்தரம்‌ ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி 

லவங்க கர்ப்பூரயுதம்‌ தாம்பூலம்‌ ஸுரபூதம்‌ ப்ரீத்யா க்ருஹாண 
தேவேஸ மம ஸெளக்யம்‌ விவர்த்தய ஸ்ரீஸீதா லக்ஷ்மண 

பரதசத்ருக்ன்‌ ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸ்வாமிநே நம: 

தாம்பூலம்‌ ஸமர்ப்பயாமி 

இதம்‌ பலம்‌ மயா தேவ ஸ்தாபிதம்‌ புரதஸ்‌ தவ தேன மம 

ஸுபலாவப்தி : பவேத்‌ gioh ஜந்மநி ஸ்ரீஸீதா லக்ஷ்மண 

பரதசந்ருக்ன ஹநுமத்‌ ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸ்வாமிநே நம: பலாநி 

ஸமர்ப்பயாமி 

ந தத்ர ஸுர்யோ பாதி ந சந்த்ர தாரகம்‌ நேமா வித்யுதோ பாந்தி 

குதோ(அயமக்னி: தமேவ பாந்த மனுபாதி ஸர்வம்‌ தஸ்ய பாஸா 

ஸர்வமிதம்‌ விபாதி ஸ்ரீஸீதா லக்ஷ்மண பரதசத்ருக்ன ஸநுமத்‌ 

ஸமேத ஸ்ரீராமசந்த்ர ஸ்வாமிநே நம்‌: கர்ப்பூர நீராஜன தீபம்‌ 

தர்சயாமி, நீராஜனானந்தரம்‌ ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி 


752 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


யோ பாம்‌ புஷ்பம்‌ வேத புஷ்பவான்‌ ப்ரஜாவான்‌ பசுமான்‌ பவதி 
சந்த்ரமா வா அபாம்‌ புஷ்பம்‌ புஷ்பவான்‌ ப்ரஜாவான்‌ பசுமான்‌ 
பவதி மந்த்ர புஷ்பம்‌ ஸமர்ப்பயாமி 


யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர க்ரதானி ச தானி தானி 
விநச்யந்தி ப்ரதக்ஷ்ண பதே பதே ப்ரதக்ூிண நமஸ்காரான்‌ 
ஸமர்ப்பயாமி 


ச்சத்ரம்‌ ஸமர்ப்பயாமி, சாமரம்‌ ஸமர்ப்பயாமி கீதம்‌ ச்ராவயாமி 
ந்ருத்தம்‌ தர்சயாமி வாத்யம்‌ கோஷயாமி ஆந்தோளிகாம்‌ 
ஸமர்ப்பாயாமி, ஸமஸ்த ராஜோபசார தேவோபசார பூஜா 
ஸமர்ப்பயாமி ஸ்வர்ண புஷ்பம்‌ ஸமர்ப்பயாமி 

(அக்ஷதை சேர்க்கவும்‌ 
அந்யா பூஜயா ஸ்ரீஸீதாலக்ஷ்மண பரதசக்ருக்ந ஹநுமத்‌ ஸமேத 
ஸ்ரீராமச்சந்தர: ப்ரீயதாம்‌. 


ஸ்ரீ ப்ரஸன்ன வேங்கடேஸ்வர பூஜை 


(அழகாக அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில்‌ ஸ்ரீ ப்ரஸன்ன 
வேங்கடேஸ்வரரை வைத்துப்‌ பூஜை செய்ய வேண்டும்‌. அவரவர்‌ 
வழக்கப்படி, அரிசிமாவு, வெல்லச்சாக்கரை, இவைகளைக்‌ கலந்து, 
மாவில்‌ ஒரு பகுதியை இளநீர்‌ விட்டுப்‌ பிசைந்து தீபம்‌ போல்‌ 
செய்து, மாவின்மீது அமைத்துக்‌ கொள்ளவும்‌. அந்த தீபத்தில்‌ 
சுத்தமான நெய்விட்டு, பஞ்சுத்திரியைப்‌ போட்டு, தீபம்‌ ஏற்றித்‌ தயார்‌ 
செய்து வைக்கவும்‌. அந்த தீபத்தில்‌ பகவானை ஆவாஹனம்‌ 
செய்து பூஜை செய்வதும்‌ உண்டு) 

த்யானமும்‌ ஆவாஹனமும்‌ 

வந்தே சேஷகிரீந்த்ரச்ருங்க நிலயம்‌ வந்தே ஸுரேந்த்ரார்ச்சிதம்‌ 
வந்தே ஸந்முனி ஸேவிதாங்க்ரி 
வந்தே ரத்ன கிரீட குண்டலதரம்‌ வ 
ஸ்ரீ அலமேலுமங்க ரமணம்‌ வந்‌ே 


யுகளம்‌ வந்தே கரூடாஸனம்‌, 
ந்தே க்ருபாம்‌ போநிதிம்‌ வந்தே 
த ஹரிம்‌ வேங்கடம்‌ 

753 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸஹஸ்ர சிரஸம்‌ தேவம்‌ ஸஹஸ்ராக்ஷம்‌ ஜகந்மயம்‌ ஸஹஸ்ரபத 
மவ்யக்தம்‌ வேங்கடாத்ரி ஸ்த்திதம்‌ ஹரிம்‌ ஸர்வ ஸம்பத்‌ ப்ரதாதாரம்‌ 
ஸர்வ பாப ப்ரணாசகம்‌ மம ஸெளடாக்ய ஸித்த்யர்த்த மத்ர த்யாயே 
ஜகத்ப்ரபும்‌ அஸ்மின்‌ பிம்பே (தீமே ஸ்ரீ அலமேலு மங்கா ஸமேத 
ஸ்ரீ ப்ரஸன்ன வேங்கடேச்வரம்‌ த்யாயாமி (புஷ்பம்‌) 


ஏஹி ஸர்வ ஜகந்த ஸர்வ ஸெளபாக்ய தாயக ஆகச்ச க்ருபயா தேவ 
மம பூஜாம்‌ க்ருஹாண போ: அஸ்மின்‌ தீபே ஸ்ரீஅலமேலு மங்கா 
ஸமேத ஸ்ரீப்ர லன்ன வேங்கடேச்வர ஸ்வாமினே நம: 
ஆவாஹயாமி (புஷ்பம்‌ 


உபசாரங்கள்‌: 


வேங்கடேஸ்வர ஸர்வஜ்ஞ பக்தநாமிஷ்டதாயக ஆஸனம்‌ தவ 
தாஸ்யாமி. க்ருஹாண ஸுரவந்நித ஸ்ரீ அலமேலு மங்கா ஸமேத ஸ்ரீ 
ப்ரஸன்ன வேங்கடேச்வர ஸ்வாமினே நம: ஆஸனம்‌ ஸமர்ப்பயாமி 
(புஷ்பம்‌ 

தீர்த்தபாத நமஸ்துப்யம்‌ நாராயண ஜகந்மய மம தாப 
நிவ்ருத்யர்த்தம்‌ பாத்யம்‌ தாஸ்யாமி கேசவ ஸ்ரீ அலமேலு மங்கா 
ஸமேத ஸ்ரீ ப்ரஸன்ன வேங்கடேச்வர ஸ்வாமினே நம: பாத்யம்‌ 
ஸமர்ப்பயாமி (தீர்த்தம்‌) 

வேங்கடாத்ரி நிவாஸாய பக்தாநாம்‌ ஸெளக்யதாயிநே ஸர்வலோக 
சரண்யாய தத்தமர்க்ய மிதம்‌ மயா ஸ்ரீ அலமேலு மங்கா ஸமேத 
ஸ்ரீ ப்ரஸன்ன வேங்கடேச்வர ஸ்வாமினே நம: 

(அர்க்யம்‌ ஸமர்ப்பயாமி (புஷ்பத்துடன்‌ தீர்த்தம்‌) 

ஆசம்யதாம்‌ ஜகத்வந்த்ய ஸர்வபாப்‌ நிவாரக மயா தத்தேந தீர்த்தேந 
தேஹசுத்திம்‌ குருஷ்வ போ: ஸ்ரீ அலமேலு மங்கா ஸமேத ஸ்ரீ 
ப்ரஸன்ன வேங்கடேச்வர ஸ்வாமினே நம: ஆசமநீயம்‌ 


ஸமர்ப்பயாமி (தீர்த்தம்‌ 
754 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
கங்காதி ஸர்வததீர்தேப்ய: ஸமாஹ்ருத மிதம்‌ ஜலம்‌ ஸ்நாநார்த்தம்‌ ௪ 
ஸமாநீதம்‌ ஸ்வீகுருஷ்வ ஜனார்தன ஸ்ரீஅலமேலு மங்கா ஸமேத 
ஸ்ரீ ப்ரஸன்ன வேங்கடேச்வர ஸ்வாமினே நம: ஸ்நானம்‌ 


ஸமர்ப்பயாமி. ஸ்நானானந்தரம்‌ ஆசமநீயம்‌ ஸமர்பபயாமி. 


வாஸுதேவ நமஸ்துப்யம்‌ பீதாம்பரதராய F ஆநீதம்‌ வஸ்த்ரயுக்மம்‌ 
தே க்ருஹாண ஸுரஸத்ததம்‌ ஸ்ரீஅலமேலு மங்கா ஸமேத 
ஸ்ரீப்ரஸன்ன வேங்கடேச்வர ஸ்வாமினே நம: வஸ்த்ரம்‌ 
ஸமர்ப்பயாமி 


க்ருஹ்யதா முபவீதம்‌ ச ப்ரஹ்மக்ரந்தி ysb சுபம்‌ திரிகுணாத்மந்‌ 
ஜகந்நாத த்ரிருணீக்ருத மாதராத்‌ அலமேலு மங்கா ஸமேத ஸ்ரீ 
மிசப்ரலன்ன வேங்கேடேச்வர ஸ்வாமினே நம யக்ஞோபவீதம்‌ 
ஸமர்ப்பயாமி 


ஸ்ரீகந்தம்‌ குங்குமோபேதம்‌ கர்ப்பூராத்யை: ஸமன்விதம்‌ 
லேபநார்த்தம்‌ ப்ரதாஸ்யாமி க்ருஹாணாமர வந்தித அலமேலு 
மங்கா ஸமேத ஸ்ரீ ப்ரஸன்ன வேங்கடேச்வர ஸ்வாமினே நம: 
கந்தாந்‌ தாரயாமி | 


சாலோயாந்‌ சந்த்ரவர்ணாபான்‌ சங்க சுப்ரான்‌ மனோஹரான்‌ ஹரித்ரா 
சூர்ண ஸம்யுக்தான்‌ அக்ஷதாச்ச ப்ரக்ருஹ்தாம்‌ அலமேலு மங்கா 


ஸமேத ஸ்ரீ ப்ரஸன்ன வேங்கடேச்வர ஸ்வாமினே நம: அக்ஷதான்‌ 
ஸமர்ப்பயாமி 


ஜாதி சம்பக புன்னாக துளஸீ சதபத்ரகை: அங்கபூஜாம்‌ கரோம்யத்ய 
ப்ரஸாதம்‌ குரு மே ப்ரபோ, புஷ்பாணி ஸமர்ப்பயாமி. 


755 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ஓம்‌ 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


(பிறகு புஷ்பம்‌, தளஸீதளம்‌ இவைகளால்‌ 
கீழ்கண்ட நாமாக்களைச்‌ சொல்லி அர்ச்சனை செய்யவும்‌) 


அங்க பூஜை 
கபிலதீர்த்தபாதே நம: பாதெள பூஜாமி 
தாமோதராய குலப்பெள A 
தைத்யாரயே ஜங்கே 
பீதாம்பரதாரிணே ஊரு 
ஸ்வர்ணஸுத்ர தாரிணே கடிம்‌ 
ஜகத்குக்ஷ்யே நாபிம்‌ 
பக்தவத்ஸலாய ஹ்ருதயம்‌ 
முக்தா ஹாரிணே கண்டம்‌ 
புண்டரீகாக்ஷாய நேத்ரே 
ஸ்மிதவக்த்ராய முகம்‌ சிர 
கீரீடிநே சிர : 
ஸர்வேஸாய ஸர்வாண்யங்காநி 


சேஷாசலய நம: வேதாசலாய நம: கருடாசலாய நம: 


அஞ்ஜநாசலாய நம: வ்ருஷபாசலாய நம: நாராயணாசலாய நம: 


ஸ்ரீமத்‌ வேங்கடாசலாய நம: 


(பிறகு ஸ்ரீ ப்ரசன்ன வேங்கடேஸ்வர அஷ்டோத்தரசத 
நாமாவளியால்‌ அர்ச்சனை செய்யவும்‌) 


ஓங்கார பரமார்த்தாய 


நாநாராயணாத்மகாய 


மோக்ஷலக்ஷ்மீ ப்ராண காந்தாய 


வேங்கடாசலநாயகாய 
கருணாபூர்ணஹ்ருதயாய 
டேங்காரஜப ஸெளக்யதாய 
சாஸ்த்ர ப்ரமாணகம்யாய 
யமாத்யஷ்டாங்க கோசராய 
பக்தலோகைக வரதாய 


வரேண்யாய 


756 


நம : 
நம : 


https://archive.org/details/muthulakshmiacademy 


EE 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ பயநாஸநாய நம : 
“ யஜமாநஸ்வரூபாய நம : 
“ ஹஸ்தந்யஸ்தஸுதர்ஸநாய நம : 
“ ராமாவதார ரங்கேசாய நம : 
“ ஸணாகார ஜபஸுப்ரியாய நம : 
“ யஜ்ஞேஸாய நம : 
“ கதிதாத்ரே நம : 
“ RIS வல்லபாய நம : 
4 “ வராய நம : 
| “ ரக்ஷஸ்ஸந்தோஹஸ மஹர்த்ரே நம : 20 
| “ வர்சஸ்விநே நம : 
| “ ரகுபுங்கவாய நம : 
| “ தானதர்மபராயணாய : நம : 
| 5 யாஜிநே நம : 
| “ கனச்யாமல விக்ரஹாய நம : 
“ ஹராதிஸர்வதேவேட்யாய நம : 
“ ராமாய நம :- 
$ _யதுகுலாக்ரண்யே நம : 
; ET 


et ஸ்ரீ நி ட்‌ m ட 


50 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ராஜராஜ வரப்ரதாய 
சதுர்வேதசிரோ ரத்னாய 
ரமணாய 
நித்ய வைபவாய 
தாஸவர்க பரித்ராத்ரே 
நாரதாதி முனிஸ்துதாய 
யாதவாசல வாஸிநே 
கித்யத்பக்தார்த்தி பஞ்ஜநாய 
லக்ஷ்மீ ப்ரஸாதகாய 
விஷ்ணவே 
தேவேஸாய 
ரம்யவிக்ரஹாய 
மாதவாய 
லோகநாதாய 
லாலிதாகில ஸேவகாய 
யக்ஷகந்தர்வ வரதாய 
குமாராய 
மாத்ருகார்ச்சிதாய 
ரடத்பாலகபோஷிணே 
சேஷ சைல க்ருதஸ்தலாய 
ஷாட்குண்ய பரிபூர்ணாய 
த்வைததோஷநிவாரணாய 
திர்யக்ஜந்த்வர்சிதாங்க்ரயே 
நேத்ராநந்தகரோத்ஸவாய 
த்வாத சோத்தமலீலாய 
தரித்ரஜன ரக்ஷ்காய 
சத்ருக்ருத்யாதி பீதிக்நாய 
புஜங்க சயன ப்ரியாய 
ஜாக்ரதே 
ரஹஸ்யாவாஸாய 

758 


https://archive.org/details/muthulakshmiacademy 


நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 
நம : 


50 


60 


10 


ர ணை ட 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சிஷ்டபரிபாலகாய 
வரேண்யாய 
பூர்ணபோதாய 
ஜன்மஸம்ஸார பேஷஜாய 
கார்த்திகேயவ புர்த்தாரினே 
யதிஸேகரபாலிதாய 
நரகாதி பயத்வம்ஸிநே 
ரதோத்ஸவ கலாசாராய்‌ 


லோகார்ச்சா முக்ய மூர்த்தயே 


கேசவாத்யவதாரவதே 
சாஸ்த்ர ச்ருதாநந்த லீலாய 
யமசிக்ஷா நிபர்ஹணாய 
மானஸம்‌ ரக்ஷணபராய 
இரிணாங்குரதாந்யதாய 
நேத்ரஹிநாக்ஷிதாயிநே 
மதிஸீந மதிப்ரதாய 
ஹிரண்யமாநஸக்ராஹிணே 
மோஹஜால நிக்ருந்தநாய 
ததிலாஜா க்ஷதார்ச்யாய 
யாதுநாத விநாசனாய 
யஜுர்வேத சிகாகம்யாய 
வேங்கடாய 
தக்ஷிணாஸ்திதாய 
ஸாரபுஷ்கரிணீதிராய 


ராத்ரெளதேவ கணார்ச்சிதாய 


யத்நவத்பல ஸந்தாத்ரே 
ஸ்ரீம்‌ ஜபாம்த 
தனவ்ருத்தி க்ருதே 


ஸதயாந்தராய 


759 


நம : 
க்லீங்காரஜாபி காம்யார்த்த ரதாநாய நம : 


நம : 


https://archive.org/details/muthulakshmiacademy 


80 


90 


100 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


“ ஸ்வஸர்வஸித்தி ஸந்தாத்ரே நம : 
“  நமஸ்கர்துரபீஷ்டதாய நம : 
“ மோஹிதாகிலலோகாய நம : 
“  நாநாரூப வ்யவஸ்திதாய நம: 
Py ராஜீவலோசநாய நம : 
்‌  யஜ்ஞவராஹாய நம : 
“ கண வேங்கடாய நம : 
“  தேஜோரஸீக்ஷண£ய நம : 
“ ஸ்வாமிநே நம : 108 
“ ார்தவித்யா நிவாரணாய நம : 


ஸ்ரீ அலமேலு மங்கா ஸமேத ஸ்ரீப்ரலன்ன வேங்கடேச்வர ஸ்வாமினே 
நம: நாநாவித பரிமளபத்ர புஷ்பாணி ஸமர்ப்பயாமி. 


தசாங்கம்‌ குக்குலும்‌ துபம்‌ ஸுகந்தம்‌ ஸுமநோஹரம்‌ தூபம்‌ க்ருஹாண 
தேவேஸ வஸுதேவ நமோஸ்துதே. ஸ்ரீ அலமேலு மங்கா ஸ்மேத 
ஸ்ரீப்ரஸன்ன வேங்கடேச்வர ஸ்வாமினே நம: தூபம்‌ ஆக்ராபயாமி 
ஆசமநீயம்‌ ஸமர்ப்பயாமி. 

ஸாஜ்யம்‌ த்ரிவர்த்தி ஸம்யுக்தம்‌ வஹ்நிநா யோஜிதம்‌ மயா க்ருஹாண 
மங்களம்‌ தீபம்‌ த்ரைலோக்ய திமிரபஹம்‌. ஸ்ரீஅலமேலு மங்கா ஸமேத 
ஸ்ரீப்ரஸன்ன வேங்கடேச்வர ஸ்வாமினே நம: தீபம்‌ தர்ஸயாமி 
அசமநீயம்‌ ஸமர்ப்பயாமி. 


ஓம்‌ பூர்ப்புவஸ்ஸுவ:தத்ஸவிதுர்வரேண்யம்‌ பர்கோ தேவஸ்ய தீமஹி 
தியோயோன: ப்ரசோதயாத்‌ தேவஸவித: ப்ரஸுவ ஸத்யம்‌ த்வர்த்தேன 
பரிஷிஞ்சாமி, அம்ருதோ, பஸ்தரணமஸி ஓம்‌ ப்ராணாய ஸ்வாஹா, ஓம்‌ 
அபானாய ஸ்வாஹா, ஓம்‌ வ்யானாய ஸ்வாஹா, ஓம்‌ உதானாய ஸ்வாஹா, 
ஓம்‌ ஸமானாய ஸ்வாஹா, ஓம்‌ ப்ரஹ்மணே ஸ்வாஹா ஸ்ரீ அலுமேலு 
மங்கா ஸ்மேத ஸ்ரீப்ரஸன்ன வேங்கடேஸ்வராய நம: நாநா பக்ஷ்ய 
ஸமாயுதம்‌, நாநா பல ஸமந்விதம்‌ பரமாந்த ஸமாயுக்தம்‌ மதுராஜ்யேன 
ஸம்யுதம்‌, சால்யன்னம்‌, சர்க்கரான்னம்‌, பக்ஷ்ய விசேஷம்‌ நாளிகேர 
கண்டம்‌, பலாநி, ஏதத்‌ ஸர்வம்‌ மஹாநைவேத்யம்‌ நிவேதயாமி 
நிவேதநாந்தரம்‌ ஆ சாமநீயம்‌ ஸமர்ப்பயாமி. 
760 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அம்ருதாபிதாநமஸி ஸ்ரீ அலமேலு மங்கா ஸமேத ஸ்ரீப்ரஸன்ன 
வேங்கடேச்வர ஸ்வாமினே நம: ஆசமநீயம்‌ ஸமர்ப்பயாமி, ஹஸ்த 
ப்ராக்ஷாளநம்‌ ஸமர்ப்பயாமி, பாதப்ரக்ஷ£ளநம்‌ ஸமர்ப்பயாமி 
புனராசமநீயம்‌ ஸமர்ப்பயாமி 


பூகீபல ஸமாயுக்தம்‌ நாகவல்லீ தளைர்யுதம்‌ கர்ப்பூர சூர்ண ஸம்யுக்தம்‌ 
தாம்பூலம்‌ ப்ரதிக்ருஹ்யதாம்‌ ஸ்ரீ அலமேலு மங்கா ஸமேத ஸ்ரீப்ரஸன்ன 
வேங்கடேச்வர ஸ்சவாமினே நம: தாம்பூல ஸமர்ப்பயாமி 


நீராஜனம்‌: ஹீருஷீகேச கோடிஸுர்ய ப்ரகாஸக அஹம்‌ பக்த்யா 
ப்ரதாஸ்யாமி ஸ்வீகுருஷ்வ தயாநிதே, ஸ்ரீ அலமேலு மங்கா ஸமேத 
ஸ்ரீப்ரலன்ன வேஙகடேச்வர ஸ்வாமினே நம: கர்ப்பூர நீராஜநம்‌ 
தர்சயாமி, நீராஜனானந்தரம்‌ ஆசமநீயம்‌ ஸமர்ப்பயாமி 


ப்ரதக்ஷிணம்‌ : யாநி காநி ச பாபாநி ஜன்மாந்தர க்ருதாநி ச தாநி தாநி 
ப்ரணச்யந்ததி ப்ரதக்ஷ்ணபதே பதே நமோஸ்த்வந்நதாய ஸஹஸ்ர 
மூர்த்தயே ஸஹஸ்ரபாதாக்ஷி சிரோரு பாவே ஸஹஸ்ரநாம்நே 
புருஷாய சாஸ்வதே ஸஹஸ்ர கோடி யுகதாரிணே நம: ஸ்ரீ அலமேலு 
மங்கா ஸமேத ஸ்ரீப்ரஸன்ன வேங்டேஸ்வராய நம: அனந்தகோடி 
ப்ரதஷிண நமஸ்காராந்‌ ஸமர்ப்பயாமி 


ச்சத்ரம்‌ ஸமர்ப்பயாமி, சாமரம்‌ ஸமர்ப்பயாமி, கீதம்‌ ச்ராவயாமி 

ந்ருத்தம்‌ தர்சயாமி, வாத்யம்‌ கோஷயாமி, ஆந்தோளிகாம்‌ 

ஸமர்ப்பயாமி, ஸமஸ்தத ராஜோபசார தேவோபசார பூஜா ஸமர்ப்பயாமி 
ஸ்வர்ண புஷ்பம்‌ ஸமர்ப்பயாமி. 

அர்க்ய ப்ரதாநம்‌ ஸ்ரீ அலமேலு மங்கா ஸமேத ஸ்ரீப்ரலன்ன 
வேங்கடேஸ்வர பூஜாந்தே அர்க்ய ப்ரதாநம கரிஷ்யே. வேங்கடாத்ரி 
நிவாஸாய ஸப்தாத்ரிபதயே நம: இதமர்க்யம்‌ ப்ரதாஸ்யாமி ஸுப்ரீதா 
வரதோ பவ: ஸ்ரீப்ரலன்ன வேங்கடேஸ்வராய நம: இதமர்க்யம்‌. 
இதமர்க்யம்‌, இதமர்க்யம்‌. 


761 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஞூ கச்சயர்தி ஜமின்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஐயப்பன்‌ த்யான ஸ்லோகங்கள்‌ 
சாஸ்தா பஞ்ச ரத்னம்‌ 
லோக வீரம்‌ மஹாபூஜ்யம்‌ சர்வ ரக்ஷா கரம்‌ விபும்‌ 
பார்வதி ஹ்ருதயாளந்தம்‌ சாஸ்தாரம்‌ ப்ரணமாம்யஹம்‌ 1 


விப்ர பூஜ்யம்‌ விச்வ வந்த்யம்‌ விஷ்ணு சம்போ ப்ரியம்‌ ஸுதம்‌ 


க்ஷிப்ர ப்ரஸாத நிரதம்‌ சாஸ்தாரம்‌ ப்ரணமாம்யஹம்‌ 2 
| மத்த மாதங்க கமனம்‌ காருண்யாம்ருத பூரிதம்‌ 
| ஸர்வ விக்ன ஹரம்‌ தேவம்‌ சாஸ்தாரம்‌ ப்ரணமாம்யஹம்‌ 3 
| அஸ்மத்‌ குலேச்வரம்‌ தேவம்‌ அஸ்மத்‌ சத்ரு விநாஸனம்‌ 
| அஸ்மதிஷ்ட ப்ரதாதாரம்‌ சாஸ்தாரம்‌ ப்ரணமாம்யஹம்‌ 4 
| 
| பாண்ட்யேச வம்சதிலகம்‌ கேரளே கேளி விக்ரஹம்‌ 
| ஆர்த்தத்ராண பரம்தேவம்‌ சாஸ்தாரம்‌ ப்ரணமாம்யஹம்‌ 5 

நூல்‌ பயன்‌ 


பஞ்ச ரத்னாக்ய மேதத்யே நித்யம்‌ சுத்த படேன்னராஹ 
தஸ்ய ப்ரலன்னோ பகவான்‌ சாஸ்தா வஸதி மானேஸே. 


நமஸ்கார ஸ்லோகங்கள்‌ 


(ஒவ்வொரு ஸ்லோகத்தின்‌ முடிவிலும்‌ “ஸ்வாமியே சரணம்‌ ஐயப்பா' 
என்று சொல்லி நமஸ்காரம்‌ செய்ய வேண்டும்‌! 


அருணோதய ஸங்காசம்‌ நீல குண்டல தாரிணம்‌ 
நீலாம்பரதரம்‌ தேவம்‌ வந்தேஹம்‌ ப்ரஹ்ம நந்தனம்‌ 1 
சாப்‌ பாணம்‌ வாம ஹஸ்தே ரெளப்ய வேத்ரஞ்ச தக்ஷிணே 
| | eee ம்‌ வந்தேஹம்‌ விஷ்ணு நந்தனம்‌. 2 
| வயாகரா மூடம்‌ ரக்த நேத்ரம்‌ ஸ்வர்ணமாலா விபூஷணம்‌ 
it வீரபட்டதரம்‌ கோரம்‌ வந்தேஹம்‌ சம்பு நந்தனம்‌. 
கிங்கிண்‌ யொடயாண பூஷேஷம்‌ பூர்ண சந்த்ர நிபானனம்‌ 
கிராத ரூப சாஸ்தாரம்‌ வந்தேஹம்‌ பாண்ட்ய நந்தனம்‌. 4 


752 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பூத வேதாள சம்சேவ்யம்‌ காஞ்சனாத்ரி நிவாஸினம்‌ 
மணிகண்ட மிதிக்யாதம்‌ வந்தேஹம்‌ சக்தி நந்தனம்‌ 
யஸ்யதன்வந்தரிர்‌ மாதா பிதா ருத்ரோ பிஷக்தம : 
தம்சாஸ்தாரம்‌ அஹம்‌ வந்தே மஹாவைத்யம்‌ தயாநிதிம்‌ 
தீரயம்பக புராதீசம்‌ கணாதிப சமன்விதம்‌ 
கஜாரூடம்‌ அஹம்வந்தே சாஸ்தாரம்‌ குலதைவதம்‌ 
பூதநாத சதாநந்த சர்வ பூத தயாபரா 
ரக்ஷ ரக்ஷ மஹா பாஹோ சாஸ்த்ரே துப்யம்‌ நமோ நம: 


சிவ வீர்ய ஸமுத்பூதம்‌ ஸ்ரீனிவாச தனூத்பவ 
சிகிவா ஹானுஜம்‌ வந்தே சாஸ்தாரம்‌ ப்ரணமாம்யஹம்‌ 


ஸக்ஷாத்‌ ஸ்வயம்‌ மாதா பிதா யஸ்ய மஹேஸ்வர 

தம்‌ வந்தே சர்வபூதேஷம்‌ சாஸ்தாரம்‌ கருணாநிதிம்‌ 
த்விஹஸ்தம்‌ பத்ம ஸம்ஸதம்ச ஸுக்ல யக்ஞோபவீதினம்‌ 

பூர்ணயா புஷ்களா தேவ்யாயுக்தம்‌ சாஸ்தார மாச்ரயே. 

சாஸ்தா பஞ்சாக்ஷர ஸ்தோத்திரம்‌ 

ஓங்கார மூர்த்தி மர்த்திக்னம்‌ - தேவம்‌ ஹரிஹராத்மஜம்‌ 

சபரிபீட நிலயம்‌ - சாஸ்தாரம்‌ ப்ரணதோஸ்ம்யஹம்‌ 
நக்ஷத்ர நாதவதனம்‌ நாதம்‌ த்ரிபுவனாவனம்‌ 

நமிதாசேஷ புவனம்‌ - சாஸ்தாரம்‌ நெளமி பாவனம்‌ 
மன்மதாயுத ஸெளந்தர்யம்‌ - மஹா பூத நிஷேவிதம்‌ 

ம்ருகயாரசிகம்‌ சூரம்‌ - சாஸ்தாரம்‌ ப்ரணதோஸ்ம்யஹம்‌ 
சிவப்ரதாயினம்‌ பக்த - தைவதம்‌ பாண்ட்ய பாலகம்‌ 

சார்தூலதுக்த ஹர்த்தாரம்‌ - சாஸ்தாரம்‌ ப்ரணதோஸ்ம்யஹம்‌ 


வாரணேந்த்ர ஸமாரூடம்‌ - விஸ்வத்ராண பராயணம்‌ 


11 


வேதோத்பாஸிகாரம்‌ போஜம்‌-சாஸ்தாரம்‌ ப்ரணதோஸ்ம்யஹம்‌ 5 


யக்ஷிண்யபிமதம்‌ பூர்ண - புஷ்களா பரிஸேவிதம்‌ 
க்ஷிப்ரப்ரஸாதம்‌ நித்யம்‌ - சாஸ்தாரம்‌ ப்ரணதோஸ்ம்யஹம்‌ 
763 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸ்லோகங்கள்‌ 

தேஜோ மண்டல மத்யகம்‌ த்ரிநயனம்‌ திவ்யாம்பராலங்க்ருதம்‌ 

தேவம்‌ புஷ்ப சரேக்ஷு கார்முக விலசத்‌ மாணிக்ய பாத்ராபயம்‌ 
விப்ராணம்‌ கரபங்கஜை மதகஜ ஸ்கந்தாதி ரூடம்‌ விபும்‌ 

சாஸ்தாரம்‌ சரணம்‌ பஜாமி ஸததம்‌ த்ரைலோக்ய ஸம்மோஹனம்‌ 1 
ஸ்ரீ பூதநாதம்‌ த்ருதசாபபாணம்‌ சாபார்த்திவம்‌ சங்கரவிஷ்ணு ஸுனும்‌ 

காருண்ய மூர்த்திம்‌ கஜவாகனம்‌ தம்‌ சாஸ்தார மீடே 

சகலார்த்த ஸித்யை ஸ்ரீ ஹரிஹர புத்ராய 

தர்மசாஸ்த்ரே கலியுக வரதாய நமோநம: 2 


த்ருஷ்ட்வய மாயாஸ்வரூபம்‌ சிவ்‌ ஹ்ருதய ஹரம்‌ பஸ்ம தைதேய சத்ரும்‌ 
விஷ்ணும்‌ தேவோ மஹோஸோ மதன பரவசாத்தாப சம்போகமஸ்மாத்‌ 
ஜாதம்‌ லோகோபகாரே ஹரிஹர தனயம்‌ தன்வினம்பாணஹஸ்தம்‌ 
வந்தே பூதாதி நாதம்‌ சகல ரிபுஹரம்‌ சூர்ய கோடி ப்ரகாசம்‌ 3 
ஆச்யாம கோமள விசாலதனும்‌ விசித்ர 
வாஸோ வசாண மருணோத்பல தாமஹஸ்தம்‌ 
உத்துங்க ரத்ன மகுடம்‌ குடிலாக்ரகேசம்‌ 
சாஸ்தர மிஷ்டவரதம்‌ சரணம்‌ ப்ரபத்யே 4 


ஆரூட : ப்ரெளட வேக ப்ரவிஜித பவனம்‌ துங்க துங்கம்‌ துரங்கம்‌ 
சேலம்‌ நீலம்‌ வஸான : கரதல விலசத்‌ சண்ட கோதண்ட தண்ட 
ராகத்வேஷாதி நானாவித ம்ருக படலீ பீதி க்ருத்‌ பூத பர்தா 
குர்வன்‌ ஆகேட லீலாம்பரி வஸ்து மனஸ : கானனே மாமகீயே 5 
கல்ஹாரோஜ்வல நீல குந்தளபரம்‌ களாம்பு தச்யாமம்‌ 
கற்பூரா கலிதாபி ராமவபுஷம்‌ காந்தேந்து பிம்பானனம்‌ 
ஸ்ரீ தண்டாங்குச பாச சூல விலஸத்‌ பாணிம்‌ மதாந்தத்வியாரூடம்‌ 
சத்ரு விமர்த்தன ம்ஹ்ருதி மஹாசாஸ்தார மாத்யம்‌ பஜே 6 
அகில புவன தீபம்‌ பக்த சித்தாப்ஜஸீரம்‌ 
ஸுரகண பரிஸேவ்யம்‌ தத்வமஸ்யாதி லக்ஷ்யம்‌ 
ஹரிஹரஸுதமீசம்‌ தாரக-ப்ரும்ம ரூபம்‌ 
சபரிகிரி நிவாசம்‌ பாவயே ஸ்ரீ பூதநாதம்‌ 


764 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சொல்வளம்‌ நல்கும்‌ சாஸ்தா த்யானம்‌ 


சாந்தம்‌ சாரத சந்த்ரகாந்தி வதனம்‌ 
சந்த்ராபி ராமானனம்‌ 

சந்த்ராக்‌ கோபம காந்த குண்டலதரம்‌ 
சந்த்ரா வதாதம்‌ சுகம்‌ 

வீணாம்‌ புஸ்தக மக்ஷ ஸுத்ரவலயம்‌ 
வயாக்யன முத்ராம்‌ கரை : 

பிப்ராணம்‌ கலயே ஸதா ஹ்ருதி மஹா 
சாஸ்தாம்ஹி வாக்‌ ஸித்தயே 


ஸ்ரீ தர்மசாஸ்தா புஜங்கம்‌ 


ஸ்ரீதானந்த சிந்தாமணி நிவாஸம்‌ 

ஸதா ஸச்சிதானந்த பூர்ண ப்ரகாசம்‌ 
உதாரம்‌ ஸதாரம்‌ ஸுராதாரமீசம்‌ 

பரம்‌ ஜோதி ரூபம்‌ பஜே பூதநாதம்‌ 


விபும்‌ வேதவேதாந்த வேத்யம்‌ வரிஷ்டம்‌ 
விபூதி ப்ரதம்‌ விச்ருதம ப்ரம்மநிஷ்டம்‌ 

விபரஸ்வல்‌ ப்ரபாத ப்ரபம்‌ புஷ்கலேஷ்டம்‌ 
பரம்‌ ஜோதி ரூபம்‌ பஜே பூதநாதம்‌ 


பரிவிராணதக்ஷம்‌ பரப்ரஹ்ம ஸூத்ரம்‌ 
ஸ்புரச்சாருகாத்ரம்‌ பவத்‌ வாந்த மித்ரம்‌ 
பரம்‌ ப்ரேமபாத்ரம்‌ பவித்ரம்‌ விசித்ரம்‌ 
பரம்‌ ஜோதி ரூபம்‌ பஜே பூதநாதம்‌ 
பரேசம்‌ ப்ரபும்‌ பூர்ணகாருண்ய ரூபம்‌ 
கிரிசாதி பீடோஜ்வல சாருதீபம்‌ 
ஸூரேசாதி ஸம்ஸேவிதம்‌ ஸூப்ரதாபம்‌ 
பரம்‌ ஜோதி ரூபம்‌ பஜே பூதநாதம்‌ 


765 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குரும்‌ பூர்ண லாவண்ய பாதாதிகேசம்‌ 
கிரீயம்‌ மஹத்‌ கோடி ஸூர்யப்ரகாசம்‌ 
கரோம்போருஹன்‌ யஸ்தவேத்ரம்‌ ஸுரேசம்‌ 
பரம்‌ ஜோதி ரூபம்‌ பஜே பூதநாதம்‌ 
ஹரீசான ஸம்யுக்த சக்த்யை கவீரம்‌ 
கிராதாவதாரம்‌ க்ருபாபாங்கபூரம்‌ 
கீரிடாவதம்‌ ஸோஜ்வலத்‌ பிஞ்சபாரம்‌ 
பரம்‌ ஜோதிரூபம்‌ பஜே பூதநாதம்‌ 
மஹாயோக பீடோஜ்‌ வலந்தம்‌ மஹாந்தம்‌ 
மஹாவாக்யஸாரோபதேசம்‌ ஸுசந்தம்‌ 
மஹர்ஷிம்‌ ப்ரஹர்ஷப்ரதம்‌ ஞானகாந்தம்‌ 
பரம்‌ ஜோதி ரூபம்‌ பஜே பூதநாதம்‌ 
மஹா ரண்ய மன்பான ஸாந்தர்‌ நிவாஸா 
னஹங்கார துர்வார ஹிம்ஸ்ராதி ம்ருகாதீன்‌ 
நிஹம்தம்‌ கிராதாவதாரம்‌ சாந்தம்‌ 
பரம்‌ ஜோதி ரூபம்‌ பஜே பூதநாதம்‌ 
ப்ருதிவ்யாதி பூத ப்ரபஞ்ச ந்தாஸகம்‌ 
ப்ரதக்‌ பூதசைதன்ய ஜன்யம்‌ ப்ரசஸ்தம்‌ 
ப்ரமதானம்‌ ப்ரமாணம்‌ புராண ப்ரஸித்தம்‌ 
பரம்‌ ஜோதி ரூபம்‌ பஜே பூதநாதம்‌ 
ஜகஜ்ஜீவனம்‌ பாவனம்‌ பாவனீயம்‌ 
ஜகத்வாபகம்‌ தீபகம்‌ மோஹனீயம்‌ 
ஸுகாதார மாதாரபூதம்‌ துரீயம்‌ 
பரம்ஜோதிரூபம்‌ பஜே பூதநாதம்‌ 
இஹாமுத்ரஸல்‌ ஸெளக்ய ஸம்பந்நிதானம்‌ 
மஹத்யோனிமவ்யா ஹதாத்மாபிதானம்‌ 
தஹர்புண்டரீகாயனம்‌ தீப்யமானம்‌ 
பரம்‌ ஜோதி ub பஜே பூதநாதம்‌ 


766 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
த்ரிகாலஸ்திதம்‌ ஸுஸ்திரம்‌ ஞானஸம்ஸ்தம்‌ 
த்ரிதாமாதரி மூர்த்யாத்மகம்‌ ப்ரஹ்ம ஸம்ஸ்தம்‌ 
ரயீ மூர்த்தி மார்த்திச்சிதம்‌ சக்தியுக்தம்‌ 
பரம்ஜோதி ரூபம்‌ பஜே பூதநாதம்‌ 12 


\a- 


இடா பிங்கலா : ஸுஷும்னா விசந்தம்‌ 
ஸ்புடம்‌ ப்ரஹ்ம ரந்த்ர ஸ்வதந்த்ரம்‌ ஸ-சாந்தம்‌ 
த்ருடம்‌ நித்ய நிர்வாண முத்பாடயந்தம்‌ 
பரம்‌ ஜோதி ரூபம்‌ பஜே பூதநாதம்‌ 13 
அனு ப்ரஹ்ம பரியந்த ஜீவைக்ய பிம்பம்‌ 
குணாகார மத்யந்த பக்த்யானுகம்பம்‌ 
ஆனர்க்கம்‌ சுபோதர்க்க மாத்மா வலம்பம்‌ 


பரம்ஜோதி ரூபம்‌ பஜே பூதநாதம்‌ 14 


0 [- 0 o 
ஐயப்பன தயானம்‌ 
ஸ்ரீ கச்சபேஸ்வர ஆலய ஐயப்பன்‌ ஸ்துதி 
சந்தன மணத்துடன்‌ சிந்தூரத்‌ திலகமிட்டு சபரிகிரி பீடமேறி 
பந்தளச்‌ செல்வனாம்‌ பார்புகழ்‌ பாலனாம்‌ ஐயன்‌ அரன்‌ பெற்ற மைந்தனாம்‌ 
கந்தனின்‌ சோதரன்‌ சுந்திரனைப்‌ பாடிட சிந்தனை தூண்டி நிற்பாய்‌ 
முந்தியே நின்றிடும்‌ தொந்தி கணபதியே மணியனையும்‌ பாட 
அருள்வாய்‌ 


ஆரியங்காவு 
ஆரியங்காவிலே ஐயனாய்‌ அமர்ந்திட்ட ஆதாரமான தேவா 
காதிருள்‌ தாங்கியே கண்ணிமை மூடியே காலன்‌ வரும்‌ நேரம்‌ மதினில்‌ 
பாரிலே வந்து எமை காத்தருள்‌ வேண்டியே பணிந்தோம்‌ - உன்‌ - 
பாத மலரை சீறியே வந்தெனைக்‌ காத்தருள்‌ தந்திடும்‌ 
கச்சபேஸ்வர ஆலயம்தனில்‌ ஓங்கும்‌ ஐயப்பனே சரணம்‌ சரணம்‌ 


767 


https://archive.org/details/muthulakshmiacademy 


| 
| 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குளத்துப்புழை 
குளத்துப்‌ புழைதனில்‌ பாலகன்‌ வடிவுடன்‌ திகழ்ந்திடும்‌ பாலனே வா 
இளைத்திடும்‌ உடல்நோய்‌ நீக்கியே எமைநீ காத்தருள்‌ புரியவேண்டும்‌ 
களைத்திடும்‌ போதிலும்‌ உன்நாமம்‌ தனையன்றிவேறோர்‌ நாமம்‌ 
நவிலோம்‌ வளைத்திடும்‌ துன்பமே நீக்கியருள்‌ தந்திடும்‌ 
கச்சபேஸ்வர ஆலயம்தனில்‌ ஓங்கும்‌ ஐயப்பனே சரணம்‌ சரணம்‌ 


அச்சன்‌ கோவில்‌ 


அச்சன்‌ கோவில்‌ தனிலே அரசனாய்‌ அமர்ந்திட்ட அன்பனே - 
சரணடைந்தோம்‌ இச்சையைத்‌ தவிர்த்திட்டு இவ்வுலகம்‌ தனிலே பூஜிக்க செய்வாய்‌ 
அச்சமே நீக்கியே அனுதினமும்‌ எம்மையே ஆண்டருள்‌ செய்ய - வருவாய்‌ 
பச்சையாம்‌ திருத்துபை மாலையுடன்‌ முன்னின்று காத்தருள்‌ 

கச்சபேஸ்வர ஆலயம்தனில்‌ ஓங்கும்‌ ஐயப்பனே சரணம்‌ சரணம்‌ 


எறுமேலி 


உருகாத உள்ளமும்‌ உருகியே உனைப்பணியும்‌ உன்நாமம்‌ கேட்டவுடனே 
கருகாத வாழ்வினைத்‌ தந்திடும்‌ மலபாதகம்‌ அறுக்கும்‌ அதனால்‌ 
எருமேலிதனில்‌ வாழும்‌ ஸ்ரீ தர்மசாஸ்தாவே அனுதினமும்‌ உனைப்‌ பணிந்தோம்‌ 
திருமேனிக்‌ காணவே எம்பங்கில்‌ உறைந்திடும்‌ 
கச்சபேஸ்வர ஆலயம்தனில்‌ ஓங்கும்‌ ஐயப்பனே சரணம்‌ சரணம்‌ 

சபரி பீடம்‌ 


விதியினை களைந்திட்டு வீணரை அழித்திட்டு வீரனாம்‌ ரூபம்‌ கொண்டு 
பதினெட்டுப்‌ படியினில்‌ அமர்ந்திட்ட தேவனே பணிந்தோமே 
ட - ஏற்றுக்‌ கொள்வாய்‌ 

அதிகாரியாய்‌ வந்து ஆட்கொண்டு அருள்தரும்‌ சபரிகிரி ஸ்ரீதர்ம சாஸ்தா 

சதிகாரரை அழித்து நல்‌ அருள்‌ தந்திடும்‌ 

கச்சபேஸ்வர ஆலயம்தனில்‌ ஓங்கும்‌ ஐயப்பனே சரணம்‌ சரணம்‌ 
நூற்பயன்‌ 

ஐந்து தலங்களின்‌ புகழ்‌ ஓங்கும்‌ ஐயப்பன்‌ தனிமாலை 

தனைப்பாட அறும்பெரும்‌ குறைகள்‌ நீங்கும்‌ 


768 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மைந்தனைப்‌ பாடவே செளந்திர வல்லியாம்‌ 
நாயகன்‌ கச்சபேஸ்வரர்‌ அருள்கிட்டும்‌ 

சொந்த மானவ்வாலயம்தனில்‌ ஓரிடம்‌ தனில்‌ 
ஓங்கும்‌ கந்தனின்‌ அருள்‌ நிலைக்கும்‌ அதனால்‌ 

ஐந்தல மகிமையைப்‌ பாடிடும்‌ அடியவர்‌ வாழ்வினை 
நிலைத்திடும்‌ ஐயனே போற்றி போற்றி 


ஸ்லோகம்‌ 


பாகேஸ்வரி : 

காருண்ய நாதா நின்‌ சேவடி வணங்கிடுன்னவர்க்கு 

எத்திடும்‌ தீரா துக்கமஷேசமும்‌ பிழிதருஞ்வு 

ஆனந்தம்‌ ஏகும்‌ பிரபு வைரம்‌ தோனி இருந்திடாதே 

கருணா பியூஷம்‌ ஏகேனோமே வீரா சபரிகிரிஸ்வரா 

சதா நீயே எனிக்‌ ஆஸ்ரயம்‌ 
மோகனம்‌ : 

த்வத்‌ பாதாம்புஜமேவமே கதி ஜகன்‌ நாதா ஜகன்‌ மோகனா 

த்வல்‌ பாதம்புஜ சேவசெய்து மருவும்‌ தாசஸ்ய தாசோஸ்ம்யகம்‌ - அச்சா 

த்வல்‌ க்ருப கொண்ட இவண்டே துரிதம்‌ பாடே அகத்திடேனும்‌ 

முப்பாரின்னும்‌ அதீசனாய்‌ பகவான்‌ சதா நீயே எனிக்‌ ஆஸ்ரயம்‌ 
நீலாம்பரி : : 

நித்யம்‌ நின்திருநாம ஜாலமனுகும்‌ தெற்றாதே சுத்யா ஜபிச்ச- அத்யந்தம்‌ 

பயபக்தியோட மலர்‌ வந்நிச்சு நில்கும்‌ இவன்‌ 

சத்யம்‌ மற்றொரு பந்துவில்லா இவன்னு நீ அல்லாதே 

இப்பாரிடே வீரா சபரிகிரீஸ்வரா சதா நீயே எனிக்‌ ஆஸ்ரயம்‌ 
சிம்மேந்திரமத்யமம்‌ / ஹம்ஸானந்தி : 

ஞானனந்த தயாம்புதிக்‌ கதிபனாய்‌ கவனம்‌ சாந்தனாய்‌ 

தீனானுக்ரகியாய்‌ பராத்பரனுமாய்‌ சர்வக்ஞனாய்‌ 

நித்யனாய்‌ ஸானந்தம்‌ சபரிக்க மோட்சம்‌ 

அருளிட்டே காந்தனாய்‌ வானிடும்‌ eir ; 

சபரிகிரீஸ்வரா சதா நீயே எனிக்‌ ஆஸ்ரயம்‌ 


769 


https://archive.org/details/muthulakshmiacademy 


க 
zon 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சாருகேசி : 
நாடும்‌ வீடும்‌ உபேஷ்ட்ய நின்னே மனமே சிந்திச்ச 
மோட்சார்த்தம்‌ இகாடும்‌ மேடுகளாதியாய்‌ இவகடந்தெந்துன்னு 
நின்சந்நிதெள பாடிடுள்ளதால்‌ கீர்த்தனங்கள்‌ பலதும்‌ - தோணுண்ண போல்‌ 
என்‌ ஹ்ருதி வீரா சபரிகிரீஸ்வரா சதா நீயே எனிக்‌ ஆஸ்ரயம்‌ 
சபரி பஞ்சகம்‌ 


கருணாகரக்‌ கடவுள்‌ ஹரனாரிடம்‌ சூர்ப்பகாஸுரன்‌ தவமிருந்து 
கைவைத்தபேர்‌ சிரஸுதுய்ய நீறாகவே கருதினான்‌ ஒருவரத்தை 
பரமகுருவாம்‌ ஹரன்‌ அருளினோ மென்றவுடன்‌ அவன்‌ 
சிரஸினில்‌ கரம்‌ வைத்திடச்‌ சென்றடுத்தான்‌ : 
வள்ளல்‌ ஐவரளியில்‌ ஒளிந்தாரென்று மாலறிந்து ஓடிவந்து 
தருண மோஹினியாய்‌ அஸுரனை வெண்ணீறாக்கி 
சம்புவை அணைந்து பெற்ற ஸந்ததிப்‌ பொருளாக வந்த 
என்‌ கண்மணியே! ஸங்கடம்‌ தீரும்‌ ஐயா! 
சரணம்‌ அய்யப்பா என்று உருகும்‌ அன்பர்க்கு நீர்‌ 
ஸகல ஸெளபாக்கியமும்‌ தந்து உதவும்‌ தவயோக ஸித்தாந்த 
சபரி பீடாச்ரம்‌ ஸ்தான மெய்‌ ஞான குருவே! 
பண்டு ஹாலாஸ்யபதி கொண்ட மீனாக்ஷி நிஜபக்தனாம்‌ 
உக்ரபாண்டியன்‌ பாலவரம்‌ வேண்டுமென்று சம்புவைப்‌ பிரார்த்திக்க 
அமோகவரம்‌ தந்து பாண்டிய பூபன்‌ அண்டையில்‌ மால்ஹரனும்‌ கூடி 
ஒரு மூர்த்தியாகக்‌ குழவி வேஷம்‌ சமைத்து 
அவரை மோஹம்‌ செய்து கொஞ்சி அவர்‌ தஞ்சமென்று 
தொண்டு செய்கின்ற நாளன்று 
SR துஷ்டரை அடக்கி நின்ற தீரனே | தீன பரிபாலனே || 
அந்தனுள்ளத்‌ துயரமெல்லாம்‌ தீர்த்து அபீஷ்டமுதவும்‌ 
சண்டப்‌ பிரசண்டனே | உத்தண்ட கோதண்ட 
சர சஸ்திராதி வேத்யனென்றும்‌ தவயோக 


ஸித்தார்‌ 
சபரி பீடாச்ரம்‌ ஸ்தான மெய்‌ ஞான குருவே | த 


770 


___ https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பச்சை நிறம்‌ மெச்சும்‌ ஒரு நற்பரியின்‌ மீதினில்‌ ஸவாரி வரும்‌ - தீரனென்றும்‌ 
பந்தளத்‌ தரசர்க்கு முன்‌ அந்தி பகல்‌ தரிசனம்‌ பாலிக்கும்‌ - ஈசனென்றும்‌ 
கச்சவடம்‌ மெச்சமுறும்‌ கொச்சி தெக்கேத்தனம்‌ கர்த்தனாம்‌ - கேமன்‌ என்றும்‌ 
கண்டிருக்கின்றதொரு தொண்டனுக்காகவே காலனை விலங்கு - பூட்டி 
துச்சணம்‌ செய்யாமல்‌ அக்ஷணம்‌ இருத்தி 
உன்‌ சொல்‌ உறுதி கேட்க வைத்தாய்‌ : சொந்தடிமையாம்‌ எங்கள்‌ 
துயர்‌ தீர்த்து அறுக்கிரஹம்‌ உறுதியாய்ச்‌ செய்யுமய்யா | 
ஸச்சிதானந்த ஜய சங்கரானந்த சிவமால்‌ 
ஸம்மோஹனாங்களென்னும்‌ தவயோக ஸித்தாந்த 
சபரி பீடாச்ரம்‌ ஸ்தான மெய்‌ ஞான குருவே | 3 


மாயாநு பூதியாலே யானும்‌ உந்தனை மறந்திருந்தேன்‌ 
இதுவரையில்‌ ஐயப்பா, மற்றொருவர்‌ இல்லையே 
இந்தத்‌ திரிபுவனத்தில்‌ என்‌ வம்ச வழியான தெய்வம்‌ 
நீயாதரிக்கின்றவனை என்று இப்போதுதான்‌ 
எனதுளம்‌ தெளிவுகண்டு நின்‌ சரண தூளி எந்தன்‌ சிரஸினில்‌ - அணிந்தேன்‌ 
நிஜபக்த ப்ரீதனே | என்‌ காயாம்‌ புரித்தலைவனே | 
நான்‌ கவலை கொண்டு கண்ட இடமெல்லாம்‌ சுற்றி வந்தேன்‌ 
கண்காட்சி தந்தெனது பண்பாடறிந்து உதவும்‌ காருண்யவாரி-நிதியே | 
தாயான பூரண மஹராஜி குமாரா | 
நிதி தந்து அருளும்‌ இது ஸமயம்‌ தவயோக ஸிந்தாந்த 
சப்ரிபீடாச்ரம்‌ ஸ்தான மெய்ஞான குருவே | 4 
மங்களானந்த சரணங்கனை வணங்கி அருள்‌ 
வாக்கினால்‌ பஞ்ச ரத்ன மாலை போல்‌ ஓதினேன்‌ 
நிலமேல்‌ ஆதிபதிக்‌ கவிவாணர்‌ தந்த அருளினாலே 
என்‌ கருத்துக்கு இரங்கி இந்த ஏழை சொல்‌ செவியுணர்ந்து 
இரு விழித்திருக்கருணை பெருக்கி அருள்‌ ரஸமது 
தந்து இன்பம்‌ நிறைந்த பொருளாய்‌ 
பொங்கி இந்த உலகத்தில்‌ நான்‌ எங்கெங்கு சென்றாலும்‌ 
உன்‌ புகழ்‌ பாடியே வாழ்வேன்‌ புத்திர மித்திர 
களத்திர பக்தி முக்தி ஞான புருஷார்த்தமும்‌ நல்குவீர்‌ 
சங்க கோஷபதி நாமங்கள்‌ கணகண வென இன்ப 
மணிதாஸகுல வாஸனென்னும்‌ தவயோக ஸித்தாந்த 
சபரிபீடாச்ரம ஸ்தான மெய்‌ ஞான குருவே | - 
வீரமணி தாஸரே சரணமய்யப்பா | 5. 
TA 


https://archive.org/details/muthulakshmiacademy 


(ea 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


108 சரணங்கள்‌ 


ஸ்வாமியே சரணமய்யப்பா 
ஹரிஹரஸுதனே 
அனாதரக்ஷ்கனே 
ஆபாத்பாந்தவனே 
அன்னதானப்ரபுவே 
ஆஸ்ரித வத்ஸலனே 
குளத்தூர்‌ புழைபாலனே 
அச்சனார்‌ கோவிலரசே F 
ஆரியங்காவய்யனே J 
புலிக்கோட்டிலய்யாவே சரணமய்யப்பா 
செரிமுத்தய்யனே ல்‌ 
எருமேலி ஸ்ரீதர்ம சாஸ்தரய்யனே if 
வில்லன்‌ வில்லாளி வீரனே ன்‌ 
வீரமணிகண்டனே ய்‌ 
வேட்டைக்கொரு பாலனே as 

கிராத வபுஷ மூர்த்தியே è 
வாவருட தோழரே X 
ஸ்வாமியுட பரிவாரங்களே 5 

பேரூர்‌ தோடே ki 
தலைப்பாறைக்‌ கோட்டைத்தாவளமே சரணம்ய்யப்பா 


காளைகட்டி அஸ்ரமமே ன்‌ 
அமுதா (அலஸா தீர்த்தமே $ 
அழுதையில்‌ கல்லுமெடுத்தேன்‌ ம்‌ 
அமுதா மேடே `? 
கல்லிடுங்‌ குன்னே a 
கல்லிட்டு வலம்‌ வந்தேன்‌ ட்‌ 
இஞ்சிப்‌ (உடும்‌ பாறை பட்டகம்‌ R 
அமுதாயிறக்கமே த்‌ 


முக்குழி தாவளமே ப்‌ 


வடசேரி மலைகளே சரணமய்யப்பா 


712 
https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வடசேரி ஆறுகளே 
புதுச்சேரி தாவளமே 
இலவன்‌ தோடே 
இலவன்‌ சுமடே 


கரி 
கரி 
கரி 
கரி 


யிலந்‌ (கரிவலம்‌ தோடே 
மலை பகவதியே 

மலை கயற்றமே (ஏற்றமே) 
மலை உச்சியே 


கிணறும்‌ குளமுமே 


கரிமலை இறக்கமே 


சிறிய யானை வட்டமே 
வலிய யானை வட்டமே 


குறுந்தைத்‌ தாவளமே 
பம்பா தீர்த்தமே 


பம்பையில்‌ ஸ்னானமே 


பா 


பவிமோசனமே 


பம்பையின்‌ சிசுவே 


பந்தள பாலகனே 
பந்தளத்‌ தோமலே 
பாண்டியராஜ குமாரனே 


பம்பாஸத்தியே 

ஆழி விபூதியே 
பம்பையில்‌ விளக்கே 
நீலி மலையே 

ஸ்ரீராம பாத தீர்த்தமே 
அப்பாச்சி மேடே 
இப்பாச்சி குழியே 
தர்ம மேடே 

சபரி ஆஸ்ரமமே 


ஸ்வாமியுட சரங்குத்தி ஆலே 


51 


சரணமய்யப்பா 


https://archive.org/details/muthulakshmiacademy 


40 


50 


60 


வன்‌ வண்கை 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
சரமிட்டு வலம்‌ வந்தேன்‌ 
சபரி மலையே 
சத்தியமாய்பொன்னு பதினெட்டு படிகளே 
பதினெட்டு படிக்காவலரே 
கொச்சு கடுத்த ஸ்வாமியே 
கருப்பண்ண ஸ்வாமியே 
இடக்கட்டு வாவரே a 
ஹோம குண்டமே $ 
கன்னிமூலை கணபதி பகவானே ச்‌ 
நாகராஜாக்களே சரணமய்யப்பா 
மாளிகை புரத்தம்ம தேவிலோக மஞ்சமாதாவே 
ஸ்வாமியுட மணிமண்டபமே 5 
பஸ்ம குளத்‌ தீர்த்தமே te 
ஒரு குழி தீர்த்தமே ன்‌ 
| ஸ்வாமியுட பூங்காவனமே ட்‌ 
| ஸ்வாமியுட பூதகணங்களே 
கஜமுகன்‌ சோதரனே z 
வைக்கத்தப்பன்‌ மைந்தனே i 
ஏற்று மானூரப்பன்‌ மைந்தனே X 
கொடுங்கல்லூர்‌ பகவதியே சரணமய்யப்பா 
சோத்தானிக்கர பகவதியே a 
குருவாயூரப்பன்‌ மைந்தனே < 
ஆறுமுக வேலவன்‌ தம்பியே i 
வேலாயுதனனுஜனே > 
வேத வேதாந்தீதனே 2 
வேத ஸ்வரூபனே ம்‌ 
சத்ய ஸ்வரூபனே 2 
சாந்த ஸ்வரூபனே » 
ஜோதி ஸ்வரூபனே 7? 
மகர ஜோதி தரிசனம்‌ தரணும்‌ பகவானே சரணமய்யப்பா 
சர்வரோக நிவாரண தன்வந்தர மூர்த்தியே » 
கற்பூர ஜோதியே » 


774 


த்‌ https://archive.org/details/muthulakshmiacademy 


ee வையை வைய படட 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கற்பூர பரிமள ப்ரியனே 
காந்தமலை ஜோதியே 
பொன்னம்பல மேடே 
சரண கோஷப்ரியனே 
இருமுடி ப்ரியனே 
பாயஸான்ன ப்ரியனே 
பஸ்மாபிஷேக ப்ரியனே 
பன்னீரபிஷேக ப்ரியனே 
களபாபிஷேக ப்ரியனே சரணமய்யப்பா 


நெய்யபிஷேக ப்ரியனே 
ஸேவிப்போர்க்கு ஆனந்த திவ்ய மூர்த்தியே 
சபரிகிரியில்‌ ஸ்ரீதர்ம சாஸ்த்ரய்யனே 
சரணாகத வத்ஸலனே 
கலியுகத்தில்‌ கண்கண்ட (ப்ரத்க்ஷி தெய்வமே 
ஸமஸ்தாபராத ரக்ஷகனே 
சத்தியமாய்‌ பொன்னு பதினெட்டாம்‌ படிமேல்‌ 
வாழும்‌ ஹரிஹர ஸுதனே 
தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ 

செய்த சகல பிழைகளையும்‌ பொறுத்து காத்தருள 
வேணும்‌ பாண்டி மலையாளம்‌ கொச்சி 

ராமேஸ்வரம்‌ அடக்கியாளும்‌ சத்தியமாய 
பொன்னு பரினெட்டாம்‌ படிமேல்‌ வாழும்‌ அகிலாண்டகோடி 

ப்ரும்மாண்ட நாயகன்‌ ஆனந்தசித்தன்‌ கச்சியம்பதி 
வாழும்‌ ஓம்‌ ஸ்ரீ ஹரிஹரஸுதன்‌ ஆனந்த சித்தன்‌ 

ஐயன்‌ ஐயப்ப ஸ்வாமியே சரணமய்யப்பா 

சாஸ்தா அஷ்டகம்‌ 

ஹரிவராஸனம்‌ ஸ்வாமி விச்வ மோஹனம்‌ 

ஹரிததீஸ்வரா அராத்ய பாதுகம்‌ | 
அரிவி மர்த்தனம்‌ ஸ்வாமி நித்ய நர்ந்தனம்‌ 

ஹரிஹராத்‌ மஜம்‌ ஸ்வாமி தேவ மாச்ரயே [| 

775 


https://archive.org/details/muthulakshmiacademy 


100 


108 


Bata அனை அவைகள்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சரண கீர்த்தனம்‌ ஸ்வாமி சக்தமானசம்‌ 
ப்ரணவ லோலுபம்‌ ஸ்வாமி நர்த்தனாலயம்‌ | 
அருண பாசுரம்‌ ஸ்வாமி பூதநாயகம்‌ 
ஹரிஹராத்மஜம்‌ ஸ்வாமி தேவ மாச்ரயே ll 
ப்ரணய சத்யகா ஸ்வாமி ப்ராண நாயகம்‌ 
ப்ரணத கல்பகம்‌ ஸ்வாமி சுப்ர பாஞ்சிதம்‌ | 
ப்ரணவ மந்திரம்‌ ஸ்வாமி கீர்த்தன ப்ரியம்‌ 
ஹரிஹராத்மஜம்‌ ஸ்வாமி தேவ மாச்ரயே II 
துரக வாகனம்‌ ஸ்வாமி ஸுந்தரானனம்‌ 
வரகதாயுதம்‌ ஸ்வாமி வேத வர்ணிதம்‌ | , 
குரு க்ருபாகரம்‌ ஸ்வாமி கீர்த்தனப்ரியம்‌ 
ஹரிஹராத்மஜம்‌ ஸ்வாமி தேவ மாச்ரயே || 
தரிபுவனார்ச்சிதம்‌ ஸ்வாமி தேவதாத்‌ மகம்‌ 
த்ரிநயன ப்ரபும்‌ ஸ்வாமி திவ்ய தேசிகம்‌ |! 
த்ரிதசபூஜிதம்‌ ஸ்வாமி சிந்திதப்ரதம்‌ 
ஹரிஹராத்மஜம்‌ ஸ்வாமி தேவமாச்ரயே | 
பவபயாபஹம்‌ ஸ்வாமி பாவு காவுகம்‌ 
புவனமோகனம்‌ ஸ்வாமி பூதி பூஷணம்‌ | 
தவள வாரணம்‌ ஸ்வாமி திவ்ய வாகனம்‌ 
ஹரி ஹராத்மஜம்‌ ஸ்வாமி தேவ மாச்ரயே |! 
கனம்ருது ஸ்மிதம்‌ ஸ்வாமி சுந்தரானனம்‌ 
கனப கோமளம்‌ ஸ்வாமி காத்ர மோகனம்‌ | 
களபகேசரி ஸ்வாமி வாஜி வாகனம்‌ 
ஹரிஹராத்மஜம்‌ ஸ்வாமி தேவ மாச்ரயே II 
ச்ரிதஜனப்ரியம்‌ ஸ்வாமி சிந்திதப்ரதம்‌ 
ச்ருதி விபூஷணம்‌ ஸ்வாமி ஸாது ஜீவனம்‌ | 
ச்ருதி மனோகரம்‌ ஸ்வாமி கீதலாலசம்‌ 
ஹரிஹராத்மஜம்‌ ஸ்வாமி தேவ மாச்ரயே || 
சரணம்‌ ஐயப்பா ஸ்வாமி சரணம்‌ ஐயப்பா 
சரணம்‌ ஐயப்பா ஸ்வாமி சரணம்‌ ஐயப்பா 
776 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ கணேசாய நம : 
ஸீ வதன்‌ டட நம : 


ஸ்ரீ மஹா சால்து : 
மூலமந்த்ர வர்ணாதிம த்ரிசதீ நாமாவலி : ப்ராரம்ப ; 
ஓம்‌ ஹ 
ஓம்‌ (ஓஷ தீயான சூடாங்க ஹரி புத்ராய 
ஹரி மோஹினி ஸம்பவாய நம : ஹரி ப்ரீதாய 
ஓதப்ரோத்ாகில ஜகதே ஹரித்பதி ஸமர்ச்சிதாய 
ஓஜஸ்வினே ஹரினாங்கமுகாய 
ஓதனப்ரியாய ஹாரிணே 
ஓமாதிவர்ணாய ஹரயே ஹராய 
ஓகஸ்தாய ஹர்யக்ஷ வாப ஹனாரூடாய | 
ஓஜோ மண்டல நாயகாய ஹயமேத ஸமர்ச்சிதாய நமடு 27 | 
ஓளதார்யவதே | 
ப்ப ரி | 
ஓளபநிஷத மந்த்ர | 
விம்ருதவைபவாய 9 ரிரம்ஸவே நம: | 
ó ரிக்த ஸம்பூஜ்யாய | 
ஹீரீம்‌ ரீதிமதே 
ஹ்ரீம்‌ வர்ணமூலாய நம்‌: ரீதிவர்தனாய 
ஹரீங்காராய ரிபுஹர்த்ரே 
ஹ்ரீம்தே ரிடீசானாய 
ஹ்ரேஷா ஹதாஸுராய ரீங்கருதிஸ்‌ தப்த குஞ்சராய 
ஹ்ருத்‌ பத்ம நிலயாய ரிங்கத்‌ கண்டாமணி கணாய 
ஹ்ராதினே ரீங்கார மனு தைவ தாய 36 
ஹ்ருத்யாய ஹ 
ஹ்ருஷ்டாய 
ஹ்ருதி ஸ்திதாய த 
ஹராராத்யாய 
711 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ee SS அய அனா அக 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஹரிணாங்க மிகாமணயே 

ஹயாரூடாய 

ஹரிஹர ஸூனவே 

ஹரி முகார்ச்சிதாய 

ஹய்யங்கவீன ஹ்ருதயாய 

ஹரப்ரேம ஸுதாய 

ஹவிஷே 45 
ர்‌ 

ரக்ஷ்காய நம: 

ரக்ஷித ஜகதே 

ரக்ஷா நாத லிநாயக்ருதே 

ரஞ்ஜகாய 

ரஜனீ சாரிணே 

ரணன்‌ மஞ்ஜீர பூஷணாய 

ரதீநாத ஸமாகாராய 

ரதீமன்மத பூஜிதாய 

ராஸக்ரீடாதி ஸந்துஷ்ட 

பூர்ணா புஷ்கள கன்யகாய 54 


பு 

ஓம்‌ புண்டரீகாக்ஷ ஸம்பூதாய 
புண்டரீகாஜிநாஸனாய 
புருஹூதேடித பதாய 

புஷ்ப தந்த ஸமர்சிதாய 

புஷ்களா பூஷித தனவே 

புரந்தர ஸுதார்சிதாய 
புரலம்ஹார ஜனக பார்ற்வஸ்தாய 
புண்ய வர்தனாய 

புண்டரீகேப ஹர்யக்ஷ 

துரகாதிப வாஹநாய 63 


த்ரா 
ஓம்‌ த்ராத்ரே நம: 
த்ரயீநுதாய 
த்ரஸ்தாபயக்ருதே 
த்ரிகுணாதிகாய 
த்ரயஸ்‌ த்ரிம்மத்கோடி 
தேவ ஸேவிதாய 
த்ராண தத்பராய 
த்ரிவிக்ரம ஸமாகாராய 
த்ரிணேத்ராய 
த்ரிவிதா க்ருதயே 

ய 


ஓம்‌ யந்த்ரே நம: 
யந்த்ரித திக்‌ தந்தி கிரி 
பன்னக மண்டலாய 
யதீற்வராய 
யக்ஞவாட மத்யஸ்தாய 
யஜன ப்ரியாய 
யஜமானாய 
யமிய்ரேஷ்டாய 
யஜுர்வேத ப்ரகீர்த்திதாய 
யாயஜுகார்சிதபா மத்ய 
நாட்யவிசாரதாய \ 81 


பு 

ஓம்‌ புரந்தரார்சிதாய நம: 

புண்யாய 

புருஷார்த்த ப்ரதாயகாய 

புருவம்ங்ய ந்ருபாபீஷ்ட } 
தாத்ரே 

பூர்ணாஹுதி ப்ரியாய 


778 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பூஷ்பாபிராமாய 

பூஷேந்துவஹ்னி மண்டல l 
பாஸுராய 

புரத்ரய மஹாக்ரீடாய 

புஷ்கலாவர்த்த மண்டலாய 90 

த்ர 

ஓம்‌ த்ரியம்பகஸ்ய தனயாய நம: 

த்ரிம்மத்‌ பாஹவே 

த்ரிஸூத்ர ப்ருதே 

த்ரிகோணஸ்தாய 

த்ரயீவேத்யாய 

தத்ர தத்ர ஸ்தலே ஸ்திதாய 

த்ரிணாம்‌ வர்த்தாஸுரஹராய 

த்ரிகாலக்ஞாய 

த்ருத்யகாய 99 


லா 


ஓம்‌ லாங்கூலோபநிஷத்‌ ] 
கீதாய நம : 

லாவண்ய ஜித மன்மதாய 
லவணாஸுர ஸம்ஹர்த்ரே 
லக்ஷ்மணாக்ரேஸரார்சிதாய 
லக்ஷம்‌ ப்ரதாய 

லகு ய்யாமாய 

லம்பிகாயோக மார்கக்ருதே 
லதாநிப தனுச்சாயாய 

லோபஹீன ஜனாம்ரிதாய 108 


பா 


ஓம்‌ பானுகோடி ப்ரதீகாமாய நம: 
பாஷமாணாய 


பயாபஹாய 
பீமஸேனாய 

பீமஸகாய 

புக்திமுக்தி பலப்ரதாய 
புஸுண்டமுனி ஸம்வேத்யாய 
பூஷாவதே 

பூதி பூஷிதாய 117 


ய்‌ 


ஓம்‌ யாதனா ரஹிதாய நம: 
யஜ்வநே 

யக்ஷராஜே 

யமுனாம்ரிதாய 

யந்த்ர மத்யார்சன ப்ரீதாய 
யதாக்ஷ£ய 

யமமாஸனாய 

யாமினீசர வீராதிகண 

ஸேவ்யாய 

யமோன்னதாய 126 


UU 


ஓம்‌ றாங்கராய நம: 
யங்கரானந்தாய 

யங்க சக்ர சுதாதராய 
யங்கத்மானகராய 

மாஸ்த்ரே 

wama ரதோஜ்வலாய 

யர்வாண்‌ தனயாய 

யல்ய நிக்ரஹாய 

WGK டி தாய 135 


779 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தரு 
ஓம்‌ த்ருட்ராயதி கால 
விக்ஞாத்ரே 
த்ரோடகாதிம பூஜிதாய 
த்ரோடகாதிம வ்ருத்தக்ஞாய 


_த்ரிவர்ணாய 


த்ரிஜகத்‌ ப்ரபவே 

த்ரிவர்க தாத்ரே 

த்ரிமத நாமார்சன 

ஸுகப்ரதாய \ 

த்ரிகாண்டிகாய 

த்ரிகூடாத்ரி மத்ய ங்ருங்க 

நிகேதனாய \ 144 
நா 

ஓம்‌ நராய நம: 

நரார்சிதாய 

நாரீயுகளாய 

நரவாஹனாய 

நரநாராயண ப்ரீதாய 

நதகல்யாண தாயகாய 

நந்தி னே 

நந்திய வினுதாய 

நாரதாதி முனீடிதாய 153 


UU 


ஓம்‌ மக்ராய நம: 

was) தராய 

ஸாக்‌ தாய 

யரஜன்ம ஸஹோதராய 
யஙாங்க வர்ணாய 


மத்தா க்ருதா மித்ராய 


ராஸ ப்ருதே 
மிவானந்தகராய 
பைவஸித்தாந்த \ 


முதிதாந்தராய 162 


ய 


ஓம்‌ யதாததா க்ருத விதயே நம: 
யக்‌ GEST தராய 

யூனே 

யத்னா துத்ஸாரிதகிடயே 

யதாவிதி ஸமர்சிதாய 
யோகினீகண மம்வீதாய 
யக்ஷிண்யுக்த ஜகத்கதாய 
யந்த்ராரூட பஹாமாயாய 
யாகின்யாதி ஸமர்ச்சி தாய 171 


ம்‌ 


ஓம்‌ மந்த்ரிணே நம: 

மந்த்ரவிதாம்‌ மரேஷ்டாய 

மணி வாசே 

மணி பூஷணாய 

மஹநீயாய 

மராளஸ்தாய 

மணிமண்டப ஸம்ஸ்திதாய 

மஹா கல்பதரோர்மூல வாஸினே 
மார்த்தாண்ட பைரவாய 180 


5 
ஓம்‌ தண்டினே நம: 
தண்டயித்ரே 
தண்டதராய 
தைத்யாந்த காத்மஜாய 


. 780 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தேவ தேவாய 

தேவ ராஜாய 

திவ்ய ஸம்‌ ஸன்னடாதிபாய 
திவாஸம தனுச்சாயாய 

திவ்ய கந்தாங்க லேபளாய 189 


க 


ஓம்‌ கஜாஸ்ய ஸோதராய நம: 
கெளரீகங்கா ஸூனவே 

குணினே 

குரவே 

குருக்ருபாய 

கெளரவர்ணாய 

கோகர்ண ஸ்தான வாஸக்ருதே 
கோதாவரீ தீர ஸமஸ்தாய 
கோபிகாநந்த வர்தனாய 198 


% 
ஓம்‌ ஜகத்சாஸ்த்ரே நம: 
ஜநந்நாதாய 
ஜனகாதி ஸுபூஜிதாய 
ஜனாச்ரிதாய 
ஜிதக்ரோதாய 
ஜராமய விநாயகாய 
ஜம்பாரி வந்தித பதாய 
ஜகத்‌ ஸாக்ஷிணே 
ஜபாநிபாய 

வா 


ஓம்‌ வா தக்னாய நம: 
வாம நயனாய 
வாமனாய 


781 


வாஞ்சி தார்த்ததாய 
வாராணஸீ பதயே 

வாஞ்சா கல்பாய 

விந்த்ய விமர்‌ தனாய 
விந்த்யாரிமுனி ஸம்ஸேவ்யாய 
வீணாவாதன தத்பராய 


an 

ஓம்‌ ஹயக்ரீவ நுதாய நம: 

ஹந்த்ரே 

ஹயாநந்தாய 

ஹிதப்ரதாய 

ஹீதாயனதராய 

ஹோத்ரே 

ஹுங்கார த்வஸ்த கம்பலாய 

ஹாடக ஸ்ரீசபாநாத £ய 

ஹரகெளரீப்ரியோக்திமுதே 225 
நா 

ஓம்‌ நாகராய நம: 

நாகராத்யக்ஷ£ய 

நபோரூபாய 

நிரஞ்ஜனாய 

நிர்விகாராய 

நிராஹாராய 

நிர்வாண ஸுகதாயகாய 

நித்யா நித்ய விசேஷக்ஞாய 

திர்மானுஷ்ய வனாம்ரயாய 234 
ய்‌ 


ஓம்‌ யாம்யாய நம: 
யஜனபூஸ்தாயினே 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


யக்ஷ ராக்ஷஸ பேதனாய 
யோக்யாய 

யோகபதயே 

யுக்தாய 

யாமினீசர காதுகாய 

யாமினீ தஸ்யு ஸம்ஹர்த்ரே 
அமமாஸன மோதக்ருதே 243 


ம்‌ 


ஓம்‌ மனோன்மன ஷ்தான 
ஸம்ஸ்தாய நம: \ 
மாதாமஹ ஹிமாசலய 

மாரீ ரோக ஹராய 

மன்யு ஹீனாய 

மாந்தாத்ரு பூஜிதாய 

மணியஜல கதேபேந்த்ர 
நராங்வாங்கித கோபுராய \ 
மனோ வேகாதி கானாய 

மஹா தேவாய 

மஹேல்‌ வராய 259 


ஹா 
ஓம்‌ ஹாலாஸ்ய நாயகாய நம: 
ஹாலாஹல ஸேனாபத்‌ டிதாய 
ஹலினே 
ஹலாயுத னுதாய 
ஹரித்ரா குங்குமாங்கி தாய 
ஹனூமதே 
ஹனுமத்‌ பூஜ்யாய 
ஹேமாத்ரீம ஸுதா பதயே 
ஹிமாசல குஹாவாஸி யோகி 
ப்ருந்த ஸமாவ்ருதாய 261 


wi 


ஓம்‌ மாரதாய நம: 

மாரதா நாதாய 

யரச்சந்த்ர நிபானனாய 

யராநேக நிஷங்காட்யாய 

மரணாகத வத்ஸலாய 

யராஸ்த்ரக்ஞாய 

மாக்வராரூடாய 

யயானாய 

மிவ தாண்டவாய 270 
ஸ்த்ரே 

ஓம்‌ த்ராபுஷாலய ஸந்த்ராண 

பாண்டுபுத்ர ஸுஸம்‌ ஸ்துதாய < 

த்ராத பாண்ட்ய ஸீ தாராத்யாய 

தார்த்தியீகாய 

தமோஹராய 

தாம்ரசூடத்வஜ ப்ரீதி ஜனகாய 

தக்ர பானமுதே 

த்ரிபதாக்ராந்த பூதாண்டாய 

த்ரிவிதாய 

த்ரிதினோத்ஸவாய 979 


ந 


ஓம்‌ நமோ ஜய ஸ்வஸதி வாக்ய 
ப்ரகீர்ணத்வனிமந்திராய நம: 
நாநாருப்தராய 

நாநாவேஷ்‌ வஞ்சித பூர்வஜாய 
நாமாரசன ப்ராணதாத்ரே 
நரகாஸுர மிக்ஷகாய 

நாம ஸங்கீர்த்தன ப்ரீதாய 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நாராயண ஸமுத்பவாய மஹாபூத கணா வ்ருதாய 
நந்தகோப யமோதாத்ரே மஹாமுனீந்த்ர நிசயாய 
நிகிலாகம ஸம்ஸ்துதாய மயாகாருண்ய வாரிதயே 

f மன: ஸம்ஸ்மரண த்ராத்ரே 

மஹா மாஸ்த்ரே 
ஓம்‌ மதுமுதே நம: மஹா ப்ரபவே நம: 300 
மதுரா வாஸினே ; 
ஓம்‌ 


மஹாவிபிள மத்யகாய 


மஹா ருத்ராக்ஷ கவசாய இதி 


மஹாபூதி ஸிதப்ரபாய ஸ்ரீ மஹா மாஸ்து: 
மந்த்ரீ க்ருத மஹாராயாய மூலமந்த்ர வர்ணாதிம 
மஹாபூத கணா வ்ருதாய த்ரிசதீ நாமாவளி 
மந்த்ரீ க்ருத மஹாராயாய ஸமாப்தா: 


ஸ்ரீ மஹா சாஸ்த்ரு அஷ்டோத்தர சதநாமாவலி : 
ஓம்‌ அஸ்ய ஸ்ரீ மஹா சாஸ்துரஷ்டோத்தர சத நாமார்ச்சன மஹா மந்த்ரஸ்ய 
ப்ரம்மாரிஷி:- காயத்ரீ சந்த :- ஸ்ரீ ஹரி ஹராத்மஜோ மஹாசாஸ்தா - தேவதா 


அம்பீஜம்‌ - ஜம்‌ சக்தி : - ஸ்ரீம்‌ கீலகம்‌ ஸ்ரீ ஹரியராத்மஜ மஹாசாஸ்து : 
ப்ரஸாத ஸித்யர்த்தே ஜபே விநியோக : 


ஓம்‌ அம்‌ ரேவந்தாய அங்குஷ்டாப்யாம்‌ நம : - ஹ்ருதயாய நம : 

ஓம்‌ ஐம்‌ மஹாசாஸ்த்ரே தர்ஜனீப்யாம்‌ நம : - சிரஸே ஸ்வாஹா 

ஓம்‌ ஸ்ரீம்‌ கோப்த்ரே மத்யமாப்யாம்‌ நம : - சிகாயை வஷட்‌ 

ஓம்‌ ௬ம்‌ ப்ரபவே அனாமிகாப்யாம்‌ நம : - கவசாய ஹும்‌ 

ஓம்‌ ஹ்ரீம்‌ தீப்த்ரே கனிஷ்டிகாப்யாம்‌ நம : - நேத்ரத்ரயாய வெளஷட்‌ 

ஓம்‌ ப்ரம்‌ ப்ரசாஸ்த்ரே கரதல கரப்ருஷ்டாப்யாம்‌ நம: அஸ்த்ராய பட்‌ 

ஏவம்‌ கர ஹ்ருதயாதி ந்யாஸா: 

ஓம்‌ ஹ்ரீம்‌ ஜலக்ரீணி ஹூம்பட்‌ (ஓம்‌ பூர்ப்புவஸ்ஸுவ! இதி திக்பந்த: 
783 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


த்யானம்‌ 


விப்ராரோபித தேனுகாத கலுஷச்‌ சேதாய பூர்வம்‌ மஹாந்‌, 
ஸோமாரண்ய ஜயந்தி மத்யமகதோ க்ராமேமுனிர்‌ 
கெளதம! சக்ரே யக்ஞவரம்‌ க்ருபா ஜலநிதி : தத்ரா 
விராஸீத்‌ ப்ரபு : தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம்‌ 
யோ விஷ்ணு சம்போத்ஸுத! - பஞ்ச பூஜ 
ஸ்ரீ கணேசாய நம: 

ஸ்ரீ ஹரி ஹர புத்ராய நம: 
ஓம்‌ ரைவதாசல ச்ருங்காக்ர மத்யஸ்தாய 
ஓம்‌ ரத்னாதி ஸோம ஸம்யுக்த சேகராய 
ஓம்‌ சந்த்ர ஸூர்ய சிகாவாஹ த்ரிணேத்ராய 
ஓம்‌ பாசாங்குச கதாசூலா பரணாய 
ஓம்‌ மத கூர்ணித பூர்ணாம்பா மானஸாய 
ஓம்‌ புஷ்கலா ஹ்ருதயாம்‌ போஜ நிவாஸாய 
ஓம்‌ ச்வேத மாதங்க நீலாச்வ வாஹநாய 
ஓம்‌ ரக்த மாலா தர ஸ்கந்த ப்ரதேசாய 
ஓம்‌ வைகுண்ட நாத சம்ப்வோச்ச ஸுஸுதாய 
ஓம்‌ த்ரிகால வர்த்த மானானாம்‌ பாஷணாய 


ஓம்‌ மஹாஸுர sssr சேதனாய 

ஓம்‌ தேவராஜ ஸுவாக்‌ துஷ்ட மானஸாய 
ஓம்‌ அபயங்கர மந்த்ரார்த்த ஸ்வரூபாய 

ஓம்‌ ஜய சப்த முனி ஸ்தோத்ர ச்ரோத்ரியாய 
ஓம்‌ ஸூர்யகோடி ப்ரதீகாச ஸுதேஹாய 
ஓம்‌ தண்ட நாராச விலஸத்‌ கராப்ஜாய 

ஓம்‌ மந்தாகினீ pS தீர நிவாஸாய 

ஓம்‌ மதங்கோத்யான ஸஞ்சார வைபவாய 
ஓம்‌ ஸதா ஸத்‌ பக்தி ஸந்தாத்ரு சரணாய 
ஓம்‌ க்ருசானு கோண மத்யஸத்‌ க்ருபாங்காய்‌ 
ஓம்‌ பார்வதீ ஹ்ருதயானந்த பரிதாய 

ஓம்‌ சாண்டில்ய முனி ஸம்ஸ்துந்ய ச்யாமளாய 
ஓம்‌ விச்வாவஸு ஸதா ஸேவ்ய விபவாய 
ஓம்‌ பஞ்சாக்ஷரீ மயாமந்த்ர பாரங்காய 


184 


https://archive.org/details/muthulakshmiacademy 


20 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ப்ரபா ஸத்யாபி ஸம்பூஜ்ய பதாப்ஜாய 
கட்க கேடோ ரகாம்‌ போஜ ஸுபுஜாய 
மதத்ரய த்ரவ கஜா ரோஹணாய 
சிந்தாமணீ மஹாபீட மத்யகாய நமே நம: 
சிகி பிஞ்ச ஜடா பத்த ஜகனாய 
பிதாம்பராபத்த கடி ப்ரதேசாய 


விப்ராராதன ஸந்துஷ்ட விச்ராந்தாய 
வ்யோமாக்னி மாயா முர்தேந்து ஸுபீஜாய 
புரா கும்போத்பவ முனி கோஷிதாய 
வர்காரி ஷட்குலா மூல விநாசாய 
தர்மார்த்த காம மோக்ஷ ஸ்ரீ பவதாய 
பக்தி ப்ரதானந்த குரு பாதுகாய 

முக்தி ப்ரதாத்ரு பரம தேசிகாய 
பரமேஷ்டி ஸ்வரூபேண பாலகாய 

பரா பரேண பத்மாதி தாயகாய 

மனு லோகை : ஸதா வந்த்ய மங்களாய 
க்ருதே ப்ரத்யக்ஷரம்‌ லக்ஷாத்‌ கீர்த்திதாய 
த்ரேதாயாம்‌ த்வஷ்ட லக்ஷேண ஸித்திதாய 
த்வாபரே erag லக்ஷே வரதாய 
கலெள லக்ஷ சதுர்த்தேன்‌ ப்ரஸன்னாய 
ஸஹஸர ஸங்க்யா ஜாபேன ஸந்துஷ்டாய 
யதுத்திச்ய ஜபஸ்ஸத்யஸ்‌ தத்ப்ரதாத்ரே 
செளனக ஸ்தோத்ர ஸம்ப்ரீத ஸுகுணாய 
சரணாகத பக்தனாம்‌ ஸுமித்ராய 
பாண்யோர்‌ கஜத்வஜம்‌ கண்டா பிப்ரதேதே 
ஆஜானுத்வய ஸந்தீர்க்க பாஹுகாய 

ரக்த சந்தன லிப்தாங்க சோபனாய 
கமலாஸுர ஜீவாபஹரணாய 

சுத்த சித்த ஸுபக்தானாம்‌ ரக்ஷ்காய 
மார்யாதி துஷ்ட ரோகாணாம்‌ நாசகாய 
துஷ்ட மானுஷ கர்வாபஹரணாய 

நீலமேக நிபாகார ஸுதேஹாய நமோ நம: 
பிபீலீகாதி ப்ரம்மாண்ட வச்யதாய 


785 


https://archive.org/details/muthulakshmiacademy 


32 


நமோ நம: 


30 


40 


50 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பூதநாத ஸதா ஸேவ்ய பதாப்ஜாய 
மஹா காளாதி ஸம்பூஜ்‌ய வரிஷ்டாய 
வயாக்ர சார்தூல பஞ்சாஸ்ய வச்யதாய 


மதுராந்ருப ஸ்மமோஹ ஸுவேஷாய 
பாண்ட்ய பூப ஸபாரத்ன பங்கஜாய 
ராகவ ப்ரீத சபரீ ஸ்வாச்ரமாய 

பம்பா நதீ ஸமீபஸ்த ஸதனாய 
பந்தளாதிப வந்த்யஸ்ரீ பதாப்ஜாய 

பூத வேதாள கூச்மாண்டோச்சாடனாய 
பூபாக்ரே வன சார்தூலாகர்ஷணாய 
பாண்ட்யே வம்ச திலக ஸ்வரூபாய 
பத்ரவாணீ ஜராரோக த்வம்ஸனாய 
வாண்யைர்‌ சாதித சார்தூல சிசுதாய 


கேரளேஷு ஸதாகேளி விக்ரஹாய 
ஆச்ரிதாகில வம்சாதி வ்ருத்திதாய 
ச்சாகாஸ்ய ராக்ஷஸீ பாணி கண்டனாய 
ஸதா ஜீவலத்க்ருணீ ந்யஸ்த்ர சரணாய 
தீபத்யாதி சக்தி நவனகஸ்‌ ஸேவிதாய 
ப்ரபூத நாம பஞ்சாஸ்ய பீடஸ்தாய 
ப்ரமதர கர்ஷ ஸாமர்த்ய தாயகாய 
ஷட்பஞ்சாசத்‌ தேசபதி வச்யதாய 
துர்முகீ நாம தைத்ய சிரஸ்ச்சேதாய 
டாதி பாந்த தளை : க்லுப்த பத்மஸ்தாய 
சரச்சந்த்ர ப்ரதீகாச வக்த்ராப்ஜாய 
வசியாத்யஷ்ட க்ரியா கர்ம பலதாய 
வன வாஸாதி ஸுப்ரீத வரிஷ்டாய 

புரா சசீ பய ப்ராந்தி ப்ரணாசாய நமோ 
ஸுரேந்த்ர ப்ரார்த்திதாபீஷ்ட பலதாய 
சம்போர்‌ ஜடா ஸமுத்பன்ன ஸேவிதாய 
விப்ர பூஜ்ய ஸபா மத்ய நர்த்தகாய 
ஜபா புஷ்ப ப்ராபவோர்த்வா தரோஷ்டாய 
ஸாது ஸஜ்ஜன ஸன்மார்க ரக்ஷ்காய 
மத்வாஜ்ய குலவத்‌ ஸ்வாது வசனாய 


786 


https://archive.org/details/muthulakshmiacademy 


60 


70 


80 


90- 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ரக்த ஸைகத சைலாத க்ஷேத்ரஸ்தாய 

கேதகீ வனமத்யஸ்த குமாராய 

கோ ஹத்தி பாப சமன சதுராய 

ஸ்வபூஜனாத்‌ பாப முக்த கெளதமாய 
உதீச்யாசல வாரீச க்ராம ரக்ஷாய தே 

கெளதமீ ஸலீல ஸ்னான ஸந்துஷ்டாய 
ஸோமாரண்ய ஜயந்தாக்ய க்ஷேத்ர மத்யாயதே 
கெளமாக்ய முனிச்ரேஷ்ட யாகாக்ரார்ச்யாயதே 
க்ருத்திகர்க்ஷோத்பவ க்ராம ப்ரவேசாய 
க்ருத்திகர்க்ஷோத்பவ க்ராமக்லேச நாசாயதே 
க்ருத்திகர்க்ஷோத்பவ க்ராம பாலனாய 

ஸதா த்யாயி பரத்வாஜ பூஜிதாய 

கச்யபாதி முனீந்தராணாம்‌ தபோ தேசாயதே 
ஜன்ம ம்ருத்யு ஜரா தப்த ஜன சாந்தி க்ருதே 
விச்வநாத மனக்லேச மர்தனாய 

ஆயுர்‌ யுசஃச்ரியம்‌ ப்ரக்ஞாம்‌ புத்ரன்‌ தேஹி 


வைரவந்த ஜ்ரம்பின்‌ ஏஹ்யேஹி ப்ரசாதம்‌ குருமே்‌ 


ப்ரமம்‌ விஷ்ணு சவாத்மைக்ய ஸ்வரூபாய நமோ நம: 
ஓம்‌ தத்‌ ஸத்‌ 


787 


https://archive.org/details/muthulakshmiacademy 


100 


108 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


° [5] 9 
ஆதித்ய ஹீருதய ஸ்தோத்ரம்‌ 
சுக்லாம்‌ பரதாம்‌ விஷ்ணும்‌ சசிவர்ணம்‌ சதுர்ப்புஜம்‌ 
ப்ரஸனனவதனம்‌ த்யாயேத்‌ ஸர்வவிக்னோப சாந்தயே || 


ஓம்‌ பூ : ஓம்‌ புவ : ஓம்‌ ஸுவ : ஓம்‌ மஹ : ஓம்‌ RD: ஓம்‌ தப: 
ஓம்‌ ஸத்யம்‌ : ஓம்‌ தத்‌ ஸவி துர்வரேணயம்‌ பர்கோ தேவஸ்ய 
தீமஹி தியோயோந : ப்ரதோதயாத்‌ ஒமாப : ஜ்யோதீரஸ : அம்ருதம்‌ 
ப்ரஹ்ம பூர்ப்புவஸ்‌ ஸுவரோம்‌. 
மமோபாத்த, ஸமஸ்த, துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீபரமேச்‌” வர 
ப்ரீத்யர்த்தம்‌, ஸ்ீ ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ர மஹாமந்த்ர ஜபம்‌ 
கரிஷ்யே. 
ஓம்‌ அஸ்ய ஸ்ரீஆதித்யஹ்ருதய ஸ்தோத்ர மஹாமந்த்ரஸ்ய | 
அகஸ்த்யோ பகவான்‌ ரிஷி: | அனுஷ்டுப்‌ சந்த: | ஸ்ரீ ஆதித்யாத்மா 
ஸூர்ய நாராயணோ தேவதா | ஸர்வத்ர ஜயஸித்யர்த்தே ஜபே 
விநியோக : 
த்யானம்‌ 
ஜயது ஜயது ஸூர்யம்‌ ஸப்தலோகைக தீபம்‌ கிரணசமித 
பாபக்லேச துஃகஸ்ய நாசம்‌! அருணகிரண கம்யம்‌ ஆதிம்‌ 
்‌ ஆதித்யமூர்த்திம்‌ ஸகல புவனவந்த்யம்‌ பாஸ்கரம்‌ தம்‌ நமாமி. 
ஸ்தோத்ரம்‌ 
ததோ யுத்த பரிச்ராந்தம்‌ 
ஸமரே சிந்தயா ஸ்த்திதம்‌ | 
ராவணம்‌ சாக்ரதோ த்ருஷ்ட்வா 
யுத்தாய ஸமுபஸ்த்திதம்‌ |! 1 
தைவதைச்ச ஸமாகம்ய 
த்ரஷ்டு மப்யாகதோ ரணம்‌ l 
உபாகம்யா ப்ரவீத்‌ ராமம்‌ 
அகஸ்த்யோ பகவான்‌ ருஷி: Il 
788 


52 https://archive.org/details/muthulakshmiacademy 


ee ee 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ராம ராம மஹா பாஹோ 
ச்ருணு குஹ்யம்‌ ஸநாதனம்‌ | 
யேன ஸர்வா நரீன்‌ வத்ஸ 
ஸமரே விஜயிஷ்யஸி ॥ 
ஆதித்ய ஹ்ருதயம்‌ புண்யம்‌ 
ஸர்வ சத்ரு விநாசனம்‌ | 
ஜயாவஹம்‌ ஜபேந்‌ நித்யம்‌ 
அக்ஷய்யம்‌ பரமம்‌ சிவம்‌ (சுபம்‌) || 


ஸர்வமங்கள மாங்கல்யம்‌ 
ஸர்வபாப ப்ரணாசனம்‌ | 
சிந்தாசோக ப்ரசமனம்‌ 
ஆயுர்வர்த்தன முத்தமம்‌ || 
ரச்மிமந்தம்‌ ஸமுத்யந்தம்‌ 
தேவாஸுர நமஸ்க்ருதம்‌ | 
பூஜயஸ்வ விவஸ்வந்தம்‌ 
பாஸ்கரம்‌ புவனேச்‌”வரம்‌ || 


ஸர்வதேவாத்மகோ ஹ்யேஷ : 
தேஜஸ்வீ ரச்மிபாவன: | 
ஏஷ தேவாஸுரகணான்‌ 
லோகான்‌ பாதி கபஸ்திபி: || 


ஏஷ ப்ரஹ்மா ச விஷ்ணுச்‌'ச 
சிவ: ஸ்கந்த: ப்ரஜாபதி: | 
மஹேந்த்ரோ தனத: காலோ 
யமஸ்‌ ஸோமோ ஹ்யபாம்பதி: || 


பிதரோ வஸவஸ்‌ ஸாத்யா 
ஹ்யச்‌'விநெள மருதோ மனு: | 
வாயுர்‌ வஹ்நி: ப்ரஜாப்ராண: 
ருதுகர்தா ப்ரபாகர: |! 


789 


https://archive.org/details/muthulakshmiacademy 


டல்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆதித்ய: ஸவிதா ஸூர்ய: 
சக: பூஷா கபஸ்திமான்‌ | 
ஸுவர்ண ஸத்ருசோ” பானு: 


ஹிரண்யரேதோ திவாகர: Il 


ஹரிதச்வ: ஸஹஸ்ரார்ச்சி : 
ஸப்தஸப்திர்‌ மரீ சிமான்‌ | 
திமிரோந்மதன: சம்பு: 
த்வஷ்டாமார்த்தாண்ட அம்சுமான்‌ 


ஹிரண்ய கர்ப:சிசிர: 
தபனோ பாஸ்கரோ ரவி: | 
அக்னிகர்ப்போ(ஆதிதே: புத்ர: 
சங்க: சிசிரநாசன: Il 


வ்யோம நாதஸ்‌ தமோபேதீ 
ருக்யஜுஸ்‌ ஸாமபாரக: | 

கனவ்ருஷ்டி ரபாம்‌ மித்ர: 
விந்த்ய வீதீப்லவங்கம: || 


ASS மண்டலி ம்ருத்யு: 
பிங்கள: ஸர்வ தாபன: | 
கவிர்‌ விச்வோ மஹாதேஜா: 
ரக்த: ஸர்வ பவோத்பவ: Il 


நக்ஷத்ர க்ரஹ தாராணாம்‌ 
அதிபோ விச்வபாவன: | 
தேஜஸாமபி தேஜஸ்வீ 
த்வாதசாத்மன்‌ நமோ அஸ்துதே Il 


நம: பூர்வாய கிரயே 
பச்சிமாயாத்ரயே நம: | 
ஜ்யோதிர்‌ கணானாம்‌ பதயே 
-தினாதிபதயே நம: || 
790 


https://archive.org/details/muthulakshmiacademy 


12 


16 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஜயாய ஜயபத்ராய 
ஹர்யச்வாய நமோ நம: | 
நமோ நம: ஸஹஸ்ராம்சோ” 
ஆதித்யாய நமோ நம: Il 


நம உக்ராய வீரய 
ஸாரங்காய நமோ நம: | 
நம: பத்மப்ரபோதாய 
மார்த்தாண்டாய நமோ நம: || | 


ப்ரஹ்மேசாநாச்யுதேசாய 
ஸூர்யாயாதித்யவர்ச்சஸே | 
பாஸ்வதே ஸர்வபக்ஷாய 
ரெளத்ராய வபுஷே நம: |! 


தமோக்னாய ஹிமக்னாய 
சத்ருக்னாயமிதாத்மனே | 
க்ருதக்ன க்னாய தேவாய 
ஜ்யோதிஷாம்‌ பதயே நம: Il 


தப்தசாமீகராபாய 
வஹ்னயே விச்வ கர்மணே | 
நமஸ்தமோ(அ)பிநிக்னாய 
GGU லோகஸாக்ஷிணே Il 


நாசயத்யேஷ வை பூதம்‌ 
ததேவஸ்ருஜதி ப்ரபு; | 
பாயத்யேஷ தபத்யேஷ 
வர்ஷத்யேஷ கபஸ்திபி: || 


ஏஷ ஸுப்தேஷு ஜாகர்தி 
பூதேஷு பரி நிஷ்ட்டித: | 
ஏஷ ஏவாக்னிஹோத்ரம்‌ ௪ 
பலம்‌ சைவாக்னிஹோத்ரிணாம்‌ |! 


791 


https://archive.org/details/muthulakshmiacademy 


19° 


20 


22 


23 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வேதாச்ச க்ரதவச்சைவ 


க்ரதூனாம்‌ பலமேவச | 


யானி க்ருத்யானி லோகேஷு 


ஸர்வ ஏஷ ரலி: ப்ரபு: || 


ஏனமாபத்ஸு க்ருச்ரேஷு 


காந்தாரேஷு பயேஷுச | 


கீர்த்தயன்‌ புருஷ: கச்சித்‌ 


நாவஸீததி ராகவ Il 


பூஜயஸ்வைன மேகாக்ர: 


தேவதேவம்‌ ஜகத்பதிம்‌ | 


ஏதத்‌ த்ரிகுணிதம்‌ ஜப்த்வா 


யுத்தேஷு விஜயிஷ்யஸி |! 


அஸ்மின்‌ கணே மஹாபாஹோ 


ராவணம்‌ த்வம்‌ வதிஷ்யஸி | 
ஏவ முக்த்வா ததாகஸ்த்யோ 
ஜகாம ச யதாகதம்‌ || 


ஏதத்‌ ச்ருத்வா மஹாதேஜா: 


நஷ்டசோகோ (அபவத்ததா | 
தாரயாமாஸ்‌ ஸுப்ரீத: 
ராகவ: ப்ரயதாத்மவான்‌ |! 


ஆதித்யம்‌ ப்ரேக்ஷ்ய ஜப்த்வாது 


பரம்‌ ஹர்ஷ மவாப்தவான்‌ | 
த்ரிராசம்ய சுசிர்‌ பூத்வா 
தனுராதாய வீர்யவான்‌ |! 


ராவணம்‌ ப்ரேக்ஷ்ய ஹ்ருஷ்டாத்மா 


யுத்தாய ஸமுபாகமந்‌ | 
ஸர்வயத்னேன மஹதா 
வதேதஸ்ய த்ருதோ அபவத்‌ Il 


792 


https://archive.org/details/muthulakshmiacademy 


24 


25 


26 


27 


28 


29 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
அதரவிரவதன்‌ நிரீக்ஷ்ய ராமம்‌ 
முதிதமனாபரமம்‌ ப்ரஹ்ருஷ்யமாண: | 
நிசிசரபதி ஸம்க்ஷயம்‌ விதித்வா 
ஸுரகணமத்யகதோ வசஸ்த்வரேதி |! 31 


ஸூர்யம்‌ ஸுந்தர லோகநாதமம்ருதம்‌ 
வேதாந்தஸாரம்‌ சிவம்‌ | 
ஜ்ஞான ப்ரஹ்மமயம்‌ ஸுரேச-மமலம்‌ 
லோகைக சித்தஸ்வயம்‌ |! 32 


இந்த்ராதித்ய நராதிபம்‌ ஸுரகுரும்‌ 
த்ரைலோக்ய சூடாமணிம்‌ | 
ப்ரஹ்மாவிஷ்ணு சிவஸ்வருப ஹ்ருதயம்‌ 
வந்தே ஸதா பாஸ்கரம்‌ ll 33 
பானோ பாஸ்கர மார்த்தாண்ட 
சண்டரச்‌'மே திவாகர | 
ஆயு-ராரோக்யம்‌ ஐச்வர்யம்‌ 
ச்ரியம்‌ புத்ராம்ச்ச தேஹிமே || 34 


ஸ்ரீ ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ ஸம்பூர்ணம்‌ 
ஸூர்ய நமஸ்காரம்‌ 
ஹரி : ஓம்‌ 


சுக்லாம்‌ பரதரம்‌ விஷ்ணும்‌ ௪ “சி” வர்ணம்‌ சதுர்ப்புஜம்‌ | 
ப்ரஸன்னவதனம்‌ த்யாயேத்‌ ஸர்வவிக்னோபசா”ந்தயே |! 


ப்ராணாயாமம்‌ :- 


ஓம்‌ பூ ஓம்‌ புவ: EW ஸுவ:;, ஓம்‌ மண, ஓம்‌ gar, ஓம்‌ தப: 
ஓகும்‌ ஸத்யம்‌, ஓம்‌ தத்ஸவிதுர்‌-வரேண்யம்பர்கோ தேவஸ்யதீமஹி 
தியோயோ ந: ப்ரசோதயாத்‌ | ஓமாபோ ஜ்யோதீரஸோ (அம்ருதம்‌ 
ப்ரஹ்ம பூர்ப்புவஸ்‌ ஸுவரோம்‌. 
(வலது காதைத்‌ தொடவும்‌ 
793 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஸங்கல்பம்‌ 
மமோபாத்த... ப்ரீத்யர்த்தம்‌ ச்சாயா-ஸம்ஜ்ஞா ஸமேத ஸ்ரீ ஸூர்ய 
நாராயண ப்ரஸாத ஸித்யர்த்தம்‌ ஸூர்ய நமஸ்காரான்‌ கரிஷ்யே. 
அபஉபஸ்ப்ருச்ய 
(ஜலத்தைத்‌ தொடவும்‌ 
ஓம்‌ அஸ்ய ஸ்ரீஸூர்ய நமஸ்கார மஹா மந்த்‌ ரஸ்ய, ene 
புத்ர: பரங்கன்னருஷி: ப்ரங்கன்னருஷி: அனுஷ்டுப்‌ சந்த: ஸ்ரீ 
ஸூர்ய நாராயணோ தேவதா! 
ஹ்ராம்‌ பீஜம்‌, ஹ்ரீம்‌ சக்தி; ஹ்ரூம்‌ கீலகம்‌ 
ஸ்ரீ ஸூர்யநாராயணப்ரஸாதஸித்யர்த்தே, ஸூர்ய நமஸ்காரே 
விநியோக : 


சுரந்யாஸ : 
ஹ்ராம்‌ அங்குஷ்ட்டாப்யாம்‌ நம : 
ஹ்ராம்‌ தர்ஜனீபயாம்‌ நம : 
ஹ்ராம்‌ மத்யமாப்யாம்‌ நம : 
ஹ்ராம்‌ அநாமிகாப்யாம்‌ நம : 
ஹ்ராம்‌ ஹ்ர நம : 


ஹ்ராம்‌ கரதலகரப்ருஷ்ட்டாப்யாம்‌ நம : 


அங்கந்யாஸ : 


ஹ்ராம்‌ ஹ்ருதயாய நம : 

ஹ்ரீம்‌ சிரஸே ஸ்வாஹா 

ஹ்ரூம்‌ சிகாயை வஷட்‌ 

ஹ்ரைம்‌ கவசாய ஹும்‌ 

ஹ்ரெளம்‌ - நேத்ரத்ரயாய வெளஷட்‌ 
ஹ்ர : அஸ்த்ராய பட்‌ 

ஓம்‌ பூர்‌ புவஸ்ஸுவரோம்‌ இதி திக்பந்த: || 


794 


https://archive.org/details/muthulakshmiacademy 


r-a 
க 


fam pen a ee Se ae 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


த்யானம்‌ 
ஸுூர்யம்‌ ஸுந்தர லோகநாதம்‌ அம்ருதம்‌ 
வேதாந்த ஸாரம்‌ சிவம்‌ | 

ஜ்ஞான-ப்ரஹ்மமயம்‌ ஸுரேசமமலம்‌ 
லோகைக சித்தஸ்வயம்‌ Il 

இந்த்ராதித்ய நராதிபம்‌ ஸுரகுரும்‌ 
த்ரைலோக்ய சூடாமணிம்‌ || 

ப்ரஹ்மா விஷ்ணு சிவ ஸ்வரூப ஹ்ருதயம்‌ 
வந்தே ஸதா பாஸ்கரம்‌ II 


பஞ்சபூஜை 
லம்‌ ப்ருதிவ்யாத்மனே கந்தம்‌ ஸமர்ப்பயாமி | 
ஹம்‌ ஆகாசாத்‌'மனே புஷ்பாணி ஸமர்ப்பயாமி | 
யம்‌ வாய்வாத்மனே தூபமாக்ராபயாமி | 
ரம்‌ அக்ந்யாத்மனே தீபம்‌ தர்சயாமி | 
வம்‌ அம்ருதாத்மனே அம்ருதம்‌ மஹா | 
நைவேத்யம்‌ நிவேதயாமி | 
ஸம்‌ ஸர்வாத்மனே ஸர்வோபசாரபூஜான்‌ ஸமர்ப்பயாமி | 


ஓம்‌ கணானாம்த்வாகணபதிகும்‌ ஹவாமஹே கவிம்‌ 
கவீனாமுபமச்ரவஸ்தமம்‌ |! 

ஜ்யேஷ்ட ராஜம்‌-ப்ரம்ஹணாம்‌ ப்ரஹ்மணஸ்பத 

ஆன: ச்ருண்வந்நூ திபி: ஸீத ஸாதனம்‌. 

ஓம்‌ ஸ்ரீ மஹா கணபதயே நம: 


உமாகோமல ஹஸ்தாப்ஜ ஸம்பாவித லலாடகம்‌ | 
ஹிரண்யகுண்டலம்‌ வந்தே குமாரம்‌ புஷ்கரஸ்ரஜம்‌ Il 
ஓம்‌ ஸ்ரீ குமார குரவே நம: 

குருர்ப்ரஹ்மா குருர்விஷ்ணுர்‌ 

குருர்தேவோ மஹேச்வர: | 

குருஸ்ஸாக்ஷாத்‌ பரம்‌ ப்ரஹ்ம 

தஸ்மை ஸ்ரீ குரவே நம: 


795 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ ஸ்ரீஸத்குரு சரணாரவிந்தாப்யாம்‌ நம: 3 


ஸரஸ்வதி நமஸ்துப்யம்‌ வரதே காமரூபிணி | 
வித்யாரம்பம்‌ கரிஷ்யாமிஸித்தி: பவது மே ஸதா Il 
ஓம்‌ ஸ்ரீ மஹா ஸரஸ்வத்யை நம: 4 


வினதா தனயோ தேவ: கர்மஸாக்ஷீ ஸுரேச்வர: | ஸப்தாச்வ; 
ஸப்தரஜ்ஜுச்சாப்‌ யருணோமே ப்ரஸீதது || ரஜ்ஜுவேத்ரகசாப 
பாணிம்‌ ப்ரஸன்னம்கச்யபாத்மஜம்‌ | ஸர்வாபரண : 
தீபதாங்கம்‌ அருணாம்‌ ப்ரணமாம்யஹம்‌ ஓம்‌ அருணாய நம: 5 


ஓம்‌ அக்னிமீளே புரோஹிதம்‌ யஜ்ஞஸ்ய தேவம்‌ ருத்விஜம்‌ 
ஹோதாரம்‌ ரத்னதாதமம்‌ || ருக்வேதாத்மனே ஸ்ரீ ஸூர்ய நாராயண 


ஸ்வாமினே நம: | 6 
இக்ஷேத்வோர்ஜேத்வா வாயவஸ்தோபாய வஸ்த தேவோவ: 

ஸவிதா ப்ரார்பயது ச்ரேஷ்ட்ட soru கர்மணே || யஜுர்‌ 

வேதாத்மனே ஸ்ரீஸூர்ய நாராயண ஸ்வாமினே நம: | 7 


அக்ன ஆயாஹி வீதயே க்ருணானோ ஹவ்ய தாதயே | 
நிஹோதா | ஸத்ஸி பர்ஹிஷி || ஸாம வேதாத்மனே ஸ்ரீஸஅர்ய 
நாராயண ஸ்வாமினே நம: | 8 


சன்னோ தேவீரபீஷ்டய ஆபோ பவந்து பீதயே | 
சம்யோரபிஸ்ரவந்து ந: Il அதர்வ வேதாத்மனே ஸ்ரீ ஸூர்ய 
நாராயண ஸ்வாமினே நம: | 9 


க்ருணி : ஸூர்ய ஆதித்யோ ந ப்ரபாவாத்ய சூரம்‌ | மது: 
க்ஷரந்திதத்ரஸம்‌ || ஸத்யம்‌ வைதத்ர ஸமாபோ ஜ்யோதீ ரஸோ 
அம்ருதம்‌ ப்ரஹ்மபூர்ட்‌ புவஸ்ஸுவரோம்‌. ச்சாயா-ஸம்ஜ்ஞ (ஸுவர்ச்ச 
லாம்ப ஸமேத ஸ்ரீ ஸூர்ய நாராயண ஸ்வாமினே நம: || 10 

தரணிர்‌ விச்வதர்சதோ ஜ்யோதிஷ்க்ருதஸி ஸூர்ய | விச்வமாபாஸி 
ரோசனம்‌ | உபயாமக்ரு ஹீதோ அஸி | ஸூர்யாய த்வா ப்ராஜஸ்வத 
ஏஷதே யோனிஸ்‌ ஸூர்யாய தவாப்ராஜஸ்வதே பி 
ச்சாயா-ஸ்ம்ஜ்ஞாஜமேத ஸ்ரீஸூர்ய நாராயண ஸ்வாமினே நம: | 11 

796 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ST nen 


0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஓம்‌ ஹ்ராம்‌ உத்யன்னத்ய மித்ரமஹ: 
மித்ராய நம: | 
ஓம்‌ ஹ்ரீம்‌ ஆரோஹந்நுத்தராம்‌ திவம்‌ | 
ரவயே நம: | 


ஓம்‌ ஹ்ரூம்‌ ஹ்ருத்ரோகம்‌ மம ஸூர்ய | 
ஸூர்யாய நம: | 

ஓம்‌ ஹ்ரைம்‌ ஹரிமாணங்ச நாசய | 
பானவே நம: | 


ஓம்‌ ஹ்ரெளம்‌ ஸுகேஷுமே ஹரிமாணம்‌ | 
ககாய நம: | 


ஓம்‌ ஹர: | ரோபணாகாஸு தத்மஸி | 
பூஷ்ணே நம: | 


ஓம்‌ ஹ்ராம்‌. அதோ ஹாரித்ரவேஷு மே | 
ஹிரண்யகர்ப்பாய நம: | 


ஓம்‌ ஹ்ரீம்‌. ஹரிமாணந்நிதத்மஸி | 


12 


13 


14 


15 


16 


18 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
ஓம்‌ ஹ்ரூம்‌ ஹ்ரைம்‌. ஹ்ருத்ரோகம்‌ மம ஸூர்ய | 
ஹரிமாணஞ்ச நாசய | ஸூர்ய பானூப்யாம்‌ நம: | 25 
ஓம்‌ ஹ்ரெளம்‌ amy: ஸுகேஷு மே ஹரிமாணம்‌ | 
ரோபணாகாஸு தத்மஸி - ௧௧ பூஷாப்யாம்‌ நம: ll 26 


ஓம்‌ ஹ்ராம்‌ ஹ்ரீம்‌: அதோ ஹாரித்ர வேஷுமே | 
ஹரிமாணந்நிதத்மஸி | ஹிரண்யகர்ப்ப மரீ சிப்யாம்‌ நம: 127 


ஓம்‌ ஹ்ரூம்‌ ஹ்ரைம்‌. உதகாதயமாதித்ய: விச்வேன wanar ஸஹ | 
ஆதித்ய ஸவித்ருப்யாம்‌ நம: | 28 


ஓம்‌ ஹ்ரெளம்‌ ஹ்ர: த்விஷந்தம்‌ மம ரந்தயன்‌ | மோ அஹம்‌ 
த்விஷதோ ரதம்‌ | அர்க்கபாஸ்கராப்‌ யாம்‌ நம: 29 


ஓம்‌ ஹ்ராம்‌-ஹ்ரீம்‌-ஹ்ரூம்‌-ஹ்ரைம்‌. உத்யன்‌-னத்ய மித்ரமஹ: | 
ஆரோஹழந்நுத்தராம்‌ Aab | ஹ்ருத்ரோகம்‌ மம ஸூர்ய | 
ஹரிமாணஞ்ச நாசய | மித்ர ரவி ஸூர்ய பானுப்யோ நம: 130 


ஓம்‌ ஹ்ரெளம்‌-ஹ்ர: ஹ்ராம்‌-ஹ்ரீம்‌. சு' கேஷு மே ஹரிமாணம்‌ 
ரோபணாகாஸு தத்மஸி | அதோ ஹாரித்ரவேஷுமே |ஹரிமாணந்நிதத்‌ 
மஸி | ககபூஷ ஹிரண்யகர்ப்ப மரீ சிப்யோநம: | 31 


ஓம்‌ ஹ்ரூம்‌-ஹ்ரைம்‌-ஹ்ரெளம்‌-ஹ்ர: உதகாதய மாதித்ய: விச்வேன 
ஸஹஸா ஸஹ த்விஷந்தம்‌ மம ரந்தயன்‌ மோ அஹம்‌ த்விஷ தோ ரதம்‌- 
ஆதித்ய-ஸவித்ரர்க்க பாஸ்கரேப்யோ நம: | 32 
ஓம்‌ ஹ்ராம்‌-ஹ்ரீம்‌-ஹ்ரூம்‌-ஹ்ரைம்‌-ஹ்ரெளம்‌ amy: உத்யன்னத்ய 
மித்ரமஹ: | ஆரோஹந்நுத்தராம்‌ திவம்‌ | ஹ்ருத்ரோகம்‌ மம ஸூர்ய 
| ஹரிமாணஞ்ச நாசய | ஸுகேஷு மே ஹரிமாணம்‌ | ரோபணாகாஸு 
தத்மஸி | மித்ர ரவி-ஸூர்ய-பானு-கக-பூஷப்யோநம: | 33 

ஓம்‌ ஹ்ராம்‌-ஹ்ரீம்‌-ஹ்ரூம்‌-ஹ்ரைம்‌-ஹ்ரெளம்‌ amy: அதோ 
ஹாரித்ரவேஷுமே | ஹரிமாணம்‌ நிதத்மஸி | உதுகா-தய-மாதித்ய : 
விச்‌'வேன ஸஹஸா ஸஹத்‌ விஷந்தம்‌ மம ரந்தயன்‌ மோ அஹம்‌ 


798 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


த்விஷதோ ரதம்‌ | ஹிரண்யகர்ப்பமரீச்யாதித்ய ஸவித்ரர்க்க 
பாஸ்கரேப்ப்யோ நம: | 34 


ஓம்‌ ஹ்ராம்‌-ஹ்ரீம்‌-ஹ்ரூம்‌-ஹ்ரைம்‌ ஹ்ரெளம்‌-ஹ்ர: ஓம்‌ ஹ்ராம்‌- 
ஹ்ரீம்‌-ஹ்ரூம்‌-ஹ்ரைம்‌, ஹ்ரெளம்‌-ஹர: - உத்யன்னத்ய மித்ரமஹ: | 
ஆரோஜஹறந்நுத்தராம்‌ திவம்‌ | ஹ்ருத்ரோகம்‌ மம ஸூர்ய | 
ஹரிமாணஞ்ச நாசய | சுகேஷுமே ஹரிமாணம்‌ | ரோபணாகாஸு 
தத்மஸி | அதோ ஹாரித்ரவேஷுமே ஹரிமாணம்‌ நிதத்மஸி | 
உதகாதயமாதித்ய : | விச்வேன ஸஹஸாஸஹ | த்விஷந்தம்‌ மம 
ரந்தயன்‌ || மோ அஹம்‌ த்விஷதோ ரதம்‌ மித்ர-ரவி ஸூர்ய பானு 
கக-பூஷ, ஹிரண்ய கர்ப்ப மரீச்யாதித்ய ஸவித்ரர்க பாஸ்கரேப்யோ 
நம: | 35 


ஆதித்யோ வா ஏஷ ஏதன்‌ மண்டலம்‌ தபதி தத்ர தா ௬சஸ்‌- 
தத்ருசா மண்டலகும்‌ ஸ ருசாம்‌ லோகோ அத ய ஏஷூஏதஸ்மின்‌ 
மண்டலே அர்ச்சிர்‌ தீப்யதே தானி ஸாமானி ov ஸாம்னாம்‌ 
லோகோ அத ய ஏஷஏதஸ்மின்‌ மண்டலே அர்ச்சிஷிபுருஷஸ்‌ 
தானி யஜூகும்ஷி ஸ யஜுஷா மண்டலகும்‌ ஸ யஜுஷாம்‌ 
லோகஸ்‌ ஸைஷா த்ரய்யேவ வித்யா தபதி ய ஏஷோ 
அந்தராதித்யே ஹிரண்மய: புருஷ: || சாயா ஸுவர்ச்சலாம்பா 
ஸமேத ஸ்ரீ ஸூர்ய நாராயண ஸ்வாமினே நம: 36 


ஆதித்யோ வை தேஜ ஓஜோ பலம்‌ யசச்‌ சக்ஷு: ச்ரோத்ரமாத்மா 
மனோ மன்யுர்‌ மனுர்‌ 

ம்ருத்யு ; ஸத்யோ-மித்ரோ-வாயுராகாச: ப்ராணோ லோகபால: க:கிம்‌ 
கம்‌ தத்ஸத்ய மன்ன மம்ருதோ ஜீவோவிச்வ: கதம: ஸ்வயம்பு 
ப்ரஹ்மைதத-ம்ருத ஏஷ புருஷ ஏஷ பூதானா மதிபதிர்‌ ப்ரஹ்மண: 
ஸாயுஜ்யகும்‌ ஸலோகதா மாப்னோ த்யேதா ஸாமேவ 
தேவதானாகும்‌ ஸாயுஜ்யகும்‌ ஸார்ஷ்டி தாகும்‌ ஸமானலோகதா 
மாப்னோதி ய ஏவம்‌ வேதேத்யுபநிஷத்‌ |! ச்சாயா ஸுவர்ச்சலாம்பா 
ஸமேத ஸ்ரீ ஸூர்ய நாராயண ஸ்வாமினே நம: II 


799 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பானோ பாஸ்கர மார்த்தாண்ட 
சண்டரச்மே திவாகர | 
ஆயூராரோக்ய மைச்வர்யம்‌ 
ச்ரியம்‌ புத்ராம்ச்ச தேஹிமே Il 
த்ருத பத்ம த்வயம்‌ பானும்‌ 
தேஜோமண்டல மத்யகம்‌ | 
ஸர்வ வ்யாதி ப்ரசமனம்‌ 
ச்சாயாச்லிஷ்ட தனும்பஜே |! 
ஸெளர மண்டல மத்யஸ்த்தம்‌ 
ஸாம்பம்‌ ஸம்ஸார பேஷஜம்‌ | 
நீலக்ரீவம்‌ விரூபாக்ஷம்‌ 
நமாமி சிவமவ்யயம்‌ ll 
ஸூர்ய நமஸ்காரம்‌ ஸம்பூர்ணம்‌ 
ஸ்த்ரீகள்‌ செய்யும்‌ 


ஸூர்ய நமஸ்கார மந்த்ர : 


அஸ்ய ஸ்ரீ ஸூர்ய நமஸ்கார மஹா மந்த்ரஸ்ய 
அகஸ்த்யோபகவான்‌ ருஷி: அனுஷ்டுப்‌ சந்த: ஸ்ரீ ஸூர்ய 
நாராயணோ தேவதா ஹ்ராம்‌-பீஜம்‌. ஹ்ரீம்‌-சக்தி: ஹ்ரூம்‌-கீலகம்‌. ஸ்ரீ 
ஸூர்ய நாராயண-ப்ரஸாத-ஸித்யர்த்தே நமஸ்காரே விநியோக. 
கரன்யாஸ: 
ஹ்ராம்‌ அங்குஷ்ட்டாபயாம்‌ நம: ஹ்ரீம்‌ தர்ஜனீப்யாம்‌ நம:, 
ஹ்ரம்‌ மத்யமாப்யாம்‌ நம: ஹ்ரைம்‌ அநாமிகாப்யாம்‌ நம: ஹ்ரெளம்‌ 
கனிஷ்டி காப்யாம்‌ நம: ஹ்ர: கரதல கரப்ருஷ்டாப்யாம்‌ நம: || 
ஹ்ருதயாதி ந்யாஸ : 
ஹ்ராம்‌ ஹ்ருதயாய நம:, ஹ்ரீம்‌ சிரஸே ஸ்வாஹா, ஹ்ரூம்‌ 
சிகாயை வஷட்‌, ஹ்ரைம்‌ கவசாய ஹும்‌, ஹ்ரெளம்‌ நேத்ரத்ரயாய 
வெளஷட்‌, ஹ்ர: அஸ்த்ராய பட்‌, பூர்ப்புவஸ்ஸுவ ரோம்‌ இதி 
திக்பந்த: 
800 f 


https://archive.org/details/muthulakshmiacademy | 


த்க்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
த்யானம்‌ 


ஸூர்யம்‌ ஸுந்தர லோகநாதமம்ருதம்‌ வேதாந்த ஸாரம்‌ சிவம்‌ 
ஜ்ஞான ப்ரஹ்ம மயம்‌ ஸுரேசமமலம்‌ லோகைக சித்த ஸ்வயம்‌ || 
இந்த்ராதித்ய நராதிபம்‌ ஸுரகுரும்‌ த்ரைலோக்ய சூடாமணிம்‌ | 
ப்ரஹ்மா - விஷ்ணு - சிவ ஸ்வரூப ஹ்ருதயம்‌ வந்தே ஸதா 
பாஸ்காரம்‌ |! 


பஞ்ச பூஜா: 


லம்‌-ப்ருதிவ்யாத்மனே கந்தம்‌ ஸமர்ப்பயாமி | ஹம்‌- 
ஆகாசாத்மனே புஷ்பை: பூஜயாமி | யம்‌ வாய்வாத்மனே தூப- 
மாக்ராபயாமி | ரம்‌-அக்ன்‌ யாத்மனே தீபம்‌ தர்சயாமி | வம்‌ 
அம்ருதாத்மனே அம்ருதம்‌ மஹாநைவேத்யம்‌ நிவேதயாமி | ஸம்‌ 
ஸர்வாத்மனே ஸர்வோபசார பூஜான்‌ ஸமர்ப்ப யாமி || 


நமஸ்கார :- 


ஸ்ரீ மஹா கணபதயே நம:, குருசரணார விந்தாப்யாம்‌ நம: ஸ்ரீ 
மஹா ஸரஸ்வத்யை நம: மித்ராய நம:, ரவயே நம: ஸூர்யாய நம:, 
பானவே நம: ககாய நம: பூஷ்ணே நம: பாஸ்கராய நம:, 

மித்ர-ரவீப்யாம்‌ நம: ஸூர்ய பானுப்யாம்‌ நம:, ௧௧ பூஷாப்யம்‌ 
po: ஹிரண்யகர்ப்ப மரீசிப்யாம்‌ நம: ஆதித்ய-ஸவித்ருப்யாம்‌ நம: 
அர்க்க பாஸ்கராப்யம்‌ நம: || 

மித்ர-ரவி-ஸூர்ய-பானுப்யோ நம: | ௧௧ பூஷ ஹிரண்ய கர்ப்ப- 
மரீ சிப்யோ நம; | ஆதித்ய ஸவித்‌-ரர்க்க-பாஸ்கரேப்யோ நம: |! 

மித்ர-ரவி-ஸூர்ய-பானு-கக-பூஷாப்யோ நம:, ஹிரண்யகர்ப்ப- 
மரீச்யாதித்ய-ஸவித்‌ ரார்க்க பாஸ்கரேப்யோ நம: || 


மித்ர-ரவி ஸூர்ய பானு-கக-பூஷ ஹி 


ரண்ய கர்ப்பமரீச்யாதித்ய 
ஸவித்ரர்க்கபாஸ்கரேப்யோ நம: Il 


Si 801 
: = https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆதித்யாய நம: | ஸோமாய நம: | அங்காரகாய நம: 
புதாய po:l ப்ருஹஸ்பதயே po:l சுக்ராய நம: சனைச்சராய நம; | 
ராஹவே நம: | கேதவே நம: | | 


ஸ்ரீ உமாமலேச்வராப்யாம்‌ நம: | ஹ்ருதயாதி ந்யாஸ: || 
பாப்புவஸ்ஸுவரோமிதி திக்விமோக: த்யானம்‌-லம்‌ இத்யாதி 
பஞ்சபூஜா-ஸமர்ப்பணம்‌ || 


நவக்ரஹ நமஸ்கார மந்திரம்‌ 

eA பரதரம்‌ விஷ்ணும்‌ சசிவர்ணம்‌ சதுர்ப்புஜம்‌ 

பரஷன்ன வதனம்‌ த்யாயேத்‌ சர்வ விக்னோபசாந்தயே 

ஓம்‌ பூ : ஓம்‌ புவ ; ஓகும்‌ ஸுவ ; ஓம்‌ மஹ : ஓம்‌ ஜன : 

ஓம்‌ தப : ஓகும்‌ ஸத்யம்‌, ஓம்‌ தத்‌ ஸவிதுர்‌ வரேண்யம்‌ 

பர்கோ தேவ்ய தீமஹி தியோயோ நம : ப்ரசோதயாத்‌ | 

ஓமாபோ ஜ்யோதீரஸோ அம்ருதம்‌ ப்ரஹ்ம பூர்ப்புவஸ்‌ 

ஸுவரோம்‌ - (வலதுகாதை தொடவும்‌) 

ஸங்கல்பம்‌ :- மமோபாத்த, ஸமஸ்த, துரிதக்ஷயத்‌ 

வாரா ஸ்ரீ பரமேச்வர ப்ரீத்யர்த்தம்‌ ஆதித்யாதி 

- நவக்ரஹ - தேவதா ப்ரஸாத ஸித்யர்த்தம்‌ ஆதி 

- த்யாதி நவக்ரஹ நம்காரான்‌ கரிஷ்யே | 
ஓம்‌ ஆஸத்யேன ரஜஸா வர்த்தமானோ நிவேசயன்ன ம்ருதம்‌ 
மர்த்யஞ்ச | ஹிரண்யயேன ஸவிதாரதேனா தேவோயாதி புவனா 
விபச்யன்‌ || அக்னிம்‌ தூதம்‌ வ்ருணீமஹே ஹோதாரம்‌ 
விச்வவேதஸம்‌ | அஸ்ய யஜ்ஞஸ்ய ஸாக்ரதும்‌ || யேஷாமீசே 
பசுபதி : பசூனாம; சதுஷ்பதா முத சத்விபதாம்‌ | நிஷ்க்ரீதோ அயம்‌ 
யஜ்ஞியம்‌ பாகமேது ராயஸ்போஷா யஜமானஸ்ய ஸந்து || ஓம்‌ 
அதிதே வதா ப்ரத்யதி தேவதா ஸஹிதாய ஆதித்யாயநம: || 4 


ஓம்‌ அக்னிர்‌ - மூர்த்தா திவ: ககுத்பதி: ப்ருதிவ்யா அயம்‌ | 

அபாகும்‌ ரேதாகும்ஸி ஜின்வதி |! ஸ்யோனா ப்ருதிவி பவா (௮) 

ந்ருக்ஷரா நிவேச”னீ | யச்‌ சாந: சர்ம ஸப்ரதா : [| க்ஷேத்ரஸ்ய 
802 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பதினா வயகும்‌ ஹிதேனேவ ஜயாமஸி | காமச்வம்‌ 
போஷயித்ன்வா ஸ நோ ம்ருடாதீத்ருசே | ஓம்‌ அதிதேவதா ப்ரத்ய 
திதேவதா - ஸஹிதாய அங்காரகாய நம: Il 2 


ஓம்‌ ப்ரவ: சு” க்ராய பானவே பரத்வகும்‌ ஹவ்யம்‌ மதிஞ்சாக்னயே 
ஸுபூதம்‌ | யோதைவ்யானி மானுஷா ஜனூ கும்ஷ்யந்தர்‌-விச்வானி 
வித்மநா ஜிகாதி || இந்த்ராணீ மாஸு நாரீஷு ஸுபத்னீ - 
மஹமச்ரவம்‌ | ந ஹ்யஸ்யா அபரஞ்ச நஜரஸா மரதே பதி: Il 
இந்த்ரம்‌ வோ விச்வதஸ்‌ பரிஹவா மஹே ஜனேப்ய : | அஸ்மாக 
மஸ்து கேவல: || ஓம்‌ அதிதே வதா-ப்ரத்யதி தேவதா-ஸஹிதாய 
சுக்ராய நம: || 3 


ஓம்‌ ஆப்யாயஸ்வ ஸமேது தே விச்வதஸ்ஸோம வ்ருஷ்ணியம்‌ | 
பவா வாஜஸ்ய ஸங்கதே Il அப்ஸுமே ஸோமோ அப்ரவீ-தந்தர்‌ 
விச்வானி பேஷஜா: || அக்னிஞ்ச விச்வ சம்புவ மாபச்ச 
விச்வபேஷஜு: Il அக்னிஞ்ச விச்வ சம்புவ மாபச்ச 
விச்வபேஷஜு: || கெளரீமிமாய ஸலிலானி தக்ஷத்‌-யேக-பதீ 
த்விபதீ ஸா சதுஷ்பதீ | அஷ்டாபதீ நவபதீ பபூவுஷீ 
ஸஹஸ்ராக்ஷராபரமே வ்யோமன்‌ Il ஓம்‌ அதிதே வதா ப்ரத்யதி 
தேவதா ஸஹிதாய ஸோமாய நம: | 4 


ஓம்‌ உத்புத்த்யஸ்வாக்னே ப்ரதிஜாக்ருஹ்யேன - மிஷ்டா - 
பூர்த்தே ஸகும்ஸ்ருஜேதாமயஞ்ச புன: க்ருண்வக்குஸ்த்வா பிதரம்‌ 
யுவானமன்வாதாகும்ஸ்‌ த்வயிதந்து Cosi || இதம்‌ விஷ்ணுர்‌ 
விசக்ரமே த்ரேதா நிததே பதம்‌ | ஸமூடமஸ்ய பாகும்‌ ஸுரே Il 
விஷ்ணோரராடமஸி விஷ்ணோ: ப்ருஷ்ட்டமஸி விஷ்ணோ: 
ச்ஞப்த்ரேஸ்த்தோ விஷ்ணோஸ்‌ - ஸ்யூரஸி விஷ்ணோர்‌ த்ருவமஸி 
வைஷ்ணவமஸி விஷ்ண வேத்வா | ஓம்‌ அதிதேவதா-ப்ரத்யதி 
தேவதா-ஸஹிதாய புதாய நம: || 5 


803 


https://archive.org/details/muthulakshmiacademy 


SEE NDE ET 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஓம்‌ ப்ருஹஸ்பதே அதியதர்யோ அர்ஹாத்த்யுமத்விபாதி 
க்ரதுமஜ்ஜ்னேஷு | யத்தீதயச்‌ சவஸர்த்த ப்ரஜாத ததஸ்மாஸு 
த்ரவிணம்‌ தேஹி சித்ரம்‌ Il இந்த்ர மருத்வ இஹபாஹி ஸோமம்‌ 
யதாசார்யாதே அபிபஸ்ஸுதஸ்ய | தவப்ரணிதீதவ சூரசர்மன்நா 
விவாஸந்தி கவயஸ்‌ ஸுபஜ்ஞா: || ப்ரஹ்மஜஜ்ஞானம்‌ ப்ரதமம்‌ 
புரஸ்தாத்‌ விஸீமதஸ்‌ - ஸுருசோ வேன ஆவ: | ஸபுத்த்னியா 
உபமா அஸ்ய விஷ்ட்டாஸ்‌ ஸதச்ச யோனி மஸதச்ச விவ: | ஓம்‌ 
அதிதேவதா ப்ரத்யதி தேவதா ஸஹிதாய ப்ருஹஸ்பதயே நம: [16 

ஓம்‌ சந்நோ தேவீ-ரபீஷ்டய ஆபோபவந்து பீதயே | சம்யோ - 
ரபிஸ்ரந்து ந: || ப்ரஜாபதே நத்வதேதான்‌ யன்யோ விச்வாஜாதானி 
பரிதா பபூவ | யத்காமாஸ்தே ஜுஹுமஸ்‌ தந்நோ அஸ்து வயகும்‌ 
ஸ்யாம பதயோ ரயீணாம்‌ Il இமம்‌ யமப்ரஸ்தர மாஹி ஸீதா 
அங்கிரோபி: பித்ருபிஸ்ஸம்‌ விதான: | ஆத்வா மந்த்ரா: கவிசஸ்தா 
வஹந்தத்‌ வேனாராஜன்‌ ஹவிஷா மாதயஸ்வ Il ஓம்‌ அதிதேவதா 
ப்ரத்யதிதேவதா - ஸஹிதாய சனைச்சராய நம: Il 7 

ஓம்‌ கயாநச்சித்ர ஆபுவதூதீ ஸதாவ்ருதஸ்ஸகா கயாச்சிஷ்டயா 
வ்ருதா || ஆயங்கெள: ப்ருச்னிரக்ர மீதஸதன்‌-மாதரம்‌ புன: | 
பிதரஞ்ச ப்ரயன்ஸுவ: || யத்தே தேவீ நிர்ருதிராப பந்ததாம 
க்ரீவாஸ்வ விசர்த்யம்‌ | இதம்‌ தே தத்‌ விஷ்யாம்‌--யாயுஷோ ந 
மத்யாததா ஜீவ: பிதுமத்தி ப்ரமுக்த: || ஓம்‌ அதி தேவதா - 
ப்ரத்யதிதேதவதா ஸஹிதாயு .ராஹவே நம: Il 8 

ஓம்‌ கேதும்‌ க்ருண்வன்ன கேதவே பேசோ மர்யா அபேசஸே | 
ஸமுஷத்பி ராஜாயதா: || ப்ரஹ்மா தேவனாம்‌ பதவீ: கவீனாம்‌ 
ருஷிர்விப்ராணம்‌ மஹிஷோ ம்ருகாணாம்‌ ச்யேனா 
க்ருத்த்ராணாகும்‌ ஸ்வதிதிர்‌-வனானாகும்‌ ஸோம: பவித்ர-மத்யேதி 
ரேபன்‌ |! சித்ர சித்ரம்‌ சிதயந்த மஸ்மே சித்ரக்ஷத்ர சித்ர தமம்‌ 
வயோதாம்‌ | சந்த்ரம்‌ ரயிம்‌ புருவீரம்‌ பருஹந்தம்‌ சந்த்ர 
சத்ராபிர்க்ருணதே யுவஸ்வ | ஓம்‌ அதிதேவதா ப்ரத்யதி an l 
ஹிதாயகேதவே நம | 

ஓம்‌ ஆதித்யாதி-நவக்ரஹ தேவதாப்யோ நம: | 


804 
53 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
9 ட்‌ 6 o 
ஏசுச்லோக ஸ்ரீ நவக்ரஹ ஸ்தோத்ரம்‌ 


ஸூர்யன்‌ முதலிய ஒன்பது க்ரஹங்களின்‌ பரிபூர்ண ப்ரஸாதத்தை 

இந்த ஒரு ச்லோகத்தைப்‌ படிப்பதால்‌ அடையலாம்‌. ஒன்பது 
க்ரஹங்களில்‌ ஏதாவது ஒரு க்ரஹம்‌ கெட்ட இடத்திலிருந்தாலும்‌ 
அந்த க்ரஹங்களின்‌ தசாபுக்திகள்‌ நேர்ந்தாலும்‌ இந்த ச்லோகத்தை 
ஒன்பது தடவை படித்து ஒவ்வொரு தடவையும்‌ நமஸ்காரம்‌ 
செய்யவும்‌. 

ஆரோக்யம்‌ ப்ரததாது நோ தினகர: 

சந்த்ரோ யசோ நிர்மலம்‌ | 

பூதிம்‌ பூமிஸுத: ஸுதாம்சு தனய: 

ப்ரஜ்ஞாம்‌ குருர்‌ கெளரவம்‌ Il 

காவ்யம்‌ கோமளவாக்விலாஸ மதுலம்‌ 

மந்தோ முதம்‌ ஸர்வதா | 

ராஹுர்பாஹுபலம்‌ விரோதசமனம்‌ 

கேது: குலஸ்யோன்னதிம்‌ || 


ஓம்‌ சாந்தி : சாந்தி : சாந்தி 
சகல ஸெளயாக்யங்களும்‌ தரும்‌ ட்‌ 
நவக்ரஹத்‌ தியானப்‌ பாடல்களும்‌ கோலங்களும்‌ 


o> ன்‌ 
ஓம்‌ eee நம : 


ஜபா குஸும ஸங்காசம்‌ 


காச்யபேயம்‌ மஹாத்யுதிம்‌ | 
தமோரியம்‌ ஸர்வ பாபக்னம்‌ 


ப்ரண தோஸ்மி திவாகரம்‌ Il 


சீலமாய்‌ வாழ சீரருள்‌ புரியும்‌ 

ஞாலம்‌ புகழும்‌ ஞாயிறே போற்றி 
சூரியா போற்றி சுதந்திரா போற்றி 

வீரியா போற்றி வினைகள்‌ களைவாய்‌ 


805 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


, சந்திரன்‌ 
ஓம்‌ சந்த்ராய நம : 


ததி சங்க துஷாராபம்‌ 
க்ஷ்ரோதார்ணவ ஸம்பவம்‌ | 

நமாமி சசிணம்‌ ஸோமம்‌ 
சம்போர்‌ மகுட பூஷணம்‌ Il 

எங்கள்‌ குறைகள்‌ எல்லாம்‌ தீர்க்கும்‌ 
திங்களே போற்றி திருவருள்‌ தருவாய்‌ 


சந்திரா போற்றி சற்குரு போற்றி 
சங்கடம்‌ தீர்க்கும்‌ சதுரா போற்றி 


செவ்வாய்‌ (அங்காரகன்‌) 
ஓம்‌ பெளமாய நம : 


தரணீ கர்ப்ப ஸம்பூதம்‌ 
வித்யுத்‌ காந்தி ஸமப்ரபம்‌ 
குமாரம்‌ சக்தி ஹஸ்தம்‌ ச 
மங்களம்‌ ப்ரணமாம்யஹம்‌ 
சிறப்புறு மணியே செவ்வாய்‌ தேவே 
குறைவிலாது அருள்வாய்‌ குணமுடன்‌ 
மங்கலச்‌ செவ்வாய்‌ மலரடி போற்றி 


அங்காரகனே அவதிகள்‌ நீக்கு 


806 


https://archive.org/details/muthulakshmiacademy 


| 
| 
| 
| 
| 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


புதன்‌ 
ஓம்‌ புதாய நம : 


ப்ரியங்கு கலிகா ச்யாமம்‌ 


ரூபேணா ப்ரதிமம்‌ புதம்‌ 
ஸெளம்யம்‌ ஸெளம்ய குணோபேதம்‌ 

தம்‌ பதம்‌ ப்ரணமாம்யஹம்‌ 
இதமுறவாழ இன்னல்கள்‌ நீக்கு 

புதபகவானே பொன்னடி போற்றி 
பதம்‌ தந்தாள்வாய்‌ பண்ணொளி யானே 


| உதவியே அருளும்‌ உத்தமா போற்றி 


வியாழன்‌ (குரு) 
ஓம்‌ ப்ரஹஸ்பதயே நம : 


தேவா னாம்ச ரிஷீணாம்ச 
குரும்‌ காஞ்சன ஸந்நிபம்‌ | 
பக்தி பூதம்‌ த்ரிலோகேசம்‌ 
தம்‌ நமாமி ப்ருஹஸ்பதிம்‌ || 


குணமிகு வியாழ குரு பகவானே 

மணமுள வாழ மகிழ்வுடன்‌ அருள்வாய்‌ 
பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா 
கிரகத்‌ தோஷம்‌ இன்றி கடாஷித்து அருள்வாய்‌ 


| 
| | Hitpediarchive ora/detalls fa Mulakshinlacademy 
{ 


-— —r 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வெள்ளி (சுக்ரன்‌) 
ஓம்‌ சுக்ராய நம : 


ஹிமகுந்த ம்ருணா லாபம்‌ 
தைத்யாநாம்‌ பரமம்‌ குரும்‌ 
ஸர்வ சாஸ்த்ர ப்ரவக்தாரம்‌ 
பார்க்கவம்‌ ப்ரணமாம்யஹம்‌ 
சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய்‌ 
வக்கிரமின்றி வரமிகத்‌ தருவாய்‌ 
வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே 
வ்‌ கொடுப்பாய்‌ அடியார்கருள்வாய்‌ 


சனி 


ஓம்‌ சனைச்சராய நம : 


நீலாஞ்ஜன ஸமா பாஸம்‌ 
ரவிபுத்ரம்‌ யமாக்ரஜம்‌ | 
ச்சாயா மார்த்தாண்ட ஸம்பூதம்‌ 
தம்‌ நமாமி சறைச்சரம்‌ ll 
சங்கடந்‌ தீர்ப்பாய்‌ சனிபகவானே 
மங்களம்பொங்க மனம்‌ வைத்தருள்வாய்‌ 
சச்சரவின்றி சாகா நெறியில்‌ 
இச்சகம்‌ .வாழ இன்னருள்‌ தாதா 


808 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ல 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
(ன்‌ 
% 3 a இராகு, (செவ்வாய்கிழமை) 
ஓம்‌ ராஹஹே நம : 
அர்த்தகாயம்‌ மஹாவீர்யம்‌ 
சந்த்ராதித்ய விமர்தநம்‌ | 
ஸிம்ஹிகா கர்ப்ப ஸம்பூதம்‌ 


தம்‌ ராஹும்‌ ப்ரணமாம்யஹம்‌ II 


அரவெனும்‌ ராகு ஐயனே போற்றி 
கரவாது அருள்வாய்‌ கஷ்டங்கள்‌ நீக்கு 

ஆக அருள்பா அனைத்திலும்‌ வெற்றி 
ராகுக்‌ கனியே ரம்யா போநறி : 


கேது (சனிக்கிழமை) 
ஓம்‌ கேதவே நம : 


பலாச புஷ்ப ஸங்காசம்‌ 
தாரகா க்ரஹ மஸ்தகம்‌ | 
ரெளத்ரம்‌ ரெளத்ராத்‌ மகம்‌ கோரம்‌ 


தம்‌ கேதும்‌ ப்ரணமாம்யஹம்‌ II 


கேதுத்‌ தேவே கீர்த்தித்‌ திருவே 

பாதம்‌ போற்றி பாபம்‌ தீர்ப்பாய்‌ 
வாதம்‌ வம்பு வழக்கு களின்றி 

கேதுக்‌ தேவே கேண்மையாய்‌ ரக்ஷி 


809 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


திருஞானசம்பந்தர்‌ அருளிய 
கோளறு திருப்பதிகம்‌ 


வேயுறு தோளி பங்கன்‌ விடமுண்ட கண்டன்‌ 
மிக நல்ல வீணை தடவி 

மாசறு திங்கள்‌ கங்கை முடிமே லணிந்தெ 
னுளமே புகுந்தவதனால்‌ 

ஞாயிறு திங்கள்‌ செவ்வாய்‌ புதன்‌ வியாழன்‌ 
வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே 

ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல 
அடியாரவர்க்கு மிகவே 


எண்பொடு கொம்பொடாமை யிவை மார்பிலங்க 
எருதேறி யேழையுடனே 

பொன்பொதி மத்தமாலை புனல்சூடி வந்தெ 
உளமே புகுந்த அதனால்‌ 


ஒன்பதொ ன்றொடேழு பதி னெட்டோடாறு 
உடனாய நாள்கள்‌ அவைதாம்‌ 

அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல 
அடியாரவர்க்கு மிகவே 


உருவளர்‌ பவளமேனி யொளிநீ றணிந்து 
உமையோடும்‌ வெள்ளை விடைமேல்‌ 

முருகலர்‌ கொன்றை திங்கள்‌ முடிமேலணிந்தெ 
உளமே புகுந்த வதனால்‌ 


திருமகள்‌ கலையதூர்தி செயமாது பூமி 
திசை தெய்வமான பலவும்‌ 

அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல 
அடியாரவர்க்கு மிகவே 


810 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மதிநுதல்‌ மங்கையோடு வடபாலிருந்து 
மறையோ துமெங்கள்‌ பரமன்‌ 

நதியோடு கொன்றை மாலைமுடி மேலணிந்தே 
னுளமே புகுந்த வதனால்‌ 


கொதியுறு காலனங்கி நமனோடு தூதர்‌ 
கொடுநோய்‌ களான பலவும்‌ 

அதிகுணம்‌ நல்ல நல்ல அவை நல்ல நல்ல 
அடியாரவர்க்கு மிகவே 


நஞ்சணி கண்டெனந்தை மடவாள்‌ தனோடும்‌ 
விடையேறு நங்கள்‌ பரமன்‌ 

துஞ்சிருள்‌ வன்னிகொன்றை முடிமேலணிந்தெ 
னுளமே புகுந்த வதனால்‌ 


வெஞ்சின வவுணரோடு முருமிடியுமின்னு 
மிகையான பூத மவையும்‌ 

அஞ்சிடு(ம்‌ நல்ல நல்ல அவை நல்ல நல்ல 
அடியாரவர்க்கு மிகவே 


வாள்வரி யதள தாடைவரி கோவணந்தர்‌ 
மடவா டனோடு முடனாய்‌ 

நாள்மலர்‌ வன்னி கொன்றை நதிசூடிவந்தெ 
னுளமே புகுந்த வதனால்‌ 


கோளரியுழு வையோடு கொலையானை கேழல்‌ 
கொடுநாக மோடு கரடி 

ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல 
அடியாரவர்க்கு மிகவே 


செப்பிள முலைநன்‌ மங்கை யொருபாகமாக 
விடையேறு செல்வனடைவார்‌ 

ஒப்பிள மதியு மப்பு முடிமேலணிந்தெ 
னுளமே புகுந்த லதனால்‌ 


811 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


வெப்பொடு குளிரும்‌ வாதம்‌ மிகையானபித்தும்‌ 


வினையான வந்து நலியா 
அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல 
அடியாரவர்க்கு மிகவே 


வேள்பட விழிசெய்‌ தன்று விடைமேலிருந்து 
மடவாள்‌ தனோடு முடனாய்‌ 

வாண்மதி வன்னி கொன்றைமலர்‌ சூடிவந்தெ 
னுளமே புகுந்த வதனால்‌ 


ஏழ்கடல்‌ சூழிலங்கை யரையன்‌ றனோடும்‌ 
மிடரான வந்து நலியா 

ஆழ்கடல்‌ நல்ல நல்ல அவை நல்ல நல்ல 
அடியாரவர்க்கு மிகவே 


பலபல வேடமாகும்‌ பரனாரி பாகன்‌ 
பசுவேறு மெங்கள்‌ பரமன்‌ 

சலமகளோ டெருக்கு முடிமேலணிந்தெ 
னுளமே புகுந்த வதனால்‌ 


மலர்‌ மிசையோனுமாலு மறையோடு தேவர்‌ 
வரு காலமான பலவும்‌ 

அலைகடல்‌ மேரு நல்ல அவை நல்ல நல்ல 
அடியாரவர்க்கு மிகவே 


கொத்தலர்‌ சூழலியோடு விசையற்கு நல்கு 
குணமாய வேட விகிர்தன்‌ 

மத்தமும்‌ மதியுநாக முடிமேலணிந்தெ 
னுளமே புகுந்த வதனால்‌ 


புத்தரோ டமணைவா திலழிவிக்கு மண்ணல்‌ 
திருநீரு செம்மை திடமே 

அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல 
அடியாரவர்க்கு மிகவே 


812 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தேனமர்‌ பொழில்‌ கொளாலை வினைசெந்நெல்‌-துள்ளி 
வளர்‌ செம்பொன்‌ னெங்கும்‌) திகழ 

நான்முக னாதியாய பிரமாபுரத்து 

£ மறை ஞான ஞான முனிவன்‌ 

தானுறு கோளும்‌ நாளும்‌ அடியாரை வந்து 
நலியாத வண்ணம்‌ உரை செய்‌ 


ஆனசெல்‌ மாலையோதும்‌ அடியார்கள்‌ வானில்‌ 
அரசாள்‌ வராணை நமதே 


கோளறு பதிகம்‌ முற்றிற்று 
சனி பகவான்‌ ஸ்தோத்ரம்‌ 
காப்பு (வெண்பா 


தேவரெண்‌ டிசைக்கதிபர்‌ சித்தரொடு கிம்புருடர்‌ 
மூவர்‌ முனிவர்‌ முதலோரை மேவியிறுந்‌ 

தாரணிந்த மார்பன்‌ சனிபகவான்‌ கதைபுகலக்‌ 
காரணிந்த யானைமுகன்‌ காப்பு 


ஆதி வேதாந்த முதலரியஞான 
மைந்தெழுத்தினுட்பொரு எயன்மாலோடும்‌ 
சோதி சிற்றம்‌ பலத்திலாடி நின்ற 
சுடரொளியை நீ பிடித்த தோஷத்தாலே 
பாதிமதிச்‌ சடைக்கணிய அரவம்‌-பூணப்‌ 
பதியிழக்கச்‌ சுடலைதனிற்பாடி யாடச்‌ 
சாதியில்லா வேடனெற்சிற்றின்ன வைத்தாய்‌ 
சனியனே காகமேறுந்‌ தம்பிரானே. 


வேலவனை வேங்கை மரமாக்கி வைத்தாய்‌ 
விறகுகட்டுச்‌ சொக்கர்‌ தமை விற்கவைத்தாய்‌ 

மாவியை யுரலோடு கட்டி வைத்தாய்‌ 
வள்ளிதனைக்‌ குறவரது மனத்தில்‌ வைத்தாய்‌ 


813 
https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


காலனை மார்க்கண்டனுக்காக ஹரனுதைத்த 
காரணமும்‌ நீ பிடித்த கருமத்தாலே 

சாலவுனை யான்றொழுதேனெனை தொடாதே! 
சனியனே காகமேறுந்‌ தம்பிரானே. 


மஞ்சுதவழயோத்தியில்‌ வாழ்‌ தசரதன்றன்‌ 
மக்களையும்‌ வனவாச மாக்கி வைத்தாய்‌ 
பஞ்சவர்கள்‌ சூதினால்‌ பதயிழந்து 
பஞ்சுபடும்‌ பாடைவர்‌ படச்‌ செய்வித்தாய்‌ 
எஞ்சலிலா வரிச்சந்திரன்‌ பெண்டைவிற்றே 
இழிகுலத்தி லடிமையுற இசைய வைத்தாய்‌ 
தஞ்சமெனவுனைப்‌ பணிந்தேனெனைத்‌ தொடாதே 
சனியனே காகமேறுந்‌ தம்பிரானே. 


அண்டமாயி ரத்தெட்டு மரசு செய்த 
அடல்‌ சூரபத்மனையு மடக்கி வைத்தாய்‌ 
மண்டலத்தை யாண்டநளச்சக்ரவர்த்தி 
மனைவியோடு வனமதனி வலையச்செய்தாய்‌ 


விண்டலத்தை பானு கோபன்றன்னாலே 
வெந்தணலாய்ச்‌ சூரரையும்வெருவச்செய்தாய்‌ 

தெண்டனிட்டேனெந்நாளும்‌ எனைத்‌ தொடாதே 
சனியனே காகமேறுந்‌ தம்பிரானே. 


அண்டர்கோன்‌ மேனியிற்கண்ணாக்கிவைத்தாய்‌ 
அயன்சிரத்தை வயிரவனாலறுக்க வைத்தாய்‌ 
திண்டிறல்‌ கொள்கெளதமன்‌ அகலிகைதான்‌ 
சிலையாகவே சாபமுறவே செய்தாய்‌ 
திண்டரள நகையிரதி மாரன்றன்னைச்‌ 
சங்கரனார்‌ நுதல்‌ விழியிற்‌ றணல்செய்வித்தாய்‌ 
சுண்டமிலா .துனைத்தொழுதேனெனைத்‌ தொடாதே. 
சனியனே காகமேறுந்‌ தம்பிரானே. 


814 


https://archive.org/details/muthulakshmiacademy 


| த ஆ 0. 1.1 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பாருலவு பரிதியைப்பல்‌ லுதிர வைத்தாய்‌ 
பஞ்சவர்க்குத்‌ தூதுபீதாம்பரனை வைத்தாய்‌ 

தாருலவு வாலிசுக்ரீவன்‌ தம்மைத்‌ 
தாரையினாற்றீராத சமர்செய்வித்தாய்‌ 

சூரனெனுமிலங்கை ராவணன்‌ றன்றங்கை 
சூர்ப்பணகி மூக்குமுலை துண்டு செய்வித்தாய்‌ 

தாரணியு மணிமார்பா வெனைத்‌ தொடாதே 
சனியனே காகமேறுந்‌ தம்பிரானே. 


சுக்ரன்றன்‌ கண்ணிழந்தான்‌ லங்கை யாண்டு 
துலங்கு ராவணன்‌ சிரங்கண்டிக்க வீழ்ந்தான்‌ 
மிக்கபுகழிரணியென்றான்‌ வீறழிந்தான்‌ 
விளங்கு திரிபுராதிகளும்‌ வெந்து மாண்டார்‌ 
சக்கரத்தா லுடலறுத்‌ தான்‌ சலந்தரன்றான்‌ 
தாருகா சூரனுமே சமரில்‌ மாண்டான்‌ 
தக்கன்‌ மிகச்‌ சிரமிழந்தானின்றோஷத்தாற்‌ 
சனியனே காகமேறுந்‌ தம்பிரானே. 


அந்த முள ஐங்கரன்‌ கொம்பறவே செய்தாய்‌ 
அறுமுனிவர்‌ மனைவிகள்‌ கற்பழியச்‌ செய்தாய்‌ 
சந்திரன்தன்‌ கலையழிந்து தழைக்கச்‌ செய்தாய்‌ 
சங்கரனைப்‌ பிச்சை தானெடுக்கச்‌ செய்தாய்‌ 
தந்திமுகச்‌ சூரனுயிர்‌ தளரச்‌ செய்தாய்‌ 
சாரங்கதரன்‌ கரத்தைத்‌ தறிக்கச்‌ செய்தாய்‌ 
சந்ததமு முனைப்பணிவேனெனைத்‌ தொடாதே 
சனியனே காகமேறுந்‌ தம்பிரானே. 


சீதைதனை இராவணனாற்‌ சிறைசெய்‌ வித்தாய்‌ 
தேவர்களைச்‌ சூரனாற்‌ சிறை செய்வித்தாய்‌ 
மாது துரோ பதைதுயிலே வாங்கு வித்தாய்‌ 
மகேச்வரனை யுமை பிரியும்வகை செய்வித்தாய்‌ 
போதிலயன்றாளிற்றனை பூட்டுவித்தாய்‌ 
பொதிகையினி லகத்தியனைத்‌ பொருந்தச்‌ செய்‌-தாய்‌ 
தாதுசேர்‌ மலர்மார்பா யெனைத்‌ தொடாதே 
சனியனே காகமேறுந்‌ தம்பிரானே. 


815 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அப்பர்தமை கருங்கல்லோடலையிற்சேர்த்தாய்‌ 
அரனடியின்‌ முயலகனை யடங்கச்‌ செய்தாய்‌ 
செப்பு மாணிக்கர்தமைச்‌ சிறையிலிட்டாய்‌ 
ஸ்ரீராமனை மச்சவுரு வெடுக்கச்‌ செய்தாய்‌ 
ஒப்பிலாவனுமான்‌ வாலிலொளிதீ யிட்டாய்‌ 
ஒலிகடலி னஞ்சையரன்‌ உண்ண வைத்தாய்‌ 
தப்பிலா துனைத்தொழுதேனெனைத்‌ தொடாதே 
சனியனே காகமேறுந்‌ தம்பிரானே. 


நீரினையுண்டெழு மேகவண்ணா போற்றி 
நெடுந்தபத்தி லறுகமலக்‌ கண்ணா போற்றி 
சூரியன்றன்‌: தவத்தில்‌ வந்த பாலா போற்றி 
துலங்க நவக்‌ கிரகத்துண்‌ மேலா போற்றி 
காரியென்‌ பவர்களுபகாரா போற்றி 
காசியினியிற்‌ கீர்த்தி பெற்ற தீரா போற்றி 
மூரிகொளு நோய்‌ மகமா முடவா போற்றி 
முதுமகளின்‌ முண்டகத்தாள்‌ போற்றி போற்றி 


சூரியன்‌ சோமன்‌ செவ்வாய்‌ 
சொற்‌ புத்ன்‌ வியாழன்‌ வெள்ளி 
காரியனி இராகு கேது 
கடவுள ரொன்பா னாமத்‌ 
தாருயச்‌ சக்கரத்தை 
தரித்திரர்‌ பூசித்தாலும்‌ 
பாரினிற்‌ புத்திர ருண்டாம்‌ 
பாக்கியம்‌ நல்குந்‌ தானே 


சனி பகவான்‌ ஸ்தோத்ரம்‌ முற்றிற்று 


ஆபத்துக்களை போக்கி 
ஸர்வமங்களங்களை. அளிக்கவல்ல 


PO 


816 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ண ணை 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


யற்‌ ஆஞ்சநேயர்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


விபீஷணக்ருத ஹநுமத்‌ ஸ்தோத்ரம்‌ 
ஆங்சநேயம்‌ அதி பாடலா நனம்‌ காஞ்சனாத்திர கமனிய விக்ரஹம்‌ 
பாரிஜாத தரூமூல வாஸிநம்‌ பாவயாமி பவமான நந்தனம்‌ 1 
ஸபீத கெளபீத முதஞ்சி தாஞ்சலிம்‌ ஸமுஜ்வலந்‌ மெளஞ்ஜி அஜிநோப வீதிநம்‌ 
ஸகுண்டலாம்‌ லம்ப சிகாந்த தூலம்‌ தாமஞ்சநேயம்‌ சரணம்‌ பஜாமி 2 
பத்மராக மணிகுண்டலத்‌ விஷா பாடலீகிருத கபோல மண்டலம்‌ 
திவ்ய ஹேம கதவீவநாந்தரே பாவயாமி பவமான நந்தனம்‌ 3 


ஆபந்‌ நாகில லோகார்த்தி ஹாரிணே ஸ்ரீஹநுமதே 
அகஸ்மாதா கத உத்பாத்‌ நாசனாய நமோ நம: 4 


ஸீதா வியுக்த ஸ்ரீராம சோக தக்க பயாபஹ 
தாபத்ரய ம்ஹாரிந்‌ ஆஞ்சநேய நமோஸ்துதே 5 


ஆதிவ்யாதி மஹாபீதி க்ரஹ பீடா நிவாரிணே 
ப்ராணாந்‌ நிஹந்திரே தைத்யானாம்‌ ராம பிராணாத்மனே நமோ நம : 6 


ராமேஷ்டகம்‌ கருணாபூர்ணம்‌ ஹநுமந்தம்‌ பயாபஹம்‌ 

சத்ரு நாசகரம்‌ வந்தே ஸர்வா பீஷ்டே பலப்ரதம்‌ 7 
ராஜ்ய ப்ரதம்‌ ஹநூமந்தம்‌ உதாரம்‌ ராகவப்ரியம்‌ 

சிந்தாமணிம்‌ காமதேநும்‌ கல்ப பாதய மாச்ரயே 8 
வாம ஹஸ்த ஸமாகிருஷ்ட தசாஸ்ய கரமண்டலம்‌ 

உத்யத்‌ தக்ஷிண Cams தண்டம்‌ ஹநூமந்தம்‌ விசிந்தயே 9 
காராக்ருஹே ப்ரயாணே வா ஸங்‌ க்ராமே தேவிப்லவே 

யேஸ்‌ மரந்தி ஹநூமந்தம்‌ தேஷாம்‌ நாஸ்தி விபத்தா 10 


நமோஸ்து ராம பக்தாய வஜ்ர தேஹாயதே நம: 
நம காலாக்னி ருத்ராய வாயு நந்தன தே நம: 11 


ஜப்த்வா ஸ்தோத்ரம்‌ இதம்‌ மந்த்ரம்‌ வஸுவாரம்‌ ஜபேந்நர: 
ராஜத்வாரே ஸபாஸ்தாநே ப்ராப்த வாதம்‌ ஜயேதருவம்‌ | 12 
817 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ப$ ஹனுமாந்‌ சாலீஸா 


ஸ்ரீகுரு சரண்‌ ஸரோஜ்ரஜ்‌ 
நிஜ மன முகுர ஸுதார்‌ | 
பரணோம்‌ ரகுவர விமல யச 
ஜோ தாயக பலசார்‌ || 
புத்திஹீன தனு ஜானி கே, 
ஸுமிரெள பவன குமார்‌ | 
பல புத்தி வித்யா தேஹு மோஹிம்‌, 
ஹரஹு கலேஸ்‌ விகார்‌ Il 
ஜய ஹநுமாந்‌ ஜ்ஞாந குண ஸாகர | 
ஜய கபீஸ திஹ லோக உஜாகர Il 
ராமதூத அதுலித பலதாமா 
அஞ்ஜநி-புத்ர பவநஸுத நாமா || 
மஹாவீர்‌ விக்ரம பஜரங்கீ 
குமதி நிவார ஸுமதி கே wig || 
கஞ்சந பரண விராஜ ஸுவேசா | 
காநந குண்டல குஞ்சித கேசா || 
ஹாத்‌ வஜ்ர ஒள த்வஜா விராஜை | 
காந்தே மூஞ்ஜ ஜநேவூ ஸாஜை Il 
சங்கர ஸுவந Gawit நந்தந | 
தேஜ ப்ரதாப மஹா ஜகவந்தந || 
வித்யாவாந்‌ குணீ அதி சாதுர | 
ராம காஜ கரிபே கோ ஆதுர Il 
ப்ரபு சரித்ர ஸுநிபே கோ ரஸியா | 
ராம லஷண ஸீதா மந பஸியா || 
ஸூக்ஷ்ம ரூபதரி ஸியஹிம்‌ திக்காவா | 
விகட ரூப தரி லங்க ஜராவா || 
பீம ரூப தரி அஸுர ஸம்ஹாரே | 
ராமசந்த்ர கே காஜ்‌ ஸவாரே || 
லாய ஸஜீவன்‌ லஷந ஜியாயே | 
ஸ்ரீரகுவீர ஹரஷி உர லாயே | 


818 
https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ரகுபதி Sol பஹுத்‌ படாயீ | 

தும்‌ மம ப்ரிய ஹி பரதஸம urus |! 
ஸஹஸ வதந தும்ஹரோ யச காவைம்‌ | 

அஸ்‌ கஹி ஸ்ரீபதி கண்ட லகாவைம்‌ || 
ஸநகாதிக ப்ரஹ்மாதி முநீசா | 

நாரத சாரத ஸஹித அஹீசா || 
யம குபேர திகபால ஜஹாம்‌ தே | 

கவி கோவித கஹி ஸகைம்‌ கஹாம்‌ தே || 
தும்‌ உபகார ஸுக்ரீவஹிம்‌ கீந்ஹா | 

ராம மிலாய ராஜபத தீந்ஹா |! 
தும்ஹரோ மந்த்ர விபீஷண மாநா | 

லங்கேஸ்வர UGU ஸப்‌ ஜக ஜாநா |! 
யுக ஸஹஸ்ர யோஜந பர பாநூ | 

லீல்யோ தாஹி மதுர பல ஜாநூ |! 
ப்ரபு முத்ரிகா மேலி முக மாஹீம்‌ | 

ஜலதி லாந்தி கயே அசரஜ்‌ நாஹீம்‌ || 
துர்கம காஜ்‌ ஜகத்‌ கே ஜேதே | 

ஸுகம அநுக்ரஹ தும்ஹரே தேதே Il 
ராம துவாரே தும்‌ ரக்வாரே | 

ஹோத ந ஆஜ்ஞா பின பைஸாரே II 
ஸப்‌ ஸுக லஹை தும்ஹாரீ ஸரநா | 

தும்‌ ரக்ஷக காஹூ கோ டர்நா || 
ஆபந்‌ தேஜ்‌ ஸம்ஹாரெள ஆபை | 

தீநோம்‌ லோக ஹாங்க்தே காம்பை |! 
பூத பிசாச நிகட நஹிம்‌ ஆபை | 

மஹாவீர ஜப்‌ நாம ஸுநாவை ll 
நாஸை ரோக்‌ ஹரை ஸப்‌ பீரா | 

ஜபத நிரந்தர ஹநுமத்‌ வீரா Il 
ஸங்கட ஸே ஹநுமாந்‌ சோடாவை | 

மந க்ரம வசந த்யாந ஜோ லாவை ll 
ஸப்‌ பர்‌ ராம்‌ தபஸ்வீ ராஜா | 

தின்கே காஜ்‌ ஸகல தும்‌ ஸாஜா | 

819 


54 https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஒளர்‌ மநோரத ஜோ கோயி லாவை | 
தாஸு அமித ஜீவன்‌ பல பாவை Il 
சாரஹு யுக பரதாப தும்ஹாரா | 
ஹை பரஸித்த ஜகத உஜியாரா || 
ஸாது ஸந்த கே தும்‌ ரக்வாரே | 
அஸர நிகந்தந ராம துலாரே || 
அஷ்ட ஸித்தி நவ நிதி கே தாதா | 
அஸ்‌ வர தீன்‌ ஜாநகீ மாதா || 
ராம்‌ ரஸாயந தும்ஹரே பாஸா | 
ஸதா ரஹெள ரகுபதி கே தாஸா Il 
தும்ஹரே பஜன்‌ ராம்கோ பாவை | 
ஜன்ம ஜன்ம கே துக்க பிஸராவை || 
அந்த கால ரகுபதி புர ஜாயீ | 
ஜஹாம்‌ ஜந்மி ஹரி-பக்த கஹாயீ |! 
ஒளர்‌ தேவதா சித்த ந தரயீ | 
ஹநுமத்‌ ஸேயி ஸர்வ ஸுக apus || 
ஸங்கட ஹரை மிடை ஸப்‌ பீரா | 
ஜோ ஸுமிரை ஹநுமத பலபீரா || 
ஜய்‌ ஜய்‌ ஜய்‌ ஹநுமாந்‌ கோஸாயீ | 
க்ருபா கரஹு குருதேவ கீ நாயீ || 
ஜோ ஸத பார்‌ பாட கர ஜோயீ | 
சூடஹி பந்தி மஹாஸுக ஹோயீ || 
ஜோ wam படை amponi சாலீஸா | 
ஹோய்‌ ஸித்தி ஸாகீ கெளரீஸா || 
துளஸீதாஸ்‌ ஸதா ஹரி சேரா | 
கீஜை நாத ஹ்ருதய மஹ டேரா || 
பவன தனய ஸங்கட ஹரன்‌, 
மங்கள மூரதி ரூப | 
ராமலஷன்‌ ஸீதா ஸஹித, 
ஹ்ருதய uwane ஸுரபூப || 


820 


https://archive.org/details/muthulakshmiacademy 


39 


40 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


-n 


p 


wh ராகடுவநற்கார்‌ 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ: 
ஸ்ரீமத்‌ ராகவேந்த்ர ஸ்தோத்ரம்‌ 


ஸ்ரீ பூர்ணபோத குருதீர்த்த பயோப்திபாரா 
காமாரிமாக்ஷவிஷமாக்ஷசி”ர: VIE HS | 

பூர்வோத்தராமித தரங்க சரத்‌ ஸுஹம்ஸா 
தேவாளி ஸேவித பராங்க்ரி பயோஜ லக்நா || 


ஜீவேச”பேத குணபூர்த்தி ஜகத்ஸுஸத்வ 
... நீசோச்சபாவ முக நக்ர கணைஸ்‌ ஸமேதா | 
துர்வாத்யஜாபதிகிலைர்‌ குருராகவேந்த்ர 
வாக்தேவதா ஸரிதமும்‌ விமலீகரோது |! 
ஸ்ரீராகவேந்த்ரஸ்‌ ஸகலப்ரதாதா 
ஸ்வபாத கஞ்ஜத்வய பக்திமத்ப்ய: | 
அகாத்ரி ஸம்பேதந த்ருஷ்டி வஜ்ர: 
க்ஷ்மாஸுரேந்த்ரோவது மாம்‌ ஸதா$யம்‌ || 
ஸ்ரீ ராகவேந்த்ரோ ஹரிபாத கஞ்ஜ 
நிஷேவணால்‌ லப்த ஸமஸ்த ஸம்பத்‌ | 
தேவஸ்வபாவோ த்விஜ த்ருமோய 
மிஷ்டப்ரதோ மே ஸததம்‌ ஸ பூயாத்‌ |! 
பவ்ய ஸ்வரூபோ பவது :க தூல 
ஸங்காக்நி சர்ய: ஸுகதைர்யசா”லீ | 
ஸமஸ்த துஷ்டக்ரஹ நிக்ரஹேசோ” 
துரத்யயோபப்லவ ஸிந்து ஸேது: || 
நிரஸ்த தோஷோ நிரவத்ய வேஷ: 
ப்ரத்யர்த்தி மூகத்வ நிதாநபாஷ: | 
வித்வத்‌ பரிஜ்ஜேய மஹா விசே'ஷோ 
வாக்வைகர்‌ நிர்ஜித பவ்யசே”ஷ: || 
ஸந்தாந ஸம்பத்‌ பரிசூ”த்த பக்தி 
விஜ்ஞாந வாக்தேஹ ஸுபாடவாதீந்‌ | 
தத்வா ச'ரீரோத்த ஸமஸ்த தோஷாந்‌ 
ஹத்வா ஸ நோூ$வ்யாத்‌ குருராகவேந்த்ர: || 


821 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


யத்பாதோதகஸஞ்சயஸ்‌ ஸுரநதீமுக்யாபகாஸாதிதா 
(அ) ஸங்க்யாநுத்தம புண்ய wis விலஸத்‌ 
ப்ரக்யாத பு ண்யாவஹ | 
துஸ்தாபத்ரய நாச*நோ புவி மஹாவந்த்யா ஸுபுத்ரப்ரதோ 
வ்யங்கஸ்வங்க ஸம்ருத்திதோ க்ரஹமஹா பாபாபஹஸ்‌ 
தம்‌ ச்‌'ரயே : || 8 
யத்பாதகஞ்ஜ ரஜஸா பரிபூஷிதாங்கா 
யத்பாதபத்ம மதுபாயித மாநஸா யே | 
யத்பாதபத்ம பரிகீர்த்தந ஜீர்ணவாசஸ்‌ 


தத்தர்ச'நம்‌ துரிதகாநந தாவபூதம்‌ || 9 
ஸர்வ கந்த்ர ஸ்வதந்த்ரோளஸெள ஸ்ரீமத்வமத வர்தந: | 

விஜயீந்த்ர கராப்ஜோத்த ஸுதீந்த்ர வரபுத்ரக: || 10 
ஸ்ரீராகவேந்த்ரோ யதிராட்‌ குருர்‌ மே ஸ்யாத்‌ பயாபஹ: | 

ஜ்ஞாநபக்தி ஸுபுத்ராயுர்‌ யச: ஸ்ரீ புண்ய வர்தந: || t 


ப்ரதிவாதி ஜயஸ்வாந்த பேதசிந்ஹாதரோ குரு: | 
ஸர்வவித்யா ப்ரவீணோந்யோ ராகவேந்த்ராந்‌ ந வித்யதே || 12 


அபரோக்ஷிக்ருத ஸ்ரீச': ஸமுபேக்ஷித பாவஜ : | 


அபேக்ஷித ப்ரதாதந்யோ ராகவேந்த்ராந்த வித்யதே || 13 
தயா தாக்ஷிண்ய வைராக்ய வாக்பாடவமுகாங்கித; | 
சா“பாநுகரஹச:க்தோந்யோ ராகவேந்த்ராந்த வித்யதே || 14 


அஜ்ஞாந விஸ்ம்ருதி ப்ராந்தி ஸம்ச'யாபஸ்ம்ருதி க்ஷயா: | 
தந்த்ரா கம்பவச: கெளண்ட்ய முகா யே சேந்த்ரியோத்பவா: | 
தோஷஸ்தே நாஸமாயந்தி ராகவேந்த்ர ப்ரஸாதத: || 15 
ஓம்‌ ஸ்ரீ ராகவேந்த்ராய நம: இத்யஷ்டாக்ஷர மந்த்ரத: | 
ஜபிதாத்‌ பாவிதாந்‌ நித்ய மிஷ்டார்த்தாஸ்‌ ஸ்யுர்‌ ந ஸம்ச:ய : Il 
16 
ஹந்து ந: காயஜாந்‌ தோஷாநாத்மாத்மீய ஸமுத்பவாந்‌ | 
ஸர்வாநபி புமர்த்தாம்ச£ச ததாது குருராத்மவித்‌ || 17 
இதி காலத்ரயே நித்யம்‌ ப்ரார்த்தநாம்‌ ய: கரோதி ov: Il 
இஹாமுத்ராப்த ஸர்வேஷ்டோ மோததே நாத்ர ஸம்ஸய: 18 


822 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ae 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அகம்ய மஹிமா லோகே ராகவேந்த்ரோ மஹாயசா”: | 
ஸ்ரீமத்வமத துக்தாப்தி சந்த்ரோ5வது ஸதாநக: || 19 
ஸர்வயாத்ரா பலாவாப்த்யை யதாச”க்தி ப்ரதக்ஷிணம்‌ | 
கரோமி தவ ஸித்தஸ்ய ப்ருந்தாவந கதம்‌ ஜலம்‌ | 
சி£ரஸா தாரயாம்யத்ய ஸர்வதீர்த்த பலாப்தயே || 20 
ஸர்பாபீஷ்டார்த்த ஸித்யர்த்தம்‌ நமஸ்காரம்‌ கரோம்யஹம்‌ | 
தவ ஸங்கீர்த்தநம்‌ வேதசா்£ஸ்த்ரார்த்தஜ்ஞாந ஸித்தயே || ௮ 
ஸம்ஸாரே$க்ஷயஸாகரே ப்ரக்ருதிதோ காதே ஸதா துஸ்தரே 
ஸர்வாவத்ய ஜலக்ரஹை ரநுபமை: காமாதி பங்காகுலே | 
நாநாவிப்ரம துர்ப்ரமே5மிதபய ஸ்தோமாதி பேநோத்கடே 
து : கோத்க்ருஷ்டவிஷேஸ முத்தர குரோ மாம்‌ 
மக்நரூபம்‌ ஸதா |! 22 
ராகவேந்த்ர குருஸ்தோத்ரம்‌ ய: படேத்‌ பக்தி பூர்வகம்‌ | 
தஸ்ய குஷ்டாதிரோகாணாம்‌ நிவ்ருத்திஸ்‌ த்வரயா பவேத்‌ Il 
23 
அந்தோபி திவ்யத்ருஷ்டி: ஸ்யா தேடமூகோபி வாக்பதி: | 
பூர்ணாயு: பூர்ணஸம்பத்தி: ஸ்தோத்ரஸ்யாஸ்ய ஜபாத்பவேத்‌ || 
24 
ய: பிபேத்‌ ஜலமேதேந ஸ்தோத்ரேணைவாபி மந்த்ரிதம்‌ | 
தஸ்ய குக்ஷிகதா தோஷா: ஸர்வே நச்‌'யந்தி தத்க்ஷணாத்‌ || 25 
யத்ப்ருப்தாவந மாஸாத்ய பங்கு: கஞ்ஜோபி வா som : | 
ஸ்தோத்ரேணாநேந ய: குர்யாத்‌ ப்ரதக்டிண நமஸ்க்ருதீ || 26 
ஸ ஜங்காலோ பவேதேவ குருராஜ ப்ரஸாதத: | 
ஸோமஸூர்யோபராகே ச புஷ்யார்காதி ஸமாகமே || 27 
யோநுத்தம மிதம்‌ ஸ்தோத்ர மஷ்டோத்தரச”தம்‌ ஜபேத்‌ | 
பூதப்ரேத பிசா”சாதி பீடா தஸ்ய ந ஜாயதே II 28 
ஏதத்ஸ்தோத்ரம்‌ ஸமுச்சார்ய குரோர்‌ ப்ருந்தாவநாந்திகே | 
தீபஸம்யோஜநாத்‌ ஜ்ஞாநம்‌ புத்ரலாபோ பவேத்‌ த்ருவம்‌ || 29 
பரவாதிஜயோ திவ்ய ஜஞாந பக்த்யாதி வர்த்தநம்‌ | 
ஸர்வாபீஷ்ட ப்ரவ்ருத்தி : ஸ்யாத்‌ நாத்ர கார்யா விசாரணா |! 30 
823 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ராஜ சோர மஹாவ்யாக்ர ஸர்ப்ப நக்ராதி பீடநம்‌ | 
ந ஜாயதே$ஸ்ய ஸ்தோத்ரஸ்ய ப்ரபாவாந்‌ நாத்ர ஸம்ச”ய: || 31 
யோ பக்த்யா குருராகவேந்த்ர 
சரணத்வந்த்வம்‌ ஸம்ரந்‌ ய: படேத்‌ 
ஸ்தோத்ரம்‌ திவ்யமிதம்‌ ஸதா 
ந ஹி பவேத்‌ தஸ்யாஸுகம்‌ கிஞ்சந | 
கிம்த்விஷ்டார்த்த ஸம்ருத்திரேவ 
கமலாநாதப்ரஸாதோதயாத்‌ 
கீர்த்திர்‌ திக்விததா விபூதி ரதுலா 
ஸாக்ஷ்‌ ஹயாஸ்யோத்ர ஹி II 32 


ஸ்ரீ அணு ராகவேந்த்ர ஸ்தோத்ரம்‌ 


பூஜ்யாய ராகவேந்த்ராய ஸத்யதர்ம ரதாய ௪ | 
பஜதாம்‌ கல்பருக்ஷாய நமதாம்‌ காமதேநவே II 1 


4 துர்வாதி த்வாந்ரவயே வைஷ்ணவேந்தீவரேந்தவே | 
| ஸ்ரீ ராகவேந்த்ரகுரவே நமோ$த்யந்த தயாளவே |! 2 
ஸ்ரீ ஸுதீந்த்ராப்தி ஸம்பூதாந்‌ ராகவேந்த்ரகலாநிதீந்‌ | 
ஸேவே ஸத்ஜ்ஞாந ஸெளக்யார்த்தம்‌ ஸந்தாபத்ரய சாந்தயே || 
3 
அகம்‌ த்ராவயதே யஸ்மாத்‌ வேங்காரோ வாஞ்சிதப்ரத: | 
ராகவேந்த்ர யதிஸ்‌ தஸ்மாத்‌ லோகே க்யாதோ பவிஷ்யதி || 4 
வ்யாஸேத வ்யுப்தபீஜ: ச்‌'ருதிபுவி பகவத்பாத லப்தாங்குர ஸ்ரீ: 
ப்ரத்நைரீஷத்‌ ப்ரபிந்நோஜநி ஜயமுநிநா ஸம்யகுத்பிந்நசா”க: | 
மெளநீச வ்யாஸராஜாதுதித கிஸலய: புஷ்பிதோ$யம்‌ ஜயீந்த்ரா 
தஸ்ய ஸ்ரீ ராகவேந்த்ராத்‌ விலஸதி பலிதோ மத்வ 
ஸித்தாந்தசா”கீ || 5 
A மூகோபி யத்ப்ரஸாதேந முகுந்த ச*யநாயதே | 
ராஜராஜாயதே ரிக்தோ ராகவேந்த்ரம்‌ தமாச்‌”ரயே | 
824 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ba ie ie த ல. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ தோடகாசார்யக்ருதம்‌ 
ஸ்ரீ சங்கரதேசிகாஷ்டகம்‌ - தோடகாஷ்டகம்‌ 


விதிதாகில சாஸ்த்ர ஸுதாஜலதே 
மஹிதோபநிஷத்‌ கதிதார்த்தநிதே 

ஹ்ருதயே கலயே விமலம்‌ சரணம்‌ 
பவ சங்கரதேசிக மே சரணம்‌ 


கருணாவருணாலய பாலய மாம்‌ 
பவஸாகரது.க்க விதூந ஹ்ருதம்‌ 
ரசயாகில தர்சந தத்வவிதம்‌ 


பவ சங்கரதேசிக மே சரணம்‌ 


பவதா ஜநதா ஸுகிதா பவிதா 

நிஜபோத விசாரண சாருமதே 

கலயேச்வர ஜீவவிவேக விதம்‌ 
பவ சங்கர தேசிக மே சரணம்‌ 


பவ ஏவ பவாநிதி மே நிதராம்‌ 
ஸமஜாயத சேதஸி கெளதுகிதா 

மம வாரய மோஹமஹா ஜலதிம்‌ 
பவ சங்கர தேசிக மே சரணம்‌ 


ஸுக்ருதேதிக்ருதே பஹதா பவதோ 
பவிதா ஸம தர்சன லாலஸதா 
அதிதீனமிமம்‌ பரிபாலய மாம்‌ 


பவ சங்கர தேசிக மே சரணம்‌ 
ஜகதீமவிதும்‌ கலிதாக்ருதயோ 

விசரந்தி மஹா மஹஸச்‌ சலத: 
அஹிமாம்சுரிவாத்ர விபாஸி குரோ 

பவ சங்கர தேசிக மே சரணம்‌ 


825 


https://archive.org/details/muthulakshmiacademy 


| 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


குருபுங்கவ புங்கவகேதந தே 
ஸமதாமயதாம்‌ நஹி கோபி ஸுதி: 
சரணாகத வத்ஸல தத்வநிதே 
பவ சங்கர தேசிக மே சரணம்‌ 


விதிதா ந மயா விசதைககலா 
ந ௪ கிஞ்சந காஞ்சநமஸ்தி குரோ 
த்ருதமேவ விதேஹி க்ருபாம்‌ ஸஹஜாம்‌ 
பவ சங்கர தேசிக மே சரணம்‌ 
eee 


we லட்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


cip சாமிபாபா 


லை . s 
https://archive.org/details/muthulakshmiacademy 
x Ss 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீ சாயிநாதர்‌ அஷ்டகம்‌ 

அம்பிகை பெற்ற ஐங்கரனை துதித்தெழுதும்‌ அடியேனின்‌ ஐயன்‌ 
சாயிநாதனே! அத்ரி அநுசூயா ஈன்ற மும்முர்த்தி சேர்‌ 555 
அவதாரமே! வாசுகியால்‌ கடையப்பெற்று அமுது பொங்கிய தலம்‌ 
ule எழுந்தருளிய பரப்ரஹ்மமே கற்பகத்தருவே! கலியுகத்தின்‌ 
கண்கண்ட தெய்வமே, ஸ்ரீ பாத வல்லபனே! நரஸிம்ய சரஸ்வதியே, 
அக்கல்கோட்‌ ஸ்வாமி ஸமர்த்தனே! பக்தனின்‌ இன்னல்‌ போக்கும்‌ 
அனாத ரட்சகனே, அல்லாவின்‌ புதல்வனே, இடர்‌ நீக்கி, துயர்‌ 
துடைத்து நலம்‌ நல்க விரைந்து வந்து அருள்வாய்‌ புண்ய நகர்‌ 
ஷீர்டி வாஸ சாயிநாதனே 1 
அனுதினமும்‌ சாயிநாமமே பிரதானமென்று எனக்கு விதித்த 
கடமையும்‌ மறந்து, உன்னையே நினைந்து, உன்‌ பாதமே பணிந்து 
பலவித பூஜைகள்‌ செய்தேன்‌. உன்‌ திருக்கதை படித்தேன்‌. திருநாமம்‌ 
ஜபித்தேன்‌. உன்‌ சொற்படி அன்னதானமிட்டேன்‌. பிறர்‌ மனதை 
நோகடித்து அறியேன்‌ இத்தனை செய்தும்‌ இக்கணம்‌ இன்னல்‌ 
வந்திட யாம்‌ செய்த பிழைதாம்‌ யாதென உரைத்திடுவாய்‌, பக்தி 
வேடம்‌ பூண்டு போலி நாடகம்‌ புரியும்‌ அற்பனென்று என்னைப்‌ 
புரிந்திட்டாயா? குழம்பித்‌ தவிக்கும்‌ எனக்கு விரைந்து வந்து 
அருள்வாய்‌ புண்யநகர்‌ ஷீர்டி வாஸ சாயிநாதனே. 2 

கோடானு கோடி பக்தர்‌ உன்‌ பதம்‌ பற்றியதால்‌, அடியேனுக்கு 
இரங்கிட உமக்கு நேரமில்லையா? மனமில்லையா? 
நொடிப்பொழுதும்‌ உன்னைப்பிரியேன்‌. இமைப்பொழுதும்‌ உன்னை, 
விலகிடேன்‌. என்‌ பக்தியில்‌ நீ கண்ட பிழையறியேன்‌ சாயி! 
முன்வினையோ! தீவினையோ? நானறியேன்‌. தீவினையைத்‌ 
தீக்கிரையாக்க உன்‌ தயவொன்று போதுமே. கருணா சாகரா! 
தாயிலும்‌ மேலான தயை மனம்‌ கொண்டவனே. சேய்‌ அழுதால்‌ 

தாங்குமோ உன்‌ மனமே? உன்‌ நாமமே பிதற்றும்‌ எனக்கு விரைந்து 

வந்து அருள்வாய்‌ புண்ய நகர்‌ ஷீர்டி வாஸ சாயிநாதனே. 3 


827 
https://archive.org/details/muthulakshmiacademy 


Me ம பவ ட. அவைக்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


கொடும்‌ விட நஞ்சு கொண்ட அரவம்‌ தீண்டியும்‌, ஷாமாவை 
காலனின்‌ பிடியிலிருந்து காத்தாயே! சர்வேஸா! சேஷசாயி! 
என்னைக்‌ காத்தருள ஏனிந்தத்‌ தயக்கம்‌? கண்கள்‌ நீர்‌ சொறிந்து 
காய்ந்தும்‌ போனதே, நாவும்‌ சாயிநாமம்‌ பாடியே உலர்ந்தும்‌ 
போனதே. என்‌ மேல்‌ நீ கொண்ட கோபம்‌ அறியேனே. உன்‌ 
நினைவன்றி வேறு எதையும்‌ நினைந்திடேனே. நீயே 
அடைக்கலமென்று தஞ்சமும்‌ அடைந்தேனே. என்‌ பக்திக்கிரங்கி 
இக்கணமே என்‌ கண்‌ முன்னே தோன்றி வேண்டிய வரமளித்திட 
விரைந்து வந்து அருள்வாய்‌ புண்ய நகர்‌ ஷீர்டி வாஸ சாயிநாதனே. 

4 
தூய மனதில்‌ நான்‌ உன்மேல்‌ கொண்ட பக்தி சத்தியமே. உன்‌ 
திருக்கதை கேட்டு சாயி பக்தனாகி, சாயி பித்தனாயும்‌ ஆனேனே, 
உன்‌ பதமலரில்‌ பக்தியோடு விழுந்து கிடந்தேனே. நீ என்னைப்‌ 
பாராமல்‌ போனால்‌ அது நியாயமில்லையே. என்‌ துயர்‌ நீ 
போக்காவிடில்‌ உலகம்‌ நம்மைக்‌ கேலி பேசுமே, சாயி உன்னிடம்‌ 
இரங்கவில்லை, உன்‌. பக்தி ஒரு நாடகமே என்று என்னைத்‌ 
தூற்றுமே. சாயி பக்தனுக்கா துயரம்‌? உலகம்‌ உன்னையும்‌ 
பழிக்குமே, உலகம்‌ உன்னைப்‌ பழித்தால்‌ உன்‌ மனம்‌ தாங்காதே. 
பழிச்‌ சொல்லிலிருந்து காப்பாற்றி பக்தனையருள விரைந்து ene 

அருள்வாய்‌ புண்யநகர்‌ ஷீர்டி வாஸ சாயிநாதனே 


எதுமறியோ மூடனாய்‌, அறிவிலியாய்‌, இறைவனை அறியாமல்‌ 
திரிந்த என்னை உன்‌ பாதம்‌ காணச்‌ செய்து பக்தனாக்கினாய்‌. 
எம்மதமும்‌ சம்மதம்‌ என்ற சர்வதத்வ போதகனே. இக்கணம்‌ 
எனக்கு வந்து துயர்‌ நீ போக்காவிடில்‌ நாஸ்திகம்‌ ஆனந்த 
எக்காளமிடுமே. தெய்வம்‌ பொய்யானதே என்று எள்ளி 
நகையாடுமே, பக்தி நம்பிக்கையை ஏசிடுமே. நீ பொய்யில்லை. நீ 
சத்தியமென்று நான்‌ அறிவேனே. உண்மையாய்‌ உலகமுழுதில்‌ 
வியாபிக்கின்றாய்‌ என்று பெருமையுடன்‌ பறைசாற்றும்‌ எனக்கு 
விரைந்து வந்து அருள்வாய்‌ புண்ய நகர்‌ ஷீர்டி வாஸ சாயிநாதனே: 

6 


82 
ie on aA S eshitacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


அக்னி ஹோத்ரியாய்‌ துனியை எரிய விட்டு, அரும்‌ உதியால்‌ 
பக்தனின்‌ பிணி, துயர்‌ போக்கும்‌ துவாரகமாயி வாழ்‌ ஆனந்த சாயி! 
பஞ்சபூதமும்‌ உந்தன்‌ கையசைவிலே, விரல்‌ சொடுக்கில்‌ 
விதியையே மாற்றும்‌ விஸ்வநாதனே, பிரம்ம ஸ்வரூபனே! 
உம்மையன்றி யாரையும்‌ அறியாத என்‌ வேதனையைப்‌ 
போக்கிடுவாய்‌. துன்பக்கடலில்‌ தத்தளிக்கும்‌ எமக்கு தோணியாய்‌ 
வந்திடுவாய்‌. என்‌ விண்ணப்பங்களை விருப்பமாய்க்‌ கேட்டு என்‌ 
இன்னல்‌ களைந்து இன்பம்‌ தருவாய்‌. ஈடில்லா செல்வமும்‌, 
வெற்றியும்‌, பிணியி வாழ்வும்‌, இறையருளும்‌, நற்கதியும்‌ பெற்றிட 
விரைந்து வந்து அருள்வாய்‌ புண்ய நகர்‌ ஷீர்டி வாஸ சாயிநாதனே. 

7 


யாமிருக்க பயமேன்‌! நம்பிக்கை, பொறுமை மிக்க பக்தி கொள்‌ 
என்றாய்‌. எத்தனை காலம்‌ பொறுமை காப்பேன்‌. பொறுமைக்கொரு 
எல்லை உண்டே. நான்‌ உயர்‌ கடவுள்‌ இல்லையே. ஜனன மரணம்‌ 
எய்தும்‌ அற்ப மானிடப்‌ பிறவியே. காலம்‌ கடந்து விட்டதே. 
என்னையும்‌ தாண்டி பலர்‌ முன்‌ சென்று விட்டனரே. கவலையில்‌ 
நெஞ்சும்‌ கனக்கிறதே. தோல்வியில்‌ துவண்டு. வேதனையில்‌ 
மாண்டு தூண்டிலிட்ட புழுபோல்‌ துடிதுடிக்கும்‌ பக்தனுக்கிரங்கி 
வேண்டிய பதினாறு செல்வமிக்க வளமான வாழ்வும்‌, சீரும்‌ 
சிறப்பும்‌, ஆரோக்கியம்‌ ஆயுளும்‌, புகழ்‌ தரும்‌ வெற்றியும்‌, 
தனதானம்‌ அனைத்தும்‌ இனிதே தந்திட விரைந்து வந்து 
அருள்வாய்‌ புண்யநகர்‌ ஷீர்டி வாஸ சாயிநாதனே. 8 


FEHR IK 


829 


https://archive.org/details/muthulakshmiacademy 


க்கத்‌ IE அணை 
3% 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
00 
வாழ்த்து 

நேசம்‌ நிறைந்த உள்ளத்தால்‌ 

நீலம்‌ நிறைந்த மணி கண்டத்து; 

ஈசன்‌ அடியார்‌ பெருமையினை 

எல்லா உயிரும்‌ தொழ எடுத்து 

தேசம்‌ உய்ய திருத்தொண்ட 

தொகைமுன்‌ பணித்த திருவாளன்‌ 

வாச மலர்மென்‌ கழல்‌ வணங்க 


வந்த பிறப்பை வணங்குவோம்‌. 
kkk 


தில்லை வாழ்‌ அந்தணரே முதலாக 
சீர்படைத்த தொல்லையர்தாம்‌ திருத்தொண்டர்‌ 
தொகை அடியார்‌ பதம்‌ போற்றி 

ஒல்லையவர்‌ புரண கதை உலகறிய 
விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர்‌ 
சேக்கிழார்‌அடிபோற்றி. 


tok 
வான்‌ முகில்‌ வழாது பொய்க . 
மதிவளம்‌ சுரக்க 
மன்னன்‌ கோன்முறை அரசு செய்க 
குறைவில்லாது உயிர்கள்‌ வாழ்க 
நான்‌ மறை அறங்கள்‌ ஒங்குக 
மற்றவம்‌ வேள்வி மல்க 


மெய்‌ மெய்‌ கொள்‌ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்‌ 


-சேக்கிழார்‌ அருளியது 


830 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


நற்சிந்தனைகள்‌ 
வாழ்க்கை 

வாழ்க்கை ஒரு சவால்‌ - எதிர்கொள்‌ 
வாழ்க்கை ஒரு வரம்‌ - ஏற்றுக்கொள்‌ 
வாழ்க்கை ஒரு துணிச்சல்‌ - வீரம்‌ கொள்‌ 
வாழ்க்கை ஒரு போர்‌ - வெற்றிகொள்‌ 
வாழ்க்கை ஒரு வகைச்‌ சுவை - ருசித்திரு 
வாழ்க்கை ஒரு தொடர்கதை - தொடர்ந்து படித்திரு 
வாழ்க்கை ஒரு சோதனை - பார்த்துக்கொள்‌ 
வாழ்க்கை ஒரு கடமை - முடித்துச்‌ செல்‌ 
வாழ்க்கை ஒரு விளையாட்டு - ஆடிவிடு 
வாழ்க்கை ஒரு ரகசியம்‌ - வெளிக்கொணர்‌ 
வாழ்க்கை ஒரு பயணம்‌ - முடித்துவிடு 
வாழ்க்கை ஒரு ஒப்பந்தம்‌ - நிறைவேற்று 
வாழக்கை ஒரு மயக்கம்‌ - கவனம்‌ வை 
வாழ்க்கை ஒரு வியப்பு - இரசித்து இரு 
வாழ்க்கை ஒரு வளர்மதி - வளர்ச்சிகொள்‌ 
வாழ்க்கை ஒரு விண்மீன்‌ - ஒளிசிந்து 
வாழ்க்கை ஒரு தேவை - தெரிந்துகொள்‌ 
வாழ்க்கை ஒரு வாய்ப்பு - பயன்படுத்து 
வாழ்க்கை ஒரு வழித்தடம்‌ - பார்த்துச்செல்‌ 
வாழ்க்கை ஒரு மனச்சுகம்‌ - மகிழ்ச்சிகொள்‌ 
வாழ்க்கை ஒரு மாமறை - கற்றுணர்‌ 
வாழ்க்கை ஒரு மகத்துவம்‌ - மதித்திரு 
வாழ்க்கை ஒரு பூரணம்‌ - புரிந்துகொள்‌ 
வாழ்க்கை ஒரு போதனை - மலர்ச்சிகொள்‌ 


பொன்மொழிகள்‌ 
வருவதும்‌ போவதும்‌ இரண்டு - இன்பம்‌, துன்பம்‌ 
வந்தால்‌ போகாதது இரண்டு - புகழ்‌, பழி 


போனால்‌ வராதது இரண்டு - மானம்‌, உயிர்‌ 


831 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ee அதம ரி ஆவ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


தானாக வருவது இரண்டு - இளமை, மூப்பு 


நம்முடன்‌ வருவது இரண்டு - பாவம்‌, புண்ணியம்‌ 
அடக்க முடியாதது இரண்டு - ஆசை, துக்கம்‌ 
தவிர்க்க முடியாதது இரண்டு - பசி, தாகம்‌ 

பிரிக்க முடியாதது இரண்டு - பந்தம்‌, பாசம்‌ 
அழிவைத்‌ தருவது இரண்டு - பொறாமை, கோபம்‌ 
எல்லோருக்கும்‌ சமமானது இரண்டு - பிறப்பு, இறப்பு 


- திருமுருக கிருபானந்த வாரியார்‌ சுவாமிகள்‌ 


வருவாயில்‌ ஒரு பகுதியைச்‌ செலவு செய்யவும்‌, இரு பகுதியைத்‌ 
தொழிலுக்குப்‌ பயன்படுத்தவும்‌, நான்காம்‌ பகுதியை ஆபத்துக்‌ 
காலத்துக்காகச்‌ சேர்த்து வைக்கவும்‌. 
- பர்மியப்‌ பழமொழி 
மனைவி, கணவனுக்கு அவனுடைய சின்னஞ்‌ சிறு வயதில்‌ 
யஜமானி, நடுத்தர வயதில்‌ கூட்டாளி, தள்ளாத வயதில்‌ ஒருதாதி. 
- பிரான்சிஸ்‌ பேக்கன்‌ 
குணமுள்ள பெண்‌ ஒருவன்‌ கருத்தில்‌ ஒளி வீசுகிறாள்‌., 
புத்திசாலியான பெண்‌ ஒருவனின்‌ கவனத்தைக்‌ கவர்கிறாள்‌. 
அழகான பெண்‌ ஒருவனின்‌ கலையுணர்வை மயக்குகிறாள்‌. 


ஆனால்‌ பரிவும்‌ பாசமும்‌ உள்ள பெண்ணோ அவனையே 
சுவீகரித்துக்‌ கொள்கிறாள்‌. 


- அரிஸ்டாடில்‌ 

பிறருக்கு உதவி செய்பவன்‌, கோபத்தை அடக்குபவன்‌, பிறரை 
மன்னிப்பவன்‌, இவர்களுக்கு இறைவன்‌ எப்போதும்‌ இரங்குவான்‌ 
- நபிகள்‌ நாயகம்‌ 


செல்வாக்கு நீடித்திருக்க வேண்டுமானால்‌, செல்வத்தைப்‌ 
போலவே அதையும்‌ சிக்கனமாகவே செலவு செய்ய வேண்டும்‌. 


- லியோ டால்ஸ்டாய்‌ 
832 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 
விழித்திரு, பசித்திரு, தனித்திரு, 
- வள்ளலார்‌ 


நிறைகண்டால்‌ போற்றுங்கள்‌, குறை கண்டால்‌ ஒன்றும்‌ 
கூறாதீர்கள்‌. 


- பைபிள்‌ 


கடுமையான கஞ்சத்தனம்‌, தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற 
பேராசை ஆகிய மூன்றும்‌ மனிதனை வீணாக்கிவிடும்‌. 


- முகமது நபி 
அமைதியைவிட மேலான மகிழ்ச்சி வேறெதுவும்‌ இல்லை. 
- புத்தர்‌ 
மனதில்‌ உறுதி வேண்டும்‌; வாக்கில்‌ இனிமை வேண்டும்‌; 
நினைவில்‌ நல்லது வேண்டும்‌. 


- பாரதியார்‌ 


நன்மையை நூறு பேர்‌ விரும்புவார்கள்‌; ஆனால்‌ 
உண்மையைச்‌ சிலரே விரும்புவார்கள்‌ 
- காந்தியடிகள்‌ 
உலகம்‌ எவ்வளவு பெரியதோ, அவ்வளவு பெரிதாக 
உங்கள்‌ இதயத்தை விரிவாக்குங்கள்‌ 
- விவேகானந்தர்‌ 
எல்லோரும்‌ தம்மை விட்டு விட்டு வேறு யாரையோ 
சீர்திருத்த முயல்கிறார்கள்‌ 


- தாகூர்‌ 


833 


https://archive.org/details/muthulakshmiacademy : 


க ணையை 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


BOO குடும்பம்‌ ஒரு பல்கலைக்‌ கழகம்‌ 


- பாரதிதாசன்‌ 
நம்பிக்கையைக்‌ கைவிடாதே, 
அதுதான்‌ வெற்றியின்‌ முதல்‌ படிக்கட்டு 
- அண்ணா 
சீர்திருத்தம்‌ என்பது தேவையற்றதை நீக்கிவிட்டுத்‌ 
தேவையுள்ளதை மட்டும்‌ வைத்து கொள்ளுதலே. 
- பெரியார்‌ 
காலத்தில்‌ செய்வதைத்‌ தள்ளிப்‌ போட வேண்டாம்‌. 
தாமதித்தால்‌ தீய முடிவுகள்‌ ஏற்படும்‌. 
- ஷேக்ஸ்பியர்‌ 
வாய்ப்புத்‌ தானாக வருவதில்லை. மனிதன்‌ தானே 
உண்டு பண்ணிக்‌ கொள்ள வேண்டும்‌. 
- பெர்னாட்ஷா 
தீய மனிதர்கள்‌ அச்சத்தினால்‌ அடங்கி நடக்கின்றனர்‌, 
நல்ல மனிதர்கள்‌ அன்பினால்‌ அடங்கியிருக்கின்றனர்‌. 
- அரிஸ்டாடில்‌ 


மனநிறைவு என்பது இயற்கையாகவே நம்மிடம்‌ 
உள்ள செல்வம்‌. ஆடம்பரம்‌ என்பது நாமே 
தேடிக்‌ கொள்ளும்‌ வறுமை. 
- சாக்ரடீஸ்‌ 
சிக்கல்கள்‌ தான்‌ மிகப்‌ பெரிய சா 


தனைகளையும்‌ மிக உறுதியான 
வெற்றிகளையும்‌ உருவாக்குகின்றன. 4 றுதி 


- கென்னடி 


TEREE 


834 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மெதுவாகப்‌ பேசு 3 
நல்ல எண்ணத்தோடு இரு a 
உண்மையைச்‌ சொல்‌ = 
கலந்து யோசனை செய்‌ - 


கிளி போல்‌ = 
ஆடு போல்‌ z 
யானையைப்‌ போல்‌ = 
நாயைப்‌ போல்‌ = 
காக்கையைப்‌ போல்‌ = 
தேனியைப்‌ போல - 


எறும்பைப்‌ போல்‌ - 


உன்‌ ரகசியங்களை 
பாதுகாக்கும்‌ 

உன்‌ நடத்தையை 
பாதுகாக்கும்‌ 

உன்‌ வார்த்தைகளை 
பாதுகாக்கும்‌ 

உன்‌ சிந்தனையை 
வளமாக்கும்‌ 
இனிமையாகப்‌ பேசு 
நன்கு மென்று உண்‌ 
குளிப்பாயாக 
நன்றியுடன்‌ ஒழுகு 
குறிப்பறிந்து கொள்‌ 
உழைத்துக்‌ கொண்டே 
இரு 

சுறுசுறுப்பாய்‌ இரு 


பயனில்லா ஏழு 


1. ஆபத்துக்கு உதவாப்‌ பிள்ளை 
2. அரும்பசிக்கு உதவா அன்னம்‌ 
3. தாகத்தைத்‌ தீராத தண்ணீர்‌ 

4. தரித்திரம்‌ அறியாப்‌ பெண்டிர்‌ 
5. கோபத்தை அடக்கா வேந்தன்‌ 
6. குருமொழி கொள்ளா சீடன்‌ 

7. பாபத்தை தீராத தண்ணீர்‌ 


பயனுள்ள ஏழு 


1. ஏழ்மையிலும்‌ நேர்மை 

2. கோபத்திலும்‌ பொறுமை 

3. தோல்வியிலும்‌ விடா முயற்சி 
4. தரித்திரத்திலும்‌ பரோபகாரம்‌ 
5. துன்பத்திலும்‌ தைரியம்‌ 

6. செல்வத்திலும்‌ எளிமை 

7. பதவியிலும்‌ பணிவு. 


835 


https://archive.org/details/muthulakshmiacademy 


CC-0. In Public பேசுதலீன்‌ தன்மைகள்‌ ' Academy 


அன்பாக, பணிவுடன்‌, கோபப்படாமல்‌, இனிமையாக, 
நிதானமாக, அறிவுடன்‌, அர்த்தமுடன்‌, வருத்தப்படாமல்‌, 
புண்படாமல்‌, உண்மையையே, நன்மை பயக்க பேச 
வேண்டும்‌. 

நல்வாழ்க்கை (கண)க்கு நான்கு 
நல்லவற்றை கூட்டிக்‌ கொள்ளுதல்‌ (+) வேண்டும்‌ 
தீயவற்றைக்‌ கழித்துக்‌ கொள்ளுதல்‌ O வேண்டும்‌ 
அன்பைப்‌ பெருக்கிக்‌ கொள்ளுதல்‌ (x) வேண்டும்‌ 
வாழ்க்கையை நல்ல முறையில்‌ 
வகுத்துக்‌ கொள்ளுதல்‌ (+) வேண்டும்‌. 

சிந்திக்க... செயல்பட... 

பொறுப்பு புகழ்‌ தரும்‌ 
இறுமாப்பு ஏமாற்றம்‌ தரும்‌ 
கண்ணுக்கு இமை காவல்‌ 
கணவனுக்கு மனைவி காவல்‌ 
பொழுதைப்‌ போக்கத்‌ தூங்காதே 
எதையும்‌ தீர விசாரிப்பது நல்லது 
பொறுமையின்‌ அழகே குழந்தையின்‌ பணிவு 
ஆற்றலில்‌ நம்பிக்கை வைத்தல்‌ வேண்டும்‌. 
பிறர்‌ உன்னைப்‌ புகழ்தல்‌ வேண்டும்‌ 
நண்பர்களை உயர்த்தப்‌ பாடுபடு 
பொய்யும்‌ பலாத்காரமும்‌ இரட்டைச்‌ சகோதரிகள்‌ 
கோபத்தோடு எழுந்தால்‌ நஷ்டத்தோடு உட்காருவாய்‌ 
சமுதாயம்‌ வளர்வது பண்டாட்டில்தான்‌ . 
தன்‌ குற்றத்தை திருத்தமுடியாதது தான்‌ பெருங்குற்றம்‌ 
தர்மம்‌ என்பது இறைவன்‌ கட்டளை 
மண்ணில்‌ ஈரம்‌ பயிர்செழிக்கும்‌; மனதில்‌ ஈரம்‌ அன்பு கொழிக்கும்‌ 
செய்தொழிலில்‌ அவமானம்‌ இல்லை. சோம்பல்தான்‌ அவமானம்‌. 
குதிப்பதற்கு முன்‌ குனிந்துபார்‌; முடிப்பதற்கு முன்‌ எண்ணிப்‌ பார்‌. 


836 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


பதினாறு பேறுகள்‌ 
பதினாறும்‌: பெற்று பெருவாழ்வு வாழ்க உன வாழ்த்தும்‌ 
பதினாறு பேறுகள்‌ இவை : புகழ்‌, கல்வி, வலிமை, வெற்றி, 


நன்மக்கள்‌, பொன்‌, நெல்‌, நல்லூழ்‌, நுகர்ச்சி, அறிவு, அழகு, 
பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள்‌. 


பஞ்ச தந்திரங்கள்‌ 
மித்திர லாபம்‌ - காரிய சித்திக்காக கூட்டாளிகளான 
நண்பர்‌ களிடையே பேதம்‌ உண்டாகுதல்‌ 
சுகிர்காலம்‌ - நண்பர்களைச்‌ சம்பாதித்தல்‌ 
சந்தி விக்ரகம்‌ - பகைவரிடம்‌ உறவாடி வெல்லுதல்‌ 
அர்த்த நாசம்‌ - பொருள்‌ அழிவு 
அசம்ரேக்ஷிய - ஆய்வினை இல்லாது 
காரித்வம்‌ - செயலில்‌ இறங்குதல்‌ 
சப்தஸ்வரங்கள்‌ 
வடமொழி தமிழ்‌ 
௪ ஷட்ஜம்‌ குரல்‌ 
ரி ரிஷபம்‌ துத்தம்‌ 
க காந்தாரம்‌ கைக்கிளை 
ம மத்யமம்‌ 00 
ப பஞ்சமம்‌ இளி 
த தைவதம்‌ sli) 
நி நிஷாதம்‌ மாரம்‌ G 


பதினைந்து திதிகள்‌ 
பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, 
அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரயோதசி, சதுர்த்தசி, 
பெளர்ணமி, அமாவாசை. 
அறுசுவைகள்‌ 
கசப்பு, இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. 


https://archive.org/detaitéduthulakshmiacademy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ஆறு அறிவு 
மெய்‌, வாய்‌, கண்‌, மூக்கு, செவி, மனம்‌ 
ஆகியவற்றால்‌ அறியப்படுவது. 
ஆறு பருவங்கள்‌ 
இளவேனில்‌ சித்திரை, வைகாசி 
, முதுவேனில்‌ ஆனி, ஆடி 


கார்‌ ஆவணி, புரட்டாசி 
குளிர்‌ ஐப்பசி, கார்த்திகை 
முன்பனி மார்கழி, தை 
பின்பனி மாசி, பங்குனி 


ஏழு பிறப்புகள்‌ 
தேவர்‌, மக்கள்‌, விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்‌ வாழ்வன. 
தாவரம்‌. 
நவலோகம்‌ 
தமனியம்‌, இரும்பு, தாமிரம்‌, ஈயம்‌, வெள்ளி, பதுகம்‌, இரசி, நாகம்‌, 
கஞ்சம்‌. 
ஐம்பெருங்‌ காப்பியங்கள்‌ 
சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, சீவக சிந்தாமணி. வளையாபதி, 
குண்டலகேசி 
எட்டுத்‌ தொகை நூல்கள்‌ 
நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பரிபாடல்‌, பதிற்று பத்து. 
அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை. 
ஆழ்கடல்‌ 


பசிபிக்‌ கடல்‌ தான்‌ அதிக அளவு ஆழ முள்ள கடலாகும்‌. 
அதன்‌ ஆழம்‌ 31045 அடி ஆகும்‌. கடலில்‌ உள்ள உப்பைக்‌ 
கொண்டு ஒரு மைல்‌ கனத்தில்‌ 180 மைல்கள்‌ உயரத்திற்குச்‌ சுவர்‌ 
எழுப்பலாம்‌. 
838 


https://archive.org/details/muthulakshmiacademy 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


மின்னலும்‌ இடியும்‌ 
ஒளி (மின்னல்‌) ஒரு செகண்டுக்கு 186.284 மைல்கள்‌ 
செல்வதாலும்‌, ஒலி (இடி) ஒரு செகண்டுக்கு 1100 அடி காற்றில்‌ 
செல்வதாலும்‌ முதலில்‌ மின்னலும்‌ பிறகு இடியும்‌ ஏற்படுகின்றது. 


கீதாசாரம்‌ 


எது நடந்ததோ, அது நன்றாகவே நடந்தது 

எது நடக்கிறதோ, அது நன்றாகவே நடக்கிறது 

எது நடக்க இருக்கிறதோ, அதுவும்‌ நன்றாகவே நடக்கும்‌ 
உன்னுடையதை எதை இழந்தாய்‌? 

எதற்காக நீ அழுகிறாய்‌? 

எதைக்‌ கொண்டு வந்தாய்‌ அதை நீ இழப்பதற்கு? 
எதை நீ படைத்திருந்தாய்‌ அதை வீணாக்குவதற்கு? 
எதை எடுத்துக்கொண்டாயோ, அது 

இங்கிருந்தே எடுக்கப்பட்டது 

எதைக்‌ கொடுத்தாயோ, அது 

இங்கேயே கொடுக்கப்பட்டது 

எது இன்று உன்னுடையதோ 

அது நாளை மற்றொருவருடையது 

மற்றொரு நாள்‌ அது வேறொருவருடையதாகும்‌ 
இந்த மாற்றம்‌ இயற்கையின்‌ நியதியாகும்‌. 


https://archive.org/details/muthulakshmiacademy 


ea 


பகல 
ஆ ய்ய 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 1 


060. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


fi 


= ட்‌ 0-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


Public Domain. Digtized by M Muthu! 


பிய 


